பாணினியின் 
அஷ்டாத்தியாயி 

(தமிழாக்கம் ) 
பகுதி 3 


முனைவர் த . மீனாட்சி 


யாவரும் 


STUDIES 


TIONAL 


INSTITUTE 


OS TAM 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


சென்னை 


boo 113 


nivaKTAA 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 

தமிழாக்கம் 
பகுதி 3 


முனைவர் கு . மீனாட்சி 


யாவரும் 


அரே 


கேளிர் 


STUDIES 


WEAMTION 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


சென்னை - boo 113 


BIBLIOGRAPHICAL DATA 


Title 


Paniniyin Astādhyāyi Tainiļākkam Part - III 


Translator 


Dr. K. Meenakshi 


Publisher & © 


International Institute of Tamil Studies 
C.I.T. Campus, Tharamani, 
Chennai - 600 113 . 


Publication Number 


306 


Language 


Tamil 


Date of Publication 


1998 


Edition 


First 


Paper used 


TNPL 16 kg Super Printing 


Size of the book 


1/8 Demy 


Printing types 


10 Points 


Number of Pages 


IX + 406 


Price 


Number of Copies 


1100 


Type Set & Printed by 


BRAINET COMPUTERS 
158/7 , Lakeview Road , 
West Mambalam , 
Chennai - 600 033 . 
: : 044 - 488 0958 


Subject 


Tamil Translation of Aşçadhyāyi 


Printed and Published with financial Assistance from the 
Government of India , Central Institute of Indian Languages, 
Mysore. 


அணிந்துரை 


ச. சு . இராமர் இளங்கோ 
இயக்குநர் , 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , 
டி.டி.டி.ஐ அஞ்சல் , 
தரமணி , 
சென்னை - 600 113 . 


சமஸ்கிருத மொழி என்பதற்குச் செம்மை செய்யப்பட்டது 
என்பது பொருளாகும். சமஸ்கிருத மொழியைச் செம்மைப்படுத்துவதற்கு 
ஏதுவாக அமைந்தவர் இலக்கணப் பேராசிரியர் பாணினி ஆவார் . 
வடமொழியில் கிடைக்கின்ற முதல் மூத்த இலக்கண நூல் பாணினி 
எழுதிய அஷ்டாத்தியாயி என்னும் இலக்கண நூலாகும் . பாணினி 
என்னும் இந்நூல் ஆசிரியர் பெயரால் பாணினியம் என்றும் 
அழைக்கப்படுகிறது . 


பாணினி காலம் கி.மு. 8 ஆம் நூற்றாண்டு என்று 
கோல்ட்ஸ்டுக்கர் கருதுகிறார் . ஆயின் பெரும்பாலான ஆய்வாளர்கள் 
பாணினி காலம் கி.மு. 4 -ஆம் நூற்றாண்டு என்று குறிப்பிட்டுள்ளனர் . 
ரிக் , யசூர் , சாம , அதர்வண முதலிய வேதங்களோடு அமைப்பு வேறுபடும் 
வகையில் பாணினி அஷ்டாத்தியாயி எனும் இலக்கண நூலை 
இயற்றியுள்ளார் . 


அற்றை நாளில் சமஸ்கிருத மொழி இருவகை வழக்குடையதாக 
விளங்கிற்று. கற்றறிந்த அறிஞர்கள் பேசிய மொழிகள் முதல் பிரிவிலும் 
ஏனையோர் பேசிய மொழிகள் இரண்டாவது பிரிவிலும் அடங்கும் . 
பாணினி முதல் பிரிவைச் சார்ந்தவர்கள் பேசுகின்ற மொழிக்கு 
இலக்கணம் வகுத்தார் என்பர் . 


பாணினி இலக்கணம் சூத்திரங்களால் ஆனது . சில சொற்களில் 
சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கும் தன்மை உடையன 
இச்சூத்திரங்கள் . 


இந்நூல் 8 அத்தியாயங்களையும் 4000 சூத்திரங்களையும் 
கொண்டதாகும் . அவையின்றி , 14 சிவ சூத்திரங்கள் அல்லது மாகேசுவர 
சூத்திரங்கள் முன்னதாக இணைக்கப்பட்டுள்ளன . இந்த இலக்கண 
நூலுக்குக் காத்தியாயனர் , பதஞ்சலி ஆகியோர் உரை எழுதியுள்ளனர் . 
அவர்களுடைய உரைகள் வார்த்திகம் , மகாபாஷ்யம் என்ற 
பெயர்களைக் கொண்டவை . 


வடமொழி இலக்கண நூலோர் இந்த இலக்கணத்தையும் 
உரைகளையும் மூன்று முனிவர்கள் இலக்கணம் என்ற பொருளில் 
முனித்ரய வ்யாகரணம் என்று குறிப்பிடுவர் . 


பாணினியைப் புரிந்துகொள்வதற்கு இவ்விரு உரைகளும் மிகத் 
தேவையாக அமைகின்றன . 


இந்நூல் குறித்து , வடமொழி இலக்கிய வரலாறு நூலுள் திரு . 
கைலாசநாதக் குருக்கள் , 

" நமது கைக்கெட்டிய முழு இலக்கண நூல்களுள் பழையது 
பாணினீயமே . இங்கு வைதிக இலக்கணம் விரிவாகக் கூறப்படாது 
சிற்சில விதிகள் மட்டும் கூறப்படுவது நோக்கற்பாலது . இந்நூல் வேத 
சாகைகளுள் ஒன்றுடனாவது இணைக்கப்படாதிருப்பதும் கவனிக்க 
வேண்டுவதே . இது எழுந்த காலம் சமயப் பற்றற்ற தனி நிலையில் 
நூலமையச் சூழ்நிலை பொருந்திய காலம் . சமயத்துடன் தொடர்பு 
பெற்றுச் சமய அடிப்படையிலேயே சாஸ்திரங்கள் தோன்றின 
எனினும் , ஆசிரியர்கள் படிப்படியாக இவ்வழியினின்றும் விலகித் 
தனிவழி நின்று சமயப்பற்றற்ற நூல்களை எழுதும் மரபையும் தொடங்கி 
வைத்தனர் " என்கின்றார் . ( பக் . 192-193 ) 


அபிதான சிந்தாமணி , பாணினி, ஒரு மகரிஷி . இவர் தமது 
உள்ளத்தில் உலகமுய்ய வியாகரணம் அருளிச் செய்ய வேண்டிச் 
சிவமூர்த்தியைத் தரிசித்து நிற்கையில் , சிவமூர்த்தி , இவரது மன 
எண்ணமறிந்து தமது திருக்கரத்தில் இருந்த நாதமயமாகிய டமருகத்தைச் 
சிறிது அசைத்தனர் . அதிலிருந்து எழுத்துக்கள் உண்டாயின . 
அவ்வெழுத்துக்களை அருகில் இருந்த இவர் பன்னிரண்டு 
சூத்திரங்களாக்கினார் . இதற்குப் பதஞ்சலி முனிவர் பாஷ்யம் செய்தனர் 
என்கின்றது . ( பக் . 1095-76 ) . இவ்வாறு பாணினி எழுதிய இலக்கண 
நூலுக்குத் தெய்வீகத்தொடர்புடைய புராணக் கதையும் கூறப்படுகிறது . 


பாணினி அஷ்டாத்தியாயி பலரால் ஆங்கிலத்தில் மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ளது . ஆயினும் தமிழில் இதுகாறும் இந்த நூல் 
மொழிபெயர்க்கப்படவில்லை . வடமொழியில் கிடைக்கின்ற மூத்த 
இலக்கணமான இந்நூலினை முனைவர் கு . மீனாட்சி முதல் முதலாகத் 
தமிழாக்கம் செய்துள்ளார் . அத்துடன் அஷ்டாத்தியாயி தொடர்புடைய 
காத்தியாயனரின் வார்த்திகம் , பதஞ்சலியின் மகாபாஷயம் உரைகளில் 
உள்ள தொடர்புடைய கருத்துகளையும் மொழிபெயர்த்துள்ளார் . 
தமிழிலாப் பிறமொழி நூல் அனைத்தும் நல்ல தமிழாக்கி வாசிக்கத் 
தருதல் வேண்டும் என்ற பாரதிதாசனின் கருத்திற்கிணங்க வடமொழி 
இலக்கண நூலான இதனைத் தமிழ் ஆக்கம் செய்த முனைவர் கு . 
மீனாட்சி அவர்கள் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர் . 


இந்நூலினை உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் மூன்று 
பகுதிகளாக வெளியிடுகிறது . முனைவர் கு . மீனாட்சி அவர்கள் தமிழ் , 
ஆங்கிலம் , வடமொழி ஆகியவற்றில் வல்லுநர் . மேலும் சிறந்த 
மொழிநூல் அறிஞர் . இவருடைய மும்மொழிப்புலமை இந்நூலுள் நன்கு 
வெளிப்படுகிறது . 


இந்தியாவில் , முதல் இலக்கண நூல் பாணினியின் 
அஷ்டாத்தியாயி என்று சிலரும் தொல்காப்பியம் என்று சிலரும் 
கூறிவருகின்றனர் . இந்நூலாசிரியர் இருசாராரின் ஐயத்தை நீக்கும் 
வகையில் Tolkappiyam and Astadhyayi என்ற நூலை நிறுவனத்தின் 
வழி வெளியிட்டுள்ளார் . இவருடைய ஆய்வுப் பணியின் 
தொடர்ச்சியாக அஷ்டாத்தியாயி எனும் தமிழ் மொழிபெயர்ப்பு 
நூலினையும் நிறுவனம் வெளியிடுகின்றது . 


இந்நிறுவன வளர்ச்சிக்கு ஆக்கமும் , ஊக்கமும் காட்டிவருகின்ற 
மாண்புமிகு தமிழ் ஆட்சிமொழி - பண்பாடு மற்றும் இந்து சமய 
அறநிலையத்துறை அமைச்சர் முனைவர் மு . தமிழ்க்குடிமகன் 
அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சி-பண்பாடு மற்றும் அறநிலையத் துறைச் 
செயலாளர் திருமிகு. த . இரா . சீனிவாசன் , இ.ஆ.ப. அவர்களுக்கும் 
எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி . 


இந்நூல் வெளிவர நிதியுதவி நல்கிய இந்திய மொழிகள் 
நடுவண் நிறுவன த்திற்கு எங்கள் நன்றி . 


இந்நூலினை நல்ல முறையில் அச்சிட்டுத்தந்த பிரைநெட் 
கம்ப்யூட்டர்ஸ் அச்சகத்தார்க்கும் எங்கள் நன்றி . 


27.0798 


இயக்குநர் 


முகவுரை 


தொல்காப்பியரின் வடமொழி இலக்கணத் தேர்ச்சி 
அனைவரும் அறிந்ததே . தொல்காப்பிய உரையாசிரியர்கள் , பின்னால் 
வந்த வீரசோழிய ஆசிரியர் போன்றவர்களும் வடமொழி 
இலக்கணங்களில் தேர்ச்சி பெற்றவர்களே . பல காலக் கட்டங்களில் 
எழுந்த நூல்களின் ஆசிரியர்களும் இருமொழிகளையுமே நன்கு 
கற்றுணர்ந்தவர்கள்தான் 

என்று வரலாற்றுச் சான்றுகள் 
பறைசாற்றுகின்றன. பல மொழிபெயர்ப்பு நூல்கள் தொல்காப்பியர் 
காலத்திலேயே இருந்தன என்பது தொல்காப்பியரே , முதல் நூல் , 
வழிநூல் என்ற சொற்களைப் பயன்படுத்தியிருப்பதிலிருந்து விளங்கும் . 
இருபதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த எழுச்சிப் புலவர் பாரதி , பிறநாட்டு 
நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று 
வேறுமொழிகளையும் கற்றுணர்ந்த தமிழறிஞர்களுக்கு ஆணையிட்டுக் 
கூறுகிறார். 


பாணினியின் அஷ்டாத்தியாயி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப் 
பட்டுள்ளது . ஆனால் , தமிழ் இலக்கண நூல்களில் ஆழ்ந்த அறிவுள்ள 
பல தமிழறிஞர்கள் , பாணினியின் இலக்கணத்தோடோ அல்லது அதன் 
ஆங்கில மொழிபெயர்ப்புகளோடோ நேரிடைத்தொடர்பு கொள்ள 
இயலாத நிலையில் காணப்படுகிறார்கள். உரையாசிரியர்களின் 
உரைகளிலிருந்துதான் வடமொழி இலக்கணங்களைப் பற்றி , அவர்கள் 
அறிந்து கொள்ள இயலுகிறது . பல மேல்நாட்டு அறிஞர்களால் மிகவும் 
புகழப்பட்ட அஷ்டாத்தியாயியை அதன் தமிழாக்கத்தையாவது படித்து 
அறிந்து கொள்வதற்குக்கூட இதுவரையில் அதன் தமிழாக்கம் 
தமிழறிஞர்களுக்குக் கிடைக்கவில்லை . இத்தகைய நூலின் 
தேவையைப் பல அறிஞர்கள் புரிந்து கொண்டும் இருக்கிறார்கள் . 
இந்தக் குறையை நிறைவு செய்வதற்காக எடுத்துக்கொண்ட எனது 
எளிய முயற்சிதான் இந்தத் தமிழாக்கம் . இப்பணி முதன் முதலில் 


பல்கலைக் கழக மானியக் குழுவின் ( University Grants Commission ) 
நிதி உதவியுடன் , உயர்மட்ட ஆராய்ச்சித் திட்டத்தின் கீழ்ச் 
செய்யப்பட்டது . 


அஷ்டாத்தியாயி என்ற) பானினி இலக்கணத்துடன் 
காத்தியாயனரின் வார்த்திகம் , பதஞ்ஜலியின் மகாபாஷ்யம் ஆகிய 
மூன்றையும் சேர்த்துத்தான் படிப்பது தொன்று தொட்ட வழக்கம் . 
அஷ்டாத்தியாயி சூத்திரப்பாடம் மட்டும் தனியாக மொழிபெயர்த்தால் , 
அத்தமிழாக்கம் எளிதில் புரிந்துகொள்ள இயலாது . வடமொழி 
இலக்கணத்தை முனித்ரய வ்யாகரணம் அதாவது மூன்று முனிவர்களின் 
இலக்கணம் என்று கூறுவதுண்டு . ஆகவே இம்மொழிபெயர்ப்பில் 
முதலில் பாணினியின் சூத்திரங்களைத் தமிழில் கொடுத்து , தொடர்ந்து , 
மகாபாஷ்யம் , வாமனர் ஜயாதித்தரின் காஸிகா என்ற நூல்களின் 
அடிப்படையில் தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது . அவ்வாறே , 
வார்த்திகங்களையும் தமிழில் கொடுத்து , தொடர்ந்து , அதன் தமிழ் 
மொழிபெயர்ப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது . 


இந்நூலின் அச்சிடப்பட்ட சில எழுத்துக்களைப் பற்றிய 
விளக்கம் தேவை . தமிழ் எழுத்துக்களைவிட அதிகமான 
எழுத்துக்களைக் கொண்டது ஸம்ஸ்கிருதம் . இதன் எழுத்தான , 
நாகரியில் , ஒவ்வொரு வர்க்கத்திலும் நன்னான்கு எழுத்துக்கள் உள்ளன. 
அவை அந்தந்த எழுத்துக்களோடு , 1,2,3,4 என்ற எண்கள் 
இணைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளன . எடுத்துக் காட்டாக , க என்ற 
எழுத்து அதன் உச்சரிப்பினடிப்படையில் 4 வகையாக அமையும் . 
அவை முறையே க ( = ka ) , க " = (kha ) , க ( = ga ) க ( = gha ) என்று 
கொடுக்கப்பட்டுள்ளன . அவ்வாறே ரு ( = r ) என்றும் ரு " ( = ru ) ஸ 
( = s ) , ஸ ( = s ) என்றும் உச்சரிக்க வேண்டும் . 


பாணினி பல இடங்களில் சுரத்தைப்பற்றிப் பேசுகிறார் . 
வேதமொழியில் , உதாத்தம் , அனுதாத்தம் , ஸ்வரிதம் என்ற மூன்று 
வகையான சரங்கள் காணப்படும் . இவைகளைக் குறிப்பிட சரியான 
குறியீடு கிடைக்காததால் , அவைகளை அந்தந்த இடங்களில் 
குறிப்பிடவில்லை . ஆகவே , சில 

சூத்திரங்களுக்காகக் 
கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு எடுத்துக் காட்டுக்களும் ஒரே 
மாதிரியாகக் காணப்படுகின்றன. ஆயினும் , அதற்கு முன்பு 
கொடுக்கப்பட்டிருக்கும் விளக்கத்திலிருந்து , இவைகளை 
வேறுபடுத்த இயலும் . உதாத்த சுரத்தை மட்டும் , அந்த எழுத்துடன்12 
அல்லது 3 என்ற குறியுடன் காட்டப்பட்டுள்ளது . எடுத்துக் காட்டாக , 
போ அல்லது க . 


இந்த மொழிபெயர்ப்புப் பணியைத் 

தொடங்கிய 
காலத்திலிருந்து , பலர் எனக்கு ஊக்கம் அளித்து , உறுதுணையாக 


இருந்தார்கள் . அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றி உரியது . 
ஆயினும் , சிலரைக் குறிப்பிட்டு , நன்றி கூறுவது எனது கடமை . 


இம்மொழிபெயர்ப்புப் பணியை நான் தொடங்குவதற்குக் 
காரணமாக அமைந்தவர் பேராசிரியர் அகத்தியலிங்கம் ( முன்னாள் 
துணைவேந்தர் , தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர்) அவர்கள் ஆவர் . 
இப்பணியைச் செய்து முடிக்க அவர்களது ஆர்வமும் , ஊக்கமும் , 
உறுதுணையாக இருந்தன . பேராசிரியர் அகத்தியலிங்கம் அவர்களுக்கு 
நான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன் . எனது உளமார்ந்த நன்றி 
அவர்களுக்கு உரியது . இத்தமிழாக்கத்தை நூல் வடிவில் வெளிக் 
கொண்டு வருவதற்காகவும் பேராசிரியர் அகத்தியலிங்கம் அவர்கள் 
முயற்சி எடுத்துக் கொண்டார்கள் . ஆனால் அவர்கள் விருப்பம் 
நிறைவேறவில்லை . கனவாகவே நின்ற அந்த முயற்சி , இன்று 
நனவாகிறது . இதற்குக் காரணம் முனைவர் இராமர் இளங்கோ அவர்கள் 
( இயக்குநர் , உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , சென்னை ) ஆகும் . 
எனது தமிழாக்கத்தை அச்சேற்றுவதற்காக , அணுகியபோது , 
எவ்விதத் தயக்கமும் காட்டாமல் , உடனேயே ஏற்றுக்கொண்டு , இன்று 
அதை நூல் வடிவத்தில் வெளியிட்டுள்ளார்கள் . முனைவர் இராமர் 
இளங்கோ அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி . அஷ்டாத்தியாயியின் 
தமிழ் மொழிபெயர்ப்புப்பணியை நான் தொடங்கிய காலத்திலிருந்தே 
இதற்கு ஊக்கமளித்து , தனது கருத்துக்களையும் எடுத்துக்கூறிப் பல 
வகையில் உதவி புரிந்தவர் முனைவர் இ . அண்ணாமலை அவர்கள் 
( முன்னாள் இயக்குநர் , இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனம் , 
மைசூர் ( Central Institute of Indian languages , Mysore) ஆவர். இன்று 
இது , நூலாக வருவதில் மிகப்பெரிய பங்கு அவர்களுடையதுதான் . 
முனைவர் இ . அண்ணாமலை எடுத்துக்கொண்ட ஆர்வத்திற்கும் , 
அவர்கள் எனக்கு அளித்த ஊக்கத்திற்கும் எனது நன்றி என்றென்றும் 
உரியது . 


பேராசிரியர் செ . வை . சண்முகம் ( ஓய்வு , அண்ணாமலைப் 
பல்கலைக் கழகம் , மொழியியல் துறை ) அவர்கள், நான் இப்பணியை 
மேற்கொண்ட நாளிலிருந்து , பல காலக் கட்டங்களில் , தனது 
கருத்துக்களைக் கூறி , இப்பணியை நான் செய்து முடிக்க ஊக்கமளித்து 
உதவினார்கள் . அவர்களுக்கு எனது உளங்கனிந்த நன்றி . 


இந்த அஷ்டாத்தியாயியின் தமிழ் மொழிபெயர்ப்புப் பணியில் 
ஈடுபட்டபோது , பல இன்னல்கள் இடையூறுகளை நான் எதிர்கொள்ள 
வேண்டிவந்தது . அந்த நேரங்களில் எல்லாம் எனக்கு ஊக்கமளித்து 
உறுதுணையாக நின்றவர்கள் பல நண்பர்கள் . அவர்களில் , சிலர் 
குறிப்பிடத் தகுந்தவர்கள் . முனைவர் ரவிந்திர வர்மா ( எனது சக 
ஆசிரியர் ) , திரு . இராம கிருட்டிணன், திரு . மணிவேல் ஆகியவர்களுக்கு 
நான் நன்றி செலுத்தக் கடமைப்பட்டுள்ளேன் . 


அஷ்டாத்தியாயியைத் தமிழில் மொழிபெயர்க்க நிதி உதவி 
செய்த பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு எனது மனமார்ந்த நன்றி . நான் 
இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு , இதைச் செய்து முடிக்கப் 
பலவகையில் உதவிபுரிந்த ஜவகர்லால் நேரு பல்கலைக் கழகத்துக்கு 
எனது உளமார்ந்த நன்றி உரியது . 


இது நூலாக வெளிவருவதற்கு உதவிய இந்தியமொழிகளின் 
நடுவண் நிறுவனம் , மைசூர் ; உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம் , சென்னை 
ஆகியவைகளுக்கு எனது நன்றி . 


இது அச்சாகும் போது , நான் சென்னையில் தங்கிய நாட்களில் 
அன்போடும் ஆர்வத்தோடும் பலவகையில் முனைவர் இ . ராஜலட்சுமி 
ஸ்ரீனிவாசன் , அவர்கள் கணவர் திரு . எஸ் . ஸ்ரீனிவாசன் ஆகியோர் 
உதவினர் . அவர்களுக்கும் எனது உளங்கனிந்த நன்றி . 


இதன் பிழை திருத்தத்தில் , ஆர்வத்தோடு எனக்கு உதவி புரிந்த 
எனது தோழி திருமதி . சீதாலட்சுமி அவர்களுக்கு எனது உளமார்ந்த 
நன்றி . 


பூனே , 
01/07/1998. 


கு . மீனாட்சி 


1 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.1.1 


ஏகாசோ த்வே ப்ரத மஸ்ய 
ஓரசையைக் கொண்ட ஒரு வினையடியின் முதலசைக்கு ( ப்ரத மஸ்ய ) ப் 
பதிலியாக ஈரசை வரும் . 
இது ஒரு அதிகாரச் சூத்திரம் . இச்சூத்திரத்தில் காணப்படும் மூன்று 
சொற்களும் , 6.1.12 வரை அனுவிருத்தியாகும். 
ஓரசை கொண்ட வினையடிச் சொல்லின் முதலசையிரட்டிக்கு மென்று 
இச்சூத்திரம் கூறுகிறது . 


6.1.2 


அஜாதே : த்வே த்விதீயஸ்ய 
ஒருயிரை முதலாகக் கொண்ட வினையின் இரண்டாவது அசைக்குப் 
பதிலியாக ஈரசை வரும் . 
ஓரசைக்கும் மேற்ப்பட்ட அசைகளைக் கொண்ட ஒருயிரெழுத்தை முதலாகக் 
கொண்ட வினையடிச் சொல்லின் , இரண்டாவது அசையிரட்டிக்கும் . இது சில 
சூழலில் முதலசையிரட்டிப்பதற்குத் தடை விதிக்கிறது . 
முதல் விதிக்கு எடுத்துக்காட்டு 
பச் பச் + பச் 
இரண்டாவது சூத்திரத்தின் காட்டு 
அட் + ஸன் = அட் + இட் + ஸன் ( 7.2.35 ; 3.1.32) 
அடி + ஷ = அடி + • + ஷ ( 8.3.59 ) 


6.1.3 


நந்த்ரா : ஸம்யோகாதய : 
ந் த் , ர் என்றவெழுத்துக்கள் கூட்டுமெய்யின் முதலெழுத்தாகவும் , 
அவ்வெழுத்துக்கள் , மெய்யை முதலாகக் கொண்ட ஒரு வினையடியின் 
இரண்டாவது அசையாகவும் நிற்கும்போது மேலே குறிப்பிட்ட இரட்டிப்பு 
நிகழாது . 
உந்த + ஸன் = உந்த் + இட் + ஸன் = உன் + தி - ஷ = உந் - தி - தி - ஷ 
உந்தி தி ஷதி ( படர்க்கை ஒருமை ): “ ஈரமாக்க விரும்புகிறான் " அத் - ட் 
அட்டிடிஷதி 
அர்ச் - அர்சிசிஷதி “ பூசிக்க விரும்புகிறான் 


வா : 


யகார பரஸ்ய ரேப்ஸ்ய ப்ரதிஷேதோ நபபவதி 
ர வைத் தொடர்ந்து ய வரும்போது இத்தடை 
இரட்டித்தலுக்கு ) யில்லை . அரார்யதே . 


( அதாவது 


வா : 


ஈர்ஷ்யதேர் த்ருதீயஸ்ய த்வே பிவத : இதி வக்தவ்யம் 
ஈர்ஷ்யதி என்ற வினையின் மூன்றாவது இரட்டிக்கும் . எதன் மூன்றாவது ? 
மூன்றாவது மெய்யென்பது சிலரின் கருத்து . 
ஆகவே ஈர்ஷ்யியிஷதி . மூன்றவது அசையென்பது வேறு சிலரின் கருத்து , 
ஆகவே ஈர்ஷ்யிஷிஷதி 


முனைவர் கு . மீனாட்சி - 


2 


வா. 


கண்ட்வாதீ னாம் த்ருதியஸ்யைகாசோ த் வே ப வத இதி 
வக்தவ்யம் 
பெயரிலிருந்தாக்கப்பட்ட வினையின் மூன்றாவது அசை விருப்பாக 
இரட்டிக்கும் . 
அஸ்வீயியிஷதி , அஸிஸ்வீயிஷதி 
அஸ்வ + க்யச் + இட் = ஸன் அஸ்வியியிஷதி . 


வா: யதே " ஷ்டம் நாமதாதுஷ் விதி வக்தவ்யம் 
பெயரிலிருந்தாக்கப்பட்ட வினையின் ஏதாவதொரு அசை இரட்டிக் கும் 
என்பது வேறு சிலரின் கருத்து . 
புபுத்ரீயிஷதி , புதிர்ரீயிஷதி, புத்ரீயியிஷதி , புபுத்ரீயியிஷதி, புத்ரீயிஷ ஷதி . 
புத்ர + ஸன் + புத்ரீயிஷ. மேலே கூறிய ஐந்து வகையான இரட்டிப்பு , 
இவ்வினையிலை நிகழும். 


6.1.4 


பூர்வோ அப்யாஸ : 
இவ்விரண்டின் முதல் அப்யாஸ " என்ற ஸம்க்ஞாவினால் குறிக்கப்படும் . 
காட்டாக பச் - பச் என்பதின் முதல் பகுதி அப்யாஸ என்ற ஸம்க்ஞாவால் 
அழைக்கப்படும் . அப்யாஸ என்பது இரட்டிக்கப்பட்ட அசை என்ற 
பொருள்படும் . 


6.1.5 


உபே அப்யஸ்த்ம் 
இரண்டும் சேர்ந்து அப்யஸ்தம் என்ற பெயர் பெறும் . 
த த தி - யில் த த அப்யஸ்தம் 


6.1.6 


ஜக்ஷித்யாத " ய : ஷட் 
ஜக்ஷியிலிருந்து தொடங்கும் ஆறு தாதுக்களும் அப்யஸ்தம் 
எனப்படும் . 
ஜக்ஷ் - உண் , ஜாக்ரு- விழித்துக்கொள் 
த்ரித்ரா - பணமில்லாத ஜ z - ஜக்ஷதி , ஜாக் ரு - ஜாக் 3 ரதி 
தரித்ரா - த ரித் ரதி , சகாஸ் சகாஸ்தி 
ஸ ஸ் - ஸாஸதி ; தே தீ - தீ த் யதே ; 
வேவீ - வேவ்யதே 
ஒரு மெய்யெழுத்தை முதலாகவும் , இட் இணைக்கப்படாததுமான ஸார்வ 
தாதுக ஒட்டு தொடரும்போது அப்யஸ்த என்ற ஸம்க்ஞாவினால் 
குறிப்பிடப்பட்ட இவ்வினைகளின் முதலசை உதாத்த சுரம் பெறும் . 


6.1.7 


. 


துஜாதீ னாம் தீர்கோ அப்யாஸஸ்ய 
துஜ் முதலிய வினைகளின் இரட்டிப்பின் குறிலுயிர்க்குப் பதிலியாக நெடில் 
வரும் , 
துஜாதி யின் ஆதி என்ற சொல் முதலிய என்ற பொருளைச் சுட்ட ாமல் 


பாண 


துதுஜான் : துஜ் + கானச் ( 3.2.100 ) துதுஜான : 
31 

ணினியின் அஷ்டாத்தியாயி 
போன்ற என்ற பொருளைக் கொண்ட்து , ஏனென்றால் இவ்வகுப்பு 
தாதுபாடத்திலோ, கண பாடத்திலோ காணப்படவில்லை . ஆகவே , மொழியில் 
காணப்படும் இதைப்போன்ற வினைகளைச் சேர்த்திணைத்த, ஓர் வகுப்பாக 
அமைக்க வேண்டும் . ஆகையால் , வினையின் இரட்டிப்பில் , நெடிலுயிர் 
காணப்பட்டால் , அவ்வடிவம் சரியானதென்று கொள்ள வேண்டும் . 


மாமஹான , அனட் வான் த " " தார 
ஸ்வதாம் மீமாய , ஸ தூதாவ உயிரின் நீட்டம் , வேதமொழியில் மட்டும் 
காணப்படுகிறது . மற்றவைகளிலல்ல , காட்டாக துதோஜ ஸப்லான் 


6.1.8 


லிடி தாதோரனப் யாஸஸ்ய 
ஏற்கெனவே இரட்டிக்கப்படாத ஒரு தாது , லிட் ஒட்டு தொடரும் போது 
இரட்டிக்கும் . 
ஒரு வினை , மெய்யோ அல்லது உயிரோ முதலாக அமைவதைப் பொறுத்து 
அதன் முதல் அல்லது இரண்டாவது அசை இரட்டிக்கும் 

பபாச , பட் - பபாட 
ப்ர + ஊர்ணு = ப்ரரோர்ணுனாவ 


பச் 


வா : 


த்விர் வசனப்ரகரணே சந்த ஸி வேதி வக்தவ்யம் 
லிட் அல்லது வேறு வினைகளின் இரட்டித்தல், வேதமொழியில் விருப்பாக 
நிகழும் . 
யோக ஜாகார தம்ருச : காமயந்தே அல்லது யோ ஜஜாகார . 


6.1.9 


வினையடி 


ஸன் யநோ : 
ஏற்கனவே இரட்டிக்காத அசையைக் கொண்ட , தும் , ஒருயிரெழுத்தை 
முதலாகக் கொண்டதுமான 

( ஓரசையோ அல்லது 
பலவசைகளையோ கொண்ட ) யின் ( முதல் அல்லது இரண்டாவது அசை ) 
ஸன் , யங் ஒட்டுக்கள் தொடரும்போது இரட்டிக்கும் . 
1 ) பச் + ஸன் -பச் - பச் + ஸன் ( 7.4.60 ) = பி - பச் + ஸன் + ஸப் + திப் 

( 3.1.68 ; 7.4.83 ) = பி - பக் ஷ தி ( 8.2.30 ; 3.59 ) 
( அவன் ) சமைக்க விரும்புகிறான் . 


/ 


2 ) 


பச 


பச் + யங் = பச் + பச் + யங் : ப - ய + ஸப் + தே = பா - 
பச் - ய - தே ( 6.1.97 ; 7.4.93 ) அவன் திரும்பத் திரும்பச் 
சமைக்கிறான் ) 


6.1.10 ஸ்லௌ 

விகரணம் “ ஸ் லு " தொடரும்போது முன்பே இரட்டிக்காத தாதுவில் 
( மேற்கூறியபடி ) இரட்டித்தல் நிகழும். 


முனைவர் கு . மீனாட்சி 


ஹு + ஸப் + திப் : ஹு + ஸ் லு + திப் ஹு-ஹு + p + திப் ஜு - ஹு திப் 
( 7.4.62 ) = ஜூஹோதி ; 
பி பே தி இத்தாதுக்கள் 3 ஆம் வகுப்பைச் சேர்ந்தவை . 


6.1.11 சமி 

முன்பே இரட்டிக்காத தாதுவுக்குப்பின் சங் ( Aorist ) நிற்கும்போது அத்தாது 
( மேற்கூறியபடி ) இரட்டிக்கும் . 
1 ) பச் +ணிச் + ச்லி ( 3.1.41 ) = பச் + ணிச் + சங் ( 3.1.48 ) = பச் + ( + 

சங் ( 6.4.51 ) = பச் + சங் ( 7.4.1 ) , ப ம - பச் + சங் ( 7.4.60 ) = அட் + ப 
பச் + சங் ( 6.4.71 ) = அ - பி - பச் + சங் ( 7.4.93 ) - அ - பீ - பச் + 
சங் ( 7.4.94 ) - அபி - பச் - அ ( 7.4.94 ) - அப்பசத் - 
சமைக்கவைத்தான் 


2 ) 


அட் + ணிச் + சங் = அட் + அடி + சங் = அ + அ - டி - + சங் + த் 
அ - அடி - ட் அ - த் ஆடிடத் சுற்ற வைத்தான் . 


+ 


6.1.12 தாஸ் வான் ஸாஹ்வான் மீட் டவான்ஸ் ச 

தாஸ்வான் ( கொடுத்தவன் ) ஸாஹ்வான் ( கீழடக்கு ) 
மீட் வான் ( ஈரமாக்கியவன் ) என்பவை . இரட்டித்தல் நிகழாமல் விதிக்குப் 
புறம்பாக ஆக்கப்பட்டவை . 


1 ) 


தாஸ் + க்வஸு = த + ஸ் + வஸ் ( உ ) = தாஸ் - வஸ் இரட்டித்தல் , 
"க்வஸூ ” வுக்குமுன் இட் இணைத்தல் இரண்டும் இதில் 
காணப்படவில்லை . இது நிபாதனம் . 


2 ) 


ஸஹ் + க்வஸு = ஸஹ் + வஸ் = ஸாஹ் - வஸ் 
ஆத்மனேபதத்திலிருந்து பரஸ்மைபதமாதல் , தாதுவின் ஈற்றயல் 
உயிர் நெடிலாதல் , இரட்டித்தலாகாதது , இட் இணைக்கப்படாமை 
ஆகியவை . இங்கு நிபாதனம் . 


3) 


மீஹ் + க்வஸு = மீட் வஸ் 
இரட்டிக்காத , இட் ஆகமம் வராமை . 
ஈற்றயலுயிர் நீட்டம் ஆகியவை நிபாதனம் . 


வா : 


க்ருஞாதீ னாம் கே த் வே பீவத இதி வக்தவ்யம் 
க்ருஞ் முதலியவைகளைத் தொடர்ந்து க ஒட்டு வரும் போது இரட்டித்தல் 
நிகழும் . 
சக்ரம் (-க்ரு + க ) இவனால் செய்யப்பட்டது . 
சிக்லித ம் ( க்லித் + க ). க்ரு , க்லித் தாதுக்களுக்குப்பின் க ஒட்டு கம் ஒட்டின் 


5 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


பொருளில் வரும் . 


வா : 


சரி சலிபதி வதீனாம் த்வித்வமச்யா க்சாப் யாஸஸ்ய 
சர் , சல் , பத் , வத் என்ற தாதுக்கள் அச் ஒட்டு தொடரும்போது இரட்டிக்கும் . 
ஆக் ஆகமம் , “ அப்யாஸத் " தோடு வரும் . 
சராசா , சலாசல பதாபத . வதரவத : 


வா : 


வா இதி வக்தவ்யம் 
சர் , சல் முதலியவைகள் இரட்டிக்காமலும் வரலாம் சர : புருஷ:, சரல : ரத " , 
பதம் பானம் 
வத : மனுஷ்ய: 


வா : 


1 


ஹந்தேர் கத்வம் ச 
அச் தொடரும் போது ஹன் ஒட்டு இரட்டிக்கும் அப்யாஸத்தின் ஹவுக்கு 
க பதிலியாகும் , ஆக் ஆகமம் வரும் : 
ஹன் + அச் = க4 ன் + ஆச் + ஹன் + அச் = க னாக ன : 


வா : 


பாடேர் ணிலுக் சோக் சதீர்க " த்வாப் யாஸஸ்ய அச் ஒட்டுக்கு முன் 
நிற்கும் பாடி என்ற காரண தாது இரட்டிக்கும் ணி ( காரணவொட்டு ) கெடும் . 
உக் ஆகமமாகும் . இது நெடிலாகும் . 
பாடி + அச் - பாட் + உக் + அச் = பாடு + பட் + அ = பாடுபட : 


A 


6.1.13 ஷ்யங் : எபம்ப்ஸாரணம் புத்ர ப்தயோஸ் தத்புருஷே புத்ர , பதி என்ற 

சொற்களிரண்டாவது உறுப்பினராக அமையும் தத்புருஷத் தொகையில் , 
இச்சொற்களுக்கு முன் நிற்கும் ஷ்யங் ஒட்டின் ய் உயிராக மாறும் . 
அதாவது இயாக மாறும் . காரீஷஸ்ய இவ கந்த : அஸ்ய - காரீஷக ந்தீ 
(5.4.137 ), தஸ்ய அபத்யம் காரீஷ கந்தி ( அண் – ஷ்யங் + டாப் 4.1.78 }= 
காரீஷ கந்த் யா + புத்ர - காரீஷ கந்த்" - இரு + புத்ர - காரீஷ 
க ந்தி * + புத்ர ( 6.1.108 ) காரீஷ கந்த்யாவின் மகன் ; கௌமுத கந்தி 
பதி " கௌமுதகந்த்யாவின் கணவன் . 


1 


6.1.14 பந்து னி பீஹுவ்ரீஹொ: 

பந்து வை யிறுதியுறுப்பினராகக் கொண்ட பஹுவ்ரீஹித் தொகையில் ஷ்யங் 
ஓட்டின் ய் உயிராகும் . 
கௌமுத கந்த்யா பீந்துர் அஸ்ய கௌமுத கந்தி ( அண்ஷ்யங் + டாப் + 
பந்து * - கௌமுத க ந்தீ " - அ + ப ந்து " = கௌமுத க ந்தீ பந்து": ( 6.3.139 ) 
" கௌமுதக ந்த் யாவின் உறவினர் " 


முனைவர் கு . மீனாட்சி 


6 


வா : 


மாதச் மாத்ருக மாத்ருஷு 
மாதச் , மாத்ருக , மாத்ரு ஆகியவைகளோடு காணப்படும் பஹுவ்ரீஹித் 
தொகையில் , ஷ்யங் இன் ய் விருப்பாக இ யாகும் . 
காரீஷக ந்தீ மாத: காரீஷக ந்த்யாமாத : 
காரீஷ கந்தீ " மாத்ருக:, காரீஷகந்த் " யா மாத்ருக: 
காரீஷக ந்தீ மாதா , காரீஷக ந்த் யாமாதா . 


6.1.15 வசிஸ்வபி யஜாதீ னாம் 

வசி , ஸ்வபி , யஜ் முதலிய தாதுக்களின் அரை உயிர் , க வை இத்தாகக் 
கொண்ட ஒட்டுக்கு முன் நிற்கும்போது முழு உயிராகும் . 


1 ) 


வச் + க்த = உ அச் + க்த = உக் + த (8.2.30 ) உ க்த = சொன்ன , 
சொன்னவன் , கூறியவன் , கூறிய 


2 ) 


ஸ்வப் + க்த = ஸுப் + த = ஸுப்த தூங்கிய / தூங்கியவன் 


3) 


- ள 


யஜ் + க்த = இஜ் + க்த ( 108 ) = இஷ்ட ‘யாகம்பண்ணிய , வப் + க்த 
= உப் + த = உப்த விதைத்த ; 
வஹ் + க்த : உஹ் + க்த = உட் + த ( 8.2.31) = உட் 1 + L * ( 8.4.41) 

+ L * ( 8.3.13) ; 6.3.21)= ஊட தாங்கிய ; வஸ் + இட் + 
க்த: உஸ் + இ - த = உஷித, வசித்த , வே + க்த = உ - த - உத 

நெய்த ; வ்யே + க்த = விர + க்த = வீத (4.2.3 ; 37 ) ; மூடிய 
ஹ்வே + க்த = ஹ் - உ - எ + க்த = ஹூத ( 6.4.2 ) அறை கூவிய ; வத் + கத் 
= உதி த் கூறிய டுவோஸ்வி = என- யஜ் வகுப்பைச் சேர்ந்த வொட்டுக்கள் 
யஜ். வப் , வஹ், வஸ வே வ்யே , ஹ்வே , வத் , டுவோஸ் வி ஆகியவைகள் . 


. 


வ்யே என்ற தாதுவில் இரண்டு அரை உயிர்கள் ( வ் , ய் ) காணப்படுகின்றன . 
சூ . 6.1.37 இன்படி , இரண்டாவதாக , நிற்கும் அரைஉயிர் , முழு உயிராகும் . 
ஆனால் , முதலில் நிற்கும் அரையுயிர் முழு உயிராவதை இவ்விதி தடை 
செய்கிறது . 
ஆகவே , இங்கு முதலில் நிற்கும் அரையுயிர் முழு உயிராகாமல் , 
இரண்டாவதான அரையுயிர் ( ய் ) முழு உயிராகிறது . 


6.1.16 க்ரஹி ஜ்யா வயி வ்யதி * வஷ்டி விசதி வ்ருஸ் சதி 

ப்ருச்ச தி ப்ருஜ்ஜதீனாம் நிதிச் 
ங் ஜ இத் தாகக் கொண்ட வொட்டுக்களுக்குமுன் கீழ்க்கண்ட 
தாதுக்களினரையுயிர் முழு உயிராகும்: 
க் ரஹ் பிடி , ஜ்யா ‘வயதேறு வய் ( வே `நெய்தல் என்ற தாதுவுக்குப் பதிலி ) 
வ்பத் " 


7 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


துளை , வஸ் விரும்பு , வ்யச் ஏமாற்று , வ்ரஸ் ச் - வொட்டு , ப்ரச் கேள் , 
ப்ரஸ் ச் வறு கித் - துக்கு முன்னாலும் அவ்வாறாகும் . 


1 ) 


க்ரஹ் + இட் + க்த ( 7.2.37 , 3.84 ) 
க்ருஹூத பிடித்துக்கொண்ட 
க்ரஹ் + ஸ் னா + திப் = க்ருஹ் - ணாதி 
க்ருஹ்ணாதி அவன் பிடிக்கிறான் 
ஸ்னா ஒரு மிதி 1.2.4 . 


2) 


ஜ்யா + க்த = ஜிஆ + த = ஜீ + க்த (108 ) 
ஜீத = ஜீன ( 8.2.44 ) வயதான 
ஜ்யா + ஸ் 1 னா + திப் = ஜினாதி / அவன் ( கிழவன் ) ஆகிறான் ) 


3 ) 


வய் , வேஞ் இன் பதிலியாவதால் இத்துடன் மித் வராது. ஆகவே , 
இத்தாதுவோடு , லிட் ஒட்டுத்தான் வரும் . 
லிட் ஒரு கித் ஆகும் ( 1.2.3 ) 
வய் + லிட் = வய் அதுஸ் - வய் + அதுஸ் = உ - உய் + 
அதுஸ் = ஊயதுஸ் அவர்களிருவரும் நெய்தார்கள் . 


- 


வ 


4 ) 


வ்யத் + க்த = வி அத்* + க்த = வித் + த* ( 8.2.40 ) வித் த 
துளைத்த வ்யத் + ஸ்யன் + திப் = வித்யதி துளைக்கிறான் . 


5 ) 


வஸ் + இட் + க்த = உஸித விரும்பிய 
வஸ் + + அந்தி = உஸ ந்தி அவர்கள் விரும்புகிறார்கள் . 


+ 


6) 


+ க்த ஏமாற்றிய , வ்யச் + ஸ + திப் 


வ்யச் + இட் + க்த - விச் 
- விசதி ஏமாற்றுகிறான் . 


7 ) 


வ்ரஸ் ச் + க்த - வ்ருஸ் ச் + ன ( 8.2.45 ) 
வ்ரு ச் + ன( 8.2.29 ) = வ்ருக்ன ( 87.2.30 4.1 ) வெட்டிய 
வ்ரஸ் ச் + + + திப் : வ்ருஸ் ச் - அ + தி 
வ்ருஸ் சதி வெட்டுகிறான் . 


8 ) 


ப்ரச் + க்த = ப்ருச் + த = ப்ருஷ்ட ( 8.3.36 ; 4.41 ) கேட்ட ; ப்ர 
ச் + ஸ + திப் 

ப்ருச்ச் தி அவன் கேட்கிறான் 


9 ) 


ப்ரஸ் ஜ் + க்த = ப்ர ) x + க்த = ப்ருஷ்ட வறுக்கப்பட்ட , வறுத்த 
ப்ரஸ்ஜ் + + + திப் : ப்ருஜ்ஜதி ( 8.4.40 ; 53) 


முனைவர் கு . மீனாட்சி 


8 


6.1.17 லிட்யப் 

யாஸஸ்ய உபயேஷாம் 
லிட் ஒட்டுக்கு முன் நிற்கும் வினையின் இரட்டிக்கப்பட்ட இரண்டசை யின் 
அரையுயிர்களும் முழு உயிர்களாகும் . 
வச் + லிட் = வச் + ணல் ( 3.4.82 )= வ - = வச் + ணல் : உ வாச் 
( 193 ; 7.2.116 ); உ வாசித ; 
ஸுஷ்வாப ; ஸுஷ்வாபித ; இயாஜ ; இயாஜித ; உவாப , உவாபித 


+ 


ஜ்யா + லிட் = ஜ்யா + ஔ ( 7.1.34 ) 
ஜிஜ்யௌ , ஜிஜ்யித 
ஜக்ராஹ , ஜக்ரஹித , உவாய , உவயித 
விவ்யாத , விவ்யதி த , உவாஸ , உவஸித , 
விவ்யாச , விவ்யசித , வவ்ரஸ் ச , வவ்ரஸ்சித 


6.1.18 ஸ் வாபேஸ் சமி 

ஸ்வாபி ( ஸ்வப் + ணிச் ) என்ற வினையின் அரையுயிர் சங் 
ஒட்டுத் தொடரும்போது முழு உயிராகும் . 
ஸ்வப் + ணிச் + சங் = அட் + ஸ்வப் - ஸ்வப் + சங் = அ - ஸு , ஸுப் + ; + சங் 
அஸுஸஷுப ( 7.4.94 ) = ஸுஷூப் ( 8.3.59 ) 


6.1.19 ஸ்வபி ஸ்யமி வ்யேஞாம் யங் 

ஸ்வபி , ஸ்யமி , வ்யேஞ் என்ற தாதுக்களின் அரையுயிர் யங் ஒட்டுத் 
தொடரும்போது ( முழு ) உயிராகும் . 
ஸ்வப் + யங் : ₹ --ஸூப் - ய = ஸோ - ஸுப் - ய ( 7.4.82 ) - ஸோ = ஸுப் - ய 
- தே ( 8.3.59 ) ஸோஷூப்யதே அடிக்கடி தூங்குகிறான் ; 
ஸ்யம் + யங் = ஸேஸிம்யதே அடிக்கடி அழுகிறான் 
வ்யே + யங் = வி + யங் வி - வி - ய - வேவீயதே (7.4.82 ; 6.4.2 ; 7.4.25 ) அடிக்கடி 
மூடுகிறான் 18 , 19 இல் உயிராதல், இரட்டித்தலுக்கு முன்பு ஏற்படும் . 


6.1.20 


ந வஸ 


வஸ் இன் அரையுயிர் , யங் ஓட்டுக்கு முன் நிற்கும்போது , முழு உயிராகாது . 
வஸ் + யங் = வ - வஸ் + யங் = வா வஸ்யதே ( 7.4.83 ), அதிகமா க 
விரும்புகிறான் ; வாவஸ்யேதே , வாவஸ்யந்தே . 


6.1.21 சாய : கீ 

சாய் ( மதி ) யைத் தொடர்ந்து சங் வரும்போது , அத்தாதுவுக் குப்பதிலியாக 


க வரும் . 


சாய் + யங் = கீ + யங் = கேகீய ( 7.4.62 ; 92) 
அதிகமாக மதிக்கிறான் 


9 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.1.22 ஸ்பாய : ஸ்பீ நிஷ்டாயாம : 

ஸ்பாய ( உப்புதல் ) வைத் தொடர்ந்து நிஷ்டா வொட்டுக்கள் வரும்போது 
அதற்குப் பதிலியாக ஸ் பீ வரும் . 
ஸ்பாய் + க்த / க்தவது ஸ்பீத : 
ஸ்பீதவான் பருமனாகுகிற 


1 


6.1.23 ஸ்த்ய : ப்ர பூர்வஸ்ய 

ப்ர வுக்குப்பின் ஸ்த்யா ( ஸ்த்யை , ஷ்ட்யை ) நிற்கும்போது , அத்தாதுவின் 
அரையுயிர், நிஷ்டாவொட்டுத் தொடரும்போது முழுவுயிராகும் . 
ப்ர + ஸ்த்ய - க் , க்தவது ப்ரஸ்கீத , 
ப்ரஸ்திதவான் ஒருங்கு கூட்டுகிற 
இதன் மாற்றுவடிவம் ப்ரஸ்திம (பார்க்க 8.2.42 ) த - வுக்குப் பதிலியாக 
விதிக்கப்பட்ட ந ( 8.2.42 ) வை , உயிாக்கம் தடுக்கிறது . ஆனால் ஸம் ஸ்த்யை 
க்த , க்தவது -ஸம் ஸ்த்யான ( 8.2.45 ) கட்டியாகுகிற உறைகிற 


6.1.24 த்ரவ மூர்த்தி ஸ்பர்ஸயோ: ஸ்ய : 

ஸ் யை ( ஸ்யா ) போ என்ற வினையின் அரையுயிர் , நிஷ்டா வொட்டுக்களுக்கு 
முன் நிற்கும்போது , முழு உயிராகும் . 
கெட்டியாதல் , உறைதல் , தொடுதல் , என்ற பொருளை வினை கட்டும் . 
ஸ்யா + க்தா ; க்தவது : ஸீ ன ; ஸீனவத் ( 8.2.47 ) 
நெய் ; எலீ த ; எn தவத் குளிர்ச்சி ( தொடுவதற்கு ) வேறு பொருளில் ஸம் 
ஸ்யான ( 8.2.43 ) சுருங்கிய ஸம்ஸ்யானோ வ்ருஸ் சிக; உடலைச் சுருக்கிக் 
கொண்ட தேள் 


6.1.25 ப்ரதேஸ் ச 

ப்ரதி - யைத் தொடர்ந்து நிற்கும் ஸ் யை ( ஸ்யா ) வின் அரையுயிர் 
நிஷ்டாவொட்டுக்கு முள் முழுவுயிராகும் . 
ப்ரதி + ஸ் + யா = க்த , க்தவது ப்ரதிஸி ன : 
ப்ரதிஸி னவத், இது கெட்டியாதல் , தொடுதல் என்ற பொருட்களைத் தவிர , 
வேறு பொருட்களையும் கட்டும் . 


6.1.26 வியாஷா அப்யவ பூர்வஸ்ய 

அபி , அவ முன் நிற்கும்போது ஸ்யாவின் அரையுயிர் , விருப்பாக, 
நிஷ்டாவொட்டுத் தொடரும்போது முழுவுயிராகும் . 
அபி + ஸ்யா = க்த , க்தவது அபிஸீ ன , 
அபிஸீனவத் , அபி ஸ்யான , அபிஸ்யான , வத் உறைந்த ( நெய் 
அபிஸீத , அபிஸ்யான குளிர்ந்த காற்று 
அவஸி ன , அவிஸ்யான உறைந்த 
அவஸீத , அவஸ்யான குளிர்ந்த தண்ணீர் 


. 


. 


முனைவர் கு . மீனாட்சி 


10 


6.1.27 ஸ்ருதம் பாவே 

ஸ் ருதம் சமைத்த என்ற பொருளில் ஸ்ரா வென்ற தாதுவின் அரையுயிர் 
அத்தா துவுக்குப்பின் நிஷ்டாவொட்டுத் தொடரும்போது , விருப்பாக 
உயிராக்கப்பட்டு ஆக்கப்பட்டது. 
ஸ் ரா + க்த , ஸ்ரா + ணிச் + க்த = ஸ் ருத சமைத்த ( பால் அல்லது 
வேள்விக்கான ஆஹூதி); ஆனால் வேறு பொருளில் ஸ்ராண ஆகும் . 


6.1.28 ப்யாய : பீ 

ப்யாய் உக்கு , பி விருப்பாக , நிஷ்டாவொட்டுக்களுக்குமுன் விருப்பாகப் 
பதிலியாகும் , 
ப்யாய் + க்த, பீன - பருத்த 
பீனம் முகம் - பருமனான முகம் 


6.1.29 லிட் யநோ ஸ் ச 

லிட் , யங் ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் ப்யாய் ’ க்குப் பதிலியாக பீ வரும் . 
ஆ + ப்யாய் + லிட் + ஆ + H + d + ஏஸ் ( 3.4.81 ) ; 7.4.56 ) = ஆபிப்யே ( 4.82 ) 
ஆப்யாய் + யங் - ஆ + பி + யங் = ஆ + பே + பீ + ய + தே 
( 7.4.82 ) ஆபேபியதே அடிக்கடி அல்லது மிகுதியாகப் பருக்கிறான் . 


+ 


. 


6.1.30 விபாஷா ஸ்வே : 

லிட் , யங் ஒட்டுக்களுக்கு முன் ஸ்வி நிற்கும்போது , ஸ்வி யினரையுயிர் 
விருப்பாக முழுவுயிராகும் . 
ஸ் வி + லிட் = ஸ் M + நல் = ஸ் - இ - ஸ் M + ணல் ( 7.4 : 60 ) ஸி - ஸ் வை + 
அ = ( 7.2.115 ) ஸி - ஸ்வாய ( 7.2.86 )( அவன் ) பருத்திருக்கிறான் ; ஸு + ணல் 
K + ஸாவ் + அ 

ஸ் ஸாவ . 
ஸ்வி + M + யங் + ஸே - ஸ் வீய; ஸோ - ஸூய ( 7.4.25 ) 
ஸ்வி தாது , யஜ் வகுப்பைச் சேர்ந்ததாதலால் , லிட் ஒரு கித் ஆகையால் சூ . 
15 இன்படி ஸம்ப்ரஸாரணம் ( முழு உயிராதல் ) கண்டிப்பாக ஆகும். இந்தச் 
சூத்திரம் , ஸம்ப்ரஸாரணம் விருப்பாக ஆகும் என்று விதிக்கிறது . யங் 
ஒட்டுக்கு முன் . ஸ்வி தாதுவின் ஸம்ப்ஸாரணமாவதை மேலே ஒரு சூத்திரமும் 
குறிப்பிடவில்லை இச்சூத்திரம் , அதை விதிக்கிறது . 


6.1.31 ணௌ ச ஸன்ஸ் சகோ : 

‘ ஸ் வி தாது ணிச் ஓடு ( காரணவினை ), ஸன் , சங் ஆகியவைகளுக்கு முன் 
நிற்கும்போது அத்தாதுவின் அரையுயிர் விருப்பாக முழுயுயிராகும் . 


1 ) 


ஸ்வி + Eச் + ஸன் = ஸ் வி , ஸு + ணிச் + ஸன் = ஸி 
ஸ் வை + ணிச் + இட் + ஸன் : ஸி ஸ் வயே . இ + ஸன் : ஸி 
ஸ் வாய - அயி - ஷ : 

ஸி ஸ் வாயிஷதி , 


11 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


M ஸ் வாயிஷதி பெருக்க விரும்புகிறான் 


2 ) 


ஸ் வி, ஸு + ணிச் + சங் = அ - ஸி - ஸ்வை 4 + சங் : த் ( 4.51 ) 
அஸிஸ் வாயத் ( 7.4.1 ) அல்லது அஸூஸௌ + + -அ - த் 
அஸிஸவத் ( 7.4.94 ) 
ஸம்ப்ரஸாரண உயிராதல் தொடர்பான விதிகள் . அந்தரங்க 
விதிகளுள் பயன்படுத்துவதற்கு முன்பே , பயன்படுத்த 
வேண்டுமென்று பரிபாஷா விதிக்கிறது ( ஸம்ப்ரஸாரணம் 
ஸம்ப்ரஸாரணாஸ் ரயம் ச பீலீயோ பவதி ) ஆகவே , 7.2.115-6 
முதலியவைகள் ஸம்ப்ரஸாரணம் தொடர்பான விதிகள் 
பயன்படுத்தப்பட்ட பிறகுதான் பயன்படுத்த வேண்டும் . 


6.1.32 ஹ்வ : ஸம்ப்ரஸாரணம் 

( காரண வினை ) ஹ்வா ( ணிச் சோடு நிற்கும்போது ) யைத் தொடர்ந்து ஸன் , 
யங் ஒட்டுக்கள் வரும்போது , இத்தாதுவின் அரையுயிர் , உயிராகும் 
( ஸம்ப்ரஸாரணம் ) 


1 ) 


ஹ்வா + ணிச் + ஸன் = ஹு + ணிச் + ஸன் = ஜூ - ஹூ + E ச் + 
ஸன் ( 7.4.62 ) = ஜூ - ஹௌ + ணிச் + இட் + ஸன் = ஜூ - ஹாவ் 
ஏ - இ - ஷ ( 7.3.84 ) ஜுஹாவயிஷதி , 


2 ) 


ஹ்வா + ணிச் + சங் - த் = ஹு + ணிச் + சங் - த்: அ - ஜூ + ஹௌ இ - அ 
த் - அ - ஜூ - ஹவ்டி - அ - த் -அஜூஹவத் 


அனுவிருத்தி மூலம் ஸம்ப்ரஸாரணம் இச்சூத்திரத்திலும் வருமாயினும் , 
விபாஷா ( 30 ) இங்க வருவதைத் தடை செய்வதற்காகவே , ஸம்ப்ரஸாரணம் 
திரும்பப் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது . 


6.1.33 அப்யஸ்தஸ்ய ச 

இரட்டிக்கப்பட்ட ஹ்வா தாதுவின் ஈரரையுயிர்களும் முழுவுயிராகும் . 
ஹ்வா + லிட் ஹு + லிட் ஹு + ணல்- ஹு - ஹு + ணல் = 
ஜுஹாவ ( 7.2.115 , 4.52 ) ஹ்வா + பங் + தே = ஜோஹூயதே (7.4.62 ; 82 ) 


6.1.34 பஹுவம் சந்த ஸி 

வேதமொழியில் , ஹ்வாவின் அரையுயிர் பல வகையில் உயிராகும் . 
இந்த் ராக் னீ ஹுவே 
ஹ்வயாமி மருத : ஸிவான் 
ஸ் ருதீ ஹவம் 
இவ்விரண்டிலும் ஸம்ப்ரஸாரணமாகவில்லை . 


2 


முனைவர் கு . மீனாட்சி 


12 


6.1.35 சாய : கீ 

சாய் க்கு கீ பலவகையில் பதிலியாகும் . 
விது னா நிசிக்பு: 
அக்னிர் ஜ்யோதிர் நிசாய : ( இங்கு , கி பதிலியாவில்லை ) 


6.1.36 அப ஸ்ப்ரு தோதர மான்ரு சுரான்ரு ஹுஸ் 

சிச்யுஷே தித்யாஜ ஸ் ராதா: 
ஸ்ரித மாஸீ ராஸுர்த்தா: 
வேதமொழியில் காணப்படும் . 
1 ) அபஸ்ப்ருதே தாம் நீங்களிருவரும் ஒருவருடனொருவர் போட்டியிட்டீர்கள் 
2 ) ஆன்ருசு: அவர்கள் பூசித்தார்கள் 
3 ) ஆன்ருஹு : அவர்சள் பூசித்தார்கள் 
4 ) சிச் யு ஷே நீ ( ஒருமை ) ஆடிவிட்டாய 
தித்யாஜு ( அவன் ) விட்டுவிட்டான் 
ஸ்ராதா : சமைத்தான் , ஸ்ரிதம் - கலந்த , ஆணீர் , ஆஸீர்த்த , 
ஸோமரஸத்துடன் கலந்த பால் 
ஆகியவைகள் நிபாதனங்கள் 
1 ) அபாஸ்ப்ருதே *தாம் , அஸ்பர்தே *தாம் ( லங் ) 
2 ) ஆனர்சு ( லிட 
3 ) ஆனர்ஸு : ( லிட் ) 
4 ) சுச்யுவிஷே ( லிட் ) 
5 ) த்யாஜ ( லிட் ) ஆகியவைகள் முதல் ஐந்து வடிவங்களின் 
விதிப்படியாக்கப்பட்ட வடிவங்கள் . மீதி வடிவங்கள் ஸ்ரீங் தாதுவிலிருந்து 
விதிக்குப் புறம்பாக ஆக்கப்பட்டவை . 


6.1.37 ந ஸம்ப்ர ஸாரணே ஸம்ப்ரஸாரணம் 

அரையுயிர் முழு உயிராக்கப்பட்டு நிற்கும்போது ( ஸம்ப்ரஸாரணே ) அதைத் 
தொடர்ந்து வரும் மற்றொரு அரையுயிர் , முழுவுயிராகாது ( ந ஸம்ப்ரஸாரணம் ) 
இச்சூத்திரத்தில் காணப்படும் , ஸம்ப்ரஸாரணம் என்ற சொல் சூ .18 
இலிருந்து அனுவிருத்தி மூலம் தொடர்ந்து கிடைக்கப்பெறுமாயினும் , இது 
ஒரு பொது விதி , முன் சூத்திரங்களில் விளக்கப்பட்ட வரையறைக்கு 
பட்டவையல்லவென்று கட்டத்தான் இச்சொல்லை இங்கு திரும்புவும் 
பயன்படுத்தியுள்ளது . 
காட்டாக , யுவன் என்ற சொல்லின் அரையுயிர் , தத்திதமல்லாத 
வொட்டுக்குமுன் முழுவுயிராகும் ( 6.4.133 ) யுவன் + ஸ ஸ் - யு - உள் - 
அஸ் - யுனஸ் . இதன் பிறகு , மேலும் ஸம்ப்ரஸாரணமாகாது. 
வ்யத் * + க்த = வி - அ - த் + த * ( 87.2.4° 0 ) வித்த ( 8.4.53 ) “ துளைத்த 
துளைக்கப்பட்ட 
வ்யச் + இட் + க்த = விசித " ஏமாற்றிய " இவ்விரண்டு எடுத்துக்காட்களிலும், 


13 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


அரையுயிரான , வ் அரையுயிரிலிருந்து முழுவுயிரான ய் க்குமுன் , 
முழுவுயுராக்கப்படவில்லை . 


வா : 


ருசி த்ரேருத்தரபத விலோபஸ் சந்த ஸி 
த்ரி - யின் அரையுயிர் ருச் தொடரும்போது , முழுயுயிராகும்.ருச் ஒரு சீரைச் 
சுட்டுமானால் அதன் ரு கெடும் . த்ருசம் ஸூக்தம் 


வா : 


ரயேர் மதௌ பீஹுலம் 
ரயி - யின் அரையுயிர் வேதமொழியில் மத் தொடரும்போது பலவ கையாக 
ஸம்ப்ஸாரணமாகும் . 
ரயி + மத் = இ + மத் = ர் + இ + மத் = ர + இ + வத் ரேவத் 
ஆ ரேவானேது நோ விஸ : 
ரயிமான் பூஷ்டி வர்தன: ( ஸ்ம்ப்ரஸாரண மேற்படவில்லை ) 


6.1.38 லிடி வயோ ய : 

பதிலியாக வரும் ‘வய வின் ய , லிட் ஒட்டுக்குமுன் உயிராகாது . 


உவாய 


6.1.39 வஸ் சாஸ்யான்யதரஸ்யாம் கிதி 

கித் தாக நிற்கும் லிட் ஒட்டுக்கு முன் வய் இன் ய் க்கு பதிலியாக வ் 
விருப்பாக வரும் . 
ஊயது : ( அ ) ஊவது: 
ஊபு: ( அ) ஊவு : 
பதஞ்ஜலியின் கருத்துப்படி இச்சூத்திரம் அன்யதரஸ்யாம் கிதி வேஞ: 
வே + அதுஸ் வா + வா + அதுஸ் - வவது :, வவு : ( ஸம்பர ஸாரணம் 
ஏற்படவில்லை ) 
அல்லது 
வா + அதுஸ் + உ + அதுஸ் : உ + உவங் + அதுஸ் ( 6.1.77 ) = ஊவது :, ஊவு 
( ஸம்ப்ரஸாரணமாகியது ) 


6.1.40 வேன்: 

வேஞ் தாதுவினரையுயிர் , லிட் - ஒட்டுக்குமுன் உயிராகாது . 
வவௌ , வவது :, வவு: 
இத்தாது யஜாதி வகுப்பைச் சேர்ந்தது , ஆகவே தொடர்ந்து 
வருமொட்டு கித் ஆனால் ஸம்ப்ரஸாரணமாகும் . 
( 6.1.15 ) லிட் - டின் இரட்டிக்கப்பட்ட வசை கித் தல்லாத வொட்டு 
தொடரும்போது ஸம்ப்ரஸாரணமாகும் ( 6.1.17) , 
இவ்விரண்டுமே இங்கு தடைசெய்யப்பட்டிருக்கிறது. 


முனைவர் கு . மீனாட்சி 


6.1.41 ல்பபிச 

வேஞ் இதனரையுர் ல்யப் ( க்ருத் ) ஒட்டு தொடரும் போதும் உயிராகாது . 
ப்ரவாய , உபவாய 
ல்யப் தொடர்ந்து வரும் சூத்திரங்களிலும் அனுவிருத்தியாவதால் , இவ்விதி 
தனியாக கூறப்பட்டிருக்கிறது . 


6.1.42 ஜ்யஸ் ச 

ஜ்யா வினரையுயிர் ல்யப் தொடரும்போது ஸம்ப்ரஸாரணம் ஏற்படாது . 
ப்ரஜ்யாய , உபஜ்யாய 


6.1.43 வ்யஸ் ச 

வ்யா ( வ்யே ) மூடு வினரையுயிர் ல்யப் தொடரும் போது உயிராகாது . 
ப்ரவ்யாய , உபவ்யாய 


6.1.44 விபாஷா பரே : 

பரி யோடு நிற்கும் வ்யே யின் அரையுயிர், ல்யப் ஒட்டுத் தொ டரும்போது 
விருப்பாக உயிராகும் . 
பரிவீய யூபம் அல்லது பரிவ்யாய 


6.1.45 ஆதே ச உபதேஸே அஸிதி 
ஏச் ( ஏ , ஐ , ஓ , ஔ ) ப்ரத்யாஹாரத்தின் ஒரெழுத்தை பீறாக 

கொண்ட , 
உபதேஸத்தில் ( அதாவது தாதுபாடத்தில் ) கூறப்பட்ட தாதுவினீற்றுக்குப் 
பதிலியாக ஸ் - ஐஇத்தாகக் கொள்ளாத ஒட்டுத் தொடரும்போது ஆ வரும் 
மேங் (பண்டமாற்றுதல் ) + துமுன் மாதும் 
ஆனால் மேங் + ஸப் + தே - மயதே 
க் லை + துமுன் - க் லாதும் , அயர 
ஆனால் க் லை + ஸப் + திப் = க் " லாயதே 
ஸோ + துமுன் - ஸோதும் கூர்மையாக்க ஆனால் 
ஸோ + ஸ்யன் + திப் = ஸ்யதி கூர்மையாக்குகிறான் . 


6.1.46 நவ்யோ லிடி 

வ்யே 

தாது ஒட்டுக்குமுன் நிற்கும்போது அத்தாது வினிற்றுக் குப் 
பதிலியாக ஆ வராது . 
ஸம்விவ்யாய , ஸம்விவ்யயித 
ஸம் + வ்யே + லிட் ஸம்விவ்யே + ணல் = ஸம்வி வ்யாய ( 78 , 7.2.115 ) 
ஸம்விவ்யய் + த + ஸம்விவ்யயித 


- 


15 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


நன்றாக மூடிக் கொண்டிருக்கிறாய் . 


1 


6.1.47 ஸ்புரதி ஸ்பு லதயோர் க Z 

க ஞ் ஒட்டுத் தொடரும்போது ஸ்புர், ஸ்புல் ( நடுங்கு ) தாதுவின் ஐ ஒக்கு 
ஆ பதிலியாகும். 
விஸ்பர : (விஸ்போர் : அல்ல ) 
விஸ்பால : ( விஸ்போல : அல்ல ) நடுங்குகிற 
ஸ் வுக்குப் பதிலாக ஷ் விருப்பாக வரும் . 
விஷ்பார :, விஷ்பால ( 8.3.76 ) 


6.1.48 க்ரீஞ் ஜீனாம் ணௌ 

க்ரீ வாங்கு , படி , ஜி வெல் ஆகியவைகள் காரணவினையாக (ணிச் ) ப் 
பயன்படுத்தப்படும்போது அதன் ஐ - க்குப் பதிலியாக ஆ வரும் . 


1 ) 


க்ரீ + ணிச் + ஸ ப் + திப் = க்ரை + இ+ அ + தி = க்ரா + புக் + இ + அ + தி 
( 7.3.30 ) = க்ரா + புக் + ஏ + F ( 7.3.84 ) 
க்ராபயதி வாங்க வைக்கிறான் 


2 ) 


அத்யாபயதி . அதி " + இங் + ணிச் + ஸப் +திப் = அ தி + ஆ + புக் + இ + 
அ+ F = அத்யாபயதி- கற்பிக்கிறான் . 


3 ) 


ஜி + ணிச் + ஸ ப் + திப் = ஜாபயதி வெல்லவைக்கிறான் . 


6.1.49 ஸித்யதேரபாரளெகிகே 

ஸித்யதி என்ற வினைச் சொல் ணிச் ஓடு ( இயக்குவினை ) 
வரும்போது அவ்வினையடிச் சொல்லின் ஏ - க்குப் பதிலியாக , அச்சொல் 
மற்றவுலகத்தைப் பற்றி குறிப்பிடாத போது ஆ வரும். 


ஸித் + ணிச் + ஸ ப் + திப் = ஸித் + ஏ + அ + தி 
ஸாத் - அ - ய - தி = ஸாத யதி வெற்றி பெறுகிறான் ( முயற்சியில் ) 
ஆனால் ஸேத யதி தபஸ் தாபஸம் 
தவம் , தவசிக்கு அறிவூட்கிறது . ( அதாவது மற்ற உலகத்தைப் பற்றிய அறிவு ) 


6.1.50 மீனாதி மினோதி தீ நாம் ல்யபி ச 

மீ ( காயப்படுத்து ), மி (சிதறு ), தீ ங் ( அழி , அழிவுறு ) ஆகிய வினைகள் ல்யப் 
ஒட்டு , ஸ் ஐ இத்தாகக் கொள்ளாத வொட்டுக்கள் ஆகியவை களுக்கு முன் 
நிற்கும்போது அவைகளினுயிரெழுத்துக்குப் பதிலியாக ஆ வரும் . 
1 ) ப்ர + 6 = துமுன் = ப்ர - மா - தும் காயப்படுத்த , 

ப்ர + e + ல்யப் ப்ரமாய காயப்படுத்தி 


முனைவர் கு . மீனாட்சி 


16 


2 ) 


நி + மி + துமுன் / + ல்யப் = நி மாதும் , நிமாய 


3 ) 


உப+ தீ + துமன் / + ல்யப் உபத ாதும் , உபதாய 


6.1.51 விபாஷா லீயதே : 

ல்யப் , ஸித் அல்லாதவொட்டுக்கள் ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் லீ 
( ஒட்டு ) என்ற வினையின் ஏ க்குப் பதிலியாக ஆ விருப்பாக வரும் . 
வி + h + ல்யப் : வி - லா ய + விலாய , விலீய ஒட்டிக் கொண்டு 
விலாதும் , விலேதும் - ஒட்டிக் கொள்ள 


வா 


நிமீமிலியாம் கலசோ : ப்ரதிஷேதோ வக்தவ்ய : 
நி , மீ , மி , லி ஆகியவைகளுக்குப்பின் ( க ல் ( 3.3.126 ), அச் ( 3.3.56 ; 1.134 ) 
ஒட்டுக்கள் வரும்போது ஆ பதிலியாக வராது . 
ஈஷத் ப்ரமய : ஈஷந்நிதியம் , ஈஷத் விலய: 


6.1.52 கி தே ஸ் சந்த ஸி 

வேத மொழியில் கித் என்ற வினையில் ‘ ஏ’க்குப் பதிலியாக ஆ விருப்பாக 
வரும் . 
கி த் + லிட் = சிகி த் + ணல் = சிகே த அல்லது சிகாத 
வேதனையடைந்தான் மற்ற மொழிகளில் கே த யதி 
துன்புறுத்துகிறான் 


6.1.53 அபகு ரோ ணமுலி 

ணமுல் ஒட்டுக்கு முன் நிற்கும் அபகுர் என்ற வினையின் ஒ க்குப் 
பதிலியாக ஆ விருப்பாக வரும் . 
அப + கு ர் + ணமுல் = அபகோரம் அபகாரம் ( 3.4.22 , 8.1. அஸி அபகாரம் / 
அபகோரம் யுத்யந்தே ( 3.4.53 ) 
கத்தியைச் கழற்றிக் கொண்டு சண்டையிடுகிறார்கள் . 


6.1.54 சிஸ்பு ரோர்ணௌ 

சி , சேர் , அடுக்கு ; ஸ்புர் என்ற வினைகள் ணிச் க்கு முன் நிற்கும்போது 
அவ்வினைகளின் சந்தியக்கரத்துக்குப்பதிலியாக ஆ விருப்பாக வரும் . 
1 ) சி + ணிச் = சை + ஏ + ஸ ப் + திப் = சாய் - அய் - அ - தி 

சாயயதி ; சாபயதி ( 7.3.36 ) அடுக்க வைக்கிறான் 


2 ) 


ஸ்புரீர் + ணிச் + ஸ ப் + திப் = ஸ்போர் - அய் - அ - தி = 
ஸ்போரயதி , ஸ்பாரயதி 


6.1.55 ப்ரஜனே வியதே : 

வீ என்ற வினை விச் சுக்கு முன் கருவுறு என்ற பொருளில் வரும் போது 


17 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


3 


அவ்வினையின் ஐ க்குப் பதிலியாக ஆ வரும் . 
ப்ர + i + ணிச் + ஸ ப் + திப் = ப்ர + வாய் - அய்அ - தி 
ப்ரவாயயதி சினையாக்கு , கருவுறச் செய் ப்ரவாபயதி 


6.1.56 பிபேதேர் ஹேது பயே 

பி என்ற வினை ணிச் சுக்கு முன் நிற்கும்போது அவ்வினை ‘ இயக்கு 
வினையில் கர்த்தாவிடமிருந்து பயமேற்படுதல் என்ற பொருளைச் 
சுட்டும்போது அதன் ஐ க்கு ஆ பதிலியாக விருப்பாக வரும் . 
d4 + E ச் + ஸ ப் + திப் = பா - ப் - அய் - தே = பாபயதே 
பயமுறுத்துகிறான் அல்லது பீ + ஷக் + ணிச் + ஸ ப் + திப் = பீஷபதே : 
( 7.3.40 ) 
பயத்தின் காரணம் , இயக்குவினையின் கர்த்தாவல்லாத வேறு 
ஒன்றாகும்போது பாயயதி பயன்படுத்தப்படும் . 
குஞ்சிகயா ஏனாம் பாயயதி 
மூங்கில் கம்பைக் கொண்டு இவனைப் பயமுறுத்துகிறான் . 


. 


6.1.57 நித்யம் ஸ்மயதே 

‘ ஸ்மி இயக்கு வினையாக வரும்போது அதன் பொருள் "திகைப்படைய 
செய்வது ” இயக்கு வினையின் கர்த்தாவாக 
அமையுமானால் , அவ்வினையின் , ஐ க்கு ஆ கட்டாயமாக பதிலியாகும். 
வி + ஸ்மி + ணிச் + ஸ ப் + தே = விஸ்மாபயதே "திகைப்பூட்கிறான் 
அதிர்ச்சியூட்டுகிறான் . ஆனால் விஸ்மாயயதி இங்கு இயக்குவினையின் 
கர்த்தா, திகைப்புக்குக் காரணமல்ல . 
முண்டோ விஸ்மாபயதே ; குஞ்சிகயா விஸ்மாயயதி 


6.1.58 ஸ்ரு ஜித் ரு ஸோர் ஜூல்யமகிதி 

ஸ்ரு த்ரு ஸ் என்ற தாதுக்களினிறுதி உயிருக்குப் பின் ( ரு ) , அம் 
( இடையொட்டு ), அவ்வினையைத் தொடர்ந்து ஜூல் ப்ரத்யாஹாரத்தைச் 
சேர்ந்த , க் ஐ இத் தாகக் கொள்ளாதவொட்டுத் தொடரும்போது 
இணைக்கப்படும் . 


13 


ஸ் ருஜ் + துமுன் : ஸ் ரஜ் + துமுன் = ஸ்ரஷ்டும் ( 8.2.36 ; 4.41 ) " படைக்க 
உண்டாக்க 
ஸ்ரஜ் + க்த = ஸ்ருஷ்ட படைத்த , தோற்றுவித்த 
த்ரு ஸ் + துமுன் = த்ரஷ்டும் பார்க்க 
த் ரு ஸ் + க்த - த் ரு ஷ்ட 


6.1.59 அனுதாத்தஸ்ய சர்து பத ஸ்பான்ய தரஸ்யாம் 

ஈற்றயல் ரு ( குறில் ) வாகவும் , அனுதாத்த சுரம் உடைத்த தாகவும் ( தாது 
பாடத்தில் குறிப்பிடப்பட்ட ) வினைகளின் இறுதியுயிருக்குப்பின் அம் , 


--- முனைவர் கு . மீனாட்சி 


18 / 





அவ்வியைத் தொடர்ந்து கித் அல்லாத , ஜுல் ப்ரத்யாஹாரத்தின் ஓரெழுத்தை 
முதலாகக் கொண்டவொட்டுக்கள் வரும்போது விருப்பாக இணைக்கப்படும் . 
த்ரு ப் + துமுன் : த்ராப் + துமுன் = த்ராப்தும் அல்லது தர்ப்தும் ,தர்பிதும் (7.2.45 ) 
மகிழ்ச்சியூட்ட 
த்ராப்தும் , தர்ப்தும் , தர்பிதும் வருஹு , தூக்கு ஆனால் வருஹ் + துமுன் 
= வர்ஹ் + தும் = வர்த் " + தும் ( 7.3.84 ; 8.2.31 ) வர்த் + து ம் ( 8.2.40 ) = வர்ட் + 
டும் ( 8.4.41 ) வர் ( - டும் ( 6.3.111 ) : வர்டும் உயர்த்து 


94 


பேத்தா ( < பித்) ரு ஈற்றயலல்ல 


. 


1 


6.1.60 ஸீர்ஷன் ஸ் சந்த ஸி 

ஸுர்ஷன் தலை என்ற சொல் ( ஸிரஸ் ) ( தலை ) ஸின் பொருளில் 
வேதமொழியில் காணப்படும் . 
ஸீர்ஷ்ணா ஹி தத்ர ஸோமம் 
க்ரீதம் ஹாந்தி , வாங்கப்பட்ட ஸோம (ரஸத்தை ? ) 
தலையில் ( தூக்கிக் கொண்டு போகிறார்கள் . 
யத்தே ஸிர்ஷ்ணோ தெ ளர்பரக்யம் ஸிர : ( தலை ) 
மற்ற மொழிகளில் 


6.1.61 யே ச தத் தி தே 

ய் இல் தொடங்கும் தத்தித ஓட்டுக்கு முன் ஸிரஸ் என்ற சொல்லுக்கு 
ஸீர்ஷன் பதிலாக வரும். 
ஸிரஸ் + யத் ( 4 : 3.55 ) = ஸீர்ஷன் - ய : ( 4.4.168 ; 8.4.2 ) = ஸீர்ஷண்ய: தலைவன் 
ஸிரஸ் + க்யச் + ஸ ப் + திப் = ஸிரஸ்யதி 


வா : 


வா கேஸே ஷூ 
தலைமுடி என்ற பொருளைச் சுட்டும் இப்பதிலி, விருப்பாக வரும் . 
ஸீர்ஷ்ண்யா : அல்லது ஸிரஸ்யா: தலைமுடி 


6.1.62 அசிஸீர்ஷ : 

உயிரெழுத்தில் ( அச் ) தொடரும் தத்திர ஒட்டுக்குமுன் , ஸிரஸ் - உக்கு ஸீர்ஷ 
பதிலியாகும் . 
ஹஸ்தின : இவ ஸிர: அஸ்ய ஹஸ்தி | ஸிரஸ் 
யானைமுகத்தான் ஹஸ்தி ஸிரஸ: அபத்யம் - ஹஸ்தி ஸீர்ஷ: + இங் 
( 4.1.96 ) = ஹஸ்தி - ஸீர்ஷ - இ - : ஹஸ்தி 
ஸீர்ஷி ஹஸ்தி ஸிரஸின் தலைமுறையில் வந்தவன் 


6.1.63 பத் த ன்னோமாஸ் ஹ்ருந்நிஸஸன் யூஷன் தேர்ஷன் 

பகஞ்ச கன்னுதான் நாஸஞ்சஸ் ப்ரப்ருதிஷூ 


19 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஸ ஸ் முதலிய ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் , பாத பாதம் தந்த பல் , நாஸிகா 
மூக்கு , மாஸ மாதம் , ஹருதய இதயம் நிஸர் இரவு அஸ்ருஜ் இரத்தம் யூஷ 
சாறு , தோஸ் கை , பக்ருத் குலை , ஸ க்ருத் சாணி , உத க தண்ணீர் , ஆஸ்ய 
வாய் ஆகியவைகளுக்கு , முறையே பத் , த த் , நஸ் , மாஸ் , ஹ்ருத் , நிஸ் , அஸன் , 
யூஷன் , தோஷன் , யகன் , ஸ கன் 
உத ன் , ஆஸக் என்பவைகள் பதிலியாகும் . 
பாத + ஸ ஸ் , டா , ப்யாம் , பிஸ் 
பத : பதர் , பத் ப்யாம் , பத்பிஸ் 
த த :, த தா , த " த் ப்யாம் , த த் பி ஸ் 
நஸ , நஸா , நஸ்ப்யாம் , நஸ்பி ஸ் , 
மாஸ :, மாஸம் , 
ஹ்ருத ., ஹ்ருதர். 
நிஸ ! நிஸா . 
அஸ்ன :, அஸ்னா . 
யூஷ்ண :, யூஷ்ணா. 
| தோஷ்ண :, தோஷ்ணா........... 
யக்ன :, யக்னா... 
ஆஸ்ய + யத் = ஆஸன்யம் 


வா : பதாதி ஷு மாம்ஸ் ப்ருத்ஸ்னுனா முபஸம்க்யானம் 
மாம்ஸ் , ப்ருதனா, ஸானு என்பவைகளுக்குப் பதிலியாக மாம்ஸ் , ப்ருத் , ஸ்னு 
வரும் . 
மாம்ஸ் பசன்யா ( மாம்ஸ பசன்யா ) 
ப்ருத்ஸ் மர்த்யம் ( ப்ருதனாள மர்த்யம் ) 
நதே திவோ ந ப்ருதிவ்யா அதி " ஸ்னுஷூ ( அதி ஸானுஷு ) 


வா : 


நஸ் நாஸிகாயா யத்தஸ் க்ஷத் ரேஷு 
யத் , தஸ் என்றவொட்டுக்களோ , அல்லது க்ஷத்ர என்ற சொல்லோ 
தொடரும்போது மட்டும் , நஸ் , நாஸிகா, வுக்குப் பதிலியாகும் . 
நஸ்யம் , நஸ்த :, ந : க்ஷத்ர : 


வா : 


யதி வர்ண நகரயோர் நேதி வக்தவ்பம் 
எழுத்து , நகரம் என்ற பொருட்களைச் சுட்டும்போது , யத் ஒட்டுத் 
தொடர்ந்தாலும் , நாஸிகா - வுக்கு நஸ் பதிலியாகாது . 
நாஸிக்ய: வர்ண : மூக்கொலி எழுத்து 
நாஸிக்யம் - ஒரு நகரத்தின் பெயர் 


6.1.64 தாத்வாதே "., ஷ : ஸ : 

தாதுவின் முதலாக நிற்கும் ஷ - வுக்குப் பதிலியாக ஸ வரும். 
ஷஹ் - ஸஹ் + ஸப் + திப் = தே ஸஹதே ( அவன் ) பொறுத்துக் கொள்கிறா 


முனைவர் கு . மீனாட்சி , 


20 


ன் , ஷிச் ணிச் + ஸ + திப் - ஸி + நும் + அ + தி ( 7.1.59 ) = ஸிஞ்சதி 
தெளிக்கிறான் 


வா : 


ஸுப்தாதுஷ் டிவுஷ் வஷ்கதீனாம் 
ப்ரதிஷேதோ வக்தவ்ய : 


பெயர்ச் சொல்லிருந்து ஆக்கப்பட்ட தாது , ஷ்டிவ் , ஷ்வஷ்க ஆகியவைகள் 
இதற்கு விலக்காகும் . 
ஷோடீ யதி , ஷண்டியதி ( பெயரிலிருந்து ஆக்கப்பட்ட தாதுக்கள் ) 
ஷ்டி ஷ்டீ வதி 
ஷ்வஷ் ஷ்வஷ்கதே 
ஷ்டிவ் தாது இரண்டு தாதுக்களைக் கொண்டது , அதாவது ஷ்டிவ் , ஷ்திவ் 
ஆகவே , இரட்டித்தலில் இதன் இரண்டு வடிவங்கள் கிடைக்கும் . 
தேஷ்டீவ்யதே , டேஷ்டீவ்யதே 


6.1.65 ணோ : ந : 

தாது பாடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ண - வைக் முதலாகக் கொண்ட 
தாதுக்களின் , ன - வுக்கு ந பதிலியாகும் . 
a ஞ் - நீ ஸ ப் திப் நபதி 
ணம் - நமதி 
ணஹ் - நஹ்யதி 


6.1.66 லோபோ வ்யோர் வலி 

வல் ( ய் - வைத் தவிர்த்த ஏனைய மெய்கள் ) பிரத்யாஹாரத்தைச் சேர்ந்த 
எழுத்துக்கு முன் வ் , ய் , கெடும் ( லோப ) 
திவ் + லிட் = தி வ் + க்வஸு (3.2.107 ) 
தி - தி வ் + க்வஸு = தி - தி ) + வஸ் = திதி வஸ் 
ஊய் + க்த = ஊ - > + த = ஊத 


6.1.67 வே : அப்ருக்தஸ்ய 

வி ஒட்டு , ஒரே ஒரு எழுத்தாகக் குறைக்கப்பட்ட போது ( அதாவது வ் ) அது 
கெடும் . 
வி = க்விப் , க்வின் , ண்வி , ண்வின் , விச் , விட் என்ற க்ருத் ஒட்டுக்களும் 
தத்திவொட்டான ச்வி -யும் ஆகும் . 
க்ருத + ஸ்ப்ருஸ் + க்வின் ( 3.2.87 ) = க்ருதஸ்ப்ருஸ் + () = க்ருதஸ்ப்ருஸ் 
நெய்யைத் தொடுகிற : 
ப்ரஹ்மன் + ஹன் + க்விப் = ப்ரஹ்ம () + ஹன் + (p ( 8.2.7 ) = ப்ரஹ்மஹன் 
“ பிராம்மணனைத் கொல்கிற 
அர்த + fx + ண்வி = அர்த * + பாஜ் + () ( 3.2.52) 


13 


+ 


21 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


பாதிப் பங்கு பெறுபவன் ஸ்வேத + வஹ் + ண்வின் ( 3.2.71) 
ஸ்வேத + வாஹ் + y = ஸ்வேதவாஹ் வெள்ளைக் குதிரையை வாஹனமாகக் 
கொண்ட ; உப + lux + விச் ( 3.2.73 ) 
உப + யஜ் + உ பாகத்தின் மந்திரங்களோடு சேர்க்கப்பட்ட மந்திரம் , க்ரவ்ய 
+ அத் + விட் ( 3.2.69 ) 
க்ரவ்யாத் + 4 = க்ரவ்பாத் மாமிசம் உண்பவன் 


6.1.68 ஹல் ங்யாப்ய : தீர்க்காத் ஸுதிஸ்ப்ருக்தம் ஹல் 

மெய்யெழுத்தையீறாகக் கொண்ட சொற்களுக்குப்பின்னும் , பெண் 
பாலொட்டான B , ஆப் ஆகியவைகளில் நெடில் உயிருக்குப் பின்னும் 
இணைக்கப்படும் . ஸு , தி , ஸி ஆகியவொட்டுக்கள் , ஒரேயொரு ( மெய்யாக 
( க் குறைக்கப்பட்டபோது ) நிற்கும்போது , அம்மெய் கெடும் . 
நீ - X = X ன் , நீப் , X ஷ் 
ஆப் சாப் , டாப் , டாப் 


1 ) 


ஹல் - ராஜன் + ஸு = ராஜான் + ஸு ( 6.4.8 ) - ராஜா + (p ( 8.2.7 ) = 
ராஜா ( முதல் வேற்றுமை ஒருமை ) 


2 ) 


X - குமாரீ + n = குமாரி 


3 ) 


ஆப் - க ட்வா + ஸு : கட்வா 


4 ) 


ப்ருங் + லங் = அட் + ப்ரு + ஸ் லு + திப் / ஸிப் = அபி யீர்த்/ ஸ் 4.71 ; 
7.4.76 ; 7.3.84 ; 8.4.100 ) அபி பீர் () அபிபீர் 
ஆனால் க் ராமணீ + n = க்ராமணி: 
நிஷ்கௌஸாம்பி + ஸு : நிஷ்கௌஸாம்பி : 

: 


6.1.69 ஏங் ஹ்ரஸ்வாத் ஸம்பு த் தே : 

ஏங் பிரத்யாஹாரத்தைச் சேர்ந்த ஒரெழுத்தை யீறாகக் கொ ண்ட ( அதாவது 
ஏ , ஓ ) பெயர்ச் சொல்லுக்குப் பின்னும் குறிலுபிரை யீறாகக் கொண்ட பெயர்ச் 
சொல்லுக்குப்பின்னும் இணைக்கப்படும் . விளி வேற்றுமை ஒருமையுருபு ( ஸு ) 
கெடும் . 
அக் னி + ஸு (விளி) = அக் னே + n ( 7.3.108 ) = அக் னே + p = அக்னே 
(விளிவேற்றுமை ஒருமை ) 
வாயு + ஸு = வாயோ + ஸு = வாயோ + ) 

= வாயோ 
குறில் தே வ + M = தே வ +2 = தே வ 
நதி + m = நதி + ஸ் ( 7.3.107 ) = நதி + p = நதி ; வது" + m = வது + ஸ் = வது 
p = வது 


+ 


முனைவர் கு . மீனாட்சி 


22 


6.1.70 ஸே ஸ் சந்த ஸி 

வேதமொழியில் , ஸி பலவகையில் லோபமாகும் . 
யத் + ஸி க்ஷேத்ர + ஸி : ய அ + R ( 7.2.102 ) = ய + R (97 ) = ! I + நும் + ஸி 
( 7.1.72 } = \பானி க்ஷேத்ராணி யா ( க்ஷேத்ர யா க்ஷேத்ர ( 8.2.7 ) ; யா வனா , 
யானி க்ஷேத்ராணி , யானி வனானி 


6.1.71 ஹ்ரஸ்வஸ்ய பிதி க்ருதிதுக் 

பிஐ இத்தாகக் கொண்ட க்ருத் ஒட்டோடு இணைக்கப்பட்ட , குறிலுயிரை 
யீற்றாகக் கொண்ட அடிச் சொல்லுக்குப்பின் துஞ் இணைக்கப்படும் . 
ஸோம + n + க்விப் ( 3.2.90 ) ஸோமஸூ த் + } = ஸோமஸுத் 
ஸோமத்தைப் பிழிந்தவன் ; 
அக்னிம் - சி - தவான் அக்3 னி - சித் 
அக் னிசித் வேள்வி குண்டத்தை யடுக்கியவன் 
ப்ர + க்ரு + க்த்வா = ப்ர + க்ரு + ல்யப் = ப்ருக்ருத்ய 


6.1.72 ஸம்ஹிதாயாம் 

இச் சூத்திரத்திலிருந்து தொடங்கி 6.1.157 வரை ஸம்ஹிதாயாம் 
தொடர்ச்சியான பேச்சில் என்பது தொடரும் . 
இது ஒரு அதிகார சூத்திரம் . ஸம்ஹிதா என்ற சொல் தொடர்ந்து 
இடைவெளியில்லாமல் உச்சரிப்பது என்று பொருள்படும் . காட்டாக தத்யத்ர 
ஆ ( = த F * + அத்ர ) என்பதில் த தி யின் இ ய் ஆகிறது . 
இவைகள் புணச்சி விதிகளாகும் . 


6.1.73 சே ச 

( தொடர்ச்சியான உச்சரிப்பில் ) ச வுக்கு முன் நிற்கும் குறிலுக்குப்பின் துக் 
இணைக்கப்படும் . 
க ம் + ஸ ப் + திப் = க ச தி ( 7.3.77 ) = க - துக் - ச தி = க ச்ச தி ( 8.4.40 ) 
( த , ச - வாக ஆகிறது 8.4.40 ) 


6.1.74 ஆங் மாணோஸ் ச 

( தொடர்ச்சியான உச்சரிப்பில் ) ஆங் , மாங் என்பவைகளைத் தொடர்ந்து , ச ” 
நிற்கும்போது அவைகளுக்குப்பின் துக் இணைக்கப்படும் . 
ஆங் + சாயா = ஆ + துக் + சாயா - ஆ - ச் + சாயா ( 8.4.40 ) = ஈஷச் சாயா 
சிறிது நிழல் 
ஆங் + சாத யதி = ஆ - த் + சர்தயதி ஆச் சாத யதி மூடுகிறான் 
மாங் + அட் + சை த் - ஸ் - ஈத் / அட் +சித்- அ - த் 
( லுங் படர்க்கை ஒருமை) 
மா + ( சைத்ஸ் - ஈத் /சி - த - த் ( 6.4.74 ) 


23 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


மா + துக் + சைத் - ஸ் - ஈத் / சிதத் = மாச்சை த்ஹீத் / மாச்சித த் ( அவன் ) 
வெட்டக்கூடாது 


- 


-- 


11 


6.1.75 தீர் காத் 

( தொடர்ச்சியான பேச்சில் ) நெடில் உயிருக்குப்பின் துக் அவ்வுயிரைத் 
தொடர்ந்து ச நிற்கும்போது இணைக்கப்படும் . 
ஹ்ரீச் + ஸ ப் + திப் = ஹ்ரீ த் தி - ஹ்ரீச்சதி ( 8.4.40 ) 
வெட்கப்படுகிறான் 
மலேச்சதி (மலேச் ) தெளிவில்லாமல் பேசுகிறான் ; 
அப + சோ + யங் + ஸ ப் + தே - அம் + சீர் + ய + தே -அப 
ய - தே - அபசா - த் + சர் - ய - தே அபசாச் - ச்யதே 
தொடர்ந்து வெட்டுகிறான் 


- 


சா - சா 


! 


6.1.76 பதாந்தாத் வா 

( தொடர்ச்சியான பேச்சில் ) ஒரு பதத்தினிறுதியில் நிற்கும் நெடில் 
உயிருக்குப்பின் துக் விருப்பாக , அவ்வுயிரைத் தொடர்ந்து ச நிற்கும் போது 
வரும் . 
குடீ - சாயா = குட் - துக் + சாயா 
குடீச்சாயா, குடீ சாயா குடிசையின் நிழல் 


வா : 


விஸ் வ ஜனாதீனாம் சந்தஸி 
வா துகளாக மோ பவதீதி வக்தல்பம் 


விஸ்வஜன முதலியவைகளோடும் வேத மொழியில் துக் விருப்பாக 
இணைக்கப்படும் . 
விஸ்வஜனச்சத்ரம் , விஸ்வஜனசத்ரம் ; நச்சாயாம் 
குரவோபராம் , நசாயாம் குரவோ பராம் 


+ - - 


6.1.77 இகோ யணசி 

( தொடர்ந்த உச்சரிப்பில் ) , இக் ( இ , உ , ரு , ல் ) பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த 
உயிருக்குமுன் , மற்றொருயுயிர் ( அச் ) நிற்கும்போது அவைகளுக்குப் 
பதிலியாக , யண் ( முறையே ய் , வ் , ர் , ல் ) , பிரத்யாஹாரத்தைச் சேர்ந்த 
அரையுயிர் வரும் . 
ததி + அத்ர = தத்யத்ர , தயிர் இங்கே 
மது 4 + அத்ர = மத் வத்ர தேன் இங்கே 
நதீ " + ஆ ( டா ) = நத் யா - ஆற்றால் 
வதூ + ஆ ( டா ) = வத் வா ‘மருமகளால் 
மாத்ரு + ஆ = மாத்ரா ‘தாயால் 


முனைவர் கு . மீனாட்சி 


24 


ல் + ஆக்ரு - தி : லாக்ருதி : தொடர்ந்து நிற்குமுயிர் , வேறு வகுப்பைச் 
சேர்ந்ததாக இருக்க வேண்டும் . பார்க்க 101 . 


வா : 


இக : ப்லுதபூர்வஸ்ய ஸவர்ண தீர்க பாதனார் தம் 
யணாதே ஸோ வக்தவ்ய : 
உயிருக்குப் பதிலியாக அரையுயிர் , அவ்வுயிருக்கு முன் ப்லுத உயிர் 
நின்றாலும் வரும் . 
அக் னா 3 இ இந்த்ர = அக்னா விந்த் ரம் 6.1.108 வரை , உயிர் 
தொடரும்போது ( அசி ) அனு விருத்தியாகும் . 


6.1.78 ஏசோ அயவாயாவ : 

ஏச் ( ஏ , ஓ , ஐ . ஔ ) பிரத்யாஹாரத்து எழுத்துக்களுக்குப் பதிலியாக முறையே , 
அம் , அவ் , ஆய், ஆவ் என்ற எழுத்துக்கள் ( தொடர்ச்சியான உச்சரிப்பில் , 
உயிர் தொடரும்போது ) வரும் . 
சி + ல்யுட் = சே + ல்யுட் ( 7.3.840 = சே + அன (7.1.1) = சயன : அடுக்குதல் 
லூசல்யுட் லூ + அன் = லவன : " வெட்டுதல் சி + ண்வுல் = கை + அக (7.11 ; 
2.115 ) - சாயக : 


6.1.79 வாந்தோ யி ப்ரத்யயே 

வ் ஈற்றுச் சொல்லை ( அவ் , ஆவ் ) யீறாகக் கொண்ட சொற்களைத் 
தொடர்ந்து , ய் வை முதலாக் கொண்டசொல் வரும்போது , அவ்வீற்றுக்குப் 
பதிலியாக முறையே ஓ ஔ வரும் . 
பீப்ரு + யங் ( 4.1.105 ) - பப்ரோ + யங் ( 4.1.46 ) = பப்ரவ்ய : ( 7.2.117 ) 
பப்ருவின் கோத்திர வழித் தோன்றல் நௌ + யத் ( 4.4.91 } = நாவ்யம் . 


வா : 


கோர் யூதௌ சந்த ஸி 
கேர் என்ற சொல்லைத் தொடர்ந்து யூதி என்ற சொல் வரும் போது வேத 
மொழியில் மேற்குறிப்பிட்ட எழுத்து பதிலியாக வரும் . 
கே ா + யூதி = க வ்யூதி 
வேறு இடங்களில் கோயூதி 


வா : 


அத்ன பரிமாணே 
சாலையினளவைக் குறிக்கும்போது மேற்கூறிய பதிலீடு வரும். 
க வ்யதி மாத்ரமத் வானம் க த : 
அவன் க வ்யூதி ( க்ரோஸம் ) யளவு சென்றான் , இது மற்ற மொழிகளில் 
காணப்படும் , 


6.1.80 தாதோஸ் தந்நிமித்தஸ்யைவ 

நிற்கும் சொல்லினீறுகளான ஓ , ஒள தொடர்ந்து வருமொட்டின் 
முதலெழுத்தான, ய் வினால் , ஏற்ப்பட்டவையாகும்போது , 


25 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


மட்டுந்தான் அவ் , 
ஆவ் , 
இவைகளுக்குப் பதிலீடாகும் . 
லூ + யத் ( 3.1.97 ) = லோ + யத் ( 7.3.84 ) 


லவ்ய 


அறுக்கக்கூடிய , 
லூ + ண்யத் ( 3.1.125 ) 
லௌ + ய ( 7.2.117 ) - லாவ்ய கண்டிப்பாக வெட்ட வேண்டிய 


ஆனால் 


ஆங் + வேங் - யக் + தே - ஆயூயதே அயதே நெய்யப்படுகிற 


ஔயத நெய்யப்பட்ட இவ்விரண்டு காட்டுக்களிலும் முதலில் காணப்படும் 
சந்தியக்கரம் . 
தொடர்ந்து நிற்கும் யக் கினால் வரவில்லை 
ஆகையால் , இச்சூத்திரம் இவைகளில் பயன்படுத்தப்படமாட்டாது . 


6.1.81 க்ஷய்ய ஜய்யௌ ஸக்யார்தே 

க்ஷி , ஜி , தாதுக்களைத் தொடர்ந்து யத் ஒட்டு நிற்கும் போது 
அவைகளினீற்றான ஏ க்கு செய்யத்தகுந்த / கூடிய/ முடிந்த என்ற 
பொருளைச் சுட்டும்போது மட்டும் அய் பதிலீடாகும் . V + யத் = க்ஷே + யத் 
- க்ஷய்பம் ; அழிக்கக்கூடிய ஜய்யம் வெல்லக்கூடிய இவைகள் நிபாதனங்கள் . 
விதிப்படியாக்கப்பட்ட சொற்கள் க்ஷேபம் பாபம் பாபமழிக்கக்கூடியது 
ஜேயோ வ்ருஷல: 


6.1.82 க்ரவ்யஸ் ததர்தே 

க்ரீ தாதுவுக்குப்பின் யத் ஒட்டு நிற்கும்போது , “ விற்பதற்காக 
வைக்கப்பட்டது என்ற பொருளைச் சுட்டும்போது அதனிற்றுக்குப் பதிலியாக 
அய் வரும் . இதுவும் ஒரு நிபாதனம் . 


க்ரய்ய : கௌ : " விற்பதற்காக வைக்கப்பட்ட பசு 
காய்ய : கம்பல: ஆனால் க்ரேயம் தான்யம் 
வாங்குவதற்குரிய , தானியம் 


6.1.83 பீய்ய ப்ரவய்யே சச்சந்தஸி 

பிய்ய , ப்ரவய்ய என்ற வேத மொழியில் காணப்படும் சொற்கள் நிபாதனங்கள் . 
பி + யத் ( 3.3.113 ) = பே4 + யத் = பய்ய 


முனைவர் கு . மீனாட்சி 


26 


- 


- 


பயப்பட வேண்டிய வேத மொழியல்லாத மற்றவைகளில் பேய 
ப்ர + வீ + யத் = ப்ர + வே + யத் + டாப் ( 4.1.4 ) - ப்ரவாய்ய சினையாக்கத் 
தகுந்த மற்ற மொழிகளில் ப்ரவேய 


வா : 


ஹாத 


தய்யா ஆப் 

உபஸம்க்யானம் 
தண்ணீரைக் குறிக்கும்போது ஹாதய்யா என்ற சொல்லும் இத்துடன் சேர்க்க 
வேண்டும் . 
ஹ்ரதி + யத் = ஹ்ரதே + [ 1 (4.4.110 ) 
ஹ்ரத " ய் + y = ஹ்ரதய்ய 


6.1.84 ஏக : பூர்வ பரயோ: 

முன் நிற்கும் எழுத்து , தொடர்ந்து வருமெழுத்து ஆகியவிரண்டுக்கும் 
ஒரேவொரு எழுத்து பதிலியாக வரும் . 
இதுவொரு அதிகார சூத்திரம் . இது சூ..111 {உட்பட்டு ) வரை 
அனுவிருத்தியாகும் . இது ஏகாதே ஸ விதியெனப்படும் . 
க ட்வா + இந்த்ர : = கட்வேந்த்ர : இங்கு ஆ + இ = ஏ 


6.1.85 அந்தாதி வச்ச 

மேற்சூத்திரத்தில் கூறப்பட்ட ஏகாதேஸம் , நிற்குஞ் சொல்லின் ஈறாகவும் , 
வருஞ் சொல்லின் முதலாகவும் செயற்படும் . 
வ்ருக்ஷ + ஔ : வ்ருக்ஷெள , நிற்குஞ் சொல்லினீறான அ வுக்கும் , வரு 
ஞ்சொல்லின் முதலான ஔ க்கும் பதிலீடாக, ஒரேயெழுத்தாக ஔ 
வருகிறது . இது வருக்ஷ என்ற பெயரடிச் சொல்லினீறான அவாகவும் , 
தொடர்ந்து வருமொட்டான ஸுப்பின் முதலாகவும் கருதப்படும் . ஆகவே சூ. 
1.4.14 இன்படி வ்ருக்ஷௌ என்பதைப் பத மாக விளக்கலாம் . 
ப்ரஹ்மபந்து * + ஊங் = பீரஹ்மபந்தூ (பெண்பால் ) 

ப்ரஹ்மபந்து (ஆண்பால் ) ஒரு பிராதிகம் , ஊ 
( பெண்பாலொட்டு ) பிராதிபதிகமல்ல.. ஏகாதேச மான 
பிராதிபதிகத்தினீறாகக் 

கருதப்படும் . 

ஆகையால் ,, இத்துடன் 
வேற்றுமையுருபுகளை 

ணைக்க முடியும் . ( 4.1.1 ) . இந்த 
விதியமைக்கப்படாவிட்டால் , இச்சொல்லுடன் வேற்றுமையுருபுகள் இணைக்க 
முடியாது . ஏனென்றால் பெண்பாலோட்டான ஊ வை இணைப்பதானால் , இது 
பிராதிபதிகமாகாமல் நின்றுவிடும் . 
( 1.1.46 ) , ஊ 4.1.1 இல் குறிப்பிடப்படாததால் பிராதிபதிகமாகாது , 


+ தாள 


ஊ 


ஊள 


. 


. 


6.1.86 ஷத்வ துகோரஸித் " த " : 

மேலே கூறப்பட்ட ஏகாதேஸம் ஸ ஷ வாக மாற்றமடைவதிலும் துக் ஐ 
இறுதியில் இணைப்பதிலும் செயல்படாது . 


27 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


கிம் + எ = அஸிசத் = க + ஸ் ( 7.2.103 ) + அஸிசத் = கரு - அஸிச் - அத் 
( 8.2.66 ) - க -உ + அ - ஸிச் - அ - த் ( 113 ) - கோ + அ - ஸிச் - அ - த் ( 87 ) கோஸி 
சத் ( 109 ) . பல்லொலியான ஸ்வுக்கு வளை நாவொலியான உ பதிலியாக 
வரவேண்டும் ( 8.5.59 ) . ஏனென்றால் , நிற்குஞ் சொல்லினீறான ஓ - வுக்கும் , 
தொடர்ந்து வரும் அ - வுக்கும் பதிலியாக வரும் ஒரேயொருயெழுத்து ( ஓ ) 
8.3.59 செயல்படுவதைத் தடுக்கிறது . 
அதி + இங் + க்தவா - அதி 4 + இ + ல்யப் = அத் - ஈ - ல்யப் ( 7.1.37 ) நிற்குஞ் 
சொல்லினிறுதியிலான இ , தொடர்ந்து வரும் தாதுவின் முதலான இ ஆகிய 
இரண்டுக்கும் பதிலியாகும் . ஈ இங்கு செயல்படாது என்று கருதப்படுவதால் , 
மேலே கூறப்பட்ட சூ . 71 செயல்படுவதைத் தடுக்காது . ஆகவே அதீத்ய 
படித்துவிட்டு என்ற சொல் கிடைக்கும் . 


வா : 


ஸம்ப்ரஸாரண Xட்ஸுப்ரதிஷேதேர் வக்தவ்ய : 
உயிராக்கம் , 7 ஆம் வேற்றுமை ஒருமையுருபு ( X ) ஆத்மனேபத 
தன்மையொருமையொட்டு ( இட் ) ஆகியவைகளில் இவ்விதி தடுக்கப்படும் . 
ஸ கஹூஷு = ஸகான் ஹ்வயதி + க்விப் ஸம்ப்ரஸாரணம் , ஸகஹ்வா + க்விப் 
ஸ கஹு உஆ + (6.1.15 ) = ஸகஹூ ( 6.1.108 ) 
ஸகஹு + + - ஸகஹூஷூ ( 6.4.2 ) 7 ஆம் வேற்றுமை ஒருமை இங்கு 
ஸவுக்குப் பதிலியாக ஷ வருகிறது. உ + அ . இவ்விரண்டுக்கும் பதிலியாகும் 
ஒரேயெழுத்து உ 

அஸித்தம் ( செயலற்றது ) என்ற கருதப்படாததால் , 
இச்சூத்திரம் இங்கு செயல்படவில்லை . 
B-வ்ருக்ஷ + இ = வ்ருக்ஷே + சத்ரம் = வ்ருக்ஷேச்சத்ரம் 
அல்லது வ்ருக்ஷேச த்ரம் . அ + இ = ஏ . ஏகாதே ஸம் அஸித்தம் என்று 
கருதப்படாததால் , இவ்விரண்டு வடிவங்களும் கிடைக்கிறது . 
ஆத்மனேபத , இட் - அப்சே + சத்ரம் 
அபசேச்சத்ரம் அல்லது அப்சேசத்ரம் . ஏகாதேஸம் செயலுள்ளது என்று 
கருதி , துக் ( 6.1.75-76 ) இங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது . ஏகாதேசம் 
அஸித் த "ம் அல்லாததால் துக் விருப்பாக இணைக்கப்படுகிறது . 


.. 


6.1.87 ஆம்கு ண : 

நிற்கும் சொல்லினீறான அ அல்லது ஆ ( ஆத் ) வுக்கும் வருஞ் சொல்லின் 
முதலான ஒருயிர்க்கும் பதிலியாக , குண ( அ , ஏ , ஓ ) எழுத்து வரும் . 
தே வ + இந்த்ர = தே வேந்த்ர 
நர + ஈட்ய = நரேட்ய ‘ மனிதர்களால் புகழப்பட்ட 
ஆ + இத : = ஏத : " அவர்களிருவரும் வருகிறார்கள் " ; 
ப்ர + ஈக்ஷதே = ப்ரக்ஷேதே பார்க்கிறான் 
பரா + ஈக்க்ஷேத = ப்ரேக்ஷத " பார்க்க வேண்டும் 
உஷ்ண + உதக : உஷ்ணோத 3 க “ சுடு தண்ணீர் ";- குத்ஸா + உக்தி : 
இகழ்ச்சியான பேச்சு ; கப் + ஊரு = காபோரு " யானைத் துதிக்கை 


3 


முனைவர் கு . மீனாட்சி 


28 


போன்ற துடையுடைய ; 
ஜிஹ்வா . + ஊர்த்வபாக = ஜிஹ்வோர்த் வ பாக “ நாக்கின் மேற் பகுதி ”; 
தே வ + ருஷி = தே வர்ஷி நாரதர் ; தவ + ல் - கா ர : தவல்கார : 


6.1.88 வ்ருத் திர் ஏசி 

நிற்குஞ் சொல்லினீறான அ அல்லது ஆ வுக்கும் , தொடர்ந்து வரு ஞ் 
சொல்லின் முதலான சந்தியக்கரத்துக்கும் ஏச் ( ஏ , ஓ , ஐ , ஔ ) பதிலியாக 
வ்ருத்தி ( ஆ , ஐ , ஔ ), ஒரேயொரு பதிலீடாகும் . 
ஸ்வேத + ஏட் க = ஸ்வேதைட க 
ப்ரஹ்ம + ஓத ன = ப்ரஹ்மௌத ன 
“ பிராம்மணனுக்குரிய அன்னம் , 
ப்ரஹ்ம + ஜதிகாயன = ப்ரஹ்மைதிகாயன இதிக வின் வழித்தோ ன்றல் ; 
தீக்ஷ்ண + ஔஷத - தீக்ஷ்ணௌஷத * கசப்பு மருந்து 


. 


6.1.89 ஏத்யேத த்ஹூட்ஸு 

மேற்சூத்திரங்களில் ( 84 , 88 ) விதிக்கப்பட்ட பதிலீடு ( வ்ருத் தி ) , ஏதி , 
போகிறான் ஏத தி வளர்கிறான் , ஊட் ( வஹ் தாதுவின் பதிலி 4.1.2 .) 
ஆகியவைகள் தொடரும் போது வரும் . 
உப + ஏமி , ஏஸி , ஏதி உபைமி , உபைஸி , உபைதி ; உப + ஏத தே = உ பைத தே 
ப்ரஷ்ட + வாஹ் + ஸ ஸ் = ப்ரஷ்ட + ஊட் = y + ஸ ஸ் ( 4.132 ) = 
ப்ரஷ்டௌஹஸ் = ப்ரஷ்டௌஹ: உழுவதற்காகப் பயிற்சியளிக்கப்பட்ட 
இளங்காளைகள் 
சூ . 6.1.87 இன்படி ப்ரஷ்ட + ஊட் என்ற எடுத்துக்காட்டில் , 
குண வரவேண்டும் . இச்சூத்திரம் , அதற்குப்பதிலாக விருத்தி 
வரவேண்டுமென்று விதிக்கிறது. ஏதி , ஏத 4 தி என்பவைகளில் , 6.1.94 , வ்ருத்தி 
வருவதைத் தடை செய்கிறது , இச்சூத்திரம் . அவ்விதிக்கு விலக்காக 
நிற்கிறது. 
இச்சூத்திரம் 6.1.94 க்குத்தான் விதிவிலக்கு . 6.1.95 க்கு அல்ல . 
புரஸ்தாத பவாதர் அனந்தரான் விதீன் பாதந்தே ந உத்தரான் - அபவாத 
( விதிவிலக்கு ) விதி அதற்கு முன்னால் வெகு அருகிலுள்ள, விதிகளைத்தான் 
தடை செய்யும் . அபவாத விதிக்குப் பின்னால் தொடரும் விதிக யல்ல . 
ஆகவே , கீழே கொடுக்கப்பட்டதில் , இந்த விதி செயற்படாது . உப + ஆ + இத 
= உப + ஏத = உபேத 


வா : 


அக்ஷாதூ ஹின்யாம் வ்ருத் திர் வக்தவ்ய : 
அக்ஷ என்ற சொல்லைத் தொடர்ந்து ஊஹினீ. நிற்கும் போது , வ்ருத்தி 
பதிலீடாகும் . 
அக்ஷ + ஊஹினி = அக்ஷௌஹிணீஸேனா. 


வா: 


ஸ்வாதீ ரேரின்யோர் வ்ருத் திர் வக்தவ்ய : 


29 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஸ்வ வைத் தொடர்ந்து ஈ ர் அல்லது ஈரிண , அல்லது ஈரிணி நிற்கும்போது 
வருத்தி பதிலீடாகும். 
ஸ்வ + ஈர் = ஸ்வைரம் 
ஸ்வ + ஈரிண = ஸ்வைரிணீ 
ஸ்வ + ஈரிணீ : ஸ்வைரிணீ 


வா : 


ப்ராதூ ஹ ஊட ஊட் "யேஷைஷ்யேஷு வ்ருத் தி * ர் வக்தவ்ய : 
ப்ர வைத் தொடர்ந்து ஊஹ , ஊட , ஊடி , ஏஷ , ஏஷ்ய -ஆகியவைகள் 
நிற்கும்போது , வருத்தி பதிலியாகும் . 
ப்ர + ஊஹ = ப்ரௌஹ , ப்ரௌட , ப்ரௌடி ", 
ப்ரைஷ:, ப்ரைஷ்ய : 6.1.94 படி இங்கு பரரூபம் வந்திருக்கும் . இவ்வார்த்திகம் , 
வ்ருத்தி வரவேண்டுமென்று கூறுகிறது. 


வா : 


ருதே ச த்ருதீயா ஸமாஸே அவர்ணாத் வ்ருத்தி * ர் வக்தவ்ய : 
அ வீற்றுச் சொல்லைத் தொடர்ந்து ரு நிற்கும்போது மூன்றாம் வேற்றுமைத் 
தத்புருடமாகமையும்போதும் வ்ருத்தி பதிலீடாகும் . 
ஸுகே ன ருத : = ஸுகார்த : ஆனால் ஸுகேன இத : 
ஸுகே த : 


வா: 


ப்ர வத்ஸதர கம்பல வஸனானாம் ருணே 
வ்ருத் தி * ர் வக்தவ்ய : 
ருண என்ற சொல் , ப்ர , வத்ஸதர , கம்பலை , வஸன என்ற சொற்களைத் 
தொடர்ந்து வரும்போது வ்ருத்தி பதிலியாகும் . 
ப்ரார்ணம் முதல் கடன் 
வத்ஸதரார்ணம் காளைக்காக வாங்கிய கடன் 
கம்பலார்ணம் கம்பளிக்கடன் 
வஸனார்ணம் துணிக்கடன் 


வா : 


ருண த ஸாப்யாம் வ்ருத் திர் வக்தவ்யா 
ருண என்ற சொல் , ருண , த ஸ ஆகியவைகளைத் தொடர்ந்து 
நிற்கும்போதும் . வ்ருத்தி பதிலியாகும் . 
ருணார்ண முதலில் வாங்கிய கடனை அடைப்பதற்காக வாங்கிய கடன் 
த ஸார்ன ஒரு நதி , நாடு இவைகளின் பெயர். 


6.1.90 ஆடஸ்ச 

ஆட் ( ஆகமம் ), ஐத் தொடர்ந்து உயிர் நிற்கும்போது , அவ்விரண்டுக்கும் 
வ்ருத்தி பதிலீடாகும் . 
ஆட் + ஈக்ஷ் + ஸ ப் + தே = ஐக்ஷத பார்த்தான் 
உப் " + லுங் + ஆட் = உப் " + ஸிச் + த் ( 3.1.44) 
ஆ - உப் " + இட் -ஸ் + இட் + த் ( 7.2.35 ; 3.96 ) 


முனைவர் கு . மீனாட்சி 


30 


ஔ - ப் - இ - - ஈ - த் ( 8.2.28) ஔபீத்நிரப்பியிருக்கிறான் ; ருத் " + லங் 
ஆட் + ருத் + ஸ் னு + த் = ஆர்த் னோத் . 


6.1.91 உப ஸர்காத் ருடி தாதௌ 

உபசர்க்கத்தினீறு ( அ ) , அதைத் தொடர்ந்து வரும் ரு வை முதலாகக் 
கொண்ட தாது , இவ்விரண்டுக்கும் வருத்தி ஒரேயொரு பதிலீடாகும் . 
உப + ருச்சத் = உபார்ச்ச தி , 
ப்ர + ருச்சத் = ப்ரார்ச்ச தி 


6.1.92 வா ஸுப்யாபிஸலே : 

அ அல்லது ஆ வீற்று உபசர்க்கத்தைத் தொடர்ந்து நிற்கும் ரு வை முதலாகக் 
கொண்ட நாம தாதுவின் முதலெழுத்துக்கும் , உபசர்க்கத்தினீற்றுக்கும் 
பதிலியாக ‘வ்ருத்தி விருப்பாக வருமென்பது ‘ ஆபிஸலியின் கருத்து . 
உப + ருஷப் + க்யச் + ஸ ப் + திப் : உபர்ஷபியதி அல்லது உபார்ஷபியதி . 
சூத்திரத்தில் காணப்படும் வா இதை விருப்பு விதியென்று சுட்டும் . ஆயினும் , 
ஆபிஸலி என்ற இலக்கணகாரரின் பெயரை இங்கு சேர்ந்திருப்பது ஒரு 
மரியாதையோடு கூறுவதற்குத்தான் . 


6.1.93 ஓதோ அம் ஸஸோ: 

பெயர்ச்சொல்லினீறான ஓவுக்கும் அதைத் தொடர்ந்து வரும் 
வேற்றுமையுருபுகளான அம் ( இரண்டாம் வேற்றுமை ஒருமை ) , அஸ் 
( இரண்டாம் வேற்றுமை பன்மை ) ஆகியவற்றின் முதலான அ 
இவ்விரண்டுக்கும் ஆ ( ஒரேயொரு எழுத்து ) பதிலீடாகும் . 
கோ + அம் = க 

காம் பசுவை 
கோ + ஸ ஸ் = அஸ் = கா : பசுக்களை 


11 


6.1.94 ஏங் பரரூபம் 

அ அல்லது ஆவை யீறாகக் கொண்ட உபசர்க்கத்தைத் தொடர்ந்து ஏங் 
பிரத்யாஹாரத்தைச் சேர்ந்த ( ஏ , ஓ ) ஒரெழுத்தை முதலாகக் கொண்ட வினை 
நிற்கும்போது , உபசர்க்கத்தின் ஈறு தாதுவின் முதலெழுத்து ஆகிய 
இரண்டுக்கும் பதிலியாக , இரண்டாவதாக நிற்கும் , அதாவது வருஞ் 
சொல்லின் முதலெழுத்து வரும் . 
உப + ஏலயதி = உபேலயதி “ தூண்டுகிறான் 
உப + ஒஷயதி = உபோஷயதி “ எரிக்கிறான் ” 
வா ஸுப்யாபிஸலே : என்ற சூத்திரமும் இங்கு அனுவிருத்தியாகுமென்பது ஒரு 
சாராரின் கருத்து . ஆகவே , ஸுப் தாது வருஞ் சொல்லாகும்போது , விருப்பு 
விதியாகும் . 
உபேட தீயதி , அல்லது உபைட கீயதி 
உபேத னீயதி அல்லது உபோத னீயதி 


31 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வா 


ஸ கந்த வாதிஷு பரரூபம் வக்தவ்யம் 
ஸகந்து " முதலியவைகளிலும் பரரூபம் ( இரண்டாவதாக நிற்கும் எழுத்து ) 
பதிலீடாகும் . 
ஸக + அந்து" = ஸகந்து " 
குல + அடா = குலடா 


வா : 


ஸுமந்த : கேஸேஷு 
ஸீம் + ஸீமந்த : தலைமுடி என்ற பொருளைச் சுட்டும்போது இவ்வாறாகும் . 
ஆனால் , இப்பொருளைச் சுட்டாவிட்டால் , ஸீமாந்த : என்றாகும் . 


வா: 


ஏவே சானியோகே பரரூபம் வக்தவ்யம் 
கட்டளை யென்ற பொருளைச் கட்டாத ஏவ வருஞ் சொல்லானாலும் 
பரரூபம் பதிலியாகும் . 
இஹ + ஏவ = இஹைவ 
அத்ய + ஏவ = அத்யைவ 
கட்டளை என்ற பொருளில் 
இஹைவ பவ மா அன்யத்ரகா: இங்கேயே இரு வேறு எங்கும் போகாதே 


வா: 


221 


ஒத்வோஷ்ட யோ: ஸமாஸே வா பரரூபம் வக்தவ்யம் 
பரரூபம் பதிலீடு “ ஓது ”, “ ஓஷ்ட என்ற சொற்களுடன் ஒரு 
தொகையாக்கும்போது விருப்பாக ஆகும் . 
ஸ்தூல + ஓது: = ஸ்தூ லோது: அல்லது ஸ்தூ லௌது : 
பிம்ப ஓஷ்டி 

பிம்பௌஷ்டி : அல்லது பிம்போஷ்டி 
தொகையாகாவிட்டால் திஷ்ட தே வதத்தௌஷ்டம் பஸ்ய என்று விருத் 3 தி 4 
யாகும். 


2 


+ 


வா : 


ஏமன்னாதி ஷு சந்த ஸி பரரூபம் வக்தவ்யம் 
ஏமன் முதலியவைகள் வருஞ் சொல்லாகும்போது வேத மொழியில் பரரூபம் 
பதிலீடாகும் . 
அபாம் த்வா ஏமன் = அபாம் த்வேமன் 
அபாம் த்வா ஒத்யன் = அபாம் த்வோத்யன் 


6.1.95 ஓமாகோஸ் ச 

அ அல்லது ஆ வீற்றுச் சொல் நிற்குஞ் சொல்லாகவும் , ஓம் , அல்லது ஆங் 
என்ற உபசர்க்கம் தொடர்ந்து வருஞ் சொல்லாக்வும் அமையும்போது 
இவ்விரண்டுக்கும் பரரூபம் பதிலியாகும் . 
கா ஓமித்யவோசத் கோமித்யவோசத் யார் ஓம் என்று சொன்னார்கள் . 
ஆங் + வ : + த்ரு = ஆ + ஊட் " + த்ரு ( 8.2.40 ) - ஆ + ஊட் " + த்ரு ( 8.4.41 ) = 


முனைவர் கு . மீனாட்சி 


32 


ஆ + ஓ p + த் * ரூ ( 8.3.13 ) = ஓட் ரு முன்னோடி , கட்டியக்காரன் அத்ய + 
ஒட் " ரு = அத்யோட்ரு 
இன்றைய கட்டியக்காரன் 


6.1.96 உஸ்ய பதாந்தாத் 

ஒரு பதத்தினீறாக நிற்காத அ அல்லது ஆ வைத் தொடர்ந்து உஸ் ( காலஞ் 
சுட்டும் ஓட்டு ) நிற்கும்போது அவ்விரண்டுக்கும் பதிலியாக உ (இரண்டாவது 
உயிர் ) வரும் . 
தா + லுங் = அட் + தர ( ச்லி > ஸிச் > ) ( 3.1.43 ; 44; 2.4.77 ) + உஸ் 
(3.4.108 ) = அ + த 31 + உஸ் = அது 3 ஸ் “ அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ” 
சி 2 த் 3 + லிங் = சி 2 த் 3 + ஸ் 1 னம் + ஜூஸ் ( 3.4.103, 108 ) = C2- ன் () + யா 
உஸ் ( 4.11; 7.2.79 ) = சி 2 ன்த் - யா + உஸ் சி 2 ந்த் 3 யுஸ் “ அவர்கள் வெட்ட 
வேண்டும் 
ஆனால் கா + உஸ்த்ர = கோஸ்த்ரா ( ஆ ஒரு சொல்லீனீறு ) 


+ யா () + 


6.1.97 அதோ குணே 

பதத்தினீறாகாத அ வைத் தொடர்ந்து குண உயிர் ( அ , ஏ , ஓ ) வரும்போது 
அவ்விரண்டுக்கும் பதிலியாக குண உயிர் வரும் . 
பச் + ஸ ப் + ஜி = பச் - அ + அந்தி ( 7.1.3 ) பசந்தி அவர்கள் சமைக்கிறார்கள் ; 
இது 6.1.101இன்படி உயிர் நீட்டம் பெறுவதைத் தடுக்கிறது . 
பச் + ஸப் + இட் = பச் - அ - ஏ ( 3.4.79 )=பசே நான் சமைக்கிறேன் விருத்தி 
வருவதை ( 6.1.85 ) த் தடை செய்கிறது இது . 
ஆனால் யா + அந்தி = யாந்தி 
தண்ட + அக்ரம் = த ண்டாக் ரம் ( அ பதத்தினீறு ) 
அபச + இ = அபசே ( குண உயிர் தொடர்ந்து வரவில்லை ) 


6.1.98 அவ்யக்தானுகரணஸ்யாத இதௌ . 

எதிரொலிச் சொல் ( அவ்யக்தானுகரண ) லினீறான அத் அதைத் தொடர்ந்து 
வரும் இதி யின் இ ஆகியவிரண்டுக்கும் பதிலீடாக, இரண்டாவதாக நிற்கும் 
உயிர் ( அதாவது இ ) வரும் . 
பட த் + இதி = படிதி 
ஜடத் + இதி = ஜடிதி 
ஆனால் ஜக த் + இதி = ஜக தி தி , ( எதிரொலிச் சொல்லல்ல ) 
மரட் + இதி = மரடி தி ( அத் ஈரல்ல ) 
வா: அனேகாச இதி வக்தவ்யம் 
ஓரசைக்கும் மேற்ப்பட்ட ( பல ) அசைகளைக் கொண்ட சொற்களில் இவ்விதி 
பயன்படுத்தப்படும் . ஆகவே ஸ்ரத் + இதி = ஸ்ரதி தி 


33 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.1.99 . நாம்ரேடி தஸ்யாந்த்யஸ்ய து வா 

இரட்டிக்கப்பட்ட எதிரொலிச் சொல்லின் அத் அதைத்தொடர்ந்து நிற்கும் 
இதி யின் இ ஆகிய இரண்டுக்கும் பதிலியாக , இரண்டாவது உயிர் வராது . 
ஆயினும் , இறுதியில் நிற்கும் த் அதைத் தொடர்ந்துவரும் இ (இதியின் ) 
இரண்டுக்கும் விருப்பாக இ வரும் . 
படத் - படத் + இதி = படத் படதி தி ( அல்லது ) 
படத்- படம் - இதி படத் படேதி 


6.1.100 நித்யமாம்ரேடி " தே டாசி 

டாச் ஒட்டுடன் நிற்கும் இரட்டிக்கப்பட்ட எதிரொலிச் சொல்லின் முதல் 
பகுதி , இரண்டாம் பகுதி ஆகிய இரண்டிலும் காணப்படும் அத் துக்கு 
பதிலியாக இரண்டாவது எழுத்து கட்டாயமாக வரும் . 
சூ . 5.4.57 இன்படி டாச் ஒட்டு , இரட்டிக்கப்படும் எதிரொலிச் 
சொல்லுக்குப்பின் வரும் . இறுதி உயிரிலிருந்து தொடங்கும் அசைக்கு 
பதிலியாக விதிக்கும் விதி ( 6.4.143 ) செயற்படு முன் இந்த விதி செயற்படும் . 
படத் + டரச் = படத் - படத் + டரச் - 
படத் - பட் pp ஆ ( 97 ) : படத் - படா கரோதி : பட ) படாகரோதி படபடாகரோதி 

* - 


6.1.101 அக: ஸவர்ணே தீர்க : 

அக் பிரத்யாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரை ( அ , இ , உ , ரூ , ல் ) யீறாகக் 
கொண்ட சொல்லைத் தொடர்ந்து அதே வர்ணத்தைச் சேர்ந்த ஒருயிரை 
முதலாகக் கொண்ட சொல் வரும்போது , அவ்விரண்டுக்கும் பதிலியாக 
அவைகளின் நெடில் வரும் . 
த ண்ட + அக் ரம் : த ண்டாக் ரம் கம்பின் நுனி , 
கவி + இந்த்ர = கவிந்த்ர , மது + உத கே - 
மதூதக = மதூ த கே " தேனும் தண்ணீரும் " 
பித்ரு + ருண = பித்ரூண . 


வா : 


f 


ஸவர்ண தீர்கத்வேருதி ரூ வா வசனம் 
மேற்கூறிய சூழலில் ரு வுக்கு ரூ விருப்பாக வரும் . 
ஹோத்ரு + ருகார் : - ஹோத்ருகார : அல்லது ஹோத்ருகார் : 


வா : 


ல்ருதில்லரு வா வசனம் 
ல்ரு வைத் தொடர்ந்து அதே உயிர் வரும்போது ல்ல்ரு விருப்பாக பதிலியாகும். 
ஹோத்ரு + ல்ருகார ; = ஹோத்ல்ல்ருகார; ஹோத்ரூகார : 


6.1.102 ப்ரத மயோ : பூர்வ ஸவர்ண : 

அக் ப்ரத்யாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரை யீறாக் கொண்ட சொல்லைத் , 


முனைவர் கு . மீனாட்சி 


34 


11 


தொடர்ந்து , முதலிரண்டு வேற்றுமையுருபுகள் ( எல்லா எண்களும் ) 
நிற்கும்போது , அவ்விரண்டுக்கும் பதிலியாக நிற்கும் சொல்லின் ஈற்றுக்கு 
நெடில் உயிர் வரும் . அக்னீ + ஔ = அக்னீ “ இரண்டு அக்னிகள் 
வாயு + ஔ : வாயூ 
வ்ருக்ஷ + ஐஸ் ( அஸ் ) = வ்ருக்ஷா: 
வ்ருக்ஷான் , ( இரண்டாம் வேற்றுமை பன்மை ) 
சூ . 6.1.101 , 102 இரண்டு விதிகளினாலுமே , வ்ருக்ஷா: என்ற வடிவம் 
கிடைக்கப்பெறும் . ஆயினும் 1.4.2 பரிபாஷா விதியின்படி , சூ . 102 முதன்மை 
பெறும். சூ . 97 பயன்படுத்தினாலும் இச்சொல் வ்ருக்ஷா: கிடைத்திருக்கும் 
ஆனால் இவ்விதி 6.1.101 கூறப்பட்ட “ உயிர் நீட்டல் ” பதிலியாவதைத் 
தடுத்திருக்கும் ( புரஸ்தாத பவாதா அனந்தரான் விதீன் பாதந்தே ந 
உத்தரான் ) 


6.1.103 தஸ்மாச் சஸோ ந: பும்ஸி 

அவ்வாறு பதிலியாக வரும் நெடிலுக்குப்பின் , (இரண்டாம் 
வேற்றுமையுருபான ) ஸ ஸ் இன் ஸ் உக்குப் பதிலியாக ஆண்பால் 
சொற்களில் ன் வரும் . 
வ்ருக்ஷ + ஸ ஸ் = வ்ருக்ஷா - ஸ் =வ்ருக்ஷான் ; 
ஹரி + ஸ ஸ் = ஹரீ - ஸ் = ஹரீன் 
வாயு + ஸ ஸ் = வாயூ - ஸ் = வாயூன் 


6.1.104 நாதி சி 

அ , அல்லது ஆவை யிறாக கொண்ட சொற்களைத் தொடர்ந்து , 
பிரத்யாஹாரத்தின் ( அ வைத் தவிர்த்த மற்ற உயிர்கள் ) ஒரு யிரை முதலாகக் 
கொண்ட முதலிரண்டு வேற்றுமையுருபுகள் தொடரும்போது மேற்கூறிய 
நெடில் பதிலியாகாது . 
வ்ருக்ஷ + ஔ = வ்ருக்ஷெள ( 88 ) 
க ட்வா + ஸி ஸ் ( 7.1.18 ) = க 2ட் வே 
இரண்டு கட்டில்கள்; வன + ஸி வனே இரண்டு காடுகள் 


6.1.105 தீர்காஜ் ஜஸி ச 

நெடிலை யீறாகக் கொண்ட சொற்களைத் தொடர்ந்து 
இச் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஓருயிரை முதலாகக் கொண்ட 
முதலிரண்டு வேற்றுமையுருபுகளோ அல்லது முதல் வேற்றுமைப் 
பன்மையுருபான அஸ் வரும்போது , மேற்கூறிய உயிர்நீட்டம் ஆகாது . 
நதீ + ஐஸ் = நத் ய: ( 77 ), ஆறுகள் 
நதீ + ஔ = நத் யௌ = இரண்டு ஆறுகள் 


6.1.106 வா சந்த ஸி 

வேத மொழியில் , நெடிலீற்றுப் பெயர்ச் சொல்லைத் தொடர்ந்து ஜஸ் , அல்லது 


35 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


இச் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஓருயிரை முதலாகக் கொண்ட 
வேற்றுமையுருபுகள் தொடரும்போது நிற்கும் சொல்லினீறான உயிர் நீடித்தல் 
விருப்பாக ஆகும் . 
மாருதி + ஐஸ் = மாருதீ . அல்லது 
மாருத்ய : சதஸ்ர: நான்கு மாருதிகள் 


6.1.107 அமி பூர்வ 

அக் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரை யீறாக் கொண்ட சொல்லைத் 
தொடர்ந்து அம் ( இரண்டாம் வேற்றுமை யொருமை ) ஒட்டு வரும்போது , 
நிற்குஞ் சொல்லினீறான உயிர் இவ் விரண்டுக்கும் பதிலியாகும் . 
வ்ருக்ஷ + அம் - வ்ருக்ஷம் ( 7.1.24 ) 
அக்னி + அம் = அக்னிம் 
வாயு + அம் = வாயும் 
வேதமொழியில் , இது விருப்பாகும் . ஸமீ அல்லது ஸம்யம் கௌரீம் அல்லது 
கெளர்யம் 


6.1.108 ஸம்ப்ரஸாரணாச் ச 

முழு உயிராக்கப்பட்ட அரையுயிர் ( ஸம்ப்ரஸாரணம் ) அதைத் தொ டர்ந்து வரும் 
உயிர் இவ்விரண்டுக்கும் பதிலியாக முதலில் நிற்கும் உயிர் வரும் . 
யஜ் + க்த = இ அஜ் + த ( 6.1.15 ) = இஜ் + த = இஷ்ட ( இ + அ = இ ) 
வப் + க்த = உ அப் + த = உப்தம் 
வேதமொழியில் , இது விருப்பாகும் . 
யஜ்ய மானௌ அல்லது இஜ்யமானெள . மித்ராவருணௌ 


6.1.109 ஏங : பதர்ந்ததி 

ஏங் ( ஏ , ஓ ) பிரத்யாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்தையீறாகக் கொண்ட 
சொல்லைத் தொடர்ந்து , அத் ( அ ) தை முதலாக் கொண்ட சொல் 
தொடரும்போது இவ்விரண்டுக்கும் பதிலியாக நிற்குஞ் சொல்லினீறான 
உயிர் பதிலியாகும் . 
அக்னே + அத்ர = அக் னேத்ர 
வந்தே + அஹம் = வந்தே ஹம் 
வாயோ + அத்ர = வாயோத்ர 


ஆனால் 


த தி + அத்ர = த த் யத்ர 
வாயோ + இதி - வாயோ இதி 
சே + அன = சயனம் 
லே + அன = லவனம் 


6.1.110 ஙஸிங்ஸோஸ்ச 

ஏ அல்லது ஓ வீற்றுச் சொல்லைத் தொடர்ந்து , நவி ( அஸ் ) ஙல் ( = அஸ் ) 


--- 


. 


லூனீய + க்விப் = லூனீ- அஸ் லூன் 
முனைவர் கு . மீனாட்சி 

36 
( 5,6 ஆம் வேற்றுமையொருமை யுருபுகள் ) ஆகியவைகள் வரும்போது , 
இவ்வுருபுகளின் முதலான அ , நிற்குஞ் சொல்லினீறான ஏ அல்லது ஓ 
இவ்விரண்டுக்கும் நிற்குஞ் சொல்லினீறு பதிலியாகும் . 
அக்னி + ஙஸி அல்லது ஙஸ் = அக்னே + அஸ் ( 7.3.111) 

அக்ன் - ஏ - ஸ் = அக்னே : ( 8.3.15 ) வாயு + ஙஸிங்ஸ் = வாயோ - ஸ் - வாயோ : 
6.1.111 ருத உத் 

ரு ஈற்றுப் பெயர்ச் சொல்லைத் தொடர்ந்து , ஸி , கூஸ் வேற்றுமையுருபுகள் 
வரும்போது , நிற்குஞ் சொல்லினீற்றுக்கும் , வருஞ் சொல்லின் முதலுக்கும் , 
உ ( ஒரேயொரு எழுத்து ) பதிலியாகும் . 
மாத்ரு + ஙஸிங்ஸ் - மாதுர் - ஸ் - மாதுர் ( 8.2.24 ) 

மாது : ( 8.3.15 ) 
6.1.112 க்யத்யாத் பரஸ்ய 

-கி , -தி ஈற்றுச் சொற்களினீறான ஈ க்குப் பதிலியாக ய் வரும்போது 
அச்சொற்களைத் தொடர்ந்து ங்ஸி , ங்ஸ் என்ற வேற்றுமையுருபுகள் 
நிற்கும்போது அச்சொற்களினீறு வருஞ் சொல்லின் முதல் இவ்விரண்டுக்கும் 
பதிலியாக உ வரும் . 
ஸகி + ஙஸிங்ஸ் + ஸக்ய் + அஸ் = ஸக்ய - உஸ் ( 77 ) = ஸக் யு : 
பதி + ங R / ஙஸ் = பத்ய் - அஸ் - பத்ய் -உஸ் = பத்யு: 
கி , தி , அதன் நெடிலையும் உள்ளடக்கியது . ஆகவே ஸகீ பெயர்ச் 
சொல்லிருந்து ஆக்கப்பட்ட சொல் ஸஹகே ன வர்ததே = ஸ்க , ஸக + கயச் 
( 3.1.8 ) : 
ஸகீய ( 7.4.3 ) ஸகீய + க்விப் - ஸகீ 
நண்பனை(யடைய ) விரும்புகிறவன் . ஸகீ + அஸ் = ஸக் யு : 
அதாவது த் இன் பதிலியாவதால் , இது த் என்று கருதப் படும் ( 8.2.1 ) 
ஸகி , பதி என்று கூறாமல் , அவைகளின் க்ய , த்ய என்று இச்சூத்திரத்தில் 
அமைக்கப்பட்டிருக்கிறது . 
அதிஸ்கி , ஸேனாபதி என்ற சொற்களில் , இவ்விதி பயன்படுத்தப்படமாட்டாது 
என்ற சுட்டுவதற்குத்தான் இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது . ஆகவே , 
அதிஸகே :, ஸேனாபதே : என்பது இவைகளின் 5 , 6 ஆம் வேற்றுமைச் 
சொற்கள் 1.4.7 இல் கூறப்பட்ட தடுப்பு விதி , ‘ ஸகி என்ற சொல்லுக்குத்தான் 
பொருந்தும் . அதன் தொகைக்கல்ல . ஆகவே அதிஸ்கி ஒரு கி என்று 
கருதப்படும் . 


1 


6.1.113 அத : ரோரப்லுதாத ப்லுதே 

ப்லுத மல்லாத அ முன்னோ, பின்னோ நிற்கும் போது ரு வுக்குப் பதிலியாக 
உ வரும் . 


37 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வ்ருக்ஷ + n + அத்ர - வ்ருக்ஷ - ரு + அத்ர : 
வ்ருக்ஷ + உ + அத்ர = வ்ருக்ஷோ + அத்ர ( 87 ) : 
வ்ருக்ஷ் - ஓ + அத்ர = வ்ருக்ஷோத்ர. 


6.1.114 ஹஸி ச 

ஹஸ் பிரத்தியாஹாரத்தின் எழுத்து முதலாக அமையுஞ் சொல் 
தொடரும்போதும் ம் ரு வுக்கு உ பதிலியாகும் . 
ஹஸ் = அரையுயிர்கள் , மூக்கொலிகள் குரலொலிகள் 
புருஷ - ஸு + ஹஸதி - புருஷ- ரு + ஹஸதி 
புருஷ - உ + ஹஸதி புருஷோ ஹஸதி 
மனிதன் சிரிக்கிறான் 
புருஷ - ஸு + யாதி = புருஷோ யாதி 
புருஷ - n + த தாதி புருஷோ ததாதி 


6.1.115 ப்ரக்ருத்யா அந்த : பாதம் அவ்யாபாரே 

ஏங் ( ஏ , ஓ ) இறுதியாக நிற்கும் சொல்லைத் தொடர்ந்து அ வரும்போது 
அந்த அ ருக்வேதத்தின் ஒரு ருக்கின் பாதத்துடன் நின்று , அதைத் 
தொடர்ந்து ய் , அல்லது வ் வராமலிருந்தால் அவைகள் மாற்றமடையாமல் 
அதனியல்பாக நிற்கும் . 
ஸுஜாதே அஸ் வஸுன்ருதே ( ருக் 5.79.1 ); 
அத் வர்யோ அத் " KH ?: ஸுதாம் ( ருக் 9.51 . 1 ) 
ஆனால் 
கயா மதி குத ஏதாஸ ஏதேர்சயந்தி 
( = ஏதே + அர்சயந்தி ) ( பாதத்திற்குள் நிற்கவில்லை ) 
தே + அவதன் = தேவதன் 


6.1.116 அவ்யாத் அவத் யாத் அவக்ரமுரவ்ரதாயம் 

வந்த்வவஸ்யுஷு ச 
அவ்யாத் , அவத் யாத் , அவக்ரம் :, அவ்ரத , அயம் , அவந்து , அவஸ்யு 
ஆகியவைகளின் முதலான அ ஏங் ( ஏ , ஓ ) ஈற்றுச் சொல் , ( ருக்வேதத்தின் 
ஒரு பாட்டின் உள் நிற்கும்போது ) லைத் தொடர்ந்து வரும்போது 
மாற்றமடையாமல் இயல்பாக நிற்கும் . 
1. அக் னி : ப்ரதமோ வஸுபிர்ந்தோ அவ்யாத் 
2. மித்ரமஹோ அவ்த் யாத் 
3. மா ஸிவாஸோ அவக்ரம் : 
4. தே நோ அவ்ரதா : 
5. ஸ ததாரோ அயம் மணி: 
6. தே நோ அவந்து பிதர : 
7. குஸி காஸோ அவஸ்யவ : முந்திய சூத்திரத்தில் கூறப்பட்ட ய் , வ் 
தொடராத அ என்பதற்கு இவைகள் புறனடை . 


முனைவர் சூ . மீனாட்சி 


38 


6.1.117 யஜுஷி உர : 

உரஸ் என்ற சொல் உரோ என்ற மாறி , அதைத் தொடர்ந்து அ வரும்போது , 
யஜுர் வேதத்தில் அவ்வெழுத்துக்கள் மாறாது . ( இயல்பு ) உரோ அந்தரிக்ஷம் 
( வாஜஸனேயி ஸம்ஹிதா 3.4.2.9 ) 


6.1.118 ஆபோ ஜுஷாணோ வ்ருஷ்ணோ வரிஷ்டே அம்போ 

அம்பரலே அம்பிகே பூர்வே 
( யஜுர் வேதத்தில் எங் பிரத்தியாஹாரத்தினோரெழுத்தை யீறாக் கொண்ட ) 
ஆபோ தண்ணீர்கள் , ஜுஷாணோ மகிழ்ச்சியளி க்கும் , வ்ருஷ்ணோ 
மனிதனின் , வரிஷ்டே உயர்ந்த இடத்தில் , என்ற சொற்களுக்குப் பின்னும் 
அல்லது அம்பே, அம்பிகே என்ற சொற்களைத் தொடர்ந்து அம்பிகே என்ற 
சொல் வரும்போதும் , நிற்கும் சொல்லினீறும் , வருஞ் சொல்லின் முதலும் 
மாற்றமடையாமல் ( இயல்பு ) இருக்கும் . 
1. ஆபோ அஸ்மான் மாதர : 
ஸுந்த 4 யந்து ( வாஸ 4.2 ) “ தாய் போன்ற தண்ணீர்கள் நம்மை 
புனிதமாக்கட்டும் 
2. ஜுஷாணோ அப்து : ஆஜ்யஸ்ய ( 5.35 ) 
நெய்யை மிகவும் விரும்புகிற 
3. வ்ருஷ்ணோ அம்ஸு ப்யாம் க பீஸ்தி பூத: { 7.1 . ) “ இரண்டு ஸோமங்களைக் 
கொண்டு , மனிதனின் கையால் புனிதப்படுத்தப்பட்டது 
4. வர்ஷிஷ்டே அதி " நாவே ( தை . ஸம் 1.1.8.1 ) 
"உயர்ந்த சுவர்க்கத்தில் 
5. அம்பே , அம்பாவே அம்பிகே 
ஒ தாய்மார்களே 
யஜுர் வேதத்தில் , இவ்விளி வேற்றுமைச் சொற்களில் 7.3.107 செயற்படாது . 


12 


, 


13 


30 


6.1.119 அங்க இத்யாதெ ள ச 

யஜுர் வேதத்தில் , அங்கே என்ற சொல்லைத் தொடர்ந்து அங் 
கே வரும்போதும் , நிற்குஞ் சொல்லினிறுதியும் வருஞ் சொல்லின் முதலும் 
மாற்றமடையா. 
ஐந்த்ர : ப்ராணோ அங்கே அங்கே நிதீ த்யத் 
"இந்திரனுடைய பிராணன் ஒவ்வொரு அவயவத்திலும் தியானிக்கப்பட்டது 
ஐந்த்ர: ப்ராணோ அங்கே அங்கே அஸோசிஷம் 


11 


6.1.120 அனுதாத்தே ச குத " பரே 

யஜுர் வேதத்தில் , ஏங் பிரத்தியாஹாரத்தின் எழுத்தை யீறாக் கொண்ட 
சொல்லைத் தொடர்ந்து அனுதாத்த கரம் பெற்ற அ வரும்போது அந்த 
அ வுக்குப்பின் பின்னண்ணவொலி அல்லது த * நிற்குமானால் ஏ அல்லது 
ஒவும் அ வும் மாற்றமடையாது . 
அயம் ஸோ அக் னி இது அந்த அக்னி 


39 . 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


அயம் ஸோ அத்வர்: 


6.1.121 அவ பதாஸி ச 

( யஜுர் வேத மொழியில் ) அனுதாத்த சுரத்தைக் கொண்ட அவபதாஸ் என்ற 
தொடர் வரும்போதும் , நிற்குஞ் சொல்லினீறான ஏ அல்லது ஓ வருஞ் 
சொல்லின் முதலான அ இவ்விரண்டும் மாற்றமடையா. 
த்ரீ ருத் ரேப்ய : அவபதா: ( கா . ஸம் . 30.6.32 ) 
அவபதா: என்ற வினை , வினையல்லாத , ஒரு சொல்லைத் தொடர்ந்து 
வரும்போது , அதன் உதாத்த கரத்தை இழுக்கும் ( 8.1.28 ) . ஆனால் , சூ . 
8.1.30 இன்படி இவ்வினைச் சொல் , தனது உதாத்த சுரத் தை இழக்காது . 
ஆகவே, இங்கு 6.1.109 - செயற்படும் . 
யத் ருத் ரேப்யோ + அவபதர் ; 
யத்ருத்ரேப்யோவதபிர் : 


יי 


6.1.122 ஸர்வத்ர விபாஷா கோ : 

வேதத்திலும் , அதைத் தவிர்த்த மற்ற மொழிகளிலும் , கே ா " வைத் 
தொடர்ந்து அ வரும்போது , விருப்பாக ( இவைகள்) மாற்றம டைய . 
கேள் அயம் , கோயம் அபஸ வோ வா அன்யே கோ அஸ்வேப்ய : பஸ வோ 
கோர்ஸ்வா : 
( வேதமொழி ) 


பயனஸய 


6.1.123 அவங் ஸ்போடாய 

ஸ்போடாயனரின் கருத்துப்படி கோ வினீற்றுக்குப் பதிலியாக அவங் வரும். 
( அச் தொடரும் போது ) . 
கோ + அக்ரம் = க வ + அக்ரம் - 
க வாக் ரம் , கேர் அக் ரம் , கோக் " ரம் 
கோ + ஓத னம் = க வோத னம் , க வௌத னம் 
கோ + உஷ்ட்ரம் = க வோஷ்ட்ரம் , க வுஷ்ட்ரம் 
இங்கு வ்யவஸ்தித விபாஷா ஆகும். ஆகவே க வாக்ஷ என்பதில் அவங் 
கட்டாயமாகும் . 


6.1.124 இந்த் ரே ச நித்யம் 

இந்த் ர என்ற சொல் தொடரும்போது கே ர் வினீற்றுக்கு அவங் 
கட்டாயமாக பதிலியாகும் . 
கோ + இந்த்ர = க வ + இந்த்ரர் = 
க வேந்த்ர மாடுகளின் தலைவன் , அதாவது காளை 


6.1.125 ப்லுத ப்ரக்ருஹ்யா அசி 

அச் உக்கு (உயிரெழுத்துக்கு ) முன் நிற்கும் ப்லுத , 
ப்ருக்ருஹ்ய உயிர்கள் கட்டாயமாக இயல்பாக நிற்கும் . 


முனைவர் கு . மீனாட்சி 


40 


(ப்லுத ) யக் ஞத த்தா இதமானய 
(ப்ருக் ருஹய ) - அக்னி ( அக் 3 னீ + ஔ 102 ) + இதி + அக்னீ இதி ; வாயூ 
இதி ( வாயு + ஔ = வாயூ ) மாலே இதி ( மாலா + ஔ = மாலே ) 
அசி என்ற சொல் 6.1.77 இலிருந்து அனுவிருத்தி மூலம் தொடர்ந்து வந்து 
கொண்டிருந்த போதிலும் , ப்லுத , ப்ரக்ருஹ்ய உயிர்களைத் தொடர்ந்து , 
ஒருயிர் வரும் போதும் ப்ரக்ருதிபாவத் ( இயல்பு ) தை விதிப்பதற்காகத் தான் , 
அசி யை திரும்பவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது . இல்லாவிட்டால் , 
இவ்வுயிர்கள் மாற்றமடைந்திருக்கும் . 
காட்டாக , ஜானு + உ அஸ்ய ருஜதி ஜானூ = அஸ்ய ருஜதி 
ஜான்வஸ்ய ருஜதி . இவ்வெடுத்துக்காட்டில் , குறில் உ நீட்டம்பெறுவதற்குத் 
தொடர்ந்து நிற்கும் அ காரணமல்ல . இங்கு , ஒரே வர்ணத்தைச் சேர்ந்த இரு 
உயிர்கள் தொடர்ந்து நிற்பதால் உ நெடிலாகிறது . ஆகவே , இயல்பு புணர்ச்சி 
மாற்றம் பெறுகிறது . 


6.1.126 ஆஙோ அனுநாஸிகஸ் சந்த ஸி 

வேதமொழியில் , ஆங் இடைச் சொல்லுக்குப் பதிலியாக மூக்கினமாக்கப்பட்ட 
ஆ உயிர் தொடரும்போது வரும் . 
ஆங் + ஆப : ஆ ஆப : 


* 


6.1.127 இக : அஸவர்ணே ஸாகல்யஸ்ய ஹ்ரஸ் வஸ் ச 

இக் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரையீறாகக் கொண்ட சொல்லைத் 
தொடர்ந்து , அவ்வுயிரின் வர்ணத்தைச் சேராத வேறொரு உயிர் 
தொடரும்போது , அவ்வுயிர்கள் மாற்றமடையா. அவ்வுயிர் நெடிலானால் , அது 
குறிலாகும் . 
இது ஸாகல்யரின் கருத்து . 
ததி + அத்ர = ததி - அத்ர , தத்யத்ர , 
மது + அத்ர = மது * அத்ர , மத்வத்ர 
குமாரீ + அத்ர = குமாரி அத்ர , குமார் 
யத்ர 
வதூ + அத்ர = வது அத்ர, வத்வத்ர 

ஸின்னித்யஸமாஸ யோ : ஸாகலப்ரதிஷேதோ 
வக்தவ்ய : 
ஸ் ஐ இத் தாகக் கொண்ட ஒட்டுக்களாலாக்கப்பட்ட : சொற்கள் , 
நித்யஸமாஸம் ஆகியவைகளில் , ஸாகல்யருடைய இவ்விதி செயற்படாது . 
அயம் தே யோனிர் ருத்விய: ருத்விய ( + ருது = க ஸ் 5.1106 ) 
நித்ய ஸமா ஸமென்பது , மற்ற தொகைகளைப் போல் , அதன் 
உறுப்பினர்களைப் பிரித்து , ஒரு தொடராகவோ வாக்கியமாகவோ பொருள் 
கொள்ள முடியாது . இதனுறுப்பினர்களைத் தொகுத்தே பொருள் கொள்ள 
வேண்டும் . வையாகரண :, குமார் யர்த ம ( பார்க்க 2.2.18உம் அதைத் 
தொடர்ந்து வரும் சூத்திரங்களும் ) 


வா ; 


41 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வா : 


இஷா அக்ஷாதி ஷூ ச்சந்த ஸி 
ப்ரக்ருதி பாவமாதரம் வக்தவ்யம் 
வேதமொழியில், இஷா அக்ஷ , முதலிய சொற்கள் இணைக்கப்படாமல் தனித் 
தனியாக நிற்கும் . 
இஷா அக்ஷ , கா ஈமரே பிஸங்கி லா , யதர் அக மன் . 


ப 


6.1.128 ருத்தக : 

அக் ( அ , இ , உ , ரு , ல் ) பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருபி ரைத் தொடர்ந்து . 
ரு வரும்போது உயிர் புணர்ச்சி மாற்றமடையாது . அவ்வுயிர் , நெடிலானால் , 
குறிலாகும் . இது ஸாகல்யரின் கரு த்து . ப்ரஹ்ம + ருஷி = ப்ரஹ்மர்ஷி , 
அல்லது ப்ரஹ்மருஷி 
கட்வ ருஸ்ய :, (கட்வா + ரு ஸ்ய ) அல்லது 
கட்வர்ஸ்ய : 
குமாரிருஸ்ய: (= குமாரீ ருஸ்ய :) 


6.1.129 அப்லுதவத் உபஸ்தி தே 

இதி என்ற சொல்லுக்குமுன் நிற்கும் ப்லுத உயிர் , அப்லுத மாக , பத 
பாடத்தில் காணப்படும் . 
வேத நூலின் , செய்யுட்களை, பாதங்களாகவும் , சொற்களாகவும் பிரித்து 
எழுதும்போது இதி இணைக்கப்படும் . 
இதற்கு உபஸ்தி தம் என்று பெயர் . இச்சூத்திரம் , ப்லுத உயிர் , சாதாரண 
உயிராக பதபாடத்தில் கருதப்படுமென்று கூறுகிறது. ஆகவே , இங்கு 
புணர்ச்சி மாற்றமில்லை ( இயல்பு ) 
ஸுஸ் லோகா இதி ( 8.2.84 ) = ஸூஸ் லோகேதி ( 87 ) 
இச்சூத்திரத்தில் காணப்படும் வத் ( போன்ற ) என்ற சொல் பொருளுடைத்து , 
ப்லுதம் அப்லுதம் ஆகுமென்று கூறாமல் , ப்லுதத்தை அப்லுதம் போல் 
கருதப்படுமென்று சூத்திரமமைத்திருப்பது , ஒரு காரணத்தைக் 
கொண்டுதான் . வத் என்ற சொல் இல்லாவிட்டால் , இச்சூத்திரம் , ப்லுதம் 
அப்லுதமாகுமென்ற பொருளைச் சுட்டும் . அப்படியானால் , கீழ்க்கண்ட 
முரண்பாடு உண்டாகும் . ப்ரக்ருதிபாவம் , ப்லுதம் , ப்ரக்ருஹ்யம் இரண்டிலும் 
நீடிக்கும் . ப்லுத உயிர் , ப்ரக்ருஹ்ய உயிராகக்தானிருக்க வேண்டுமென்ற 
கட்டாயமில்லை . அதே போல் , ப்ரக்ருஹ்யமும் , ப்லுதமும் 
இருக்குமென்பதில்லை . ஆனால் , ஒருயிர் , ப்லுதமாகவும் ப்ரக்ருஹ்யமாகவும் 
அமையும்போது சில இடர்ப்பாடு உண்டாகும் . காட்டாக , அக்னி , வாயூ என்ற 
சொற்களின் ஈறுகளான ஈ , ஊ ப்ரக் ருஹ்யமாகும் . இவைகளை அக் m 3 , 
வாயூ 3 என்று ப்லுதமாக்கலாம் . அவ்வாறாகும்போது , அவைகளைத் 
தொடர்ந்து இதி வருமானால் , அதை உச்சரிக்கும்போது பலுதம் கேட்காது . 
அக்னிஇதி , வாயூ இதி ( அக்னி 3 + இதி , வாயூ 3 + இதி ) ஏனென்றால் , 
அவைகள் ப்ரக்ருஹ்யமாவதால் புணர்ச்சிமாற்ற மடையாது . ( 6.1.125 ) 


முனைவர் கு . மீனாட்சி , 


42 


மேலும் , அவைகள் தனது பலுத த்தையும் இழக்கும் . இச்சூத்திரத்தின் 
நோக்கம் இதுவல்ல . ஆகவே , அக்னீ 3 இதி , வாயூ 3 இதி என்பவைகளில் 
ப்லுதமும் உச்சரிக்கும்போது தெளிவாகக் கேட்கும் . 


6.1.130 ஈ 3 சாக்ர வர்மணஸ்ப 

ப்லுத , ஈ 3 சாதாரண உயிர் போன்று கருதப்படுமென்று சாக்ர வர்மணனின் 
கருத்து . 
அஸ்து ஹீத்யப்ரவீத் அல்லது அஸ்து ஹீ 3 இத்யப்ர வீத் சினு ஹீதம் , சினு 
ஹீ 3 இதம் ஒரு விருப்பு விதியாக இதையாக்குவதற்காக சாக்ரவர்மணனின் 
பெயரைக் குறிப்பிடுகிறாராசிரியர். இவ்விருப்பு விதி , இதி தொ டரும் போதும் , 
மற்ற ( இ யை முதலாகக் கொண்ட ) சொற்கள் தொடரும்போதும் செயற்படும் . 
இதி தொடரும்போது , சந்திய ாவது விருப்பாகும் . ஆனால் முந்திய 
சூத்திரத்தின்படி கட்டாயமாக ஸந்தியேற்படும் . இதி யைத் தவிர்த்த மற்ற 
சொற்கள் தொடரும்போது ப்ருக்ருதிபாவம் ( இயல்பு ) விருப்பாகுமென்று இது 
விதிக்கிறது . 6.1.125 இன்படி ப்ரக்ருதி பாவம் ஆகியிருக்கும் . இது 
ப்ராப்தாப்ராப்த விபாஷா எனப்படும் . 
இஷ்டி இ யைத் தவிர்த்த மற்ற உயிர்களுக்கும் பலுதாப்லுதவத் 3 பாவம் 
பொருந்தும் . 
வஸா 3 இயம் , வஸே யம் 


+ காம் : 


6.1.131 திவ உத் 

திவ் என்ற பெயர்ச் சொல்லீனீறுக்குப் பதிலியாக உ வரும். 
தி வி காமோ + அஸ்ய = தி வ (p + 
தி - உ - காம : த் யு - காம :, 
தி வ + பி ஸ் = த் யுபிஸ் 
விமலா த்யௌர் அஸ்மின் = விமல் + திவ் = விமலத்யு ( தி உ ) 
ஆனால் , திவ் + ஔ / ஐஸ் / அம் / ஸஸ் = தி வௌ, தி வ :, தி வம் , தி வா 


6.1.132 ஏதத்ததா ஸுலோபோ அகோரனஞ் ஸமாஸே ஹலி 

க வுடன் சேர்ந்து நிற்காத , எதிர்மறைச் சொல்லான நஞ் உடனும் சேர்ந்து 
நிற்காத , ஏதத் , தத் என்ற சொற்களைத் தொடர்ந்து , ஒரு மெய்யெழுத்து 
வரும்போது , ஸுப் ( -ஸ் ) ( முதல் வேற்றுமையுருபு ) கெடும் . 
ஏதத் + m = ஏத - அ- ஸு ( 7.2.102 ) 
ஏத்- அ + ஸு ( 97 ) - ஏ + ஏஸ + m (7.2.108 ) ஏஷ + ஸு ( 8.3.57 ) + ததாதி 
= ஏஷ ததாதி ; 
இவன் கொடுக்கிறான் ; 
தத் . + ஸு நத தாதி = ஸ ( ந ததாதி 
அவன் கொடுக்கமாட்டான் 
ஆனால் ஏஷக - ஸு + ததாதி - ஏஷக -ரு + 


48 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


த தாதி ( 8.2.66 ) ஏஷக -2 + ததாதி = ஏஷகோ 
ததரதி ; நஞ்+ ஏதத் + ஸுததரதி - அன் 
அனேஷா ததாதி . 


- 


எஷ + ஸு + ததாதி ஷ 


6.1.133 ஸ்யஸ் சந்த ஸி பீஹூலம் 

வேதமொழியில் , ஸ்ய (பத்யத் ) என்ற மாற்றுப் பெயருக்குப்பின் நிற்கும் ஸு 
( முதல் வேற்றுமையுருபு) பலவகையில் கெடும் . அதாவது விருப்பாகக் கெடும் . 
ஏஷ ஸ்யதே மது மாம் இந்த்ர ஸோம : ( ருக் ( 9.87 , 4 ) ; 
ஏஷ ஸ்யதே பாவத , இந்த்ர ஸோம : ( ருக் 9.97.46 ) 
இதோ, ஓ இந்திர , ஸோமாஸம் உனக்காத் தெளிவாக ஓடுகிறது . 

ஸு கெடாமலும் வரலாம் . 
யத்ர ஸ்யோ நிபதேத் அந்த ஆள் ( ?) எங்கே விழுகிறானோ அங்கு ... 


6.1.134 ஸோ அசி லோபே சேத்பாதபூரணம் 

( வேதமொழியில் ) ஸவுக்குப்பின் இணைக்கப்படும் ஸு ( முதல் 
வேற்றுமையுருபு ) அக்சொல்லைத் தொடர்ந்து ஒருயிர் வரும்போது கெடும் . 
அவ்வேற்றுமையுருபு அவ்வாறு கெடும்போது அவ்வரியின் சீர் 
முழுமைகுமேயானால் , ஸேது ( ஸ் : + இத் ) ராஜா க்ஷயதி சர்மணீனாம் ( ருக் 
( 1.32.25 ) ஸ + இத் = ஸ + இத் ஸேத் ஆனால் ஸ இவ வ்யாக் ரோ பவேத் 
( இங்கு அவ்வாறு அசை முழுமையாகாததால் ஸந்தியேற்படவில்லை ) 
இங்கு தெளிவாக்குவதற்காகத்தான் அசி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது . ஒரு 
மெய்க்கு முன் நிற்கும் ஒட்டு கெடுவதானால் அவ்வசை 
அப்படியேதானிருக்கும் . அதனால் அச்சீருக்குப் பயனேதுமில்லை . 
ஸந்தியேற்படுவதால் அசை குறுகும் . ஒருயிர் தொடரும்போதுதான் 
ஸந்தியேற்படும் . 
பாத என்பது , ஒரு செய்யுளின் பாதத்தைக் குறிக்கிறது . வேதத்தின் 
சீரையல்ல என்பது ஒரு சாராரின் கருத்து . ஸைஷ தாஸாதி ராமா, ஸைஷ 
ராஜா யுதிஷ்டி" ர:/ ஸைஷ கர்ணோ மஹாத்யாசி , ஸைஷ பீ மோ மஹாபல: 


6.1.135 ஸூட் காத்பூர்வ : 

க வுக்கு முன் ஸ் இணைக்கப்படும் . 
இது ஒரு அதிகார எத்திரம் . 6.1157 ( உட்பட ) இந்த விதி அனுவிருத்தியாகும் . 
காட்டாக ஸம் , பரி , உப ஆகியவைகளைத் தொடர்ந்து க்ரு என்ற தாது வரும் 
போது ( அதன் பொருள் ஒப்பனை செய்தல் ) என்று சூ . 6.1.137 இத்துடன் , 
மேலே கூறிய தொடரை . இதன் பொருள் முழுமையாக்க , இணைக்க 
வேண்டும் . 
ஸம் + க்ரு = த்ரு = ஸம் + ஸ் + க்ரு + த்ரு = ஸம்ஸ்கர்தா 
க வை முதலாகக் கொண்ட தாதுக்களுக்கு முன்னால் மட்டுந்தான் எட் 
இணைக்கப்படுகிறதென்பதைத் தொடர்ந்து சூத்திரங்கள் தெளிவாக்குகிறது . 


4 


முனைவர் கு . மீனாட்சி 


44 


- - - - 


ஆகவே , காத் பூர்வாத் என்ற தொடருக்குத் தேவையென்ன ? ஸ் , க வுக்கு 
முன் நிற்குமேயொழிய அதோடு இணைவதில்லை . ஆகவே ஸ்க்ரு ( ஸ் + 
க்ரு ) வை , கூட்டு மெய்யில் தொடங்கும் தாது என்று கருதக்கூடாது .. 
சூ . 7.4.10 , ரு விற்று தாது கூட்டு மெய்யை முதலாகக் கொண்டு நிற்கும்போது 
குணமாகுமென்று விதிக்கிறது , இந்த சூத்திரம் இங்கு செயற்படாது . அதைப் 
போன்று 7.4.29 ; 7.2.43 ஆகியவைகளிலும், இவ்விதி செயற்படாது . 
ஸம்ஸ்க்ருஷீஷ்ட ஸம்ஸ்க்ரியதே . 


வுக்கு 


ஸம் + க்ரு + S 


6.1.136 அட ப்யாஸ வ்யவாயே அபி 

அட் அல்லது இரட்டித்த அசை இடையில் வரும்போதும் ( அபி ), க 
முன் ஸூட் இணைக்கப்படும். 

லங் = ஸம் + அட் + க்ரு + உ + த் = ஸம் - அ- ட் + கரோத் 
( 7.3.84 ) = ஸமாஸ் கரோதி ; 
ஸம் + க்ரு + லிட் = ஸம் - ச - ஸ் - கார ஸம்சஸ்கார : 
ஸம் + க்ரு + லுங் = ஸம் - அ - ஸ் - கார் - ஸித் = ஸமாஸ்கார்ஷீத் 
7.4.61 இன்படி ‘ ஸ்க்ரு வை ஸ் வோடு ஒருங்கிணைந்தது என்று கருதினால் 
அதிலிருந்து சஸகார என்ற வடிவம் கிடைத்திருக்கும் . இங்கு , அந்தரங்க , 
பஹிரங்க விதிகளையும் பயன்படுத்தத் தேவையுமிருக்காது . தாது , அதனோடு 
இணைக்கப்படும் உபசர்க்கம் இவ்விரண்டின் செயல் பற்றியது அந்தரங்க 
விதி . அதாவது , 

அதாவது , ஒரு தாது , முதலில் ஒரு உபசர்க்கத்துடன் 
இணைக்கப்படவேண்டும் . அதன் பிறகு தான் , மற்ற விதிகளை அதில் 
பயன்படுத்த வேண்டும் . 
ஆகவே ஸுட் முதலிலிணைக்கப்படும் . அதன் பிறகுதான் அட் அப்யாஸ 
செயற்படும் . இதற்கு முந்திய சூத்திரத்தில் , ஸுட் ஐ , க்ரு வோடு இணைந்த 
ஒன்றாக கருதக்கூடாது என்று கூறப்பட்டது. ஸுட் இணைத்த பிறகு, அட் 
இணைக்கலாம் . இரட்டிப்பும் செயற்படலாம் . 
அப்போது , ஸம்ஸ் கரோத் , ஸம்ஸ்சகார என்ற சொற்கள் கிடைக்கும் . ஆனால் , 
நோக்கம் அதுவல்ல . ஆகவே இச்சூத்திரம் தேவைப்படுகிறது . அதாவது . 
அட் , வருதல் , இரட்டித்தல் , இரண்டுமே நிகழ்ந்த பின்பும் , ஸுட் க் வு 
க்குமுன்தான் வரவேண்டுமென்பதை இச்சூத்திரம் வலியுறுத்துகிறது . இது 
பாணினியின் சூத்திரமல்ல . 
அட் வ்யவாய உபஸங்க்யானம் , அப் யாஸ வ்யவாயே ச என்ற இரண்டு 
வார்த்திகங்களையும் இணைத்து ஒரு சூத்திரமாக்கப்பட்டிருக்கிறது . 


6.1.137 ஸம் பரி உபேப் 4 ய : கரோதௌ பூஷணே 

ஸம் , பரி , உப என்ற உபசர்க்கங்களைத் தொடர்ந்து க்ரு தாது வரும்போது 
க வுக்கு முன் ஸுட் இணைக்க வேண்டும் . ஒப்பனை செய்தல் என்பது இச் 
சொல்லின் பொருள் ( அட் , இரட்டித்தல் இடையில் நின்றாலும் ) ஸம் + க்ரு 
+ ஸப் ( = திப் ) = ஸம் - ஸ் - கரோதி ஸம்ஸ்கரோதி ; ஸம்ஸ் - கரோத்; ஸம்சஸ்கார ; 


45 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


பரிஷ்கர்தா ; பரிஷ்கர்தும் ; உபஸ்கர்தா ; உபஸ்கர்தும் , ஆனால் , உபகரோதி 
( இது ஒப்பனையைச் சுட்டவல்ல ) சில இடங்களில் 

பூஷண என்ற பொருளைச் 
சுட்டாவிட்டாலும் “ ஸுட் " இச்சூழலில் வரும் . 
ஸம்ஸ்க்ருதம் அன்னம் " 


6.1.138 ஸமவாயே ச 

ஸம் , பரி , உப ஆகியவைகளுக்குப்பின் வரும் க்ரு தாதுவின் க வுக் கு முன் 
ஸுட் , ( இவ்விரண்டுக்குமிடையே அட் அல்லது இரட்டித்தல் 
நின்றபோதிலும் ) வரும் . கூட்டம் , சேர்க்கை என்பது அச்சொல்லின் 
பொருளாகும் . 
ஸம் + க்ருத = ஸம் - ஸ்க்ருத “ ஒன்றாகச் சேர்க்கப்பட்ட ”; பரிஷ்க்ருத 
“ இணைக்கப்பட்ட ; உபஸ்க்ருத “ ( கூட்டம் ) கூடிய ; தத்ர ந : ஸம்ஸ்க்ருதம் , 
தத்ர ந : பரிஷ்க்ருதம் , தத்ர ந : உபஸ்க்ருதம் “ நாம் இங்கு கூடியிருக்கிறோம் " 


11 


6.1.139 உபாத் ப்ரதியத்ன வைக்ருத வாக்யாத் யாஹாரேஷு 

உப வைத் தொடர்ந்து நிற்கும் க்ரு தாதுவுக்கு முன் ஸுட் முயற்சி செய்தல் 
(ப்ரதியத்ன ), மாற்றமடையச் செய்தல் ( வைக்ருத ); “ ஒரு வாக்கியத்தின் சொல் 
நீக்கத்தை நிரப்புதல் " ( வாக்யாத் ஹார ) என்ற பொருட்களைச் சுட்டும்போது 
வரும் . 
1. ப்ரதியத்ன 
ஏதோ த கஸ்ய உபஸ்குருதே ( பார்க்க 1.3.32 ); 
2. வைக்ருத - உபஸ்க்ருதம் புங்க்தே 
"பழைய உணவை உண்கிறான் 
3. வாக்யாத் யாஹாரே - உபஸ்க்ருதம் அதீதே அவன் நுலை விரிவாக , 
( அதாவது சொல் நீக்கத்தை நிரப்பி ) ப் படிக்கிறான் 


95 


6.1.140 கிரதௌ லவனே 

உப வைத் தொடர்ந்து கிரதி ( சிதறு ) என்ற வினை நிற்கும்போது , க வுக்கு 
முன் ஸுட் " வெட்டுதல் , அறுத்தல், பிரித்தல் ” என்ற பொருளைச் சுட்ட வரும் . 
உப + க்ரு + ணமுல் : உப + ஸீட் + காரம் = உபஸ்காரம் 
மத்ரகா லுனந்தி மத்ர நாட்டு மக்கள் , சிதறுகிறார்கள் வெட்டுகிறார்கள் " 

ணமுலத்ர வக்தவ்பம் 
உபக்ரு வோடு , ணமுல் இணைக்கும்போது ஸுட் இடையில் வரும் . 
ஆனால் , உபகிரிதி தேவதத்த : 
தேவதத்தன் தூவுகிறாள் இங்கு வெட்டுதல் என்ற பொருளைச் 
சுட்டவில்லை. 


வா : 


முனைவர் கு . மீனாட்சி 


46 


6.1.141 ஹிம்ஸாயாம் ப்ரதேஸ் ச 

உப , ப்ரதி ஆகியவைகளைத் தொடர்ந்து கிரதி வரும் போது அதன் க வுக்கு 
முன் ஹுட் ஒட்டு இணைக்கப்படும் . இதன் பொருள் துன்புறுத்துதல் 
ப்ரதி + க்ரு + க்த = ப்ரதிஸ்கீர்ண ( 7.1.10 ; 8.2.42 , 83 ) 
உபஸ்கீர்ண துன்புறுத்திய இப்பொருளைச் சுட்டாவிட்டால் ப்ரதிகீர்ணம் 
சிதறிய உபகீர்ணம் 


* 


11 


6.1.142 அபாத் கதுஷ்பாத் ஸ குனிஷு ஆலேக னே 

அப் வைத் தொடர்ந்து கிரதி வரும்போது , அதன் க வுக்கு முன் ஸுட் 
நாலுகால் பிராணிகளாலோ அல்லது பறவைகளாலோ பூமியை பிறாண்டுதல் 
என்ற பொருளைச் சுட்டும் போது வரும் . 
அபஸ்கிரதே வ்ருஷப ; காளை நிலத்தை பிறாண்டுகிறது 
அபஸ்கிரதே பக்ஷ்யார்தீ குக்குட் : கோழி உணவுக்காக நிலத்தைப் 
பிறாண்டுகிறது ஆனால் அபகிரதி தேவதத்த ; 
"தேவதத்தன் தூவுகிறான் 

ஹர்ஷ ஜீவிகாகுலாய கரணேஷு இதி வக்தவ்யம் 
மகிழ்ச்சி அல்லது உணவு தேடுதல் அல்லது ஓய்வெடுக்க இடம் அமைத்தல் 
என்ற பொருட்களைச் சுட்டும் போது தான் இவ்விதி பயன்படுத்தப்படும் . 
அபகிரதி ஸ் வா ஒத ன பிண்டமாஸி த : சோற்றுருண்டை உண்ட நாய் 
நிலத்தைப் பிறாண்டுகிறது 

ஹர்ஷ ஜீவிகாகுலாய கரணேஷு இவ கிரதேராத்மனே 
பதஸ்யோப ஸங்க்யானம் . 
ஹர்ஷ முதலிய பொருட்களைச் சுட்டும் போது , 
கிரதி என்ற வினை ஆத்மனேபதமாகப் பயன்படுத்தப்படும் . 


வா : 


வா: 


6.1.143 குஸ் தும்பு ரூணி ஜாதி : 

குஸ்தும்பு ரு * கொத்தமல்லி ” என்ற சொல் ஸுட் இணைக்கப்பட்டு , அதன் 
பொருள் ஓரினத்தைக் குறிக்கும் போது , நியாதனமாகும் . 
கு - ஸ் - தும்பு "ரு . இதில் , த் க்கு முன் ஸ் இணைக்கப்பட்டிருக்கிறது . ஆனால் 
குத்ஸிதானி தும்பு ரூணி குதும்பு ரூணி 


6.1.144 அபரஸ்பரா: க்ரியாஸாதத்யே 

அபரஸ்பரா : என்ற சொல் , பாவுக்கு முன் ஸுட் இணைக்கப்பட்டு விதிக்குப் 
புறம்பாக ஆக்கப்பட்ட சொல் இந்த நிபாதனமாக சொல் இடையில் 
நிறுத்தப்படாத , அதாவது தொடர்ச்சியான செயல் என்ற பொருளைச் சுட்டும் . 
அபரஸ்பரா : க ச்ச ந்தி . ஒருவரையொருவர் தொடர்ந்து அதாவது 
வரிசையாகச் செல்கிறார்கள் ( அபர - ஸ் - பர ) ஆனால் அபர பரா : ( ஸார்தா ) 
க ச்சந்தி " ( வியாபாரிகள் ) இவர்களும் மற்றவர்களும் ஒரே சமயத்தில் 
செல்கிறார்கள் . 


47 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


. 


6.1.145 கோஷ்பதம் ஸேவிதாஸேவிதப்ரமாணேஷு 

ஹுட் , ப வுக்கு முன் இணைக்கப்பட்டு விதிக்குப் புறம்பாக கே ாஷ்பதம் 
என்ற சொல்லாக்கப்பட்டிருக்கிறது . இது செல்கிற செல்லாத ஓர் அளவை 
என்ற பொருட்களைச் சுட்டும் இச்சொல் கோ + பத் + . க * ( 3.3.118 ) = 
கோஷ்பதம் மாடுகள் வழக்கமாக மேயுமிடம் 
அகாஷ்பத ம் அரண்யம் - மாடுகள் மேயாத காடு ; காஷ்பதமாத்ரம் 
க்ஷேத்ரம் - மாட்டின் குளம்பளவு உடைய வயலின் பகுதி ; 
மேலே கூறிய பொருட்களைச் சுட்டாவிட்டால் கோபதம் என்ற சொல்லாகும் 
(கேர் + பதம் ) 
எதிர்மறையொட்டை , காஷ்பதம் என்ற சொல்லோடு இணைத்தால் 
அக ாஷ்பதம் என்ற சொல் கிடைக்கும் போது , அஸேவித என்று 
சூத்திரத்தில் காணப்படுஞ் சொல்லின் தேவையென்ன ? “ அதைப் போன்ற 
ஆனால் அதுவல்ல ” ( ஸத் ருஸ் ) என்ற பொருளில் நஞ் எதிர்மறைத் 
தொகையில் பயன்படுத்தப்படும் . “ பிராம்மணனல்லாத ஆனால் க்ஷத்திரியன் 
அல்லது வைசியன் ஆன மனிதன் ” என்ற பொருட்படும் . ஆகையால் , 
“ அகோஷ்பத " எதிர்மறையொட்டான நஞ் உடன் மேய்ச்சல் நிலம் 
போன்றவிடம் ஆனால் மாடுகள் அங்கு மேய்வதில்லை என்ற பொருளை 
உணர்த்தும் . அப்படியானால் அந்த இடத்தில் மாடுகள் மேயும் வாய்ப்பு 
உள்ளது " என்ற பொருளை ( மறைமுகமாக ) உணர்த்தும் . ஆனால் , 
இச்சூத்திரத்தில் சுட்டும் பொருள் அதுவல்ல . அத்தகைய வாய்ப்பு 
ஏதுமில்லையென்ற பொருளையே இது சுட்டும் . ஆகவே அஸேவித என்ற 
சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மாடுகள் உள்ளே நுழைய முடியாத 
அடர்ந்த காடு . அகாஷ்டதம் என்று கூறப்படுகிறது . 


6.1.146 ஆஸ்பத ம் ப்ரதிஷ்டாயாம் 

ஆஸ்பதம் என்ற சொல்லில் பவுக்குமுன் ஸுட் விதிக்குப் புறம்பாக 
இணைக்கப்பட்டிருக்கிறது . இதன் பொருள் " நிலையான இடம் என்பதாகும் . 
ஆ + பத்யதே அஸ்மின் - ஆஸ் - பத + க ( 3.3.118 ) ஆஸ்பத ம் “ இடம் , 
இருக்கை , குடியிருக்குமிடம் , மேன்மை ” ஆனால் ஆபதம் ( 2.1.13 , 3.10 ) " கால் 
வரையில் " 


31 


33 


6.1.147 ஆஸ்சர்யம் அநித்யே 

வழக்கமான ஒன்றுக்கு மாறுபட்ட ( அதித்பம் ) என்ற பொருளில் , ச வுக்கு 
முன் ஸுட் இணைக்கப்பட்ட ஆஸ் சர்யம் என்ற சொல் நிபாதனமாகும். 
ஆங் + சர் + யத் = ஆஸ் சர்யம் வியப்பான , 
ஆஸ்சர்யம் யதி ஸ புஞ்ஜீத “ அவள் உண்டால் அது வியப்பானது " ஆனால் 
ஆஸ்சர்யம் கர்ம ஸோபனம் நல்ல செயல் செய்யப்பட வேண்டியது . 


முனைவர் கு . |மீனாட்சி 


48 


6.1.148 வர்சஸ்கே அவஸ்கர : 

மலம் என்ற பொருளில் காவுக்கு முன் ஸட் இணைக்கப்பட்டு விதிக்குப் 
புறம்பாக ஆக்கப்பட்ட சொல் அவஸ்கா: அவ + க்ரூ + அப் ( 3.3.57 ) = அவஸ்கர 
மலம் ஆனால் , புழுதி என்ற பொருளைச் சுட்டும்போது அவகர என்றாகும் . 


- 


6.1.149 அபஸ்கரோ ரதரங்கம் 

" தேரின் ஒரு பகுதி " என்ற பொருளைச் சுட்டும் “ அபஸ்கா " என்ற சொல் , 
க வுக்கு முன் ஸுட் , விதிக்குப்புறம்பாக இணைக்கப்பட்டு ஆக்கப்பட்ட 
சொல் . 
அபஸ்கர : தேரின் ஒரு பகுதி தூவுதல் , சிதறுதல் என்ற பொருளில் அபகர 
என்றாகும் . 


6.1.150 விஷ்கிர : ஸ குனிர் வா 

பறவை என்ற பொருளைச் சுட்டும் விஷ்கிர : என்ற சொல் , கிரதி யின் 
க வுக்கு முன் ஸுட் ஒட்டு விதிக்குப் புறம்பாக ஸட் இணைக்கப்பட்டு 
ஆக்கப்பட்ட சொல் . இது விருப்பாகும் . விஷ்கிர : வீட்டுக்கோழி முதலியவை. 
விகிர -சிதறுதல் . 


6.1.151 ஹ்ரஸ்வாத் சந்த்ர உத்தர பதே மந்த்ரே 

மந்திரப் பகுதியில் , குறிலீற்றுச் சொல்லை முதலுறுப்பினராகவும் , சந்த்ர 
என்ற சொல் இரண்டாவது உறுப்பினராகவும் அமைந்த தொகையில் , 
சந்த் ர வுக்கு ஸுட் இணைக்கப்படும் . 
ஸு + சந்தரர் -ஸு + ஸுட் + சந்தரர் - ஸுஸ் சந்திர 
( 8.4.40 ) ஹரி + சந்த் ர = ஹரிஸ் சந்த்ர ஆனால் ஸுர்யாசந்த்ர மஸௌ 
“ சூரியனும் சந்திரனும் " முதலுறுப்பினர் குறில் அல்ல . 
ஸுசந்திரா பௌர்ணமாஸி (மந்திரத்தைத் தவிர்த்த மற்ற இடங்களில் ) 


11 


6.1.152 ப்ரதிஷ்கஸ் ஸ் ச கஸே ! 

ப்ரதி யைத் தொடர்ந்து கஸ் ( சொல் ) தாது வரும் போது , க வுக்கு முன் ஸுட் 
இணைக்கப்பட்டு விதிக்குப் புறம்பாக ஆக்கப்பட்ட சொல் ப்ரதிஷ்கஸ 
ப்ரதி + கஸ் + அச் ( 3.1.134 ) - ப்ரதி + ஸூட் + கஸ் = ப்ரதிஷ்கஸ: " தூதன் . 
முன்னறிவிப்பாளர் 
க்ராமமத்ய க மிஷ்யாமி பவ மே த்வம் ப்ரதிஷ்கஸ , 
நான் இன்று கிராமத்தைப் பார்வையிடப் போகிறேன், நீ என்து கட்டியராகப் 
போ . 
ஆனால் ப்ரதிக த : கஸம் ப்ரதிகஸ , சாட்டைக்கு பணியாத குதிரை 


491 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.1.153 ப்ரஸ்கண்வ ஹரிஸ்சந்த்ராவ்ருஷு 

ப்ரஸ்கண்வ , ஹரிஸ் சந்த்ர என்ற சொற்கள் முறையே க வுக்கும் ச வுக்கும் 
முன் ஸுட் இணைக்கப்பட்டு வேதத்தின் இருடியின் பெயரைச் 
சுட்டும்போது , நிபாதனங்கள் . 
ஹரிஸ் சந்த்ர என்ற சொல் மந்திரப் பகுதியல்லாத மற்றவிடங்களிலும் 
காணப்படுமென்பதைச் சுட்ட இச்சூத்திரத்தின் மூலம் குறிப்பிடப்படுகிறது . 
ஆனால் ப்ரகண்வே தே ஸ ! ஹரி சந்த் ரே மாணவக : 


6.1.154 மஸ்கர மஸ்கரிணௌ வேணு பரிவ்ராஜகயோ: 

மஸ்கர மூங்கில் மஸ்கரின் பிட்சு என்ற சொற்கள் , ஸுட் இணைக்கப்பட்டு 
விதிப்படியாக்கப்படாத சொற்கள் . 
‘மகர ஆக்கப்பட்ட சொல்லல்ல . அதாவது , இந்தப் பிராதிபதிகம் , குறிப்பிட்ட 
வொட்டிணைத்துத் தருவிக்கப்பட்ட சொல்லல்ல . இதோடு ஸுட் 
இணைக்கப்பட்டு மஸ்கா என்ற சொல்லாக்கப்பட்டிருக்கிறது . 
மஸ்கர + இனி = மஸ்கரின் துறவி ஆனால் மகர முதலை , மகரீ - கடல் க்ரு 
தாதுவுடன் மா இணைக்கப்பட்டு , விதிக்குப்புறம்பாக அச் இணைத்து 
ஆக்கப்பட்டது மஸ்கா என்ற சொல்லென்பது ஒரு சாராரின் கருத்து . மா + 
க்ரு + அச் : மா + ஸுட் + க்ரு + அச் = ம + ஸ் + கர = மஸ்கர 
மா க்ரியதே யேன ப்ரதிஷித்யதே . “ இதனால் தடைசெய்யப்பட்டது ”, அதாவது 
மூங்கில், கம்பு மா + க்ரு + அச் = மா + ஜுட் + க்ரு + அச் = மஸ்கர + இன் 
மஸ்கரின் மாகரணஸிலோ உலகத்தைத் துறந்தவன் 


31 


6.1.155 காஸ்தீராஜஸ்துந்தே நக ரே 

காஸ்தீர , அஜஸ்துந்த என்ற சொற்கள் நகரங்களின் பெயரைக் 
குறிக்கும்போது , நிபாதனங்கள் ( ஸுட் இணைத்து ) ஆனால் காதீரம் 
" மோசமான கரை " , அஜதுந்த துருத்திக் கொண்டிருக்கும் ஆட்டின் வயிறு " 


6.1.156 காரஸ்கரோ வ்ருக்ஷ: 

மரம் என்ற பொருளைக் குறிக்கும்போது காரஸ்கர என்ற சொல் ஸுட் 
இணைக்கப்பட்டு ஆக்கிய நிபாதனம் ஆகும் . 
ஆனால் கார கர : “ ஒருவருக்காகச் செயலாற்றுபவர்." இதைத் தனிச் 
சூத்திரமாக்காமல் , அடுத்த சூத்திரத்துடன் இதைச் சேர்த்துக் கூறுகிறார்கள் 
சிலர். 


6.1.157 பாரஸ்கர ப்ரப்ரூதீனி ச ஸம்க் ஞாயாம் 

பாரஸ்கர முதலிய சொற்களும் பெயரைச் சுட்டும்போது , இத்தகைய 
நிபானங்களே . 
பார + க்ரு + L ( 3.2.30) = பார + ஸுட் + கர = பாரஸ்கர “ ஒரு நாட்டின் பெயர் ; 


முனைவர் கு . மீனாட்சி 


50 


காரஸ்கர ஒரு மரத்தின் பெயர் ; ரத் ஸ்பா " ஒரு நதியின் பெயர் ; கிஷ்கு 
“ ஓரளவையின் பெயர் "; கிஷ்கிந்தா “ ஒரு குகையின் பெயர் ” ; 


வா : 


தத் ப்ருஹதோ; கரபத்யோஸ் சோர தே" வதயோ ; ஸுட் தலோபஸ் 1 
சதத் , ப்ருஹத் ஆகியவைகளோடு முறையே, கர , பதி என்ற சொற் களை 
இணைக்கும்போது , ஸுட் இணைக்கப்பட்டு , திருடன் , கடவுள் என்ற 
பொருளைச் சுட்டும்போது நிபாதனங்களாகும் . அவைகளின் த கெடும் . 
தத் + கர = தத் + ஸுட் + கர = த ) ஸ் 
கா : தஸ்கா; ப்ருஹத் + பதி = ப்ருஹத் 
ஸுட் + பதி = ப்ருஹ ) -ஸ் - பதி ப்ருஹஸ்பதி 
மற்ற பொருளில் தத்கர : அதைச் செய்பவன் 
ப்ருஹஸ்பதி 


வா : 


ப்ராத்தும்பதௌ க வி கர்தரி 
ப்ர என்ற உபசர்க்கத்தைத் தொடர்ந்து தும்பதி என்ற வினை வரும்போது 
ப்ர வையடுத்து ஸட் அவ்வினையின் ‘ கர்த்தா பசுவாக அமையும்போது 
இணைக்கப்படும் . 
ப்ரஸ்தும்பதி கெ ள . 
ஆனால் ப்ரதும்பதி வனஸ்பதி மரம் 


6.1.158 அனுதாத்தம் பத மேகவர்ஜம் 

ஒரு சொல்லின் ஓரசையைத் தவிர்த்த , அவ்வசை உதாத்தமாகவோ, ( உயர் 
ஒலியழுத்தம் அல்லது கரம் ) 
ஸ்வரிதமாகவோ ( உயர் - கீழ் ஒலியழுத்தமாகவோ ) மற்ற வசைகள் 
அனுதாத்தம் ( கீழ் ஒலியழுத்தம் ) ஆகும் . 
இது சுரத்தைப் பற்றிப் பேசும் பரிபாஷா . ஒரேயொரு அசையைத் தவிர்த்து , 
ஒரு சொல்லின் மற்றவசைகள் சுரம் பெறாது . (அனுதாத்தம் ) ஒரு சொல்லில் 
சுரத்தை (உதாத்தமோ அனுதாத்தமோ ) விதிக்கும் சூத்திரத்தோடு , இந்த 
பரிபாஷாவையும் சேர்த்து பொருளை விளக்க வேண்டும் . உதாத்தமோ 
அனுதாத்தமோ விதிக்கப்பட்ட அசைகளைத் தவிர ஒரு சொல்லின் மற்ற 
அசைகள் அனுதாத்தமாகும் . 
பெயரடிச் சொல் , வினையடிச் சொல் , ஒட்டு ஆகியவைகள் அவைய 
வைகளுக்குரிய உதாத்தமோ ஸ்வரிதமோ கொண்டதாகும் . ஓரடிச் 
சொல்லையும் ஓரொட்டையுமிணைத்து ஒரு பதத்தைத் தருவிக்கும்போது , 
அப்பதத்தின் ஓரசைமட்டும் உதாத்தமோ ஸ்வரிதமோ பெறும் , மற்றவசைகள் 
அனுதாத்தமாகும் . காட்டாக , ஒரு தாதுவின் இறுதியசை உதாத்தமாகும் 
என்ற 6.1.162 விதிக்கிறது . 
ஆகையால் , இறுதியசையைத் தவிர்த்த மற்ற அசைகள் அனுதாத்தமாகும் 
என்ற பொருள் கொள்ள வேண்டும் . கோபாயதி என்ற வினைச் சொல்லின் 


51 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


. 


ய உதாத்தமாகும். மற்ற அசைகள் அனுதாத்தமாகும் . 
லூ + ஸ்னா , இங்கு , ஊ , ஆ ( ஸ்னா ) இரண்டுமே உதாத்தம் ஆகும் . லூ + 
ஸ்னா = லுனா என்ற வினைபடியில் , இறுதி ஆ உதாத்தம் பெறும் . லூ + 
ஸ்னா = திப் லுனாதி இங்கு ஆ உதாத்தம் பெறும் . ஏனென்றால் தி 
அனுதாத்தமாகுமென்று 3.1.4 விதிக்கிறது . 
லூ + ஸ்னா + தஸ் = லுனீத: இங்கு இறுதி அ ( தவின் ) உதாத்தம் பெறும் . 
லூ + ஸ்னா + அந்தி = லுனந்தி : அ உதாத்தம் பெரும் . 


1 


- 


1 


லுனீதஸ் + தாப் + ஆம் = லுனித்தராம் 
லுனீதஸ் இன் அ வும் , ஆ இன் ஆ வும் உதாத்தம் , இதிலிருந்து ஆக் 
கப்பட்ட லுனீத்தராம் என்ற பதத்தின் இறுதி அசையான ஆ உதா த்தமாகும் . 
மற்ற அசைகள் கரம் பெறா . 
ஒரு பதம் , அடிச் சொல் (ப்ரக்ருதி ) . ஆகமம் , ஆதே ஸம் , ஒட்டுக்கள், 
ஆகியவைகள் கொண்டதாகவிருக்கும் . இவைகள் ஒவ்வொன்றும் 
அதற்குரிய சுரம் பெற்றதாக இருக்கும் . ஆயினும் , இவைகளை இணைத்து 
ஒரு பதமாக்கும் போது ஒரேயொரு அசை மட்டும் ஒலியழுத்தம் ( சுரம் ) பெறும். 
மற்றவைகளில் சுரம் குறிக்கப்படமாட்டாது . ஒரு சொல்லைத் தருவிக்க 
அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பயன்படுத்தும் பல விதிகளையும் அவைகளின் 
வரிசைக்கிரமத்தையும் பொறுத்து , ஒரு சொல்லின் , தகுந்த சுரம் எது 
வாகுமென்று தீர்மானிக்கப்படும் . வரிசைக்கிரமத்தில் , பின்னால் நிற்கும் விதி 
முன்னால் நிற்கும் விதியைவிட் பலம் பொருந்தியது , அநித்ய விதியைவிட 
நித்ய விதி பஹிரங்க விதியைவிட அந்தரங்க விதி , உத்ஸர்க விதியைவிட 
அபவாத விதி பலம் பொருந்தியது போன்ற விளக்கும் விதிகள் இதற்கு 
எடுத்து காட்டுக்கள் . இவை யெல்லாவற்றையும் பயன்படுத்திய பிறகு , எந்த 
விதி கடைசியாக நிற்கிறதோ அந்த விதி பயன்படுத்தப்படும் . 
மற்றொரு விதி பயன்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் , ( அதைவிட ) ஒரு விதி 
பயன்படுத்தக்கூடியதாக நிற்கும்போது , முன்னால் கூறியதைப் பின்னால் 
கூறியது தடுக்கும் . 
காட்டாக கோபாயதி . இச்சொல் “ கு ”ப் " என்ற தாதுவிலிருந்து 
தருவிக்கப்பட்ட சொல் , ஒரு தாதுவாக நிற்கும் போது “ கு " அசை 
ஒலியழுத்தம் பெறும் ( 6.1.162 ) ஆய் என்ற ஒட்டை அத்தாதுவோடு 
இணைக்கும்போது , ( 3.1.28 } , இது கே ாபாய என்று ஆகும் . அப்போது , ஒட்டு 
ஒலியழுத்தம் பெறும் ( 3.1.3 ) அதாவது பா ஒலியழுத்தம் பெறும் . இப்போது 
3.1.32 பயன்படுத்தப்படும் . 
அதன்படி ஆய ஒட்டிணைத்துத் தருவிக்கப்படும் சொல் , ஒரு தாதுவாகும் . 

கையால் கோபாய ஒரு தாதுவாகிறது . ஆகவே ஒரு தாதுவுக்கு 
விதிக்கப்பட்ட ஒலியழுத்தம் பெறும் ( 6.1164). கோபாய வின் ய ஒலியழுத்தம் 
பெறும் . 
இவ்வெடுத்துக்காட்டில் ப்ரத்ய்ய ஸ்வர ( ஓட்டின் கரம் ) ( 3.1.3 } ஒட்டின் முதல் 
அசை ஒலியழுத்தம் பெறவேண்டும் ) 


முனைவர் கு . மீனாட்சி 


52 


விதி தாதுஸ்வர (6.1.191 ) ( ஒரு தாதுவின் இறுதியசை ஒலியழுத்தம் 
பெறவேண்டும் ) விதிக்கு அபவாதம் . ஆகவே , தாது ஒலியழுத்தம் பெறுவதைத் 
தடுக்கிறது . ஒரொட்டையிணைத்துத் தருவிக்கப்பட்ட தாதுவைப் 
பொறுத்தவரையில் ஸதிஸிஷ்ட விதி ( எது கடைசியில் நிற்கிறதோ ) ப்ரத்யய 
ஸ்வரத்தைத் தடை செய்கிறது . ஏனென்றால் , ஓரொட்டை யிணைத்தபிறகும் , 
இத்தகைய சொற்கள் தாதுவென்றே குறிப்பிடப்படும் . 
கார்ஷ்ணோத்தராஸங்க புத்ர : “ கருப்பு நிற அங்கவஸ்திரத்தையணிந்து 
கொண்டிருப்பவனின் மகன் " . அதாவது " பல தேவரின் மகன் . இது ஒரு 
பஹுவ்ரீ ஹித் தொகை . பஹுவ்ரிஹிஸ்வரம் ( 6.2.1 ) , ஸமாஸஸ்வரத்துக்கு 
(6.1.223 ) அபவாதம் . ஆகையால் , ஸமாஸ ஸ்வரத்தை இது தடை செய்யும் . 
இதற்கு மேலும் சொல்லிணைத்து ஒரு தொகையாக்கும்போது , ‘ ஸ்திஸிஷ்ட 
விதிப்படி , பஹுவ்ரீஹிஸ்வரமும் தடுக்கப்படும் . கடைசியில் ஆக்கப்பட்ட 
சொல் ஒரு தொகைதான் . பஹுவரீஹி தொகையல்ல . 


வர் : வியக்திஸ்வரான் நஞ்ஸ்வரோ பலீயானிதி வக்தவ்யம் நஞ்ஸ்வரம் , 
( எதிர் மறையொட்டின் ஒலியழுத்தம் ), வேற்றுமையுருபின் 
ஒலியழுத்தத்தைவிட (விபக்திஸ்வரம் ) 
பலம் பொருந்தியது . அதிஸ்ர என்ற எதிர்மறைத் தொகையில் , திஸ்ரு வுக்குப் 
பின் வரும் ஜஸ் என்ற வேற்றுமையுருபு ஒலியழுத்தம் பெறும் (6.1.166 ) என்ற 
விபக்திஸ்வர விதி , ஸதிஸிஷ்ட மாக இருந்தபோதிலும் 6.2.2 இல் 
விதிக்கப்பட்ட எதிர்மறையொட்டின் ஒலியழுத்தம் (நஞ்ஸ்வரம் ) அதைத் 
தடைசெய்யும் ஏனென்றால் , எதிர்மறைத் தொகை தத்புருஷத் தொகையாகும் . 


வா : விபக்தி நிமித்தஸ்வராச்ச நஞ்ஸ்வரோ பீலீயானிதி வக்தவ்யம் 
வேற்றுமையுருபுகளால் உண்டாக்கப்படும் ஒலியழுத்தத்தைவிட நஞ்ஸ்வரம் 
பலம் பொருந்தியது . காட்டாக , அசத்வார : என்ற எதிர்மறைத் தொகையில் , 
ஆங் என்ற ஆகமம் வேற்றுமையுருபு இணைக்கப்பட்டதால் வருகிறது . 
அதாவது ஸர்வநாமவொட்டுக்கள் தொடரும்போது மட்டுந்தான் ஆங் 
ஆகமம் வரும் ( 7.1.98 ). இந்த ஆ உதாத்தசுரம் கொண்டது ( 6.1.98 ) ஆயினும் 
எதிர்மறைச் சொல்லின் ஒலியழுத்தத்தினால் , இந்த உதாத்த ஸுரம் 
தடுக்கப்படுகிறது . 


6.1.159 கர்ஷாத்வதோ கஞோ அந்த உதாத்த : 

க்ருஷ் இழு , என்ற தாது அல்லது ஆ வீற்றுத் தாது ஆகியவைகளோடு 
கஞ் ( க்ருத் ) ஒட்டிணைக்கப்பட்டு 
ஆக்கப்பட்ட சொல்லின் இறுதியசை உதாத்த ஸுரம் பெறும் . 
க்ருஷ் + கஞ் = கர்ஷ : ( 7.2.86 ) இழுத்தல் , உழுதல் ’ பச் + கஞ் = பாக: ( 7.2.118 , 
3.52 }; த்யஜ் + க 4 ஜ் = த்யாக ; ரஞ்ஜ் + கஞ் = ராக , சாயமேற்றுதல் த 31 + 
கஞ் = த ர் + யுக் + அ ( 7.3.33 ) = தாய: பரிசு 
பின்னால் வரும் 6.1.197 க்கு இது முன்னாலேயே விதிக்கப்பட்ட புறனடை ஞ் 


53 


பாணியின் அஷ்டாத்தியாயி 


இத் தாகக் கொண்ட ஒட்டை இணைத்துத் தருவிக்கப்படும் சொல்லின் 
--முதலசை உதாத்த சுரம் பெறும் என்று இச்சூத்திரம் விதிக்கிறது . ஆனால் 
மேலே கொடுக்கப்பட்டிருக்கும் எடுத்துக்காட்டுகளெல்லாம் , 
இச்சூத்திரத்தின்படி இறுதியசையில் உதாத்த சுரம் பெறுகின்றன, 
க்ருஷ் என்ற தாதுவைக் குறிப்பிடாமல் , கர்ஷ என்ற சொல் இச்சூத்திரத்தில் 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது . துதாதி கணத்தைச் சேர்ந்த க்ருஷ் தாதுவை 
இங்கு குறிக்காது ; ப் வாதி கணத்தைச் சேர்ந்த க்ருஷ் தாதுவில் தான் 
இவ்விதி செயற்படுமென்று சுட்டத்தான் இச்சூத்திரத்தில் கர்ஷ என்ற சொல் 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது , துதாதி வகுப்பைச் சேர்ந்த க்ருஷ் விலிருந்து 
தருவிக்கப்பட்ட சொல்லின் முதலசை உதாத்தம் பெறும் . 


6.1.160 உஞ்சாதீ னாம் ச 

உஞ்ச முதலிய சொற்களின் இறுதியசை உதாத்தமாகும் . உஞ்ச் + கஞ் = 
உஞ்ச : 
உஞ்ச :, ம்லேச்ச ., ஜஞ்ஜ , ஜல்ப : ஆகிய க ஞ் ஈற்றுச் சொற்கள் முதலசையில் 
உதாத்தம் பெற்றிருக்கும் . இச்சூத்திரம் இவைகளினிறுதியசையில் 
உதாத்தத்தை விதிக்கிறது . ஜப :, வ்யத : என்பவைகள் அப் ஓட்டிணைத்து 
ஆக்கப்பட்ட சொற்கள் ( 3.3.61 ). இவைகள் தாதுக்களின் கரத்தை , அதாவது 
முதலசையில் உதாத்தைப் பெற்றிருக்கும் ( 6.1.162 ) வத என்று சிலர் , 
வ்யத வை படிக்கிறார்கள் . யுஜ் தாதுவோடு க ஞ் ஒட்டிணைத்து யுக 
என்ற சொல் தருவிக்கப்படும் யு வின் குணமாகாதது 
விதிக்குப்புறம்பானது . இச்சொல் யுகம் , வண்டியின் ஒரு பகுதி என்ற 
பொருட்களைச் சுட்டும் , வேறு பொருளில் யோக என்று ஆகும் . 


வா : 


க ரோ தூ ஷ்யே அப்ந்த : 
அப் ஈற்றுச் சொல்லான க ர :, விஷம் என்ற பொருளைச் சுட்டும்போது 
இறுதியசையில் உதாத்தம் பெறும் . மற்ற பொருளில் முதலசை உதாத்தமாகும் . 


வா : 


வேத வேக வேஷ்ட பந்தா: கரணே வேத , வேக , வேஷ்ட , பந்த 
ஆகிய சொற்கள் க ஞ் ஒட்டால் ஆக்கப்பட்டவை ( 3.3.121 ) இவைகள் 
கருவியைச் ( கரணம் ) சுட்டும்போது இறுதியசை உதாத்தம் பெறும் . இவைகள் 
பாவ த்தைச் சுட்டும் போது முதலசை உதாத்தமாகும் . 


வா ஸ்து யுத் ருவச் சந்த ஸி 
வேதமொழியில் , ஸ்து , யு , த்ரு ஆகியவைகளிலிருந்து தருவிக்கப்படும் 
சொற்களும் இத்தகைய சுரம் பெறும் . 
பரிஷ்டுத், ஸ்யுத், பரித் ருத் 
பரி + ஸ்து + க்விப் : பரி + ஷ் + ஸ்து , பரிஷ்டுத் 


முனைவர் 


மீனாட்சி 


54 


வா : 


வர்தநி : ஸ்தோத்ரே 
ஸாம வேதத்தில் காணப்படும் வர்தனி என்ற சொல் இறுதியசையில் 
உதாத்தம் பெறும் . 
மற்ற இடங்களில் இச்சொல்லின் நடுவசை உதாத்தமாகும் . 
வ்ருத் + G = வர்தனி: 


வா : 


ஸ் வப்ரே தர : 
த ர : ( த்ரு ) , குகை யென்ற பொருளைச் சுட்டும்போது அதன் இறுதியசை 
உதாத்தமாகும் . 
வேறு பொருளைச் சுட்டும்போது முதலசை உதாத்தமாகும் . 


வா : 


ஸாம்ப தாபௌபாவ கர்ஹாயாம் 
ஸாம்ப , தாப என்ற சொற்கள் இகழ்ச்சிக்குரிய என்ற பொருளைச் 
கட்டும் போது இறுதியசையில் உதாத்தம் பெறும். ஸாம் போ பிக்ஷதே - பிச்சை 
கேட்பது இகழ்ச்சி 
இது பஹுவ்ர்ஹித்தொகை ஆகையால் முதலுறுப்பினர் ஒலியழுத்தம் பெற 
வேண்டும் . இது அதன் புறனடை தாபோ த ஸ்யூனாம் . 
திருடர்களால் நல்ல மனிதர்கள் துன்புறுத்தப்படுவது ( தாப ) இகழ்ச்சிக்குரிய 
செயல் . மற்ற பொருட்களைச் சுட்டும் போது முதலசை உதாத்தம் பெறும் . 


வா: 


உத்தம ஸ ஸ்வத்தம ஸ ப் தெ ௗ ஸர்வத்ர 
உத்தம , ஸ ஸ்லத்தம் என்ற சொற்கள் எல்லா இடங்களிலும் இறுதியசையில் 
உதாத்தம் பெறும். 
சிலர் பாவ கர்ஹாயாம் என்ற சொல்லையும் இத்துடன் சேர்த்து பொருள் 
விளக்குவர் . 


வா : 


பக்ஷ மந்த போக தே ஹா : 
பீக்ஷ, மந்த , போக , தே ஹ ஆகியவைகள் கஞ் ஈற்றுச் சொற்கள் . 
பீக்ஷ , ண்யந்தமானாலும் , இங்கு இத் தாது கஞ் ஈற்றுச் சொல்லாகும் . 
பக்ஷ- உண்ணுதல் , மந்த - கடைதல் 
பு ஜ்- வளைதல் , திஹ் சேர்த்தல் , குவித்தல் " 


6.1.161 அனுதாத்தஸ்ய ச பத்ரோதாத்த லோப : 

உதாத்த அசையை ஓரனுதாத்த அசை தொடர்ந்தால் அவ்வுதாத்தம் கெடும் . 
இது கெடுவதால் , அனுதாத்த அசை உதாத்தம் பெறும் . 
குமார + நீப் = குமார் ( + ஈ = குமாரி ( 4.120 ; 6.4.148 ) 
குமார என்ற சொல்லினிறுதியசை உதாத்தமாகும். 
அனுதாத்த மான நீப் அச்சொல்லைத் தொடர்வதால் கெடுகிறது ( 6.1.148 ) 
ஆகவே , அனுதாத்த ஈ , உதாத்த ஈ 


( 


55 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஆகிறது . 
பதின் + ஸ ஸ் = பத் pp + அஸ் ( 7.1.88 ) 
பத : இ உதாத்தம் , அ ( ஸ் ஸ் ) 
அனுதாத்தம் , இன் கெட்டபிறகு , அ உதாத்தமாகிறது . குமுத + ட் மதும் 
( 4.2.87 ) = குழுத் ( + மத் குமுத் 3 வத் ( 8.2.10) 
குமுத த்தின் இறுதியசையான அ உதாத்தம் தொடர்ந்து வரும் . மதுப் பின் 
அனுதாத்த அசையால் , அது கெட்டு , அதன்பிறகு வத் உதாத்தம் பெறுகிறது . 


6.1.162 தாதோ : 

ஒரு தாதுவின் இறுதியசை உதாத்தமாகும் . 
பசதி ( < பச் ) அ உதாத்தம் 
படதி ( < பட் ) அ உதாத்தம் 
கோபாயதி ( கு ப் + ஆய + ஸப் + திப் ) = கோப்- ஆய + அ + F = கேர்பாயதி 
ய வின் அ உதாத்தம் . 


6.1.163 சித : 

ச் ஐ இத்தாக் கொண்ட ஒரொட்டைச் சேர்த்துத் தருவிக்கப்பட்ட சொல்லின் 
இறுதியசை உதாத்தமாகும் . பாஸ் + குரச் = பாஸ் + உர ( 3.2.161) = பாஸுர 
இறுதி அ உதாத்தமாகும் . பஞ்ஜ் + கு 4 ரச் : பங்கு ர ( 7.3.52 ) இறுதி அ 
உதாத்தமாகும் . 
மித் + கு " ரச் = மேதுர 


6.1.164 தத் தி தஸ்ய : 

ச் ஐ இத்தாகக் கொண்ட தத்தித ஒட்டையிணைத்து ஆக்கப்பட்ட சொல் 
இறுதியசையில் உதாத்தம் பெறும் . குஞ்ஜ + ச்சஞ் ( 4.1.98 ) + ஞ்ய (5.3.113 ) - 
கௌஞ்ஜ் - ஆயன - ஞ்ய = கௌஞ்ஜ் ) - ஆயன் ய : கௌஞ்ஜாயன்ய : 
பண்மையில் ஞ்ய வுக்கு பதிலியாகும் . குஞ்ஜ + ச்பீஞ் + p + ஜஸ் = 
கௌஞ்ஜாயன .. ச்பஞ் இல் ச் , ஞ் என்ற இரண்டு இத் காணப்படுகிறது . 
ச் ஒலியழுத்தத்தை இவ்விதிக்குக் கட்டுப்படுத்துக்கிறது . ஞ் இருவகையில் 
செயற்படுகிறது . 
1 ) 6.1.197 இன்படி ஒலியழுத்ததை விதிக்கிறது 
2 ) 7.2.117 இன்படி வருத்தி ஆக்கம் உண்டாக்குகிறது . இப்போது , 
தருவிக்கப்பட்ட சொல் ச் இனால் ஒலியழுத்தம் பெறுமா அல்லது ஞ் னால் 
ஒலியழுத்தம் பெறுமாவென்ற கேள்வி எழும்புகிறது . இச்சூத்திரத்தின்படி 
ச் வின் ஒலியழுத்தம் பெறவேண்டும் . ஞ் வின் அல்ல . ஏனென்றால் ஞ் 
இரண்டு செயல் முறை கொண்டதால் , ஒ லியழுத்தமில்லாவிட்டாலும் 
மற்றொரு வகையிலாவது செயற்பட முடியும் . ஆனால் ஒரே ஒரு செயல் 
மட்டுங்கொண்ட ச் அச் செயலும் இல்லாவிட்டால் , அதற்கு வாய்ப்பே 
இல்லாமல் போய்விடும் . 


முனைவர் கு . மீனாட்சி 


56 


6.1.165 கித : 

க் ஐ இத்தாக் கொண்ட தத்தித ஒட்டிணைத்துத் தருவிக்கப்பட்ட சொல்லின் 
இறுதியசை உதாத்தமாகும் . 
நட + நாட + ஆயன ( 7.1.2; 2.118 ) = நாடாயன : 
இறுதி அ உதாத்தமாகும் . சாராயண : ஆக்ஷிகள் , ஸாலாகிக: (ட க் ஒட்டினால் 
ஆக்கப்பட்ட சொற்கள் ( 4.4.1 ) இறுதி அ உதாத்தமாகும் . 


6.1.166 திஸ்ருப்ய : ஸஸ : 

திஸ்ரு ( மூன்று ) வோடு ஜஸ் ( முதல் வேற்றுமைப் பன்மை ) 
இணைக்கப்படும்போது , அதனிறுதியசை உதாத்தம்பெறும் . 
திஸ்ரு + ஜஸ் = திஸ்ர: ( பெண்பால் ) 3 8.2.4 இல் விதிக்கப்படும் ‘ ஸ்வரித 
ஒலியழுத்தம் வருவதை இது தடைசெய்கிறது . திஸ்ரு ( த்ரி இன் பெண்பால் 
7.2.99 ) எப்போதுமே பன்மையாகும் . ஏழு வேற்றுமைகளில் இரண்டாம் 
வேற்றுமை பன்மை , 6.1.174 , இன்படி , இறுதியசையில் உதாத்தம் பெறும் . 
மெய்யில் தொடங்கும் வேற்றுமையுருபுகள் இணைக்கும் போது 6.1179 இன்படி . 
அவைகள் உதாத்தமாகும் . ( 3 , 4 , 5 , 6,7 வேற்றுமைப் பன்மையுருபுகள் 
மெய்யெழுத்தை முதலாகக் கொண்டவை ) மற்ற விதிகளினால் 
குறிப்பிடப்படாத ஒரேயொரு வேற்றுமை முதல் வேற்றுமைப் பன்மை . 
உதாத்தத்தை விதிக்கும் இச்சூத்திரம் அமைக்காவிட்டால் , இது ஸ்வாரிதம் 
பெற்றிருக்கும் : 


* 


6.1.167 சதுர : ஸ ஸி 

சதுர் ( 4 ) ஸஸ் ( 2 ஆம் வேற்றுமைப் பன்மை ) தொடரும்போது இறுதியசை 
உதாத்தம் பெறும் . 
சதுர் + ஸஸ் = சதுர : பஸ்ய “ நாலைப்பார் 
உ உதாத்தமாகும் . 
ஆனால் சதஸ்ர : ( பெண்பால் ) 
பஸ்ய. முதலசை உதாத்தம் ( பார்க்க 7.2.99 வார்த்திகம் ) 


6.1.168 ஸாவேகாசஸ் த்ருதீயாதிர் விபக்தி : 

7 ஆம் வேற்றுமையுருபுகளை இணைக்கும்போது அடிச் சொற்கள் 
ஓரசையைக் கொண்டதாக நிற்குமானால் அவ்வடிச் சொற்களோடு 
இணைக்கப்படும் . 3ஆம் வேற்றுமையுருபுகளும் , அதைத் தொடர்ந்துவரும் 
வேற்றுமையுருபுகளும் உதாத்தமாகும் . வாச் + m ( 7 ஆம் வேற்றுமைப் 
பன்மையுருபு ) வாக்ஷ வாசாச , வாக் ப்யம் ; வாக்ய் இ :: 
ஆனால் வா க் , வா ” சௌ , வா ச: ( முதல் வேற்றுமை) 
வாஉசம் ( 2 ஆம் வேற்றுமையொருமை ) 
ராக் ஞா ( 3 ஆம் வேற்றுமையொருமை ) 


57 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ரா ஜன் + ஸ ராஜ ம - M = ரா ஜஸு 
ஏழாம் வேற்றுமைப் பன்மையில் , ராஜன் என்ற பெயர்ச் சொல் , ஓராசை 
கொண்டதல்ல . ஈரசை கொண்டது . ஆகவே இதன் 3 ஆம் வேற்றுமையுருபு 
உதாத்தமாகாது . 


6.1.169 அந்தோதாத்தாது த்தர பதாதன்ய தாஸ்யாம நித்ய ஸமாஸே 

அநித்யஸமாஸத்தின் இறுதியுறுப்பினராக நிற்கும் , இறுதியசையில் உதாத்த 
சுரம் பெற்ற ஓரசை சொல்லோடு , மேலே கூறிய வேற்றுமையுருபுகளை 
இணைக்கும்போது அவ்வேற்றுமையுருபுகள் விருப்பாக உதாத்தம் பெறும் . 
3 . பரம வாசா அல்லது பரமவா சா 
4. பரமவா சே அல்லது பரமவாச்ஏ 
5. பரமவா ச : அல்லது பரமவாச்சு 
6.1.223 ஒரு தொகையிளிறுதியசை உதாத்தமாகுமென்று 
விதிக்கிறது . வேற்றுமையுருபுகள் உதாத்தம் இல்லாமல் அமையும் போது 
இவ்விதி பயன்படுத்தப்படும் . இது மாற்று வடிவங்களைக் கொடுக்கிறது . 
அவாச் ஊமை அவாசா , ஸு வாசா ஆகியவைகள் தத்புருஷத் தொகைகள் 
6.2.2 இன்படி முதலுறுப்பினர் தனது ஒலியழுத்தை நீக்காமல் கொண்டிருக்கும். 
அ வாசே ( 6.2.2 ) 
இச்சூத்திரத்தில் உத்தரபத என்ற சொல்லைப் பயன்படுத்தாவிட் டாலும் 
அநித்ய ஸமாஸே என்ற சொல் , இது ஒரு தொகையைப் பற்றிய விதியென்று 
தெளிவாக்கும் . இச்சொல்லைப் பயன்படுத்தியிருக்காவிட்டால் , ஓரசையைக் 
கொண்ட , இறுதியசையில் உதாத்தசுரம் பெற்ற அநித்ய ஸமாஸத்தோடு 
இணைக்கப்படும் . மேற்கூறிய வேற்றுமையுருபுகள் உதாத்தமாகும் என்ற 
பொருளை இவ்விதி சுட்டும் . அப்போது ஏகாச : ( ஓரசை), பொதுவாகத் 
தொகையைக் குறிக்குமேயல்லாத , இவ்விதியால் சுட்டப்பட வேண்டிய 
இரண்டாவது உறுப்பினரைக் குறிக்காது . ஸ்வோர்க் ( ஸு ன ஊர்க் ) என்ற 
தொகைக்கும் இது பொருந்துவதாகும் . ஸ்வோர்ஜா, ஓரசைக்கு மேற்பட்ட 
அதாவது பல அசை கொண்ட தொகைகளில் இது செயற்படாது இந்த விதி . 
நித்யஸமாஸத்துக்கல்ல . அக்னிசி தா , ஸோமஸு தா . இவைகள் சூ . 
2.2.19 இன்படி நித்யஸமாஸமாகும் . இவைகளினிரண்டாவது உறுப்பினர் 
தனது ஒலியழுத்ததை நீக்காமல் கொண்டிருக்கும் ( 6.2.139 ) அதனால் சி 
உதாத்தமாகும் . 
எந்தெந்தத் தொகை அதன் உறுப்பினர்களைத் தனித்தனியாகப் பிரித்துப் 
பொருளுணர்த்த முடியாததோ அந்த நித்ய ஸமாஸங்களிலும் இவ்விருப்பு 
விதி செயற்படும் . 
அவா சா ப்ராஹ்மணேன. அவாசா ப்ராஹ்மணேன. 
" பேசாத அதாவது ஊமைப் பிராம்மணனால் 


முனைவர் கு . மீனாட்சி 


58 


15 


6.1.170 அஞ்சேஸ் ச ந்த ஸி அஸர்வ நாமஸ்தானே 

அஞ்ச் ஈற்றுப் பெயர்ச் சொல்லுக்குப்பின் இணைக்கப்படும் . ஸர்வநாம 
ஸ்தமான வேற்றுமையுருபுகளைத் தவிர்த்த மற்ற வேற்றுமை யுருபுகள் வேத 
மொழியில் உதாத்தம் பெறும் . 
மேற்சூத்திரங்களில் கூறப்பட்ட வேற்றுமையுருபுகளுடன் . இரண்டாம் 
வேற்றுமைபமையுருபும் , சேர்த்துக் கூறுவதற்காக அஸர்வ நாமஸ்தான 
என்ற சொல் சூத்திரத்தில் பயன்படுத்தியுள்ளது . 
இந்த்ரா ததீசா அஸ்த பி : ( ருக் 1.84.13 ) 
த தீச் இன் ஈ உதாத்தமாகும் . ( பார்க்க 6.1.222 ) ஆனால் , இந்தச் 
சூத்திரத்தின்படி வேற்றுமையுருபான அஸ் உதாத்தம் பெறுகிறது . 
ததீச் ஸ ஸ் த தீச்அ ., த தீசா , 


த தீ சே 


6.1.171 ஊடி தம்பதரத் யப் பும்ரைத்யுப்ய : 

மேலே குறிப்பிட்ட வேற்றுமையுருபுகள் , ஊட் ஈற்றுச் சொற்கள் , இத ம் , - 
பத் முதலியவைகள் ( 6.163-65 ) அப், தண்ணீர் , பும்ஸ் ஆண் , ரை செல்வம் , 
தி வ் ‘ சுவர்க்கம் ஆகியவைகளோடு இணைக்கப்படும்போது உதாத்தமாகும் . 
1. ப்ரஷ்ட வாஹ் + ஸ ஸ் ப்ரஷ்ட -ஊட : 

ஸ ஸ் ( 4.132 ) = ப்ரஷ்டௌஹு ப்ரஷ்டௌஹே 
2. ஆப்யா ம் , ஆப் - இ . 
3. நிபத , நியதா , தத , ததா 
4. அப் + ஸ ஸ் = அப்அ , அப்ஸு 
5. பும்ஸு ., பும்ஸா 
6. ராய :, ராயே 
7. தி வா , தி வே 


6.1.172 அஷ்டனோ தீர்க ளத் 

மேலே கூறிய வேற்றுமையுருபுகள் , நெடிலுயிற்று அஷ்டன் என்ற 
சொல்லோடு இணைக்கப்படும்போது அவைகள் உதாத்தமாகும் . 
அஷ்டாபி :, அஷ்டாப்ய ,, 
இரண்டாம் வேற்றுமைப் பன்மையிலிருந்து அஷ்டன் என்ற சொல் அஷ்டா , 
அஷ்ட என்ற இருவடிவங்களாகும் . அஷ்டாபி ., அஷ்டபி : க்ருத வகுப்பைச் 
சேர்ந்ததால் அஷ்டன் இறுதியசையில் உதாத்த சுரம் கொண்டது , 
6.1.180 இன்படி, இச்சொல் , ஈற்றசையில் உதாத்தம் பெறும் . இச்சூத்திரம் 
அதைத் தடை செய்கிறது . 
தீ ர்காத் என்ற சொல்லிலிருந்து , அஷ்டன் இரண்டு வடிவங்கள் 
கொண்டது என்பது புலப்படும் . ஆகவே , 7.2.84 இல் விதிக்கப்பட்ட 
பதிலியாவது விருப்பாகும் . இல்லாவிட்டால் தீர்காத் என்ற சொல் 
தேவையற்றது . ஏனென்றால் , பொதுவாக கூறப்பட்ட 7.2.84 இனால் , அஷ்டன் 
எப்போதுமே நெடிலீற்றுச் சொல்லாகவே ஆகும் . 


. 


59 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.1.173 ஸதுரனுமோ நத் யஜாதீ 

இடையொட்டு நும் இணைக்காத ஸ த்ரு பிரத்தியத்தையிணைத் 
தாக்கப்பட்ட ( இறுதியில் உதாத்தம் கொண்ட ) சொற்களுக்குப்பின் பெண்பால் 
ஒட்டான ஈ ( நதீ ) அல்லது " ஸர்மநாமஸ்தானத்தைத் தவிர்த்த மற்ற 
உயிரெழுத்தை முதலாகக் கொண்ட வேற்றுமையுருபுகள் வரும்போது 
அச்சொல்லினீறு உதாத்தம் பெறும் . 
துத் + ஸ + ஸ த்ரு + நீப் : துத த் + நீப் = து + ஈ = துத தீர். ஆனால் துத் 
அந்தி துளைக்கும் " துத்த் + ஸஸ் = துதத் - அ ... துத்தர் , துதத்எ ஆனால் 
துத - அந்த : துத த் + ப்யாம் = துத த் ப்யாம் த த த :, த த த தா . இது 
முதலசையில் உதாத்தம் கொண்டது . 

ப்ருஹன் மஹதோருப்ஸங்க்யானம் 
ப்ருஹத் , மஹத் என்ற சொற்களும் இதனோடு சேர்ந்தவை . பீரு ஹதீ , 
மஹதீ , ப்ருஹதா , மஹதா 


வா . 


6.1.174 உதரத்த யணோ : ஹல் பூர்வாத் 

உதாத்த சுரம் கொண்ட உயிருக்கு அரையுயிர் ( யண் ) பதிலியாகும் போது , 
அதற்கு முன் ஒரு மெய் நிற்கும்போது , மேலே கூறப்பட்ட ஒட்டுக்கள் ( அதைத் 
தொடர்ந்து வரும் ) உதாத்தம் பெறும் . 
க்ரு + த்ருச் + நீப் கர்த்ரு - ஈ = கர்த்ரீ (பெண்பால் ) ஆனால் 
க்ரு + த்ருன் + டா = ஆ = கர்த்ரே 
க்ரு + த்ருன் + ஙே - ஏ - கர்த்ரே, 
த்ருன் ஒட்டினாலாக்கப்பட்ட சொற்கள் முதலசை உதாத்த சுரம் 
கொண்டவை . 
இந்தச் சூத்திரம் 8.2.4 க்கு முன்னாலேயே கூறப்பட்ட ஒரு புறனடை . 
பஹுதித ப்ராஹ்மணி பல சல்லடைகளையுடைய பிராம்மணப் பெண் என்ற 
பஹுவ்ரீஹித் தொகையில் , இறுதியசையான உ உதாத்த சுரம் கொண்டது 
( 6.2.175 ) . 
பஹுதித உ + டா = ஆ = பஹு திதவா என்ற சொல்லில் உதாத்த உயிருக்குப் 
பதிலியாகும் . அரையுயிர்க்கு முன் நிற்கும் எழுத்து ஒருயிராவதால் இந்த விதி 
அதில் செயற்படாது . ஆகையால் 8.2.4 இன்படி, அது ஸ்வரித் கரம் பெறும் . 


வா : நகார க்ரஹணம் கர்தவ்யம் 
( அரையுயிர் ஈறாக அமையாவிட்டாலும் ) ன் ஈற்றுச் சொற்களுக்கும் இந்த 
விதி பயன்படுத்தப்படும் . வாக்பத்னீ , சித்பத்னீ? 


6.1.175 நோங்தரத்வோ இறுதி உதாத்த உயிர் பெண்பாலொட்டான 

ஊங் ( ஊ ) அல்லது தாதுவினிறுதியாகவோ, ஆகுமானால் , மேலே குறிப்பிட்ட 
உதாத்த சுரம் , மேற்கூறிய ஒட்டுக்களை இணைக்கும்போது பெறாது . 
ப்ரஹ்ம பந்து + டா , ஆ = ப்ரஹ்ம பந்த் வா { 8.2.4 இதனிறுதியுயிர் 


5 


முனைவர் கு . மீனாட்சி 


60 . 


‘ ஸ்வரிதமாகும் 
கலபூ + டா = ஆ = கலப்வா இறுதியசை ஸ்வரிதமாகும் . ( 6.4.83 , 8.2.4 ) 


6.1.176 ஹ்ரஸ்வ நுட்ப்யாம் மதுப் 

குறில் ( ஹ்ரஸ்வ ) உயிரையீறாகக் கொண்ட ( உதாத்த சுரம் பெற்ற ) பெயர்ச் 
சொல் அல்லது நுட் ( ன் ) ஆகமம் , அவ்வொட்டுக்கு முன் நிற்கும் ( அதாவது 
மதுப் ) சொல் ஆகியவைகளுக்குப்பின் , தத்தித ஒட்டான மதுப் 
இணைக்கப்படும் போது மதுப் உதாத்த கரம் பெறும் . 
அக் 3 னி + மதுப் = அக்ஷன் + மதுப் ( 7.1.76 ) = 
அக்ஷ ன் + நுட் + மதுப் ( 8.2.16 ) = அக்ஷ - ன் - மத் ( 8.2.7 ) = அக்ஷன்வஉத் 
( 8.2.9 ; 4.2 ) " கண்களையுடைய ” அஸ்தன் வத் , எலும்புடைய ஆனால் 
வ ஸுமத் செல்வமுடைய ( வஸு முதலசையில் உதாத்தம் கொண்டது ) 


வாட் 


ரே ஸ ப்தாச்ச மதுப உதாத்தத்வம், வக்தவ்யம் ரை செ 
ல்வம் க்குப்பின் வரும் மதுப்பும் உதாத்தம் பெறும் ஆரேவான் 


வா: 


த்ரேஸ் ச ப்ரதிஷேதா வக்தவ்ய : 
த்ரி க்குப்பின் வரும் மதுப் உதாத்தம் பெறாது . த்ரி வதீர் யாஜ்யானுவாக்யா 
பவந்தி 


6.1.177 நாமன்யதரஸ்யாம் 

குறில் உயிரையீறாகக் கொண்ட ( அவ்வுயிர் உதாத்த சுரம் கொண்டதானால் ) 
சொல்லுக்குப்பின் நாம் ( 6 ஆம் வேற்றுமைப் பன்மையுருபு ) இணைக்கும் 
போது , அவ்வேற்றுமையுருபு விருப்பாக உதாத்தம் பெறும் , ( மதுப் உம் இங்கு 
அனுவிருத்தியாகும் . 
அக் னி + ஆம் = அக்னி + நுட் + ஆம் ( 7.1.54 ) = அன்னீன் ஆம் அல்லது 
அக்னீ - னாம் ( 7.3.102 ) 
மேலே கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகளில் நாம் உக்கு முன் நிற்கும் உயிர் 
குறில் அல்லாமல் , நெடிலாகக் காண்பபடுகிறது . அவ்வாறிருக்கும்போது , 
ஹ்ரஸ்வ என்ற சொல்லை , அனுவிருத்தியாக இங்கு கொண்டு வருவதற்குத் 
தேவையென்ன ? இங்கு மதுப் உம் அனுவிருத்தியாகும். “ இவ்வெடுத்துக் 
காட்டுக்களில் காணப்படும் . " அடிச்சொற்கள் நாம் ஒட்டுக்கு முன் 
நெடிலாகக் காணப்பட்டாலும் மதுப் தொடரும்போது 
குறிலீற்றுச் சொல்லோடிணைக்கப்படும் . நாம் ஐ . உதாத்த சுரம் பெறச் 
செய்யும் என்று அப்போது , இச்சூத்திரத்தின் பொருளாகும் . இல்லாவிட்டால் 
திஸ்ருணாம், சதஸ்ருணா ம் என்ற குறிலீற்றுச் சொல்லோடு வரும் நாம் 
உதாத்தம் பெறும் . மேலே கொடுக்கப்பட்ட காட்டுக்களில் இவ்விதி 
பயன்படுத்த முடியாது . 


61 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஆம் என்று குறிப்பிடாமல் நுட் ஆகமத்துடன் கூடிய நாம் (7.1.54 ) ஐக் 
குறிப்பிட்டதன் நோக்கமென்ன, தே " ன்வாம் , ஸகட்யாம் ஆகி யவைகளில் 
இவ்விதி செயற்படுத்த முடியாது , இவைகள் இறுதியசையில் உதாத்தம் பெறம் . 
( 6.1.1 ) 


6.1.178 ங்யாஸ் சந்த ஸி ப்ஹுலம் 

X ( ஈ ) யீற்றுப் பெண்பாற் சொற்களுக்குப்பின் இணைக்கப்படும் 
வேற்றுமையுருபு நாம் வேதமொழியில் பலவகையில் உதாத்தம் பெறும் . 
தே வஸேனானாம் அபி பிஞ்ஜதீனா ம் , பஹ்வினா’ம் , பிதா ( ருக் 6.75.5 ) 
ஆனால் ந தீனாம் பாரே : ஐயந்தீனாம் 

மருத : ( ருக் 
10.103.8 ) ஆகியவைகளில் நாம் உதாத்தம் பெறாது . 


6.1.179 உட்த்ரி சதுர்ப்யோ ஹலாதி ; 

ஷட் ( 1.1.24 ) என்ற ஸம்க்ஞாவினால் குறிப்பிடப்படும் எண்ணுப் பெயர்கள் , 
த்ரி 3 , சதுர் 4 , ஆகியவைகளுக்குப்பின் இணைக்கப்படும் மெய்யெழுத்தை 
முதலாகக் கொண்ட ( ஹலாதி ) வேற்றுமையுருபுகள் , உதாத்த சுரம் பெறும் . 
அந்தோதாத்தாத் இலிருந்து அனுவிருத்தியாகாது . ஷூஷ் + H ": = ஷட் + 
பி ": = ( 8.4.53 ) ஷட் " பி :; ஷட்ப்ய., ஷண்ணாம் , பஞ்சானாம் , ஸப்தானாம் , 
தரி பி , நரிப்ய ,, த்ரயாணா’ம் , சதுர்ப்ய , சதுர் பி , சதுர்ணாம் இதற்கு 
6.1172 புறனடை அஷ்ட -ஔ. ஆனால் சதஸ்ர: பஸ்ய (6.1.167) ; ( 7.2.99) 
தொடர்ந்து நிற்கும் வேற்றுமையுருபு உயிரெழுத்தை முதலாகக் கொண்டது . 


6.1.180 ஜூல்யுபோத்தமம் 
மேலே குறிப்பிட்ட எண்ணுப் பெயர்களுக்குப்பின் , 

ஜ 2 ல் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஓரெழுத்தை முதலாகக் கொண்டு 
வேற்றுமையுருபுகளை இணைக்கும்போது அவ்வெண்ணுப் பெயர்கள் , 
ஒன்றுக்கும் மேற்பட்ட பல அசைகளைக் கொண்டதாக ஆவதால் , 
ஆக்கப்பட்ட சொல்லின் ஈற்றயல் அசை உதாத்தம் பெறும் . 
பஞ்சன் + பி : பஞ்ச ) + H 
பஞ்சபி: , பஞ்ச ப்ய : 
ஸப்த பி ., ஸப்த ப்ய : 
ஆனால் பஞ்சானாம் , ஸப்தானாம் 
திஸ்ரு பி ., சதுர்ப்ய: ஆனால் ஷட்ப் இ ; த்ரிப்ய . 


6.1.181 விபாஷா பாஷாயாம் 

பேச்சுமொழியில் மேலே கூறப்பட்ட எண்ணுப்பெயர்களோடு ஜூல் . 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஓரெழுத்தில் தொடங்கும் 


முனைவர் கு . மீனாட்சி 


62 


வேற்றுமையுருபுகளையிணைக்கும்போது மேலே கூறிய உதாத்த சுரம் 
விருப்பாக வரும் . 
பஞ்சபி : அல்லது பஞ்ச பி . , 
திஸ்ரு பி : அல்லது திஸ்ருப் இ * : 
சதுர்பி . , அல்லது சதுர்ப் இ : 
அஷ்டஸு அல்லது அஷ்டஸு (பார்க்க 6.1.172 ) 


6.1.182 நகோ ஸ் வன் ஸாவ வர்ண ராடங் க்ருங் க்ருத் ப்ய : 

சூ . 6.1.168-181 வரை விதிக்கப்பட்ட விதிகள் கீழ்க்கண்டவைகளில் 
செயற்படாது . கோ பசு , ஸ் வன் நாய் , அவைகளில் முடியுஞ் சொற்கள் , முதல் 
வேற்றுமை ஒருமையுருபு இணைப்பதற்குமுன் , அ அல்லது ஆ வில் 
முடியுஞ்சொல் , ராஜ், அஞ்ச் அல்லது க்ருஞ்ச் ஐ யிறுதியில் கொண்ட 
சொற்கள் , க்ருத் 


1. கே - கவொ , கோப்யாம் ( 6.1.168க்குத் தடையானது ) ஸுகு னா, 

ஸூக வே ( 169 க்குத் தடை ) 
2. ஸ் வன் - ஸூனா, ஸூனே , பரமஸூனே 
3. ஸௌ அவர்ண -யேப்ய:, தேப்ய : 
4. ராஜ் - ராஜா, பரமராஜா 
5. அஞ்ச் - ப்ராஞ்சா , ப்ராஞ்சே ஆனால் ப்ராசா 
6. க்ருஞ்ச் - க்ருஞ்சா, பரமக்ருஞ்சா 
7. க்ருத் - க்ரு தா, க்ரு தே , பரமக்ருதே 


6.1.183 தி வோ ஜூல் 

ஜூல் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஓரெழுத்தை முதலாகக் கொண்ட 
வேற்றுமையுருபு , திவ் உக்குப்பின் வரும்போது அவ்வேற்றுமையுருபுகள் 
உதாத்தம்பெறாது . 
த்யு ப்யாம் , த் " _ பி : 
இது 6.1.168; 171 க்குத் தடை ஆனால் தி வா , தி வே 


6.1.184 ந்ரு சான்யதரஸ்யாம் 

ந்ரு வுக்குப்பின் வரும் , ஜூல் பிரத்தியாஹாரத்தின் ஓரெழுத்தை முதலாகக் 
கொண்ட வேற்றுமையுருபுகள் , விருப்பாக உதாத்தம் பெறாது . 
ந்ருபி ., அல்லது ந்ருப்இ : 
ந்ருப்ய: அல்லது ந்ருப்ய : 
ந்ருப்யாம் அல்லது ந்ருப்யாம் 


63 . 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ந்ருஷ அல்லது ந்ருஷு ( இது 168 க்குத் தடை ) 


. 


6.1.185 தித் ஸ்வரிதம் 

த் ஐ இத் தாகக் கொண்டவொட்டு ஸ்வரித சுரம் பெறும் . வச் + ண்யத் = 
வாக்ய (7.2.116 , 3.52 ) . இறுதி உயிர் அ ஸ்வரிதம் பெறும் . க்ரு + ண்யத் 
கார்ய . 3.1.3 இன்படி எல்லாவொட்டுக்களும் முதலசையில் உதாத்தம் 
பெறும் அதற்கு இது புறனடை . 6.1.213 முதலியவைகள் இச்சூத்திரத்திற்குப் 
புறனடை விதிக்கிறது . 


6.1.186 தாஸ்யனுதாத்தேன் நித்தத பதே ஸால்ல 

ஸார்வதரதுக மனுதரத்தமஹன் இஙோ: 
ல் ( = திங் , ஸ த்ரு , ஸானச் ) உக்குப் பதிலியாக வரும் ஸார்வதாதுக ஒட்டு , 
கீழ்க்கண்டவைகளுக்குப்பின் இணைக்கப்படும்போது அனுதாத்த ஸுரம் 
பெறும் . ( கால வொட்டு ) தாஸி , அனுதாத்த சுரம் , ங் ஆகியவைகளை 
இத்தாகக் கொண்ட வினைகள் - ஹ்னுன் (மறைத்தல் ), இங் ( அதி " என்ற 
உபசர்க்கத்துடன் ) என்ற வினைகளைத் தவிர மற்ற வினைகள் , தாது 
பாடத்தில் கூறப்பட்ட (உபதேஸ ) அ வீற்றுச் சொற்கள் 
1. தாஸ் - கர்த்தா , கர்த்தாரெள, கர்த்தார் : 
2. அனுதாத்தேத் - ஆஸ்தே 
3. நித் - ஷங் - ஸுதே, ஸேதே 

ஹ்னுதே , அதீதே மித் துக்குப் புறனடை 
4. அதுபதேஸாத் - துத்த , நுத்த 


6.1.187 ஆதி : ஸிச : அன்யதாஸ்யாம் 

ஸிச் " ( aorist ) ஒட்டை யீறாகக் கொண்ட , வினைச் சொல்லின் முதலசை 
விருப்பாக உதாத்தம் பெறும் . 
மா ஹி க்ரு + ஸிச் + தாம் மாஹி , உகார்ஷ்டாம் , உலாவிஷ்டாம் , 
லாவிஷ் உடாம் ஸிச் இன் , ச் ஐக் கொண்ட அசை , உதாத்த சுரம் 
பெறுமென்பதைச் சுட்டும் . 


- 


t 


வா : 


ஸிச ஆத்யுதாத்தத்வே அனிட : பித : பக்ஷே உதாத்தத்வம் 
வக்தவ்யம் இட் அல்லாத ( அனிட் ) ஸிச் வினைக்குப்பின் இணைக்கப்படும் 
ப் ஐ இத் தாகக் கொண்ட ஒட்டு ( பித் ) ஒரு உதாத்த சுரம் பெறும் . மற்றதில் 
இது உதாத்தமல்ல . மா ஹி கார்ஷம் அல்லது மா ஹி கார்உஷம் . 
இவ்வார்த்திகமில்லாவிட்டால் , ஒரே ஒரு வடிவம்தான் கிடைக்கும். அதாவது . 
தாதுவின் கரத்தைக் கொண்டதாகும் . அதாவது முதலசை உதாத்தம் பெறும் . 
ஏனென்றால் , பித் அனுதாத்தம் ஆகும். அது இட ஆகமத்தோடு கூடியதாக 
இருந்தால் இரண்டு வடிவங்கள் கிடைக்கும் . 
( 1 ) மா ஹி லா விஷம் ( திஙந்த ) , 


முனைவர் கு . மீனாட்சி 


64 


( 2 ) மா ஹி லா விஷம் 6.1.163 இன்படி வி உதாத்தம் பெறும் . ஆனால் மா ஹி 
லாவிஷம் இறுதியசை உதாத்தம் ஒருபோதும் பெறாது . 


6.1.188 ஸ்வபாதி ஹிம்ஸாயாம் அச்யனிடி 

ஸ்வப் முதலிய வினைகள் , ஹிம்ஸ் ஆகியவைகள் ‘ இட் ஆகமத்தைத் 
தவிர்த்து . ஓருயிரை முதலாகக் கொண்ட ஸார்வ தாதுக ஒட்டுக்கள் 
தொடரும் போது , அவ்வினையின் முதலசை விருப்பாக உதாத்தம் பெறும் . 
ஸ்வப் + 4 + அந்தி = ஸ்வபந்தி , ஸ் வஸந்தி , 
ஸ் வ ஸந்தி , ஹிம்ஸ் + ஸ் னம் + அந்தி = ஹி - ன - ன்ஸ்- அந்தி = ஹின் (pp - 
ஸ் + அந்தி = ஹிம்ஸந்தி , ஹிம் ஸந்தி ( 8.3.24 ) . ஆனால் ஸ்வப் + தஸ் = ஸ்வம் 
+ இட் + தஸ் ஸ்வபித : ( 7.2.76 ) 
மித் ஆன உயிரெழுத்தை முதலாகக் கொண்ட ஒட்டுக்களுக்குத்தான் இந்த 
விதி . ஆகவே ஸ்வபானி , ஹின்ஸானி . 


6.1.189 அப்யஸ்தானாம் ஆதி : 

அனிட் ஆன உயிரெழுத்தை முதலாகக் கொண்ட ஸார்வதாதுக 
வொட்டுக்களுக்கு முன் ( “ ல ” வின் பதிலி ) நிற்கும் இரட்டிக்கப்பட்ட 
வினையின் முதலசை உதாத்தம் பெறும் . 
த + ஸ்லு + ஜி = த - தா- அதி = தத் - - அதி = த த தி , த தது , ஜக்ஷது 
ஆனால் ஜ z - இட் + தஸ் = ஜக்ஷிதஉ : மேற்சூத்திரத்திலிருந்து ஆதி என்ற 
சொல் அனுவிருத்தி மூலம் கிடைத்திருக்கும் . 
ஆயினும் , இச்சூத்திரம் , இது கட்டாயமானது விருப்பு விதியல்ல வென்று 
வலியுறுத்தத்தான் ஆதி என்ற சொல்லை மறுபடியும் இச்சூத்திரத்தில் 
கூறப்பட்டிருக்கிறது . 


6.1.190 அனுதாத்தே ச 

அனுதாத்த சுரம் கொண்ட மூன்று இடங்களில் ஒருமையுருபுகள் 
தொடரும்போதும் இரட்டிக்கப்பட்ட வினையின் முதலசை உதாத்த சுரம் 
பெறும் . 
திப் ( படர்க்கையொருமை ) , ஸிப் ( முன்னிலையொருமை ), மிப் 
( தன்மையொருமை ) ( 3.1.4 ) ஆகியவைகள் அனுதாத்த கரம் கொண்டவை . 
த + ஸ லு + திப் = ததாதி அவன் கொடுக்கிறான் , ஹா + (p + F = ஜூஹாதி 
மா ஹி த தாத் ( -த * + லங் + த் = த * r + p + த் ( அவன் தாங்க வேண்டாம் . 


6.1.191 ஸர்வஸ்ய ஸுபி 

ஸர்வ எல்லாம் என்ற சொல்லைத் தொடர்ந்து ஸுப் (வேற்றுமையுருபுகள் 
வரும்போது ), அச்சொல்லின் முதலசை உதாத்தம் பெறும் . 


65 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஸர்வ :, ஸர்வௌ , ஸர்வே ஆனால் ஸர்வ + தரப் , தமப் = ஸர்வ - 
தர , ஸர்வதம . 


வா : ப்ரத்யயலக்ஷணேனாப்யயம் ஸ்வர : இஷ்யதே 
ஸர்வஸ்தோம இதி . 
வேற்றுமையுருபு கெட்டாலும் இந்த விதி - 1.1.63 விதிக்கப்பட்ட 
தடையிருந்தபோதிலும் செயற்படும் , ஸர்வஸ்தோம : 


வா : ஸர்வஸ்வரோ அனச்கஸ்ய இதி வக்தவ்யம் 
அகச் ஒட்டுத் தொடர்ந்தால் இந்த விதி செயற்படாது . ஸர்வக ’ : இங்கு 
சித் தின் சுரம் படி , இறுதியசையில் உதாத்தம் பெறுகிறது . ( 6.1.163 ) 


6.1.192 பி ஹ்ரீ ப்ரு ஹுமத ஜன தன தரித் ரா ஜாக்ரதாம் ப்ரத்யயாத் பூர்வம் 

இரட்டிக்கப்பட்ட , பி * அச்சமுறு , ஹ்ரீ ‘ வெட்கப்படு , ப்ரு தாங்கு , ஹு 
ஆகுதிசெய் , மத் மகிழ் , ஜன் உண்டாக்கு ( குழந்தை), த * ன் ஓடு , தரித்ரா 
இல்லாமையிரு , ஜாக் ரு விழி ஆகிய தாதுக்களுக்குப்பின் ( ல வுக்குப் 
பதிலியாகும் ) , ( ப் ஐ இத் தாகக் கொண்ட ஸார்வ தாதுக ஒட்டுக்களை 
இணைக்கும்போது , அவ்வொட்டுக்கு முன் நிற்கும் அசை உதாத்தம் பெறும் . 
பீ - பி - பே + தி , ஸி , மி 
ஹ்ரீ - ஜிஹ்ரே - மி , ஸி , தி 
ப்ரு - பியர்மி , ஸி , தி 
ஹு - ஜு - ஹோ - மி , ஸி , தி 
மத் - ம - மத்து , மமத த் 
ஜன் - ஜூஜன் - அத் 
தன் - த த - ன் - அத் 
தரித்ரா - த ரித்ராதி , ஸி , மி 
ஜாக்ரு - ஜாகர்தி , ஸி , மி 


6.1.193 லிதி 

ல் ஐ இத்தாகக் கொண்ட ஒட்டுக்கு முன் நிற்கும் அசை உதாத்தம் பெறும் . 
க்ரு + ஸன் + ண்வுல் = சி - கீர்ஷ + ண்வுல் சி - கீர் - ஷ் ) அக ( 4.148 ) = சி 
கீர் - ஷக . செய்ய விரும்பும் பெளரிகி + விதல் = பெளரிகீ வித * ( 4.2.54 ) 


6.1.194 ஆதிர் ணமுல்யன்யதரஸ்யாம் 

ணமுல் இணைத்தாக்கப்பட்ட சொற்களில் மாத்திரம் செயற்படும் . 


6.1.195 அச : 

கர்த்ரு யகி 
உயிரெலுத்தை யீறாகக் கொண்ட (தாது பாடத்தில் குறிப்பிட்டபடி ) தாதுவின் 
முதலசை , அத்தாதுவோடு செயப்பாட்டு வினையொட்டுக்கள் 


முனைவர் கு . மீனாட்சி 


66 


இணைக்கும்போது , அவ்வினை 
தற்கட்டு வினையின் பொருளைச் சுட்டுமானால் , அவ்வினையின் முதலசை 
விருப்பாக உதாத்தம் பெறும் . 
லூயதோலூயதே கேதார் : 
ஸ்வயமேவ “ வயல் தன்னாலேயே அறுவடை செய்யப்பட்டது 
ஆனால் பித்யதே ஸ்வயமேவ , 
லூயதே கேதார : தே வத த்தேன " தேவதத்தனால் வயல் அறுவடை 
செய்யப்பட்டது 
ஜன் , கன் , ஸன் , ஆகியவைகள் ஜாயதே , காயதே , ஸாயதே என்ற வடிவங்கள் 
பெறும்போது இவ்விதி செயற்படும் . தாதுபாடத்தில் நெடில் ஆ வீற்றுத் 
தாதுவாகக் குறிப்பிட்டதைப்போல் , இவைகளில் ஆ பதிலியாகிறது . ( 6.4.43 ) 
ஆகவே , உஜயதே , ( அ) உஜயதே ஸ்வயமே . 
தானாகவே உண்டாகியது . ஸாயதே அல்லது ஸாயதே 
ஸ்வயமே ; காயதே ( அ ) காயதே ஸ்வயமேவ 


31 


| 


6.1.196 தலி ச ஸேடீ டந்தோ வா 

த ல் ( லிட் ) ஒட்டு , இட் ( ஸேட் ) ஆகமத்துடன் தொடரும்போது , 
அவ்வினையின் இறுதியசையோ அல்லது இட் டோ அல்லது முதலசையோ 
உதாத்தம் பெறும் . இந்த விதி செயற்படாவிட்டால் பொதுவிதியான 6.1.193 
செயற்படும் . அப்போது , உதாத்தசுரம் வெவ்வேறு இடங்களில் 
அமைக்கப்பெற்ற நாலு வடிவங்கள் கிடைக் கும் . 
லூ + லிட் = லூ + தல் = லு - லூ + இட் + தல் = லு - லோ + இட் + தல் = லுலவ் 
இ - த , லு லவித , லூலவித , லு லவித கருங்கக்கூறினால் ‘ இத ஒட்டோடு 
சுரம் என்ற அசையிலும் வரலாம் . 


6.1.197 ஞ்னிதி ஆதி 3 ர் நித்யம் 

ன் ஆகியவைகளை இத் தாகக் கொண்ட ஒட்டுக்களையிணைத்து 
ஆக்கப்பட்ட சொற்கள் , கட்டாயமாக அதன் முதலசையில் உதாத்தம் பெறும் . 
கர்க + யஞ்(4.1.105 ) = கார்க் ய ( 4.4.108 ) கார்க் ய : 
வஸுதே வ + வுன் ( 4.3.98 ) = வா ஸீதே வக : 
இது 3.1.3 க்கு புறனடை . ஒட்டு கெடும்போது அச்சொல்லின் சுரமும் கெடும் . 
கர் க ;, சஞ்சப: 


6.1.198 ஆமந்த்ரிதஸ்ய ச 

விளி வேற்றுமையின் முதலசையும் உதாத்தம் பெறும் . தே வத த்த , 
தே வத் த்தௌ , தே வதத்தா 6.2.148 இன் விதிக்கப்பட்ட இறுதியசையின் 
உதாத்தத்துக்கு இது தடை விதிக்கிறது . 


67 


பாணினியின் அஷ்டபத்தியாயி 


6.1.199 பதி ’ மதோ : ஸர்வநாமஸ்தாநே 

ஸர்வநாமஸ்தான . வேற்றுமையுருபுகள் தொடரும்போது , பதின் , மதி ன் 
ஆகியவைகள் , முதலசையில் உதாத்தம் பெறும் . 
பதி ன் , மதின் என்ற சொற்கள் இனி ஒட்டு இணைக்கப் 
பட்டு ஆக்கப்பட்ட சொற்கள் 4 . 
1 ஆம் வேற்றுமை பீந்தா:, பீந்தானௌ , பீந்தான : 
2 ஆம் வேற்றுமை பீந்தானம் , பீந்தானௌ 
மந்தர் :, மந்தானௌ , மீந்தான :, மந்தானம் , 
மீந்தானௌ மற்ற வேற்றுமையுருபுகளுக்கு முன் , பத பஸ் 1 ய 6.1.162 , 
இறுதியசையில் உதாத்தம் விதிக்கிறது . 


6.1.200 அந்தஸ் ச தவை யுக பத் 

தவை ( infinitive ) முதல் , இறுதி இரண்டசைகளிலும் , ஒரே சமயத்தில் 
உதாத்த சுரம் பெறும். 
க்ரு + தவை = கர்தவை செய்ய ஹந்தவை கொல்ல தவை யின் த உதாத்த 
சரம் பெறும் என்று விதிக்கும் 3.1.3 க்கு இது புறனடை . ஒரு சொல் , ஒரேயொரு 
சுரந்தான் பெறும் என்று கூறும் . 6.1.158 க்கு மாற்றுவிதியாகிறது இது . 


6.1.201 க்ஷய : நிவாஸே 

க்ஷய என்ற சொல் , வீடு , இருப்பிடம் என்ற பொருளைச் சுட்டும்போது 
அதன் முதலசை உதாத்தம் பெறும் . 
க்ஷய : ( = V + க * ) 
பொதுவாக V யுடன் அச் ( 3.3.56 ) ஒட்டிணைத்து V + அச் = க்ஷய 
அழிதல் , நசித்தல் ஆகும் . 


6.1.202 ஜய : கரணம் 

கருவி அதாவது அதனால் வெற்றியடைகிறான் என்ற பொருளைச் 
சுட்டும்போது ஜய என்ற சொல்லின் முதலசை உதாத்தம் பெறும் . 
ஜி + க * ( 3.3.118 ) = ஜய " : 
ஜயோ அஸ்வ : வெற்றியளித்த குதிரை ’ ஆனால் ஜி + அச் : ஜுய ( 3.3.56 ) 
வெற்றி க , அச் இந்த இரண்டு ஒட்டுகளாலும் ஆக்கப்பட்ட சொற்களில் 
பொதுவாக கரம் இறுதியசையில் வரவேண்டும் . ஆயினும் , தருவிக்கப்பட்ட 
சொல் ஒரு பெயரைக் கு றிப்பதால் க இங்கு செயற்படுகிறது . 


6.1.203 வ்ருஷாதீ னாம் ச 

‘ வ்ருஷ முதலிய சொற்களும் முதலசையில் உதாத்தம் பெறும் . வ்ரு ஷ் + க 
( 3.1.135 ) = வ்ருஷ எருது 3.1.3க்கு இது புறனடை . 


முனைவர் கு . மீனாட்சி 


68 


ஜ்வர் + அச் ( 3.1.134 ) = ஜ்வர காய்ச்சல் 


6.1.204 ஸம்க் ஞாயாம் உபமானம் 

ஒரு பெயரைச் சுட்டும் உவமைச் சொல்லின் முதலசையில் உதாத்த சுரம் 
பெறும் . 
சஞ்சா சோளக் கொல்லைப் பொம்மை . 
வத ரிகா அலி கரகும் அம்பட்டன் கடை தாணீ இந்த உவமைச் சொற்கள் , 
உவமேயத்தின் பெயர்களாகப் பயன்படுத்தப்படுகின்றன. 5.3.98 இன்படி இங்கு 
கன் ( 5.3.96 ) ஒட்டு கெடும் . 1.1.62 இன்படி கன் ஒட்டு கெட்டாலும் , அதனால் 
ஏற்படும் முதலசையின் அசையின் உதாத்த சுரம் நீடித்து நிற்கும் . ஆகையால் 
இச்சூத்திரத்தின் தேவையென்ன ? ப்ரத்யயலக்ஷண விதி , சுரத்தைப் பற்றிய 
விதிகளிலெல்லாம் செயற்படாது என்று சுட்டவே , இந்தச் சூத்திரம் 
அமைக்கப்பட்டிருக்கிறது . 
ஆனால் அக் உணிர்மாணவக : ( பெயரல்ல ) 


6.1.205 நிஷ்டா ச த் வ்யஜனாத் 

ஒரு பெயரைச் சுட்டும் ஈரசையுள்ள நிஷ்டா வென்ற ஸமக் ஞாவினால் 
அழைக்கப்பட்ட சொற்களின் முதலசை உதாத்தம் பெறும் . ஆனால் 
முதலசையில் ஆ இல்லாமலிருந்தால் தான் அது உதாத்தம் பெறும் . 
தர் + க்த = தத் + க்த ( 7.4.46 ) 
உத த்த :, த குப்த : ( பெயரானால் ) 
தத்த : கொடுக்கப்பட்ட , குப்த - காப்பாற்றப்பட்ட , ரக்ஷித (பலவகை 
கொண்டது ); த்ராத : 
( ஆ முதலசையில் அமைகிறது ) 


6.1.206 ஸு ஷ்க த்ருஷ்டௌ 

நிஷ்டா ஒட்டில் முடியும் ஸு ஷ்க உலர்ந்த , த்ருஷ்ட துணிச்சலுள்ள 
ஆகியவைகளின் முதலசை உதாத்தம் பெறும் . 
ஸு ஷ் + க்த = ஷ் + க ( 8.2.51 ) - 
ஸுஷ்க, த்ருஷ்ட: இவைகள் பெயரல்ல 


1 


6.1.207 ஆஸித: கர்தா 

ஆஸித என்ற சொல் கர்த்தாவாகப் பயன்படுத்தும் போது அதன் முதலசை 
உதாத்தம் பெறும் . 
ஆஸித: தே வத த்த : “ உண்ட தேவதத்தன் ஆனால் ஆஸி தம் அன்னம் 
உண்ணப்பட்ட உணவு 
ஆஸிதம் தேவத த்தேன “ தேவதத்தனால் உண்ணப்பட்டது 


. 


11 


69 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.1.208 ரிக்தே விபாஷா 

நிஷ்டா ஒட்டில் முடியும் ரிக்த என்ற சொல்லின் முதலசை விருப்பாக 
உதாத்தம் பெறும் . 
ரிச் + க்த = ரிக் + த = ரி க்த , ரிக்த காலியாக்கிய 


6.1.209 ஜுஷ்டார்பிதே சச்சந்த ஸி 

ஜுஷ்ட , மகிழ்ச்சியான , அர்பித புகுத்திய , என்ற சொற்களும் வேத 
மொழியில் , விருப்பாக அவைகளின் முதலசையில் உதாத்தம் பெறும் . 
ஜுஷ்ட, ஜுஷ்ட ; 
அர்பித , அர்பித 


6.1.210 நித்யம் மந்த்ரே 

( ஜுஷ்ட , அர்பித என்ற சொற்கள் ) மந்திரப் பகுதியில் கட்டாயமாக , 
முதலசையில் உதாத்தம் பெறும் . ஜுஷ்ட, அர்பித 


6.1.211 யுஷ்மதஸ்மதோர் நஸி 

மாற்றுப் பெயர்களான யுஷ்மத் நீ அஸ்மத் நாம் , நாங்கள் ஆகியவைகள் 
ஙஸ் ( 6 ஆம் வேற்றுமையுருபு ) தொடரும்போது முதலசையில் உதாத்தம் 
பெறும் . 
யுஷ்மத் + ஙஸ் = தவ + ஙஸ் ( 7.2.96 ) = 
தவ + அஸ் ( 7.1.27 ) = தவ ( 7.197 ) 
உன்னுடைய ; அஸ்மத் + ஙஸ் மம என்னுடைய 


6.1.212 நூயி ச 

யுஷ்மத் , அஸ்மத் என்ற மாற்றுப் பெயர்கள் ஙே ( 4 ஆம் வேற்றுமை ) 
தொடரும்போதும் முதலசையில் உதாத்தம் பெறும் . 
யுஷ்மத் + ஙே = துப்ய + ஙே ( 7.2.95 ) = 
துப்ய + அம் ( 7.1.28 ) = துப்யம் ( 7.1.97 ) 
உனக்கு . மஹ்யம் (= அஸ்மத் + ஙே ) எனக்கு 1.3.10 ( யதாஸங்க்ய விதி) பைப் 
பயன்படுத்துவதிலிருந்து தடுப்பதற்காக , இவ்விரண்டு ( 211-12 ) 
விதிகளையும் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது . 


6.1.213 பதோ அனாவ : 

யத் ஒட்டிணைத்தாக்கப்பட்ட , நௌ படகு என்ற சொல்லைத்தவிர மற்ற 
சொற்கள் , ஈரசைச் சொற்களானால் , முதலசை உதாத்தமாகும் . 
சி + யத் ( 3.1.97 ) = சே ய குவிக்கப்பட வேண்டிய 
ஆனால் நௌ + யத் = நாவ்யம் 
சிகீர்ஷ்யம் , ( பலவசை கொண்டது ) ய ஸ்வரிதம் ஆகும் . 


முனைவர் கு . மீனாட்சி 


70 


6.1.214 ஈட வந்த வ்ரு ஸம்ஸது ஹாம் ண்யத : 

ஈட் புகழ் , வந்த் வணங்கு , வ்ரு தேர்ந்தெடு , ஸ ம்ஸ் புகழ் , துஹ் பால்கற 
ஆகியவைகளோடு ண்யத் ஒட்டுச் சேர்த்தாக்கப்பட்ட சொற்களின் முதலசை 
உதாத்தம் பெறும் . 
ஈட் + ண்யத் = ஈ ட் ய புகழவேண்டிய 
வந்த் + ண்யத் = வந்த்ய வணங்கவேண்டிய 
வ்ரு + ண்யத் , வார்ய தேர்ந்தெடுக்க வேண்டிய 
ஸம்ஸ் + ண்யத் = ஸ 

ஸம்ஸ்ய 
து ஹ் + ண்யத் - தோ ஹ்ய 


2 


6.1.215 விபிாஷா வேண்விந்தானயோ : 

வேணு மூங்கில் இந்தான எரிக்கும் என்ற சொற்கள் விருப்பாக முறையில் 
உதாத்தம் பெறும் . 
வேணு, வேணு 
இத் 

+ சானஸ் = இந்த் + சானஸ் = இ + ந - த் + சானஸ் = இ - ந் -த்" + 
சானஸ் = ( 6.4.33 ; 111 ) இந்தான , இந்தான ; இந்த் + ஸானச் * = இந்த் 
ஸானச் ( 186 ) = இம் --- ந - த் + ஸானச் = இ - ந் -த் + ஸானச் ( 6.4.111 ) = 
இந்தான ( 161 ) 


41 


6.1.216 த்யாக ராக ஹாஸ குஹஸ்வட " க்ரதானாம் 

த்யாக துறத்தல் ராக காதல் , ஹாஸ சிரிப்பு குஹ ‘ ஏமாற்றுக்காரன் , 
ஸ்வட பேச்சு , க்ரத அழிவு ஆகிய சொற்களின் முதலசை விருப்பாக 
உதாத்தம் பெறும் . 
முதல் மூன்று சொற்கள் க ஞ் ஓட்டு இணைத்துத் தருவிக்கப்பட்ட சொற்கள் . 
மற்றவைகள் அச் ஒட்டினால் ஆக்கப்பட்டவை. 
த்யஜ் + கஞ் = த்யாக , த்யாக . ( 159 ) 
ரஞ்ஜ் + கஞ் = ரா க , ராக " 
ஹஸ் + கஞ் = ஹா ஸ , ஹாஸ 
குஹ் + அச் = கு ஹ, கு ஹ 
ஸ்வட் + அ = ஸ்வட , ஸ்வட 
க்ரத் + அச் = க்ரத் , க்ரத 


2 


6.1.217 உபோத்தமம் ரிதி 

ர் ஐ இத்தாகக் கொண்ட ஒட்டை யீறாகக் கொண்ட பலவசைகளைக் 
கொண்ட சொற்களின் ஈற்றயலசை உதாத்தம் பெறும் . 
க்ரு + « னீயர் = கரணீய ( 8.4.3 ) அடைய வேண்டிய செய்ய வேண்டிய 
படு + ஜாதீயர் = படு - ஜாதீய ( 5.3.69 ) 


71 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.1.218 சமி அன்யதரஸ்யாம் 

சங் ஓட்டை யீறாகக் கொண்ட ( பலவசை கொண்ட ) சொற்களின் 
ஈற்ற பலசை விருப்பாக் உதாத்தம் பெறும் . 
க்ரு + ணிச் + சங் + தாம் = அட் + சீ + ( கார் ( இ -- > p ) + அ + தாம் ( 6.4.51 ) 
= அ சீகரதாம் ( 7.4.1 ) - 
மா ஹி சீகர தாம் , சீகரதாம் அவனை வேலை செய்விக்காதே 
மா என்ற இடைச் சொல்லுடன் , அட் கெடும் 


. 


6.1.219 மதோ : பூர்வாம் ஆத் ஸம்க் ஞாயாம் ஸ்த்ரியாம் 

மதுப் ( மத் ) ஒட்டுக்குமுன் நிற்கும் ஆத் ( ஆ ) , ஆக்கப்பட்ட சொல் பெண்பாற் 
சொல்லாகவும் , ஒரு பெயராகவும் ஆகும்போது , உதாத்தம் பெறும் . 
உதும்பர + மதுப் + நீப் உதும்ப 3 ராவதீ ( 6.3.120 ) “ ஒரு நதியின் பெயர் " 
ஸர் + மதுப் + X ப் : ஸ ராவதீ ஒரு நதியின் பெயர் 
ஆனால் இக்ஷ் + மதுப் + நீப் = இக்ஷமதீ ( 176 ), 
அஜிர + மதுப் + நீப் = அஜிரவதீ ( 220 ) 


6.1.220 அந்தோ அவத்யா : 

( பெண்பாற் சொல் , ஒரு பெயரைச் சுட்டும்போது ) அவதீ யை யீறாகக் 
கொண்ட , தருவிக்கப்பட்ட சொல்லினிறுதியசை உதாத்தம் பெறும் . 
அஜிர + மதுப் + நீப் = அஜிரவதி ஒரு நதியின் பெயர் 
க தி ரவதீ பீப் இனால் ஆக்கப்பட்ட இச்சொற்களின் இறுதியசை 
அனுதாத்த கரம் கொண்டதாக இருந்திருக்கும் ( 3.1.4 ), வதீ என்றில்லாமல் 
அவதி என்று ஏன் சூத்திரத்தில் பயன்படுத்தியிருக்கிறது . அவ்வாறு 
பயன்படுத்தியிருந்தால் ராஜவதி என்ற சொல்லிலும் இவ்விதி செயற்படும் . 
ஆனால் இது ராஜன்வதீ என்ற சொல்தான் ராஜவதீ அல்ல , இதன் இறுதி 
அன்வதீ ஆகும் (பார்க்க 8.2.2 ) 


6.1.221 ஈவத்யா 

ஈவதி பையிறுதியில் கொண்ட ஆக்கப்பட்ட சொல்லினிறுதியசை உதாத்தம் 
பெறும் . 
அஹீவதீ , முனீவதீ , நதியின் பெயர்கள் 


6.1.222 சௌ 

அஞ்ச் என்ற சொல்லை இறுதியில் கொண்ட ஒரு தொகையின் 
முதலுறுப்பினரின் இறுதியசை உதாத்தம் பெறம் . ச் , அஞ்ச் க்குப் பதிலியாக 
வந்தது . 


. 


முனைவர் கு . மீனாட்சி 


72 


அஞ்ச் 


. 


க்வின் ஒட்டுக்கு முன் , நிற்கும் அஞ்ச் இன் ஈற்றயல் மூக்கொலி கெடும் . 

அச்: அச் . உயிரெழுத்தில் தொடங்கும் சில 
வேற்றுமையுருபுகளுக்கு முன் இது மேலும் குறுகும் . அதாவது ச் மாத்திரம் 
நிற்கும் . இந்தக் குறுகியவொட்டுக்குமுன் நிற்கும் உறுப்பினர் 
இறுதியசையில் உதாத்தம் பெறும் . 
ததி + அஞ்ச் + க்வின் + ஸஸ் = ததி + p + அஸ் = ததீச: ( 3.138 ) 


வா 


சாவததத் தித இதி வக்தவ்யம் 
தத்தித வொட்டுக்குமுன் , இவ்விதி பயன்படுத்தப்படாது . 
தாதீ உச 


6.1.223 ஸமாஸஸ்ய 

ஒரு தொகையினிறுதியசை உதாத்தம் பெறும் ராஜ்ஞ : புருஷ : ராஜ + + 
புருஷ : ராஜபுருஷ : அரச சேவகன் , ப்ராஹ்மண கம்பீல : 
இது ஒரு உத்ஸர்க விதி , பொதுவிதி . இதையடுத்து வரும் பகுதிகளில் ( பாத ) 
இச்சூத்திரத்துக்குப் புறனடை கூறப்படுகிறது. 


6.2.1 


பீஹுவ்ரீஹௗ ப்ரக்ருத்யா பூர்வபதம் 
பீஹுவ்ரீஹித் தொகையில் , முதலுறுப்பினர் தனது மூலசுரத்தை நீடித்து நிற்க 
வைக்கும் . 
இது 6.1.223 க்குப் புறனடை இவ்விதியில் காணப்படும் பூர்வபதம் என்ற சொல் , 
சுரத்தைச் சுட்டும் , அதாவது , முதலுறுப்பினரின் கரம் - உதாத்தம் அல்லது 
ஸ்வரிதம் ( 6.1.159 185 ) ப்ரக்ருத்யா என்ற சொல் இயல்பு அதாவது 
அனுதாத்தமாக மாறாது என்று பொருட்படும் . காட்டாக , கார்ஷ்ண : உத்த 
ராஸங்க : அஸ்ய = கார்ஷ்ணோத்தராஸங்க ": “ கருப்பு மானின் 
தோலாலாக்கப்பட்ட மேலாடை ( அங்க வஸ்த்திரம் ) அணிந்து 
கொண்டிருப்பவன் ", இத்தொகையில் இறுதியசை உதாத்தசுரம் 
பெறவேண்டும் . ஆனால் இந்த பஹுவ்ரீஹித் தொகையில் முதலுறுப்பினர் 
தனது மூல கரத்தை நீக்காமல் வைத்திருக்கும் . கார்ஷ்ண்ய = க்ருஷ்ண + 
அஞ் ( 4.3.154 ) இது முதலசையில் உதாத்தம் பெறும் ( 6.1.197 ) இதே சுரத்தை 
அது தொகையில் வரும்போதும் நீடித்து வைத்துக் கொள்ளும் . ஆனால் ஒரு 
தொகையின் முதலுறுப்பினர் சுரம் ஏதுமில்லாமல் அமையும்போது 6.1.223 
அதில் பயன்படுத்தப்படும் . காட்டாக ஸம்பிரக : = ஸம் : + பாக : அஸ்ய 
சமஅளவு பங்கு பெறும் இத்தொகையில் ஸம சுரமேது மில்லாதது . 
ஆகையால் , இரண்டாவது உறுப்பினரான பாக உதாத்தம் பெறும் . 
ஸமபாக : 


6.2.2 


தத்புருஷே துல்யார்த " த்ரு தீயா ஸப்தம்புபமானாவ்யயத் வி தீயாக்ருத்யா: 
தத்புருஷத் தொகையில் , முதலுறுப்பினர் தனது மூல சுரத்தை, கீழ்க் 


73 , 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


கண்டவாறு அத்தொகையமையுமானால் நீடித்து நிற்கவைக்கும் 
( 1 ) முதலுறுப்பினர் ஒப்பு என்ற பொருளைச் சுட்டும் சொல் 
( 2 ) மூன்றாம் வேற்றுமைச் சொல் (த்ருதீயா) 
( 3 ) ஏழாம் வேற்றமைச் சொல் ( ஸப்தமீ ) 
(4 ) உவமைச் சொல் (உபமான ) 
( 5 ) இடைச் சொல் ( அவ்யய ) 
( 6 ) இரண்டாம் வேற்றுமைச் சொல் ( த் விதீயா ) 
( 7 ) க்ருத்ய எனப்படும் ஒட்டுக்கள் . 
இதுவும் 6.1.223க்குப் புறனடை . 


1 ) துல்ய : ஸ்வேத : துல்யஸ்வேத : அதே மாதிரியான வெள்ளை ஸத் ருஸ ! 
லோஹித : ஸத்ருஸ லோஹித அதற்கு ஒப்பான சிவப்பு 


2 ) ஸங்குலயா கண்ட : - ஸங்குலா கண்ட , 
அரிவாளால் வெட்டப்பட்ட " 


3 ) அக்ஷேஷு ஸௌண்ட அக்ஷ ஸௌ ண்ட 
சூதாட்டத்தில் வல்லமையுள்ள 


4 ) ஸ ஸ்த்ரீ இவ ஸ்யாமா = ஸ்த்ரீ - ஸயாமா கத்தியின் விளிம்பு போன்ற 
கருப்பான 


5 ) நப்ராஹ்மண : அப்ராஹ்மண : “ பிராம்மணனல்லாத 
நிஷ்க்ராந்த : கௌஸாம்ப்யா ; நிஷ்கௌஸாம்பி : 


வா : அவ்யயே நஞ்கு நிபாதானாமிதி வக்தவ்யம் 
அவ்யங்கள் என்று குறிப்பிடும்போது , எதிர்மறையொட்டு நஞ் ஞ நிபாதம் 
எனப்படும் அவ்யயங்கள் ஆகியவற்றோடு தொகை யாக்கும்போதுதான் இந்த 
விதி பயன்படுத்த இயலும் நஞ் இன் சுரம் தொடர்ந்து நிற்கும் க்ருத் இவ் 
சுரத்தையும் தடுக்குமென்று சுட்டத்தான் , அதுவும் ஒரு நிபாதனமானாலும் 
இங்கு தனியாக அதைக் குறிப்பிடப்பட்டிருக்கிறது . 
அகரிணி 
ஸ்னாத்வாகாலக : என்ற தொகையில் இது செயற்படாது . இதில் இறுதியசை 
உதாத்தம் கொண்டது . இது மயூரவ்யம் ஸகாதி வகுப்பைச் சேர்ந்தது . 


6 ) முஹூர்தம் ஸுகம் = முஹூர்த ஸூகம் “ கணமாத்திரமுள்ள மகிழ்ச்சி ” 


7 ) போஜ்யம் லவணம் = போஜ்யலவணம் 

உண்ணக்கூடிய உப்பு 


முனைவர் கு . மீனாட்சி 


74 


6.2.3 


வர்ணோ வர்ணேஷ்வனேதே 
ஏத பலநிறமுள்ள என்ற சொல்லைத் தவிர்த்து , ஏனைய நிறத்தைக் குறிக்கும் 
சொல் , மற்றொரு நிறத்தைக் குறிக்கும் சொல் , மற்றொரு நிறத்தைச் சுட்டும் 
சொல்லோடு இணைத்துத் தொகையாக்கும்போது , அத்தொகையின் 
முதலுறுப்பினர் தனது கரத்தை நீடித்து வைத்துக் கொள்ளும் . 
க்ருஷ்ணஸாரங்க :, லோஹித கல்மாஷ்: 
க்ருஷ்ண வினிறுதியசை உதாத்தம் கொண்டது . (3.1.3) , லோஹித 
முதலசையில் உதாத்தம் கொண்டது ( 4.1.97 ) ஆனால் க்ருஷ்ணைத: 
கருப்புப்புள்ளியுள்ள 


1 . 


t 


3 


6.2.4 


காத லவணயோ: ப்ரமாணே 
ஒரு தத்புருஷத் தொகையினிரண்டாவது உறுப்பினர் காத " ஆழமில்லாத , 
நடந்து கடக்கக்கூடிய " அல்லது லவண உப்பு என்பவைகள் நின்று 
அத்தொகை அளவைச் சுட்டுமானால் , அதன் முதலுறுப்பினர் தனது சுரத்தை 
நீடித்து வைத்துக் கொள்ளும் . 
ஸம்ப காத * முத கம் - ஸ ம்பீஸ்ய 
காத * ம் “ துடுப்பின் போன்ற 
ஆழமில்லாத தண்ணீர் ; அரித்ரகாத * ம் 
“ உலக்கையின் நீளத்தைப் போன்ற ஆழமான தண்ணீர் ”; 
கோலவணம் “ பசுவுக்களிக்கக்கூடிய அளவு உப்பு " , 
அஸ் வலவணம் 
ஆனால் பரமகர்த * ம் , பரமலவணம் இவைகள் அளவைச்சுட்டா. 


6.2.5 


தாயாத் யம் தாயாதே 
ஒரு தத்புருஷத் தொகையினிரண்டாம் உறுப்பினர் தாயாத வாரிசு என்ற 
சொல்லாக அமைந்து , அத்தொகை . பரம்பரையாகப் பெறுதல் ( தாயாத் யம் ) 
என்ற பொருளைச் சுட்டுமானால் , அதன் முதலுறுப்பினரின் சுரம் தொடர்ந்து 
நிற்கும் . 
வித்யாதாயாத : அறிவின் வாரிசு 
த னதாயாத , செல்லத்தின் வாரிசு 
ஆனால் பரம தா யாத : 


6.2.6 


ப்ரதிபந்தி " சிரக்ரு ச்சரபோ : 
சிர , க்ருசச் ர என்ற சொற்கள் இரண்டாவது உறுப்பினராக அமையும் 
தத்புருஷத் தொகை இடையூறு, தடை (ப்ரதிபந்தி ) என்ற பொருளைச் 
சுட்டுமானால் அதன் முதலுறுப்பினரின் சுரம் நீடித்து நிற்கும் . 
க மளசிரம் “ கிளம்புவதற்குத் தாமதம் " 
க மனக்ருச்சரம் “ கிளம்புவதற்கு இடையூறு 


6.2.7 


பதே அபதே ஸே 


75 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


சாக்கு ( அபதே ஸே ) என்ற பொருளைச் சுட்டும்போது , பத என்ற சொல்லை 
இரண்டாவது உறுப்பினராகக் கொண்ட தத்புருஷத் தொகையின் 
முதலுறுப்பினரின் சுரம் நீடித்து நிற்கும் . 
மூத்ரபதே ன ப்ரஸ்தித:, உச்சாரபதே ன ப்ரஸ்தித: 
ஆனால் விஷ்ணுபதம் “ சாக்கு சுட்ட வில்லை ) 


6.2.8 


நிவாதே வாதத்ராணே 
நிவாத “ காற்றுக்குப் பாதுகாவலான இடம் " என்ற சொல் இரண்டாவது 
உறுப்பினராக அமையும் தத்புருஷத் தொகை , ` காற்றிலிருந்து பாதுகாத்தல் 
என்ற பொருளைச் சுட்டுமானால் அத்தொகையின் முதலுறுப்பினரின் சுரம் 
நீடித்து நிற்கும் . 
குடி நிவாதம் குட் யேன நிவாதம் . 
காற்றிலிருந்து பாதுகாப்பளிக்கும் ஒரேயிடமாவது குடிசை 
ஆன்ஆனால் ராஜநிவாதே வஸதி “ அவன் அரசனின் பாதுகாப்பில் வசிக்கிறான் 
ஸுகம் மாத்ருநி வாதம் “ தாயின் பாதுகாப்பு இன்பமானது 


91 


te 


13 


31 


6.2.9 


ஸாரதே அனார்தவே 
ஸ ாரத என்ற சொல்லை இரண்டாவது உறுப்பினராகக் கொண்ட 
தத்புருஷத் தொகை ஸரத்ருது என்ற பொருளைச் சுட்டாமல் அமையும் போது , 
அத்தொகையின் முதலுறுப்பினரின் சுரம் நீடித்து நிற்கும் . 
ரஜ்ஜு ஸாரத முத கம் கயிற்றைக் கொண்டு புதிதாக இறைக்கப்பட்ட 
தண்ணீர் 
த்ருஷத் ஸாரதா: ஸக்தவ : “ மாவு மில்லில் புதிதாக அரைக்கப்பட்ட சத்து 


11 


மாவு 
ஆனால் பரமஸாரதம் - ஸரத் ரு துவில் உண்டான புல் முதலியவைகள் 


6.2.10 அத்வர்யு கஷாயயோர் ஜாதௌ 

அத்வர்யு அல்லது கஷாய என்ற சொற்கள் இரண்டாவது உறுப்பினராக 
அமையும் தத்புருஷத் தொகை ஓரினம் என்ற பொருளைச் கட்டும்போது , 
அத்தொகையின் முதலுறுப்பினர் சுரம் நீடித்து நிற்கும் . 
ப்ராச்யாத் வர்யு : “ கட ஸாகாவைச் சேர்ந்த புரோகிதரின் பெயர் " 
ஸர்பிமண்டகஷாயம் - உருக்கிய வெண்ணெயின் கசடிலிருந்து 
தயாரிக்கப்பட்ட கஷாயம் " 
ஆனால் பரமாத் 4 வர்யு , பரமகஷாய 


6.2.11 ஸத் ருஸ ப்ரதிரூபஸோ: ஸாத் ரு ஸ்யே 

அதையொத்தது என்ற பொருளைச் சுட்டும் தத்புருஷத் தொகையில் 
ஸத் ரு ஸ ஒப்பான அல்லது ப்ரதிரூப “ ஒற்றுமை , உவமை , பிரதிபிம்பம் ” என்ற 
சொற்கள் இரண்டாவது உறுப்பினராக அமையும் போது , அத்தொகையின் 

முதலுறுப்பினரின் கரம் நீடித்து நிற்கும். 
6 


முனைவர் கு . மீனாட்சி 


76 


பித்ருஸத்ரு ஸ : “ தகப்பனாரையொத்த 
மாத்ரு ப்ரதிரூப- ” தாயின் உருவம் ” ஆனால் 
உத்தம ஸத் ரு ஸ் - மிகச்சிறந்த ஒற்றுமை 


6.2.12 த்விகெ ள ப்ரமாணே 

அளவைச் சுட்டும் தத்புருஷத் தொகையின் இரண்டாவது உறுப்பினர் த் விகு 
தொகையாக அமையும்போது , அத்தத்புருஷத் தொகையின் முதலுறுப்பினர் 
தனது மூல கரத்தை நீடித்து வைத்துக் கொள்ளும் . 
ப்ராச்ய ஸப்த ஸம : கிழக்குத் தேசத்தைச் சேர்ந்த ஏழு வயதுப்பையன் " 
ஸப்த - ஸம + மாத்ரச் ( 5.2.37 ) = ஸப்த + ஸ்ம + (p “ ஏழு வயதான " ப்ராச்யஸ் ச 
அஸௌ ஸப்தஸமாஸ் ச 
காந்தாரி ஸப்தஸம் : 


6.2.13 கந்தவ்ய பண்யம் வாணிஜே 

வாணிஜ வியாபாரி என்ற சொல் இரண்டாவது உறுப்பினராக நிற்கும் 
தத்புருஷத் தொகை போய்ச் சேர வேண்டிய இடம் ” ( கந்தவ்ய ) அல்லது விற்க 
வேண்டிய பொருள் ( பண்யம் ) என்ற பொருளைச் சுட்டுமானால் 
அத்தொகையின் முதலுறுப்பினரின் மூல கரம் நீடித்து நிற்கும் . 
மத்ரவாணிஜ: மத்ர தேசத்திற்குப் போய் வியாபாரஞ் செய்யும் வியாபாரி 
காஸ்மீரவாணிஜ: 
பண்ய - கேர் வாணிஜ: மாட்டு வியாபாரி 
அஸ்வவாணிஜ: குதிரை வியாபாரி 


6.2.14 மாத்ரோபக் ஞோபக்ரமச்சாயே நபும்ஸகே: 

மாத்ரா அளவு , உபக் ஞா “ கண்டுபிடிப்பு , உபக்ரம தொடங்குதல் , சாயா 
நிழல் என்ற சொற்கள் இரண்டாவது உறுப்பினராக அமையும் தத்புருஷத் 
தொகையின் முதலுறுப்பினரின் மூலசுரம் நீடித்து நிற்கும் . 
1 ) பிக்ஷாமாத்ரம் பிச்சைக்குச் சமமான எடை 
2 ) பாணின உபக் ஞம் 

பணின் + அண் = பாணின. 3.13இன்படி பாணின’வின் இறுதியசை 
உதாத்தம் பெறும் . ஆகவே பாணினோபக் ரூம்காலகம் 

வ்யாகரணம் 
3 ) ஆட்யோபக்ரமம் ப்ராஸாத ம் 

செல்வந்தனால் தொடங்கப்பட்ட மாளிகை 
4 ) இக்ஷச்சாயம் - கரும்பினால் ஏற்பட்ட நிழல் 


6.2.15 ஸுகப்ரியயோர்ஹிதே 

ஸுக மகிழ்ச்சி , ப்ரிய இன்பமாக என்ற சொற்கள் இரண்டாவது 
உறுப்பினராக அமையும் தத்புருஷத்தொகை அனுகூலமான ( ஹி த ) என்ற 


77 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


பொருளைச் சுட்டும்போது அத்தொகையின் முதலுறுப்பினரின் மூலசுரம் 
நீடித்து நிற்கும் . 
க மனஸுக ம் போவதின் மகிழ்ச்சி 
க மனப்ரியம் போவதற்கு அனுகூலமான 
ஆனால் பரமஸுகம் , பரமப்ரியம் 


6.2.16 ப்ரீதௌ ச 

ஸுக , ப்ரிய என்ற சொற்கள் இரண்டாவது உறுப்பினராக அமையும் 
தத்புருஷத் தொகையின் முதலுறுப்பினரின் மூலசுரம் , 
அத்தொகை மகிழ்ச்சி இன்பம் என்ற பொருளைச் சுட்டும்போது , நீடித்து 
நிற்கும் . ப்ராஹ்மணஸுகம் பாயஸம் “ பிராம்மணனுக்கு மகிழ்ச்சியளிக்கும் 
பாயசம் ” . கன்யாப்ரிய : ம்ருதங்க": “ பெண்ணுக்குப் பிடித்தமான மிருதங்கம் 
ஸுக , ப்ரிய , ப்ரீதி எல்லாமே ஒரே பொருளைச் சுட்டும் சொற்கள்தான் , 
ஆயினும் அதன் மிகுதியைச் சுட்டுவதற்காக , ப்ரீதி என்ற சொல்லைத் 
தனியாகக் கூறப்பட்டிருக்கிறது . ஆனால் ராஜஸுக ம் அரசின் நன்மை , 
ராஜப்ரியம் 


6.2.17 ஸ்வம் ஸ்வாமினி 

ஸ்வாமின் சொந்தக்காரன் என்ற பொருளைச் சுட்டும் தத்புருஷத் 
தொகையின் இரண்டாவது உறுப்பினர் ஸ்வம் ‘சொத்து என்றமையும்போது , 
அத்தொகையின் மூலசுரம் நீடித்து நிற்கும் . 
கோ ஸ்வாமின் ‘ மாட்டின் சொந்தக்காரன் 
அஸ் வஸ்வாமின் குதிரையின் சொந்தக்காரன் ஆனால் பரமஸ்வாமின் 
முதல் சொந்தக்காரன் 


6.2.18 பத்யாவைஸ் வர்யே 

பதி ‘சொந்தக்காரன் , தலைவன் என்ற சொல் இரண்டாவது உறுப்பினராக 
நிற்கும் தத்புருஷத் தொகை ஆள்பவன் , தலைவன் என்ற பொருளைச் 
சுட்டும்போது அத்தொகையின் முதலுறுப்பினர் தனது மூல சுரத்தை நீடித்து 
வைத்துக் கொள்ளும் . 
க்ருஹபதி வீட்டின் தலைவன் 
ஸேனாபதி ராணுவத் தலைவன் 
நரபதி , ந்ரு பதி அரசன் , மநிதர்களை ஆள்பவன் ஆனால் வ்ருஷலீபதி 
விருஷலியின் கணவன் 


6.2.19 நபூ வாக்சித் தி திவு 

ஒரு தத்புருஷத் தொகையில் முதலுறுப்பினர் பூ பூமி , வாக் பேச்சு , சித் 
சிந்தனை , திதிஷூ மறுமணம் செய்து கொண்ட கைம்பெண் என்ற 
சொற்களாகவும் இரண்டாவது உறுப்பினர் பதி என்ற சொல்லாகவும் 


முனைவர் கு . மீனாட்சி 


78 


அமைந்தால் முதலுறுப்பினரின் மூல சுரம் நீடித்து நிற்காது . 
பூபதி - அரசன் பூமியையாள்பவன் 
வாக்பதி பேச்சை ஆள்பவன் 
சித்பதி எண்ணங்களைக் கட்டுப்படுத்துபவன் 
தி தி ஷுபதி மறுமணம் செய்து கொண்ட கைம்பெண்ணின் கணவன் 


6.2.20 வா புவனம் 

பதி யை இரண்டாவது உறுப்பினராகவும் , பு "வனம் பூமி என்ற சொல் 
முதலுறுப்பினராகவும் நிற்கும் தத்புருஷத் தொகையின் முத லுறுப்பினரின் 
மூல சுரம் விருப்பாக நீடிக்கும். 
புவனபதி : அல்லது புவனபதி : அரசன் , 


6.2.21 ஆஸங்கா பீரத * னேதீ யஸ்ஸுஸம்பாவனே 

ஆஸ ங்கா பயம் , ஆபாத * இடையூறு , தடங்கல் , நேதீயஸ் மிக அருகில் 
என்ற சொற்கள் இரண்டாவது உறுப்பினராக அமையும் தத்புருஷத் தொகை 
என்ற பொருளைச் சுட்டுமானால் , அத்தொகையின் முதலுறுப்பினரின் கரம் 
நீடித்து நிற்கும் . 
க மனாஸங்கா போவதற்குப் பயம் 
க மனா பாத * ம் போவதற்குத் தடங்கல் அல்லது இடையூறு 
க மன நேதீ யஸ் ‘வெகு விரைவில் பயணம் 


6.2.22 பூர்வே பூதபூர்வே 

பூர்வ முன் சென்ற என்ற சொல் இரண்டாவது உறுப்பினராக அமைந்த 
தத்புருஷத் தொகை ‘ இதற்கு முன் நிகழ்ந்தது என்ற பொருளைச் 
கட்டும்போது , அத்தொகையின் முதலுறுப்பினரின் மூல சுரம் நீடித்து நிற்கும் . 
ஆட்யே பூர்வ : முன்பு செல்வந்தனாக இருந்தவன் , 
தர்ஸ்னீய பூர்வ : முன்பு அழகாக இருந்தவன் 


6.2.23 ஸநீட " ஸமர்யாத ஸவேஸ ஸதே ஸே ஷு . 

ஸாமீப்யே ஸவித , ஸநீட் , ஸமர்யாத , ஸவேஸ , ஸதே ஸ 
ஆகியவைகள் இரண்டாவது உறுப்பினராக அமையும் தத்புருஷத் 
தொகையின் முதலுறுப்பினரின் மூல சுரம் அத்தொகை அண்மை என்ற 
பொருளைச் சுட்டுமானால் நீடித்து நிற்கும் . 
மத்ர ஸவிதம், மத்ர ஸநீடம் , 
மத்ர ஸமர்யாதம் , மத்ரஸவேஸம் , மத் ர ஸ்தே ஸம் 
மத்ர தேசத்துக்கு அருகில் 
ஆனால் ஸமர்யாதம் க்ஷேத்ரம் “ எல்லையுள்ள வயல் ; 
தே வத த்த ஸமர்யாத ம் ஒரு எல்லையுடைய தேவதத்தனின் வயல் 


6.2.24 விஸ்பஷ்டாதீனி குணவசனேஷு 


791 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


அடைச் சொல்லுக்கு முன் நிற்கும் விஸ்பஷ்ட தெளிவு முதலிய சொற்கள் 
தனது மூல கரத்தை ( ஒரு தொகையில் ) நீடித்து வைத்துக் கொள்ளும் . 
விஸ்பஷ்ட கடு கம் 
விசித்ர லவணம் 
விஸ்படிட , விசித்ர , வ்யக்த , ஸம்பன்ன , கடு , பண்டித , குஸ ல , சபல , நிபுண 
ஆகியவைகள் விஸ்பஷ்ட வகுப்பைச் சேர்ந்தவை . 


6.2.25 ஸ்ர ஜ்ய அவம கன் பாபவத்ஸ பாவே கர்மதாரயே 

ஸ்ர ( 5.3.60 ) , ஜ்ய ( 5.3.61 ) அவம் , கன் ( 5.3.64 ) ஆகியவைகளிலிருந்து 
ஆக்கப்பட்ட சொற்கள் அல்லது பாப கெட்ட என்ற சொல் , ஆகியவைகள் 
இரண்டாவது உறுப்பினராகவும் , தொழிற் பெயரை முதலுறுப்பினராகவும் 
கொண்ட , கர்மதாரயத்தொகையின் முதலுறுப்பினரின் மூல சுரம் நீடித்து 
நிற்கும் . 
க " மன ஸ்ரேஷ்ட , க " மனஸ் ரேயஸ் , சிறந்த புறப்பாடு 
க "மன ஜ்யேஷ்ட ; கமன ஜ்யாயஸ் சிறந்த புறப்பாடு ; 
கமனாவம் ‘ இறுதி புறப்பாடு ; கமன கனிஷ்ட , 
கமனகனீயஸ் குறுகிய புறப்பாடு 
க மன பாபிஷ்ட , கமன பாபீயஸ் 


6.2.26 குமாரஸ் ச 

குமார இளைஞன் என்ற சொல் முதலுறுப்பினராக அமையும் கர்மதாரயத் 
தொகையில் , குமார் தனது மூலகரத்தை நீடித்து நிற்க வைக்கும் . 
குமாரீ ஸ்ரமணா = குமார + நீப் + ஸ்ரமணா 
குமார் + ஈ + ஸ் ரமணா ( 2.1.70 ; 6.3.34 ) = 
இளவயதுப் பெண் துறவீ 


- 


6.2.27 ஆதி : ப்ரத்யேனஸி 

ப்ரத்யேனஸ் மிகவும் நெருங்கிய வாரிசு (இறந்தவரின் ) என்ற சொல் 
இரண்டாவது உறுப்பினராக அமையும் கர்ம தாரயத் தொகையின் 
முதலுறுப்பினரின் ( குமார ) முதலசை உதாத்தம் பெறும் . கு மாரப்ரத்யேனஸ் 
" இள வயது வாரிசு 
( இறந்துபோன தந்தையின் கடனையடைக்கும் பொறுப்பு உள்ளவன் ) 


6.2.28 பூகேஷ்வன்யதரஸ்யாம் 

மனிதர்களின் குழு ( பூக ) என்ற பொருளைச் சுட்டும் சொற்கள் இரண்டாவது 
உறுப்பினராக அமையும் கர்மதாரயத் தொகையின் முதலுறுப்பினராக குமார 
என்ற சொல்லின் முதலசை விருப்பாக உதாத்தம் பெறும் . 
குமாரசாதக அல்லது குமார சாதக சாதகனின் தலைமையில் கூடிய குழு 
பன்மை : - சாதக + ஞ்ய ( 5.3.112 ) + ஜஸ் = சாதக ( + ஜஸ் ( 2.4.62 ) - சாதகா: 


முனைவர் கு . மீனாட்சி 


80 


6.1.223 விதிக்கப்பட்ட விதியையையும் விருப்பாகப் பயன்படுத்த 
இயலுமென்பதை இது சுட்டுகிறது , ஆகவே குமார சாதகா : 


6.2.29 இக ந்த காலகபால பிகால ஸராவேஷு த்விகெள் 

இக் ( இ ,உரு , ல் ) பிரத்யாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரெழுத்தில் முடியுஞ் 
சொற்கள் , காலத்தைச் சுட்டும் சொற்கள் ( கால ), கபால பானை , பீகால 
மண்டையோடு , ஸ ராவ தட்டு ஆகிய சொற்கள் இரண்டாவது 
உறுப்பினராக அமையும் து விகு (எண்ணுத் தொகை ) தொகையின் 
முதலுறுப்பினரின் சுரம் நீடித்து நிற்கும் . 
பஞ்சாரத்னி “ ஐந்து முழு அளவுள்ள " 
பஞ்சமாஸ்ய : ஐந்து மாதவயதுள்ள 
பஞ்ச கபால : ஐந்து பானைகளில் தயாரித்த 
பஞ்ச பகால : ஐந்து மண்டையோட்டில் தயாரித்த 
பஞ்ச ஸராவ : ஐந்து தட்டுக்களில் தயாரித்த 


3 


6.2.30 பஹ்வன்யதரஸ்யாம் 

இக் பிரத்தியாஹாரத்தின் ஒருயிரெழுத்தில் முடியுஞ் சொற்கள் , காலத்தைச் 
சுட்டுஞ் சொற்கள் , கபால, பீகால , ஸராவ ஆகியவைகள் இரண்டாவது 
உறுப்பினராக அமையும் துவிகுத் தொகையில் , பஹு என்ற சொல் 
முதலுறுப்பினராக நிற்கும் போது அதன் மூல சுரம் விருப்பாக நீடித்து நிற்கும் . 
பீஹ்வரத்னி :, பீஹ்வரத்னி : - 
பீஹுமாஸ்ய:, ஹுமாஸ்ய 
பீஹு கபால , பஹுகபால 
பீஹு பீகால , ப ஹு கால 
பஹு ஸ ராவ , பஹுஸராவ 


6.2.31 தி ஷ்டி விதஸ்த்யோஸ் ச 

தி ஷ்டி , விதஸ்தி " நீளத்தைச் சுட்டும் அளவுகள் " ஆகிய சொற்கள் இ 
ரண்டாவது உறுப்பினராகவமையும் துவிகுத் தொகையின் முதலுறுப் பினரின் 
மூல சுரம் விருப்பாக நீடித்து நிற்கும் 
பஞ்சதி ஷ்டி , பஞ்சதி ஷ்டி 
பஞ்ச விதஸ்தி , பஞ்சவிதஸ்தி 


6.2.32 ஸப்தமீ ஸித்தஸு ஷ்க பக்ல பந்தேஷ்வ 

காலத்காலத்தைச் சுட்டும் சொற்களைத் தவிர்த்த மற்ற ஏழாம் வேற்றுமைச் 
சொற்கள் ( ஸப்தமீ ) முதலுறுப்பினராகவும் , ஸித் த தயாரிக்கப்பட்ட ஸுஷ்க 
உலர்த்திய பக்வ சமைத்த பந்த * கட்டிய ஆகியவைகள் இரண்டாவது 
உறுப்பினராகவும் நிற்கும் ஒரு தொகை தனது முதலுறுப்பினரின் மூல 
கரத்தைத் தக்க வைத்துக் கொள்ளும் 


81 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


r 


ஸாங்காஸ்யஸித்த *: “ ஸாங்காஸ்யத்தில் தயாரிக்கப்பட்ட " 
ஆதபஸுஷ்க: “ வெய்யிலில் உலர்த்திய ; ப்ராஷ்ட்ரபக்வ : 
“இரும்புச் சட்டியில் சமைத்த ” ; சக்ர பந்த : 
"சக்கரத்தில் கட்டப்பட்ட 
நித " ன்ஸுஷ்க:; கும்பீ பக்வ :, சாரக பந்த 
6.2.1 இல் கூறப்பட்ட 7 ஆம் வேற்றுமைத் தத்புருஷத் 
தொகையின் கரத்தை , க்ருத் ஒட்டின் சுரத்தை விதிக்கும் 6.2.144 தடை 
செய்கிறது . இச்சூத்திரம் க்ருத் ஒட்டு தொடர்பான சுரத்தை விதிக்கும் 
6.2.144 க்கு தடை விதித்து 7 ஆம் வேற்றுமைத் தத்புஷத் தொகைக்கு க்ருத் 
ஒட்டால் ஆக்கப்பட்ட சொற்களோடு வரும்போதும் அதே சுரம் பெற 
வேண்டுமென்று விதிக்கிறது . 


6.2.33 பரி ப்ரத்யுபாபா வர்ஜ்யமானாஹோராத்ராவயவேஷூ 

பரி , ப்ரதி , உப , அப ஆகிய இடைச் சொற்கள் முதலுறுப்பினராகவும் , 
தவிர்க்கப்படவேண்டியவையென்ற பொருளைச் சுட்டுஞ் சொற்கள் 
( வர்ஜ்யமான ) அல்லது பகல் அல்லது 

இரவின் பகுதிகள் 
( அஹோரர்த்ராவயவேஷு ) ஆகியவைகள் இரண்டாவது உறுப்பினராகவும் 
நிற்கும் தொகைகளில் , முதலுறுப்பினரினராகவும் - நிற்கும் மூல கரம் நீடித்து 
நிற்கும் . 
பரித்ரிகர்தம் / அபத்ரிகர்தம் வ்ருஷ்டோ தே வ : 
" த்ரிகர்த்தத்தை விட்டு விட்டு மற்ற இடங்களில் மழை பெய்தது 
ப்ரதிபூர்வாஹ்ணம் “ ஒவ்வொரு முற்பகலிலும் ; " 
உபபூர்வாஹ்ணம் “ பிற்பகலுக்கருகில் 
ப்ரதிபூர்வராத்ரம் “ ஒவ்வொரு மாலையிலும் " 
தத்புருஷம் , பஹுவரீ ஹித் தொகைகளில் , பரி , ப்ரதி ஆகியவைகள் 
முதலுறுப்பினராக அமைவதாலேயே முன் சூத்திரங்களின்படி தனது மூல 
சுரத்தை நீடித்து வைத்துக் கொண்டிருக்கும் . 
ஆகையால் , இச்சூத்திரம் அவ்யயிபாவத் தொகைகளிலும் , இத்தகைய 
மூலகரம் நீடித்து நிற்குமென்பதைச் சுட்டுகிறது என்று கருதப்படும் . 
தவிர்த்தல் ( வர்ஜன ) என்ற பொருளை, அப , பரி என்ற இரண்டும் தான் சுட்டும் 
ஆகையால் , இவைகளோடு நிற்கும் இரண்டாவது உறுப்பினர்தான் 
தவிர்த்தல் என்ற பொருளைச் சுட் டுவதாக அமையும் . ப்ரதி , உப என்ற 
இரண்டும் இப்பொருளைச் சுட்டாது . பரி , அப என்பவைகளுடன் பகல் அல்லது 
இரவின் பகுதிகள் இரண்டாவது உறுப்பினராக அமையும்போதும் தவிர்த்தல் 
என்ற பொருளைச் சுட்டுவதாகக் கொள்ள வேண்டும் . 
பரிவனம் “ காட்டைச் சுற்றி ” ( ஆனால் காட்டில் என்ற பொருளில் லல்ல ) 
என்ற தொகையின் இறுதியசை உதாத்தம் பெறும் (6.2.178 ) . சூ . 6.2178 , இந்த 
பொது விதி , ஒரு தொகையில் வரும் . வன என்ற சொல்லின் சுரம் பற்றிய 
சிறப்பு விதிகள் எல்லாவற்றையுமே தடை செய்யும் . 


முனைவர் கு . மீனாட்சி 


82 


6.2.34 ராஜன்ய பஹுவசன த்வந்த் வே அந்த க வ்ருஷ்ணிஷு 

பன்மையில் குறிக்கப்பட்ட ( ஹுவசன ) போர்வீரர்களின் (ராஜன்ய ) 
பெயர்களைக் கொண்டு ஆக்கப்பட்ட துவந்துவத் தொகையில் , இரண்டாவது 
உறுப்பினர் அந்தக அல்லது வ்ருஷ்ணிகளைச் சுட்டும்போது 
அத்தொகையின் முதலுறுப்பினரின் மூல சுரம் நீடித்து நிற்கும் . 
ஸ் வா ன்க சைத்ரகரோத கா : “ மூன்று அந்தகர்களின் குலத்தைச் 
சேர்ந்தவர்களின் பெயர்கள் " , ஸினி 

ஸினி வாஸுதே " வா : “ இரண்டு 
வ்ருஷணிகளின் குலத்தைச் சேர்ந்தவர்களில் பெயர்கள் 
ஆனால் த்வைய ஹைமாவனா: “ அந்தக வ்ருஷ்ணி குலத்தைச் சேர்ந்தவர்கள் 
ஆனால் போர்வீரர்களல்ல ” , 
ஸங்கர்ஷ்ய வாஸுதே வௌ (இருமை ) 
வ்ருஷ்ணீகுமாரா : (தத்புருஷம் ) 
குரு பாஞ்சாலா : ( அந்தக வ்ருஷ்ணியல்ல ) 


31 


6.2.35 ஸங்க்யா 

எண்ணுப் பெயர் ( ஸங்க் யா ) முதலுறுப்பினராக அமையும் துவந்துவத் 
தொகையின் முதலுறுப்பினரின் மூல சுரம் நீடித்து நிற்கும் . 
ஏகாத ஸ 11 ; த் வாத ஸ 12 


6.2.36 ஆசார்யோபஸர்ஜனஸ் சந்தேவாஸு 

ஆசிரியரின் பெயரிலிருந்து ஆக்கப்பட்ட மாணவர்களின் பெயர்கள் 
உறுப்பினர்களாக அமையும் துவந்துவத் தொகையின் முதலுறுப்பினரின் மூல 
சுரம் நீடித்து நிற்கும் . 
ஆபிஸலபாணினீயா: “ ஆபிஸலி பாணினி " ( ஆகியவர்களின் ) 
மாணவர்கள் 


11 


6.2.37 கார்த கௌஜபாத யஸ் ச 

கார்தகௌஜள “ க்ருத , குஜப என்பவர்களின் வழித்தோன்றல் " என்ற 
தொகையில் தொடங்கும் துவந்துவத் தொகைகளின் 
முதலுறுப்பினரின் மூல சுரம் நீடித்து நிற்கும் . 
க்ருதஸ்ய அபத்யம் + குஜபஸ்ய + 
அபத்யம் + க்ருத + அஸ் + குஜப + அண் + ஔ ( 4.1.114 ) = கார்த கௌஜபௌ 


6.2.38 மஹான் வ்ரீஹி அபராஹ்ண க்ருஷ்டீஷ்வாஸ ஜாபால 

பார பாரத ஹைவிஹில ரௌரவ ப்ரவ்ருத் தேஷு 
வ்ரீ ஹி அரிசி , அபாராஹ்ண ‘பிற்பகல் , க்ருஷ்டி முதல் முதலாகக் கன்று 
ஈன்ற பசு , இஷ்வாஸ வில்லாளி , 
ஜாபா ல , பார பளு , பாரத பரதனின் வமிசத்தில் பிறந்தவன் , ஹைலிஹில 
உல்லாசமான பெண் , ரௌரவ ஒரு நரகத்தின் பெயர் , ப்ரவ்ருத் த 
வளர்ச்சியடைந்த " ஆகியவைகள் இரண்டாவது உறுப்பினராகவும் மஹத் 


83 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


பெரிய என்ற சொல் முதலுறுப்பினராகவும் கொண்ட தொகைகளின் 
முதலுறுப்பினரின் மூலகரம் நீடித்து நிற்கும் 
மஹாவ்ரீஹி , பெரிய அரிசி மஹாபராஹ்ண , மஹா க்ருஷ்டி 
மஹேஷ்வாஸ் , மஹாஜா பால ;, மஹாபார:, மஹாபாரத : மஹாஹைலிஹில , 
மஹாரௌரவ , மஹாப்ரவ்ருத் த 


6.2.39 க்ஷ ல்லகஸ் ச வைஸ் வ தே வே 

மஹத் அல்லது க்ஷல்லக , “ சிறிய முக்கியமற்ற ” என்ற சொற்கள் 
முதலுறுப்பினராகவும் வைஸ்வதேவ விஸ்வே தேவர்களுக்கு 
அர்ப்பணிக்கப்பட்ட ” என்ற சொல் இரண்டாவது உறுப்பினராகவும் கொண்ட 
தொகைகளின் முதலுறுப்பினரின் மூலகரம் நீடித்து நிற்கும் . 
க்ஷல்லக வைஸ் வ தே வம், “ விஸ்வே தேவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட 
சிறிய பணி ”. மஹாவைஸ் வதேவம் 


6.2.40 உஷ்ட்ர: ஸாதி வாம்யோ: 

ஸாதின் “ சவாரி செய்பவன் ” , வாமீ ‘ பெண்குதிரை என்பவைகள் 
இரண்டாவது உறுப்பினராகவும் , உஷ்ட்ர ஒட்டகம் என்ற சொல் 
முதலுறுப்பினராகவும் அமையும் ஒரு தொகையின் முதலுறுப்பினரின் மூல 
சுரம் நீடித்து நிற்கும் . 
உஷ்ட்ரஸாதி ன் ஒட்டக சவாரி செய்பவர் " , உஷ்ட்ரவாமீ “ பெண் ஒட்டகம் ” 


6.2.41 கெ ள : ஸாத ஸாதி ஸாரதிஷு 

ஸாத , ஸாதி ன் , ஸாரதி “ தேரோட்டி " என்பவைகள் இரண்டாவது 
உறுப்பினராகவும் , கேர் பசு , காளை முதலுறுப்பினராகவும் கொண்ட 
தொகையில் முதலுறுப்பினரின் மூல சுரம் நீடித்து நிற்கும் . 
கோஸாத , கேர்ஸாதி ”., “ மாட்டுச் சவாரி செய்பவர் " கோஸாரதி 


6.2.42 குரு கார்ஹ பத ரிக்ர குர்வஸுத ஜரத்யஸ் லில த்ருட 

ரூபா பாரேவட வா தைத்தில கத்ரூ : பண்யகம்பல: 
தாஸீபீராணாம் ச 
கீழ்க்கண்ட தொகைகளின் முதலுறுப்பினர் தனது மூல சுரத்தை நீடித்து நிற்க 
வைக்கும் : 
1 ) குரு கார்ஹ பத , ( 2 ) ரிக்தகுரு அல்லது ரிக்தகுரு ( 3 ) அஸூதஜரதீ ( 4 ) 
அஸ் லீலத் ருட ரூபா ( 5 ) பாரேவட வா ( 6 ) தைத்திலகத் ரூ ( 7 ) பண்யகம்பல 
( 8 ) தாஸிபார முதலிய தொகைகள் 


வா : குரு வ்ருஜ்யோர் கார்ஹபத இதி வக்தவ்யம் 
வ்ருஜி கார்ஹபத்யம் என்ற தொகையிலும் அவ்வாறேயாகும் . 


வா : பண்ய கம்பீல : ஸம்க் ஞாயாமிதி வக்தவ்யம் 


முனைவர் 


மீனாட்சி 


-84 


பண்யகம்ப ல : என்ற தொகை ஒரு பெயரைச் சுட்டும்போது தான் 
முதலுறப்பினரின் மூல சுரம் நீடித்து நிற்கும் . 


அதன் 


6.2.43 சதுர்த் தீ 2 த ர்தே 

நான்காம் வேற்றுமைச் சொல் முதலுறுப்பினராகவும் 
( முதலுறுப்பினரின் ) பொருட்டு {ததர்தே ) என்ற பொருளைச் சுட்டுஞ் 
சொல்லை யிரண்டாவது உறுப்பினராகவும் கொண்ட தொகையில் 
முதலுறுப்பினரின் மூல சுரம் நீடித்து நிற்கும் . 
யூபதாரு “ யூபம் செய்வதற்கான மரம் , 
குண்ட ல ஹிரண்யம் 


6.2.44 அர்தே . 

அர்த நோக்கம் என்ற சொல் இரண்டாவது உறுப்பினராகவும் நான்காம் 
வேற்றுமைச் சொல் முதலுறுப்பினராகவும் கொண்ட தொகையின் 
முதலுறுப்பினரின் மூலசுரம் நீடித்து நிற்கும் . 
மாத்ரர்தம் “ தாயாருக்காக ”, தே " வதார்தம் 
கடவுளுக்குரிய 


11 


6.2.45 க்தே ச 

நான்காம் வேற்றுமைச் சொல் முதலுறுப்பினராகவும் , க்த ஒட்டாலாக்கப்பட்ட 
சொல் இரண்டாவது உறுப்பினராகவும் அமையும் தொகையில் 
முதலுறுப்பினரின் மூல கரம் நீடித்து நிற்கும் . 
கோஹிதம் “ மாடுகளுக்கு நன்மை பயக்கும் ” 
கோரக்ஷிதம் 


33 


6.2.46 கர்மதாரயே அனிஷ்டர் 

இஷ்டா என்ற ஸம்க் ஞாவினால் குறிப்பிடப்படும் ஒட்டுக்களாலாக்கப்படாத 
( அனிஷ்டா ) சொற்கள் க்த ஓட்டுக்களாலாக்கப்பட்ட சொற்களுக்கு முன் 
நிற்கும் கர்மதாரய தொகையின் முதலுறுப்பினரின் மூல சுரம் நீடித்து நிற்கும் . 
ஸ்ரேணிக்ருதா :, பூகீக்ருதா: 
ஆனால் ஸ்ரேணிக்ருதம் ( 6.2.144 ) க்ருதாக்ருதம் 


6.2.47 அஹீனே த்விதீயா 

பிரிவு என்ற பொருளைச் சுட்டாமல் அமையும் , ஒரு தொகையின் 
முதலுறுப்பினர் இரண்டாம் வேற்றுமைச் சொல்லாகவும் , இரண்டாவது 
உறுப்பினர் க்த ஒட்டாலாக்கப்பட்ட சொல்லாக வும் அமையும் போது 
முதலுறுப்பினரின் மூலசுரம் நீடித்து நிற்கும் . 
கஷ்டஸ்ரித :, த்ரிஸ கல பதித :, க்ராமக த : 
ஆனால் காந்தாராதீத , யோஜனாதீத : 


85 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வா . 


த்விதீயானுபஸர்க ம் இதி வக்தவ்யம் 
உபசர்க்கத்துடன் சேர்ந்து ‘ க்த வரும்போது இவ்விதி செயற்படாது 
ஸுகப்ராப்த :, ஸுக மாபன்ன : இது 6.2.144 க்கு புறனடை . 


6.2.48 த்ருதீயா கர்மணி 

மூன்றாம் வேற்றுமைச் சொல் முதலுறுப்பினராகவும் , இரண்டாவது 
உறுப்பினர் க்த ஒட்டாலாக்கப்பட்டதாகவும் , அது செயப்பாட்டு 
வினையமைப்பாகவும் அமையுமானால், அத்தொகையின் முதலுறுப்பிரின் மூல 
சுரம் நீடித்து நிற்கும் . 
அஹிஹத :, நக நிர்பி ன்ன : ஆனால் ரத யாத : ( செயப்பாட்டு வினையல்ல ) 


6.2.49 கதிரவந்தர : 

க தி ( 1.4.60 ) வகுப்பைச் சேர்ந்தவொரு சொல் முதலுறுப்பினராகவும் க்த 
ஒட்டாலாக்கப்பட்ட சொல் இரண்டாவது உறுப்பினராகவும் அமையும் 
தொகையில் , இவ்விரண்டு உறுப்பினர்களும் ஒன்றையொன்று தொடர்ந்து 
நிற்கும்போது ( அனந்தர :) அதாவது இவையிரண்டுக்குமிடையே வேறு சொல் 
வராமலமைந்தால் ( செயப்பாட்டு வினைப் பொருளிலமையும் ) 
முதலுறுப்பினரின் மூல கரம் நீடித்து நிற்கும் . 
ப்ரக்ருத : ‘தொடங்கப்பட்டது 
ப்ரஹ்ருத : 
ஆனால் அப்யுத்த்ருத : ஸமுதாஹ்ருத : இவைகளில் முதலுறுப்பினர்களை 
அபி னம் ஆகியவைகள் தனது மூலசுரத்தை நீடித்து வைத்துக் 
கொள்ளவில்லை . ஆனால் ‘ க்த வாலாக்கப்பட்ட சொற்களுக்கு (க்ருத் , 
ஹ்ருத ) முன் நிற்கும் க தி சொல்லான உக் தனது சுரத்தை நீடித்து 
வைத்துக் கொள்கிறது . இந்த உத் முதலுறுப்பினரல்ல . முதலுறுப்பினராக 
நிற்கும் கதி 
சொற்களைத் தொடர்ந்து க்த வாலாக்கப்பட்ட சொல் நிற்கும் போதுதான் 
இவ்விதி செயற்படும் . ஆனால் இவ்விரண்டுக்குமிடையே வேறொரு கதி 
சொல் நின்றால் , அச்சொல் முதலுறுப்பினராகாவிட்டாலும் தனது சுரத்தை 
நீடித்து வைத்துக்கொள்ளுமென்பது இச்சூத்திரத்தின் பொருள் . 
இது 6.2.144 க்குத் தடை விதிக்கிறது . 


6.2.50 தாதெ ள ச நிதி க்ருத்யதௌ 

து ஒட்டைத் தவிர்த்து ந் ஐ இத்தாகக் கொண்ட த வில் தொடங்கும் க்ருத் 
ஒட்டிணைத்தாக்கப்பட்ட சொல்லுக்கு முன் நிற்கும் க தி சொல் தனது 
மூலசுரத்தை நீடித்து வைத்துக் கொள்ளும் . 
ப்ர + க்ரு + த்ருந் = ப்ரகர் + த்ரு = ப்ரகர்தும் 
ஆனால் ஆ + க ம் + துன் : ஆக ந்து : 


முனைவர் கு . மீனாட்சி 


86 ) 


6.2.51 தவை சாந்தஸ் சயுக பத் 

தவை ஒட்டில் முடியும் சொல்லுக்கு முன் ( 3.4.14 ) நிற்கும் கதி சொல் தனது 
மூல சுரத்தை நீடித்து நிற்க வைக்கும் . அதே நேரத்தில் ( யுகபத் ) 
அத்தொகையினிறுதியும் ( அந்த :) உதாத்தம் கொண்டதாக அமைய 
வேண்டும் . 
அவ்வேதவை , பரிஸ்தாமிதவை , அபிசாரிதவை . 
இது 6.2.139 க்குத் தடையாகும் . இது 6.1.158 க்குப் புறனடை . 


6.2.52 அநிக ந்தோஞ்சதௌ வப்ரத்யயே 

இக் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ( இ.உ ) ஓரெழுத்தில் முடியாத க 3 தி 
வகுப்பைச் சேர்ந்த ஒரு சொல்லை முதலுறுப்பினராகவும் , வ ஒட்டுத் (-க்வின் ) 
தொடர்ந்து நிற்கும் அஞ்ச் என்ற சொல் இரண்டாவது உறுப்பினராகவும் 
அமையும் பொது முதலுறுப்பினர் தனது மூல கரத்தை நீடித்து நிற்க வைக்கும் 
ப்ர + அஞ்ச். + க்வின் = ப்ராஞ்ச் , பராஞ்ச் ஆனால் ப்ரத்யஞ்ச் ( = ப்ரதி + அஞ்ச் 
+ க்வின் ); அன்வஞ்சி ( அனு + அஞ்ச் + க்வின் ) 


6.2.53 ந்யதீ ஈ 
G ( அ ) அதி ஆகிய கதி எனப்படும் சொற்களைத் தொடர்ந்து வ 


ஒட்டோடு இணைந்து வரும் அஞ்ச் நிற்கும் போது முதலுறுப்பினரின் மூல 
சுரம் நீடித்து நிற்கும் . 
G + அஞ்ச் + க்வின் = ந்வஞ்ச் கீழ் நோக்கி அத்யஞ்ச் 


6.2.54 ஈஷத ன்யதரஸ்யாம் 

ஈஷத் முதலுறுப்பினராக நிற்கும்போது அச்சொல்லின் மூல சுரம் விருப்பாக 
நீடித்து நிற்கும் . 
ஈஷத் கடார : ( அ ) ஈஷத்கடார : 
ஆனால் ஈஷத் பேத ம் முதலியவைகளில் க்ருத் சுரம் கட்டாயமாகும் ( 6.2.139 ) 


12 


6.2.55 ஹிரண்ய பரிமாணம் தனே 
த ன என்ற சொல்லுக்கு முன் “ தங்கத்தின் எடை 

( ஹிரண்ய 
பரிமாணம் ) யைக் குறிக்குஞ் சொல் நிற்கும்போது , முதலுறுப்பினரின் மூல சுரம் 
விருப்பாக நீடித்து நிற்கும். 
த் விஸுவர்ணதானம் அல்லது த விஸு வர்ணத னம் இரண்டு எடை 
தங்கத்தைக் கொண்ட செல்வம் " 
இது கர்மதாரயத் தொகை த் வௌ ஸுவர்ணௌ பரிமாணமஸ்ய 
த் விஸுவர்ணம் ததேவ தனம் இது பீஹுவ்ரீஹியாகவும் கருதப்படும் . த்வி 
ஸுவர்ண “ இரண்டு எடை தங்கத்தின் சொந்தக்காரன் 
த் விஸுவர்ணத ன அல்லது த் விஸுவர்ணத " ன . 


87 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.2.56 ப்ரதமோ அசிரோப ஸம்பத்தௌ 

ப்ரதம “ முதல் , சிறந்த " என்ற சொல் முதலுறுப்பினராக நிற்கும் தொகை 
“ சமீபத்தில் பெற்ற " என்ற பொருளைச் சுட்டும் போது , முதலுறுப்பினரின் 
மூலசுரம் விருப்பாக நீடித்து நிற்கும் . 
ப்ரதம வையாகரண : அல்லது ப்ரதம வையாகரண : 
“ இலக்கணம் படிக்கும் தொடக்க நிலை மாணவன் " ஆனால் ப்ரதம 
வையாகரண : “ சிறந்த இலக்கண நூலாசிரியர் 


6.2.57 கதர கதமென கர்மதா ரேயே 

கர்மதாரயத் தொகையில் முதலுறுப்பினராக நிற்கும் கதர , கதம என்ற 
சொற்கள் தனது மூலசுரத்தைத் விருப்பாக நீடித்து வைத்துக் கொள்ளும் . 
கதர கட : அல்லது கதர கட . 
கதமகட .. அல்லது கத மகட 2 
கர்மதாரய என்ற சொல் அடுத்த சூத்திரத்திற்காக இங்கேயே 
பயன்படுத்தியுள்ளது. ப்ரதிபதர்க்த வின்படி கதர , கதம ஆகியவைகள் 
கர்மதாரயமாகத்தான் வரும் ( 2.1.63 ) 


6.2.58 ஆர்யோ ப்ராஹ்மணகுமாரயோ: 

ப்ராஹ்மண , குமார என்ற சொற்கள் இரண்டாவது உறுப்பினரா கவும் ஆர்ய 
என்ற சொல் முதலுறுப்பினராகவும் அமையும் கர்மத ரரயத் தொகையில் 
முதலுறுப்பினர் தனது மூலகரத்தை விருப்பாக நீடித்து வைத்துக் கொள்ளும். 
ஆர்ய ப்ராஹ்மண ; அல்லது ஆர்யப்ராஹ்மண : 
ஆர்ய குமார : அல்லது ஆர்யகுமார : 


6.2.59 ராஜா ச 


ப்ராஹ்மண அல்லது குமார என்ற சொற்களுக்கு முன் நிற்கும் ரா ஜன் என்ற 
சொல்லும் விருப்பாகத் தனது மூல சுரத்தை நீடித்து வைத்துக் கொள்ளும் . 
ராஜப்ராஹ்மண : அல்லது ராஜப்ராஹ்மண “ பிராம்மண அரசன் " 
ராஜகுமார அல்லது ராஜகுமார அரச குமாரன் 
இது கர்மதாரயத் தொகையில் மட்டுந்தான் . அடுத்த சூத்திரத்தில் ராஜன் 
என்ற சொல் மட்டுந்தான் வரவேண்டும் . ஆர்ய அல்ல ஆகையால் இது தனிச் 
சூத்திரமாக அமைக்கப்பட்டுள்ளது . 


0.2.00 ஷஷ்டீ ப்ரத்யேனஸி 

ப்ரத்யேனஸ் அடுத்த வாரிசு என்ற பிரதிநிதி சொல்லுக்கு முன் நிற்கும் 
ராஜன் என்ற சொல் ஆறாம் வேற்றுமைச் சொல்லாக அமையும்போது 
ராஜன் தனது மூல சுரத்தை விருப்பாக நீடித்து வைத்துக்கொள்ளும் . 
ராஜப்ரத்யேனஸ் அல்லது ராஜப்ரத்யேனஸ் அரசனின் பிரதிநிதி ஆனால் 
ராஜப்ரத்யேனஸ் அரசனின் வாரிசு 


முனைவர் கு . மீனாட்சி 


88 


6.2.61 க்தே நித்யார்தே 

‘ க்த ஒட்டினாலாக்கப்பட்ட சொல்லுக்கு முன் நிற்கும் உறுப்பினர் ‘ எப்போதும் , 
இடைவிடாமல் என்ற பொருளைச் சுட்டும்போது தனது மூல சுரத்தை 
விருப்பாக நீடித்து வைத்துக் கொள்ளும் . 
நித்யப்ரஹஸித அல்லது நித்ய ப்ரஹஸித எப்போதும் சிரித்துக் 
கொண்டிருக்கும் ஸதத ப்ரஹஸித அல்லது ஸததப்ரஹஸித ஆனால் 
முஹூர்த ப்ரஹஸித : 


6.2.62 க்ராம : ஸில்பினி 

க்ராம என்ற சொல் முதலுறுப்பினராகவும் , தொழிலாளி என்ற பொருளைச் 
சுட்டுஞ் சொல் இரண்டாவது உறுப்பினராகவும் அமையும் தொகையில் 
முதலுறுப்பினரின் மூல சுரம் விருப்பாக நீடித்து நிற்கும் . 
க்ராம நாபித : அல்லது க்ராமநாபித : ‘கிராமத்து நாவிதர் ஆனால் க்ராம 
ரத் யா கிராமத்தின் தெரு பரமநாபித : 


6.2.63 ராஜ சப்ரஸம்ஸாயாம் 

ராஜன் என்ற சொல்லும் , முதலுறுப்பினராக நின்று புகழ்ச்சி என்ற 
பொருளைச் சுட்டும்போது அச்சொல்லின் முதலுறுப்பினர் தனது மூல சுரத்தை 
விருப்பாக நீடித்து நிற்க வைக்கும் . 
ராஜநாபித : அல்லது ராஜநாபித : சிறந்த நாவிதன் இது கர்மதாரயமாகவோ 
அல்லது ஆறாம் வேற்றுமைத் தத்புருஷமாகவோ ஆகும் . 


6.2.64 ஆதிரு தாத்த : 

முதலுறுப்பினரின் முதலசை உதாத்தம் பெறும் . 
இது ஒரு அதிகார சூத்திரம். இச்சூத்திரத்திலிருந்து சூ. 91 வரை இது 
அனுவிருத்தியாகும் . 


6.2.65 ஸப்தமீ ஹரிணௌ தர்ம்யே அஹரணே 

ஏழாம் வேற்றுமையுருபுகளில் முடியுஞ் சொற்கள் அல்லது “ வரி 
வசூலிப்பவளின் பெயரைச் சுட்டுஞ் சொற்கள் முதலுறுப்பினராகவும் மாட்டுத் 
தீவனம் என்ற சொல்லைத் தவிர்த்த, ‘சட்டப்படி அல்லது நியாயமான என்ற 
பொருளைச் சுட்டுஞ்சொல் இரண்டாவது உறுப்பினராகவும் அமைந்த 
தொகையில் முதலுறுப்பினரின் முலசை உதாத்தம் பெறும் . 
ஸ்தூபே சாண : ( 2.1.44 ; 6.3.9 ; 10 ) “ ஒரு வரியின் பெயர் . சுங்கத்தின் ஒரு 
பகுதியாக அளிக்கப்படும் சாணைக்கல் " 
முகுடகார்ஷாபணம் அரசனின் குருடத்திற்கான வரியின் பெயர் ” 
யாக் – காஸ் வ தனது வரிக்காக அளிக்கப்பட்ட யாகத்தின் குதிரை 
வையாகரணஹஸ்தின் இலக்கண ஆசிரியருக்களிக்கப்பட்ட யானை 
ஆனால் வட வாஹரணம் பெண்குதிரைக்களிக்கப்பட்ட தீவனம் . 


89 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


11 


6.2.66 யுக்தேச 

( ஒரு பொருளைப் பார்த்துக் கொள்வதற்கான வேலையில் ) 
" அமர்த்தப்பட்ட " (யுக்தே ) என்ற பொருளைக் குறிக்குஞ் சொல்லுக்கு முன் 
நிற்கும் உறுப்பினரின் முதலசை உதாத்தம் பெறும் . 
அஸ்வ பல்லவ : குதிரைக்காரன் 
கோமணிந்த / கோஸங்க் " u : இடையன் 


6.2.67 - விபாஷா அத்யக்ஷே 

அத்யக்ஷ மேற்பார்வையாளன் " என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் உ 
றுப்பினரின் முதலசை விருப்பாக உதாத்தம் பெறும் . 
அஸ் வாத்யக்ஷ அல்லது அஸ் வாத்யக்ஷ “ குதிரைகளின் 
மேற்பார்வையாளர் 


11 


-- 


6.2.68 பாபே ச ஸில்பினி 

பாப கெட்ட என்ற சொல் முதலுறுப்பினராகவும் , தொழிலாளி ( ஸில்பினி ) 
என்ற பொருளைச் சுட்டுஞ் சொல் இரண்டாவது உறுப்பினராகவும் அமையும் 
தொகையில் முதலுறுப்பினரின் முதலசை விருப்பாக உதாத்தம் பெறும் . 
பாபநாபித ( அ ) பாபநாபித திறமையற்ற நாவிதன் 


6.2.69 கோத்ராந்தேவாஸி மாணவ ப்ராஹ்மணேஷு க்ஷேபே 

கோத்ர ஒட்டுக்களாலாக்கப்பட்ட சொற்கள் அல்லது மாணவர்களின் 
பெயர்கள் ( அந்தேவாஸின் ) அல்லது மாணவர்கள் ( மாணவ ) அல்லது 
பிராம்மணர்கள் ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் உறுப்பினரின் முதலசை 
நிந்தனைப் பொருளைச் சுட்டும்போது உதாத்தம் பெறும் . 


1 ) 


ஜங்காவாத்ஸ்ய தனது முழங்காலைத் தானமாகக் கொடுப்பேன் 
என்று பெருமையாகப் பேசும் வத்ஸ்ன் என்பவனின் 
வழித்தோன்றல் 
பயார்யாஸௌஸ்ருத : 


2 ) 


குமாரீ தாக்ஷா: இளவயதுப் பெண்களை மயக்க விரும்பும் 
தாக்ஷியின் மாணவர்கள் ; ஓதன பாணினீயா : " சோறு பெறும் 
நோக்கத்துடன் பாணினி இலக்கணத்தைப் படிப்பவர்கள் 


3 ) 


பிக்ஷா மாணவ - பிட்சை பெறும் நோக்கத்துடன் மாணவனாகச் 
சேர்ந்தவன் 


4 ) 


தாணீ ப்ராஹ்மண : அடிமைப்பெண்ணிடம் மையல் கொண்ட 
பிராம்மணன் 


முனைவர் கு . மீனாட்சி 


90 


6.2.70 அங்களனி மைரேயே 

மைரேய ஒருவித பானம் என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் " கல்வையின் கூறு 
என்ற பொருளைச் சுட்டும் ( சொல் அங்க ானி ) ( முதலுறுப்பினர் ) வின் 
முதலசை உதாத்தம் பெறும் . 
கூட மைரேய “ வெல்லத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு வகை பாணம் ” 
மது மைரேய - தேனிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு வகை பானம் ஆனால் 
பரமமைரேய சிறந்த பானம் 


6.2.71 பக்தாக் யாஸ் ததர்தேஷு 

உணவின் பெயரைச் சுட்டும் (பீக்தாக்யாஸ் ) சொல் முதலுறுப்பினராகவும் , 
அந்த உணவை வைக்கத் தகுந்த ஒரு பாத்திரம் என்ற பொருளைச் சுட்டும் 
சொல் இரண்டாவது உறுப்பினராகவும் அமையும் தொகையின் , 
முதலுறுப்பினரின் முதலசை உதாத்தம் பெறும் . 
பி 4 க்ஷாகம்ஸ : பிச்சை வாங்கும் கிண்ணம் ; ஸ்ராணாகம்ஸ : “ கஞ்சி வைக்கும் 
பாத்திரம் ” ஆனால் ஸமாஸஸாலய : “உண்ணக்கூடிய அரிசி ”; பிக்ஷாப்ரிய : 


6.2.72 கோ பிடால ஸிம்ஹ ஸைந்த வேஷு உபமானே 

கோ ‘ மாடு , பிட்டால பூனை , ஸிம்ஹ ‘சிங்கம் , ஸைந்த வ "சிந்து 
நாட்டுக்குதிரை ” ஆகியவைகள் உவமைச் சொற்களாக மற்றொரு 
சொல்லுக்கு முன் நிற்கும்போது , முதலுறுப்பினரின் முதலசை உதாத்தம் 
பெறும் . 


1 ) தான்யக வ : மாட்டின் உருவத்தைப் போன்று அடுக்கிய தானியம் ( 2 ) 
பிக்ஷா பிடால :- பூனையைப் போன்ற உருவத்தில் அடுக்கிய பிச்சை ( 3 ) 
த்ருண ஸிம்ஹ: சிங்கத்தைப் போன்ற உருவத்தில் அடுக்கிய புல் ( 4 ) ஸ க்து 
ஸைந்த வ : குதிரையில் உருவத்தில் அடுக்கிய ஸத்துமாவு 


6.2.73 அகே ஜீவிகார்தே 

அக ஒட்டினாலாக்கப்பட்ட சொல்லுக்கு முன் நிற்கும் முதலுறுப்பினரின் 
முதலசை . சீவனோபாயம் ( ஜீவிகார்தே ) என்ற பொருளை அத்தொகை 
சுட்டும்போது , உதாத்தம் பெறும் 
த ந்தலேக க: பல்லுக்குச் சாயமேற்றும் தொழிற் செய்பவன் 
நக லேக க : 


6.2.74 ப்ராசாம் க்ரீடாயாம் 

அக ஒட்டில் முடியும், கீழ்த்திசை மக்களின் விளையாட்டைச் சுட்டும் சொல் 
இரண்டாவது உறுப்பினராக அமையும் தொகையில் முதலுறுப்பினரின் 
முதலசை உதாத்தம் பெறும் . 
உத்தாலக புஷ்ப பிஞ்ஜிகா, வீரணபுஷ்ப ப்ரசாயிகா 


91. ) 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.2.75 அணி நியுக்தே 

அண் ஒட்டில் முடியும் சொல்லை இரண்டாவது உறுப்பினராகக் கொண்ட 
அவ்வேலையிலமர்த்தப்பட்ட என்ற பொருளைச் (நியுக்தே ) கட்டும் ஒரு 
தொகையின் முதலுறுப்பினரின் முதலசை உதாத்தம் பெறும் . 
ச 2 த்ரதயார் : " குடை பிடிப்பவர் " 
கமண்டு 3 லுக் 3ராஹ: " கமண்டலத்தைத் தூக்குபவன் " 


6.2.76 ஸி ல்பிணி சாக்ருஞ: 

தொழில் நிபுணன் ( ஸில்பிணி ) என்ற பொருளைச் சுட்டும் ஒரு தொகையின் 
( அண் ஒட்டில் முடியும் ) இரண்டாவது உறுப்பினர் க்ருஞ் ஒட்டிணைத்து 
ஆக்கப்படாத 

சொல்லாக அமையும்போது , அத்தொகையின் 
முதலுறுப்பினரின் முதலசை உதாத்தம் பெறும் . 
தந்துவாய : “ நெசவாளி "; துன்னவாய : " தையற்காரர் "; வாலவாய : 
"சிகையலங்கரிப்பவர் ” ஆனால் கும்ப கார: குயவன் , அயஸ்கார : கொல்லன் 
கார க்ருஞ் இலிருந்து ஆக்கப்பட்டது. 


- 


6.2.77 ஸம்க் ஞாயாம் ச 

பெயரைச் சுட்டும் தொகையின் இரண்டாவது உறுப்பினர் அண் ஒட்டில் 
முடியும் சொல்லாக அமையும் போதும் ( ஆனால் கார என்ற சொல் அல்ல ) , 
அதன் முதலுறுப்பினரின் முதலசை உதாத்தம் பெறும் . 
தந்துவாய : “சிலந்திப்பூச்சி ; வாலவாய : வாலவாய எனப்படும் குன்று 
ஆனால் ரத கார் : “ ஒரு பிராமண இனம் 


4 . 


6.2.78 கோ தந்தியவம் பாலே 

பால காவலன் என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் கோ , மாடு , தந்தி கயிறு , 
யவ பார்லி என்ற சொற்களின் முதலசை உதாத்தம் பெறும் . 
கோபால - மாட்டிடையன் , தந்திபால சிறிய கயிறுகளைக் கொண்டு நீண்ட 
கயிற்றில் கட்டப்பட்டிருக்கும் கன்றுகளின் காவலன் ; யவ பால பார்லி வயலின் 
காவலன் 
ஆனால் வத்ஸபால : கோரக்ஷ: 


6.2.79 ணினி 

ணினி ஒட்டில் முடியும் சொல்லை இரண்டாவது உறுப்பினராகக் கொண்ட 
ஒரு தொகையின் முதலுறுப்பினரின் முதலசை உதாத்தம் பெறும் . 
புஷ்பஹாரின் “ பூப்பறிப்பவன் 
பிலஹாரின் “ பழங்களைக் கொய்பவன் " 


6.2.80 உபமானம் ஸ ப் தார்த ப்ரக்ருதாவேவ 

உவமையைக் குறிக்கும் சொல் (உபமான ) முதலுறுப்பினராகவும்‘ணினியில் 
முடியும் சொல் இரண்டாவது உறுப்பினராகவும் அமையும் தொகையில் , 


7 


முனைவர் கு. மீனாட்சி - 


92 


இரண்டாவது உறுப்பினரே ( ஏவ) சத்தம் என்ற பொருளைச் சுட்டுமாறு 
அமையுமானால் அதாவது உபசர்க்கத்தின் துணையுடனல்லாமல் 
தனியாகவே அச்சொல் இப்பொருளைக் குறிக்குமானால் அத்தொகையின் 
முதலுறுப்பினரின் முதலசை உதாத்தம் பெறும் . 
உஷ்ட்ரக்ரோஸின் ஒட்டகத்தைப் போன்று சத்தம் எழுப்புபவன் 
த் வாங்க்ஷராவின் காக்கை போல் கரைபவன் 
கரநாதி ன் 
ஆனால் கர்த போச்சாரின் கழுதைப்போல் கனைப்பவன் 
( உத் என்ற உபசர்க்கத்துடன் ) வருகவஞ்சின் ஓநாயைப் போன்று 
வஞ்சிப்பவன் (சத்தத்தைக் குறிப்பதல்ல ) 


* 


6.2.81 யுக்தாரோஹ்யாத யஸ் ச 

யுக்தாரோஹின் முதலிய தொகைகள் முதலுறுப்பினரின் முதலசை உதாத்தம் 
பெறும் . 


1 ) யுக்தாரோஹின் ( 2 ) ஆக தயோதி ன் ( 3) ஆகதரோஹின் 
( 4 ) ஆக த வஞ்சின் ( 5 ) ஆகத் நர்தி ன் ( 6 ) ஆக தப்ர ஹாரின் 
இவைகள் ணினி ஒட்டில் முடியும் சொற்கள் . ரோஹின் முதலியவைகள் 
யுக்த முதலியவைகளுக்கு முன் நிற்கும்போது அல்லது யுக்த 
முதலியவைகள் ரோஹின் முதலியவைகளை தொடர்ந்து நிற்கும்போதுதான் 
6.2.79 செயற்படுமென்பது சிலரின் கருத்து. 
ஆகவே வ்ருக்ஷாரோஹின் என்ற தொகை ணினி யில் முடிந்தாலும் 
முதலுறுப்பினரின் முதலசை உதாத்தம் பெறாது : யுக்தாத் 

யாயின் . 
ஆக தமத்ஸ்யா அல்லது ஆக தமத்ஸ்ய 
r ரஹோதா , பகி னீ பீர்த்தா , க் "ராமகோது க் , அஸ் வத்ரிராத்ர: 
கர்க த்ரிராத்ர :, வ்யுஷ்டத்ரிராதர: ஸணபாத , ஸமபாத . இவைகள் ஆறாம் 
வேற்றுமைத் தொகைகள் . ஏகஸி திபாத் ( ஏக : ஸிதி : பாதோ அஸ்ய 3 
உறுப்பினர்களைக் கொண்ட பஹூவ்ரீஹி தொகை . இது ஏக ஸிதி ஒரு 
தத்திதார்தத் தொகை , ஆகவே , தத்புருஷத் தொகையின் சுரம் 
இறுதியசையில் வரும் . ஆனால் இந்தச் சூத்திரம் அது முதலசையில் 
உதாத்தம் பெறும் என்று விதிக்கிறது. மேலும் ஏகஸிதி, உயிரெழுத்தை யீறாக் 
கொண்ட த் விகு (எண்ணுத்தொகை ) ஆவதால் அதன் முதலசை உதாத்தம் 
பெற்றிருக்கும் . (6.2.29). ஸிதி யுடன் வரும் மற்றதொகைகளில் 6.2.29 செயற் 
படாது என்ற வலியுறுத்தத்தான் . இத்தொகையை இங்கு சேர்த்து 
கூறப்பட்டிருக்கிறது . காட்டாக த்விஸிதிபாத் என்ற தொகையில் , தி 
உதாத்தம் பெறுகிறது . பாத்ரேஸமித் முதலியவைகளும் இதைச் சேர்ந்தது . 


. 


1 


93 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.2.82 தீர்க * காஸ துஷ ப்ராஷ்ட்ரவடம் ஜே 

நெடிலீற்றுச் சொற்கள் காஸ ஒரு செடி வகை , துஷ தவிடு, உமி . ப்ராஷ்ட்ர 
வாணலி , லட ஆலமரம் ஆகியவைகள் முதலுறுப்பினராகவும் , ஐ 
இரண்டாவது உறுப்பினராகவும் அமையும் தொகையில் முதலுறுப்பினரின் 
முதலசை உதாத்தம் பெறும் . 
குடீஜ: குடிசையில் பிறந்தவன் 
ஸ்மீஜ: காஸ ஜ . துஷஜ : ப்ராஷ்ட்ரஜ: வடஜ்: 


6.2.83 அந்த்யாத்பூர்வம் பீஹ்வச : 

ஜவுக்கு முன்னால் நிற்கும் சொல் பலவசைகளைக் கொண்ட தானால் , அதன் 
ஈற்றயலசை ( அந்த்யாத் பூர்வம் ) உதாத்தம் பெறும் உபஸரஜ , மந்து ரஜ :, 
ஆமலசீஜ: வட வாஜ: கடைசி இரண்டு சொற்களும் நெடிலீற்றுச் சொற்களான 
போதிலும் , இவ்விதிதான் இங்கு செயற்படும் , இதற்கு முந்திய விதியல்ல . 
ஆனால் த க் த 

ஜானி த்ருணானி 


6.2.83 க்ராமே அநிவஸந்த : 

வசிக்குமிடம் என்ற பொருளைச் கட்டாத ( அநிவஸந்த ) க்ராம சொல்லுக்கு 
முன் நிற்கும் சொல்லின் முதலசை உதாத்தம் பெறும். 
மல்லக் ராம : மல்லர்களின் குழு , வணிக் க்ராம : 
வியாபாரிகளின் குழு 
இங்கு க் ராம என்ற சொல் ஒரு குழு , கூட்டம் என்ற பொருளைச் சுட்டும் . 
ஆனால் தாக்ராம “ த க்ஷன் வழி வந்தவர்கள் வசிக்கும் கிராமம் 


6.2.85 கோஷாதி ஷு 

கோஷ “ மந்தைக்குரியவரின் குடியிருப்பு " வகுப்பைச் சேர்ந்த 
சொற்களுக்குமுன் நிற்கும் சொல்லின் முதலசை உதாத்தம் பெறும் . 
தாக்ஷகோஷ “தக்ஷனின் வமிசத்தைச் சேர்ந்த மந்தைக்குரியவர்களின் 
குடியிருப்பு ” தாக்ஷிகட :, தாமஹ்ரத ”., தாணிபல்வல :, தாக்ஷபதரீ , 
ஆஸ்ரமமுனி , ஸால்மலீமுனி: 


6.2.86 சாத்தர்யாத " ய : ஸாலாயாம் 

சாத்ரி முதலியவைகள், ஸாலா , மண்டபம் 
( வசிக்குமிடம் ) என்ற சொல்லுக்கு முன் நிற்கும்போது அவைகளின் முதலசை 
உதாத்தம் பெறும் . 
சாத்த்ரிஸாலா , பாண்டி ஸாலா 
சூ . 2.4.25 இல் கூறப்பட்டபடி ஸாலா வை இரண்டாவது உறுப்பினராகக் 
கொண்ட தத்புருஷத் தொகை நபும்ஸகமாக வரும்போதும் , இத்தொகையின் 
முதலுறுப்பினரின் முதலசை உதாத்தம் பெறும் . சாத்ரி ஸாலம் நபும்ஸகத் 
தத்புருஷத் தொகையின் சுரத்தை விதிக்கும் 6.2.123 ஐ இது தள்ளி நீக்கிவிட்டு 
செயல்படுகிறது . 


முனைவர் கு . மீனாட்சி 


94 


6.2.87 ப்ரஸ்தே அவ்ருத் த மகர் க்யாதீ னாம் 

ப்ரஸ்த சமவெளிப் பிரதேசம் என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் சொல்லின் 
முதலசை விருத்தியுயிரிலா மையாமலே அல்லது அச்சொல் கர்கீ 
முதலியவைகள் அல்லாமல் அமையும்போது , அதன் முதலுறுப்பினரின் 
முதலசை உதாத்தம் பெறும் . 
இந்த்ரப்ரஸ்த : குண்ட "ப்ரஸ்த : இடங்களின் பெயர்கள் 
ஆனால் மாஹகீப்ரஸ்த : கார்கீப்ரஸ்த 


6.2.88 மாலாதீ னாம் ச 

ப்ரஸ்த் என்ற சொல்லுக்குமுன் நிற்கும் ‘ மாலா மாலை முதலிய 
சொற்களிலும் முதலுறுப்பினரின் முதலசை உதாத்தம் பெறும் . 
மாலாப்ரஸ்த :, ஸாலாப்ரஸ்த : 
6.2.87 இல் விதிக்கப்பட்ட “ வ்ருத்த ” வகைச் சொற்களுக்குப் புறன டை . 


6.2.89 அமஹந்நவம் நக ரே அனுதீசாமீ 

மஹத் பெரிய , நவ புதிய என்ற சொற்களைத் தவிர்த்து மற்ற சொற்கள் 
முதலுறுப்பினராக அமையும் தொகையில் , நகர் என்ற சொல் 
இறுதியுறுப்பினராக நின்று வடதிசையில் உள்ள நகரத்தை அத்தொகை 
சுட்டாமல் அமையுமானால் , அதன் முதலுறுப்பினரின் முதலசை உதாத்தம் 
பெறும். ஸுஹ்மநகரம், பாண்ட்ய நகரம் “ நகரங்களின் பெயர்கள் 
ஆனால் மஹாநகரம் , நவநகரம் , நதீ நகரம் , 
காந்திநகரம் , வடக்கே இருக்கும் நகரங்களின் பெயர்கள் 


6.2.90 அர்மே ச அவர்ணம் தவ்யச் தர்யச் 

(மஹத் , நவ ஆகியவைகளைத் தவிர்த்து மற்ற ) அ வீற்று இரண்டு அல்லது 
மூன்று அசைகளைக் கொண்ட சொற்கள் ( த்வியச் , த்ர்யச் ) 
முதலுறுப்பினராகவும் அர்ம சீர்க்கேடு என்ற சொல் இறுதியுறுப்பினராகவும் 
அமையும் தொகையில் முதலுறுப்பினரின் முதலசை உதாத்தம் பெறும் . 
த " த்தார்ம , குப்தார்ம " இடிந்த நகர்களின் பெயர்கள் 
ஆனால் கபிஞ்ஜலார்மம் ( 4 அசைகள் கொண்டது ) ; 
ப்ருஹதர்மம் , மஹார்மம் , நவார்மம் 


11 


6.2.91 ந பூ தாதி க ஸஞ்ஜீவ மத் ராஸ்மகஜ்ஜலம் 

அர்ம என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் பூ " த “ கடந்த ”, அதி 4 க மிகுதி , 
ஸஞ்ஜீவ கூடிவாழ்தல் , மத்ர “ ஓரிடத்தின் பெயர் ” , அஸ் 1 ம “ பாறை ” , கஜ்ஜல 
( கண் )மை ஆகியவைகள் முதலசையில் உதாத்தம் பெறாது . 
பூ தார்மம் , அதிகார்மம் . ஸஞ்ஜீவார்மம் , மத் ரார்மம் , அஸ் மார்மம் , 
கஜ்ஜலார்மம் இடங்களின் பெயர்கள் 


95 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வா : 


ஆத் யுத ாத்த ப்ரகரணே தி வோதாஸாதீ னாம் 
சந்த ஸ்புபஸம்க்யானம் . 
வேத மொழியில் தி வோதாஸ முதலிய சொற்கள் ( அவைகளின் ) 
முதலசையில் உதாத்தம் பெறும் . 
திவோதாஸாய காயத ; 
வ்ரத்ர்யஸ் வாய தா ஸா ஷே 


6.2.92 அந்த : 

முதலுறுப்பினரின் இறுதியசை உதாத்தம் பெறும் . 
இது ஒரு அதிகார சூத்திரம் , இங்கிருந்து 6.2110 வரை அந்த என்ற சொல் 
பூர்வபதம் என்ற சொல்லுடன் அனுவிருத்தியாகும் . 


6.2.93 ஸர்வம் கு ணகார்த்ஸ்ன்யே 

ஸர்வம் எல்லாம் என்ற சொல் முதலுறுப்பினராக நின்று " குணங்கள் 
முழுவதும் ” என்ற பொருளைச் சுட்டும்போது , அச்சொல்லின் இறுதியசை 
உதாத்தம் பெறும் , 
ஸர்வஸ் வேத : “ முழுவதும் வெள்ளையான ", ஸர்வக்ருஷ்ண 
“ முழுக்கருப்பு ” 


ஆனால் பரம ஸ்வேத : “ பிரகாசமான வெளுப்பு ” 
ஸர்வஸௌவர்ண : “ முழுவதும் தங்கத்தாலாக்கப்பட்டது ; 
ஸர்வேஷாம் ஸ்வேததர : ஸர்வஸ் வேத : “ எல்லாவற்றையும் விட வெளுப்பு " 
கு ணோத்தரேண ஸமாஸஸ் தரலோபஸ் ச வக்தவ்ய : என்ற 
வார்த்திகத்தின்படி தர என்ற சொல் கெடும் . 


6.2.94 ஸம்க் ஞாயாம் கிரிநிகாயயோ: 

கிரி மலை , நிகாய திரள் என்ற சொற்கள் முதலுறுப்பினராக நிற்கும் 
தொகை ஒரு பெயரைச் கட்டும்போது அச்சொற்களின் இறுதியசை உதாத்தம் 
பெறும். 
அஞ்ஜனாகி ரி ( 6.3.117 இன்படி அஞ்ஜன வினீறு நெடிலாகும் ); 
ஸாபிண்டி நிகாய: “ ஸபிண்டிகளின் குடியிருப்பு ”, மௌண்டி நிகாய : ஆனால் 
பரமகி ரி , ப்ராஹ்மண நிகாய : 


6.2.95 குமார்யாம் வயஸி 

குமாரி என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் சொல்லின் முதலுறுப்பின் 
இறுதியசை , அத்தொகை வயதைக் குறிக்கும்போது உதாத்தம் பெறும் . 
வ்ருத் த குமாரீ “ வயதான பெண் 
ஜரத்குமாரீ “ வயதேறும் பெண் 
குமாரி என்ற சொல் " திருமணமாகாத பெண் ” என்ற பொருளைச் 


15 


முனைவர் கு . மீனாட்சி 


96 


சுட்டும்போதுதான் இத்தொகையாகும் . இச்சொல்லின் இளவயது மங்கை 
என்ற மற்றொரு பொருளில் இத்தொகையாக முடியாது . 


6.2.96 உதகே அகேவலே 

உத க தண்ணீர் என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் சொல்லின் இறுதியசை 
அத்தொகை கலவை யென்ற பொருளைச் சுட்டும் போது உதாத்தம் பெறும். 
கு டோத கம் ( 8.2.6 ) “ வெல்லத்துடன் கலந்த தண்ணீர் 
ஆனால் ஸீ தோதகம் “ குளிர்ந்த தண்ணீர் 
உஷ்ணோத கம் “ சுடு தண்ணீர் 


1 . 


11 


6.2.97 த் விகெ ள க்ரதௌ 

த் விகு வுக்கு முன் நிற்கும் சொல்லினிறுதியசை அத்தொகை ஒரு 
வேள்வியென்ற பொருளைச் சுட்டும்போது ( க்ரதௌ ) உதாத்தம் பெறும் . 
கர்கத்ரிராத்ர : “ மூன்று நாட்கள் நடைபெறும் ஒரு வேள்வியின் பெயர் " 
ஆனால் அதிராத்ர : ( 5.4.87 ; 6.1.163 ) 


6.2.98 ஸபாயாம் நபும்ஸகே 

ஸபர் அவை என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் சொல்லினிறுதியசை 
அத்தொகை நபும்சகமாகும்போது உதாத்தம்பெறும் . 
கோபால ஸுபம் “ மாட்டிடையிடையர்களினவை : 
ஸ்த்ரீ ஸபீம் “ பெண்களின் கூட்டம் ; ஆனால் ராஜஸபர் 
ஸபா என்ற சொல் கட்டாயமாக நபும்சகமாகும்போது ( பார் க்க 2.4.23-24 ) 
தான் இவ்விதி செயற்படும் . இது விருப்பாக அவ்வாறானால் ( 2.4.25 ) இவ்விதி 
செயற்படாது . ஆகையால் ரமணீயஸபீம் " அழகிய அவை " ( 6.1.223 ) 


6.2.99 புரே ப்ராசாம் 

கீழ்த்திசை மக்களின் நகரம் என்ற பொருளைச் கட்டும்போது ( ப்ராசாம் ) புர 
என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் முதலுறுப்பினரின் இறுதியசை உதாத்தம் 
பெறும் . 
லலாடபுரம் , காஞ்சீபுரம் , ஸி வத த்தபுரம் , கார்ணிபுரம் . 
ஆனால் ஸிவபுரம் வேறுதிசையிலமைந்த நகரத்தின் பெயர் . 


6.2.100 அரிஷ்டகௌ ட பூர்வே ச 

புர என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் அரிஷ்ட, கெ 3 ளட 3 என்ற சொற்களின் 
இறுதியசை உதாத்தம் பெறும். 
அரிஷ்டபுரம் , கெ ளடபுரம் 
அரிஷ்டஸ்ரிதபுரம் , கெ ளட ப்ருத்யபுரம் ஆகியவைகளிலும் இவ்விதி 
செயற்படுமென்பதை இச்சூத்திரத்தில் காணப்படும் பூர்வே என்ற சொல் 
சுட்டுகிறது . 


* 
--- 


- 


கூப பிலம் 


! 


கிராமம், நகரம் , கதை 


6.2.105 உத்தர பத வருத் தௌ ஸர்வம் ச 
97 

கபாணினியின் அஷ்டாத்திபாயி 
6.2.101 ந ஹாஸ்தின பலக மார்தே "ய : 

ஹாஸ்தின , பலக , மார்தேயே என்ற சொற்கள் புர என்ற சொல்லுக்கு முன் 
நிற்கும்போது முதலுறுப்பினரின் இறதியசை உதாத்தம் பெறாது . 
ஹாஸ்தினபுரம் , பலகபுரம், மார்தே யபுரம் 

இது 6.2.99 க்குப் புறனடை.. 
6.2.102 குஸுல கூப கும்ப ஸாலம் பி 3 ல 

பி ல " துளை " என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் குஸுல களஞ்சியம் 
கூப கிணஎறு , கும்ப பானை , ஸாலா மண்டபம் 
ஆகியவைகளின் இறுதியசை உதாத்தம் பெறும் . 
குஸலபிலம் களஞ்சியத்தின் காலியான பகுதி 
" கிணற்றின் குழிவான பகுதி " ஸாலா பிலம் “ மண்டபத்திற்குள் 

இருக்குமிடம் 
6.2.103 தி க் ஸப்தர்; க்ராம ஜனபதக்யான சானராடேஷு 

கதை ஆகியவைகளைச் சுட்டும் சொற்கள், சா னராட 
" ஓரிடத்தின் பெயர் " ஆகிய சொற்களுக்கு முன் நிற்கும் திசையைக் 
குறிக்கும் சொற்களின் இறுதி அசை உதாத்தம் பெறும் . 
1 ) பூர்வேஷு காமஸமீ , அபரேஷ் காமஸமீ 
( 8.2.6) ஜனபத - பூர்வபாஞ்சாலா .. அபர பாஞ்சால : ( 3 ) ஆக்யான 
பூர்வாதிராமம் , பூர்வயாயாதம் , அபரயாயாதம் " அதிராமன் அல்லது 
யயாதியைப் பற்றிய கதையின் முன் பகுதி அல்லது இறுதிப் பகுதி " ( 4 ) 
சானராட பூர்வசானராடம் "சானராட என்ற நாட்டின் கிழக்குப் பகுதி " 
ஸ ப்த என்ற சூத்திரத்தில் காணப்படும் சொல் , காலத்தைச் சுட்டும் 

சொற்களும் இதிலடங்குமென்று சுட்டுகிறது . 
6.2.104 ஆசார்யோபஸர்ஜனஸ்சாந்தேவாஸினி 

தனது ஆசிரியர்களின் பெயரிலிருந்து தருவிக்கப்பட்ட ( ஆசார்யோ பஸர்ஜன ) 
மாணாக்கர்களின் பெயர்களைச் சுட்டும் சொற்கள் ( அந்தே வாஸினி) திசைச் 
சொற்களுக்குப்பின் நிற்கும்போது , முதலுறுப்பினரின் இறுதியசை உதாத்தம் 
பெறும் . 
பூர்வபாணினீயா . பாணினியின் தொடக்க காலத்து மாணவர்கள் 
ஆனால் பூர்வ பாணினீயம் வ்யாகரணம் “பாணினிக்கு முன் காலத்து 
இலக்கணம் " 
முதலசையின் உயிர் விருத்தி யாக மாற்றம் பெறும் இரண்டாவது 
உறுப்பினருக்கு முன் நிற்கும் திசையைச் சுட்டும் சொற்கள் ஸர்வ 
ஆகியவைகளின் இறுதியசை உதாத்தம் பெறும் . 


14 


1 


அபாசானாடம் . 


முனைவர் கு . மீனாட்சி 


98 


பூர்வ பாஞ்சாலக : கிழக்குப் பாஞ்சால நாடு 
ஸர்வ பாஞ்சாலக : பாஞ்சால நாடு முழுமையும் இச்சொற்களின் இரண்டாவது 
உறுப்பினரின் முதலசை 7.3.12 ; 13 இன்படி விருத்தியாகும். 
ஆனால் ஸர்வபீரஸ , ஸர்வகாரக இவைகள் 7.3.12 , 13 விதிகளால் விருத்தி 
மாற்றமடையவில்லை. 


6.2.106 பஹுவ்ரீஹௌ விஸ் வம் ஸம்க் ஞாயாம் 

விஸ் வம் எல்லாம் என்ற சொல் முதலுறுப்பினராகவும் , ஒரு பெயரைச் சுட்டும் 
பஹுர்வரீஹித் தொகையில் , விஸ்வம் இறுதியசையில் உதாத்தம் பெறும் . 
விஸ் வதே வ , விஸ் வய்ஸா : 
ஆனால் விஸ்வே ச தே தே வா: விஸ் வதே வா : 
விஸ் வதே வா:, விஸ்வே தே வா : யஸ்ய = விஸ் வதே வ , 
விஸ்வம் மித்ரம் யஸ்ய -விஸ்வமித்ர ஆனால் விஸ் வாமித்ர : 
இச்சூத்திரம் 6.2.1 க்குப் புறனடை . 


6.2.107 உத ராஸ்வேஷுஷு 

(பஹுவ்ரீஹித் தொகையில் ) உத ர வயிறு , அஸ்வ குதிரை இஷு அம்பு 
ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் உறுப்பினரின் இறுதியசை ஒரு பெயரை 
அத்தொகை சுட்டும்போது ) உதாத்தம் பெறும் . 
1 ) வ்ருகோத ர “ பீமனின் பெயர் ” (பாண்டவர்களில் இரண்டாவது 
சகோதரன் ) ; தாமோதர் 
"கிருஷ்ணனின் பெயர் " 
2 ) ஹர்யஸ்வ : ( 8.2.4 ) “ ஒருவரின் பெயர் " யௌவனால் 1 வ : 
3 ) ஸுவர்ணபுங்கேஷு, மஹேஷு ( 8.2.6 ) 
இச்சூத்திரம் 6.2.1 க்குப் புறனடை . 


6.2.108 க்ஷேபே 

உத ர , அஸ் வ , இஷு ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் சொல் , இந்த 
பஹுவ்ரீஹி தொகை இகழ்தல் என்ற பொருளைச் சுட்டும்போது , தனது 
இறுதியசையில் உதாத்தம் பெறும் ( அது ஒரு பெயரைச் சுட்டும் ) 
1 ) குண்டோதர:, கடோத " ர :, “ பானைபோன்ற வயிறுள்ளவன் ” ஒரு பெயர் 
2 ) கடு காஸ்வ :, ஸ்பந்தி தாஸ் வ : 
3 ) அநிகாதேஷு , சலாசலேஷு 


6.2.109 நதீ பிந்து னி 

ஒரு பசீவ்ரீஹி தொகையில் பந்து என்ற சொல் இரண்டாவது 
உறுப்பினராகவும் , நதி என்ற ஸம்க் ஞாவினால் சுட்டப்படும் சொற்கள் 
முதலுறுப்பினராகவும் அமையும் தொகையில் , முதலுறுப்பினரின் இறுதியசை 
உதாத்தம் பெறும் . 
கார்கீ பந்து : கார்கி என்பவளைத்தன் உறவினராகக் கொண்டவன் ; 


99 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வாத்ஸி பிந்து " ஆனால் ப்ரஹ்ம பந்து : 


6.2.110 நிஷ்டோபஸர்க " பூர்வ மன்பதரஸ்யாம் 

ஒரு பஹுவரீஹித் தொகையில் நிஷ்டா என்ற ஸம்க் ஞாவினால் சுட்டப்படும் 
சொற்கள் உபசர்க்கத்துடன் சேர்ந்து அதாவது உப சர்க்கத்தைத் தொடர்ந்து . 
முதலுறுப்பினராக அமையும்போது , அதன் இறுதியசை விருப்பாக உதாத்தம் 
பெறும். 
ப்ரதெ ௗதமுக : அல்லது ப்ரதெ ௗதமுக : ( 6.2.197 ) 
அல்லது ப்ரதௌத முக : “ யாருடைய முகம் கழுவப்பட்டதோ அவன், ஆனால் 
ப்ரஸேசகமுக : (6.2.139 ) 
ஸுஷ்கமுக : ( 6.1.206 ) 


6.2.111 உத்தர பதாதி : 

இரண்டாவது உறப்பினரின் முதலசை உதாத்தம் பெறும் . 
இது ஒரு அதிகார சூத்திரம் . இச்சூத்திரத்திலிருந்து தொடங்கி 6.2.136 
வரை உத்தரபதாதி அனுவிருத்தியாகும் . உத்தரபத என்ற சொல் 
இவ்வத்தியாயத்தின் முடிவுவரை அனுவிருத்தியாகும் . ஆதி என்ற சொல் 
6.2.187 வரை பயன்படுத்தப்படும் . 


6.2.112 கர்ணோ வர்ணலக்ஷணாத் 

ஒரு பஹுவ்ரீஹித் தொகையில் கர்ண காது என்ற சொல் இரண்டாவது 
உறுப்பினராகவும் , நிறம் ( வர்ண ) அல்லது அடையாளத்தைச் சுட்டும் சொல் 
( லக்ஷண) முதலுறுப்பினராகவும் நிற்கும்போது இரண்டாவது உறுப்பினரின் 
முதலசை உதாத்தம் பெறும் . 


1 ) 


ஸு க்லகர்ண : “ வெளுப்பான காதுடையவன் 
க்ருஷ்ணகர்ண : “ கருப்பான காதுடையவன் 


11 


2 ) 


தாத்ராகர்ண : “ காதில் அரிவாள் அடையாளமிடப்பட்ட " மாஸங் 
கர்ண : தாத்ர , ஸங்கு ஆகியவகைள் 6.3.115 இல் 
விதிக்கப்பட்டபடி நெடிலாகும் . 
மாடுகள் யாருடையது என்பதைப் பிரித்துக்காட்ட தாத்ர , சங்கு 
ஆகியவைகளின் அடையாளம் இடப்படும் . இச்சூத்திரம் 
இதைக்குறிக்கிறது . ஆனால் ஸுதூ லகர்ண :, ஸ் வேதபாத : 


6.2.113 ஸம்க் ஞௌபம்யோஸ் ச 

ஒரு பெயர் அல்லது ஒற்றுமை ஆகியவைகளைச் சுட்டும்போது பசீர்வரீஹித் 
தொகையின் இரண்டாவது உறுப்பினராக நிற்கும் கர்ண என்ற சொல்லின் 
முதலசை உதாத்தம் பெறும் . 
குஞ்சிகர்ண : பெயர் 


முனைவர் கு . மீனாட்சி 


100 


மணிகர்ண: பெயர் கோகர்ண : பசுவின் காதுபோன்ற காதுடையவன் 
கரகர்ண : கழுதையின் காது போன்ற காதுடையவன் 


91 


6.2.114 கண்ட ப்ருஷ்ட க்ரீவஜங்கம் ச 

ஒரு பெயர் அல்லது ஒற்றுமையைச் சுட்டும் பஹூவ்ரீஹித் தொகையின் 
இரண்டாவது உறுப்பினராக நிற்கும் கண்ட தொண்டை ஹுருஷ்ட முதுகு , 
க்ரீவ கழுத்து , ஜங்கா தொடை , ஆகியவைகளின் முதலசை உதாத்தம் 
பெறும் . 
ஸி தி கண்ட ?: நீலகண்டன் : பெயர்கள் 
கரகண்ட ., உஷ்ட்ரகண்ட 
( உவமை ) “ ஒட்டகத்தின் கழுத்தைப் போன்று கழுத்தையுடைவன் 
ஸுக்ரீவ , நீலக்ரீவ ( பெயர் ) 
கோ க்ரீவ : அஸ்வக்ரீவ் : ( ஒற்றுமை ) பசு அல்லது. குதிரையின் கழுத்தைப் 
போன்ற கழுத்தையுடையவன் 
காண்டப்ருஷ்ட :, நாக ப்ருஷ்ட பெயர் 
கோ ப்ருஷ்ட:, அஜப்ருஷ்ட: பசு அல்லது ஆட்டின் முதுகு போன்ற முதுகைக் 
கொண்டவன் 
நாடீஜங்க " :, தாலஜங்க : பெயர் 
கோர் ஜங்க ., அஸ்வ ஜங்க ": பசு அல்லது குதிரையின் முழங்கால் போன்ற 
தொடையுடையவன் 


6.2.115 ஸ்ருங்கம் அவஸ்தாயாம் ச 

வயது ( அவஸ்தா ) ( அல்லது பெயர் அல்லது ஒற்றுமை) ஆகியவைகளைச் 
கட்டும் பஹுவ்ரீ ஹித் தொகையின் இரண்டாவது உறுப்பினராக நிற்கும் 
ஸ் ரு ங்க என்ற சொல்லின் முதலசை உதாத்தம் பெறும் . 
வயது - உத் க தஸ் ருங்க ": “ கொம்புகள் வெளியே ( தெரிய ) வரும் வயதுடைய 
மாடு " 
த்வயங்குல ஸ் ருங்க “ இரண்டங்குல நீளம் வளர்ந்துள்ள 
கொம்புகளையுடைய மாடு " ; த்ர்யங்குல ஸ் ருங்க ": 
பெயர் - குஸ்ய ஸ்ருங்க பெயர் 
ஒற்றுமை - கோ ஸ் ருங்க - மாட்டின் கொம்பு போன்ற கொம்புடைய " 


6.2.116 நஞோ ஜரமா மித்ர ம்ருதோ: 

ஜா முதுமையடையும் , மர இறக்கும் மித்ர நண்பன் ம்ருத இறந்த 
ஆகியவைகள் இரண்டாவது உறுப்பினராக அமையும் பஹுவ்ரீஹித் 
தொகையின் முதலுறுப்பினர் எதிர்மறையொட்டான நஞ் ஆகும்போது , 
இரண்டாவது உறுப்பினரின் முதலசை உதாத்தம் பெறும் . 
அஜா முதுமையடையாத , அமர அழியாத , மரணமற்ற 
அமித்ர பகைவன் அம்ருத “ இறவாத , அமிர்தம் " 6.2.172 க்கு இது 
புறனடை . 


101 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


- 4 


6.2.117 ஸோர் மனஸீ அலோமோஷலீ 

லோமன் மயிர் , உஷஸ் விடியற்காலை என்ற சொற்களைத் தவிர்த்த மற்ற 
மன் அல்லது அஸ் ஈற்றுச் சொற்கள் இரண்டாவது உறுப்பினராகவும் ஸு 
முதலுறுப்பினராகவும் அமையும் பஹுவ்ரீஹித் தொகையில் , இரண்டாவது 
உறுப்பினரின் முதலசை உதாத்தம் பெறும் . 


1 ) கர்மன் சிறந்த செயல் செய்பவன் ஸுதர்மன் ( 5.4.124 ); ( 2 ) ஸயஸ ஸ் 
புகழ் வாய்ந்த ஆனால் ஸுலோமன் அழகிய தலைமுடியைக் கொண்ட " 
ஸஷஸ் அழகிய வைகறை 


6.2.118 க்ரத்யாத யஸ் ச 

ஸு வைத் தொடர்ந்து க்ரது புத்தி , அறிவு நுட்பம் முதலிய சொற்கள் 
இரண்டாவது உறுப்பினராக நிற்கும் பஹு வர்ஹித் தொகையில் 
இரண்டாவது உறுப்பினரின் முதலசை உதாத்தம் பெறும். 
க்ரது “ நுண்ணறிவுள்ள, புத்திசாலித்தனமான "; ஸ்த்ருஸீக : 
அழகான , ஸுப்ரதீக : அழகானவன் 


. 


6.2.119 ஆத் யுதாத்தம் த்வ்யச்சந்த ஸி 

வேதமொழியில் முதலசையில் உதாத்த சுரம் கொண்ட ஈரசைச் சொல் 
ஸுவைத் தொடர்ந்து நிற்கும் பஹுவ்ரீஹித் தொகையின் , இரண்டாவது 
உறுப்பினரின் முதலசை உதாத்தம் பெறும் . 
அதாவது இச்சொல் தனது சுரத்தை நீடித்து வைத்துக் கொள்ளும் , 
ஸ்வஸ் வாஸ்த்வா ஸுரதாமர்ஜயேம ( ரிக் 10 , 76 ஸ்வஸ் ஸ : “ நல்ல 
குதிரையுடையவன் " ஆனால் ஸுபாஹு ( 6.2.172 ) . இது பின்னால் வரும் 
172 க்கு முன்னாலேயே விதிக்கப்பட்டிருக்கும் புறனடை . 


6.2.120 வீர வீர்யௌ ச 

( வேத மொழியில் பஹுவ்ரீஹித் தொகையில் ஸு வைத்தொடர்ந்து 
இரண்டாவது உறுப்பினராக அமையும் ) வீர வீரன் வீர்ய பலம் என்ற 
சொற்களின் முதலசை உதாத்தகரம் பெறும். 
ஸுவீர , ஸுவீர்ய , ஸுவீரேண தே . ஸுவீர்யஸ்ய பதய : ஸ்யாம 


6.2.121 கூல தார லூல மூல ஸாலாக்ஷ 

ஸமமவ்பாவே 
ஒரு அவ்யயிபாவத் தொகையில் , கூல , தீர , கரை , தூல பஞ்சு . மூல வேர் , 
ஸாலா அரண்மனை, மண்டபம் அக்ஷ, ஸம ஆகியவைகள் இரண்டாவது 
உறுப்பினராக நிற்கும்போது , அவைகளின் முதலசை உதாத்தம் பெறும் . 
உபகூலம் , உபதீரம் கரைக்கு அருகில் , பரிமூலம் வேரைச் சுற்றி , பரிஸாலம் 
மண்டபத்தைச் சுற்றி , ஸுஸமம் உபாக்ஷம் 
ஆனால் உபகும்பம் “ பானைக்கருகில் " 
பரி , ப்ரதி , உப , அப என்ற உபசர்க்கங்களுடன் நிற்கும் கூல முதலியவைகள் 


தத்புருஷத் தொகையில் ஸாலா இரண்டாவது உறுப்பினராகவும் , 
முனைவர் கு . மீனாட்சி 

102 
தனது கரத்தை இழக்கும் (பார்க்க 6.2.33 ) 
ஆயினும் , இச்சூத்திரம் அதற்குத் தடைவிதித்து , கூல முதலியவைகள் 

உதாத்த சுரம் பெறுமென்று விதிக்கிறது . 
6.2.122 கம்ஸ மந்த ஸர்ப பாய்ய காண்டம் த் விகெ 

த்விகு தொகையின் கீழ்க்கண்ட இரண்டாவது உறுப்பினர்கள் தனது 
முதலசையில் உதாத்தம் பெறும் : - கம்ஸ மந்த ஸர்ப முறம் , பாய்ய ஒரு 
அளவையின் பெயர் ” காண்ட பத் விகம்ஸ : இரண்டு கம்ஸத்துக்கு 
வாங்கியது 
( 5.1.25 ; 28 ) , த் விமந்த : இரண்டு மந்தங்களுக்கு வாங்கியது . ( 5.1.19 ; 

28 ) ; த்விஸர் ; த்விபாய்ய , த் விகாண்ட (5.2.37 ); ஆனால் பரமகம்ஸ 
6.2.123 தத்புருஷே ஸாலாயாம் நபும்ஸகே 


அத்தொகை நபும்ஸகமாகவும் அமையும்போது இச்சொல்லின் முதலசை 
உதாத்தம் பெறும். 
ப்ராஹ்மண ஸாலம் , க்ஷத்ரியஸாலம் பிராம்மணர்கள் அல்லது 
க்ஷத்திரியர்களின் மண்டபம். 
த்ருட் ஸாலம் ப்ராஹ்மண குலம் பிராம்மணக்குடும்பம் நிரந்தரமான 
மண்டபத்தைக் கொண்டது ( பஹுவ்ரீஹித் தொகை ) ப்ராஹ்மணஸாலா 
(பெண்பால் ) 


6.2.124 கந்தா ச 

( நபும்ஸகமாக அமையும் தத்புருஷத் தொகையில் ) இரண்டாவது 
உறுப்பினராக நிற்கும் கந்தா நகரம் என்ற சொல்லின் முதலசை உதாத்தம் 
பெறும். 
ஸெ ௗஸமீகந்தம் , அத் வரகந்தம் நகரங்களின் பெயர்கள் 
ஆனால் தா r கந்தர் 


. 


6.2.125 ஆதி ஸ் சிஹணாதீ னாம் 

கந்தா என்ற சொல்லை யிறுதியில் கொண்ட நபும்ஸக தத்புருஷ த் 
தொகையில் ) , சிஹண முதலியவைகள் முதலுறுப்பினராக நிற்கும்போது 
அச்சொற்களின் முதலசை உ.தாத்தம் . பெறும் 
சிஹண கந்தம், மட ரகந்தம் , 
வைதுல கந்தம், “ நகரங்களின் பெயர்கள் 
ஆதி என்ற சொல் 111 இலிருந்து தொடர்ந்து அனுவிருத்தியாகும்போதும் , 
முதற்சொல்லின் முதலசை உதாத்தம் பெறும் என்று சுட்டுவதற்காக 
இச்சொல்லைத் திரும்பவும் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது . 


103 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.2.126 சேல கேட்ட கடு க காண்ட ம் கர்ஹாயாம் 

சேல சேலை , கேட புல் , கடு க கசப்பு . காண்ட அம்பு ஆகியவைகள் 
இறுதியுறுப்பினராக நிந்தித்தல் என்ற பொருளைச் சுட்டும் தத்புருஷத் 
தொகையில் அமையும் போது , அவைகளின் முத லசை உதாத்தம் பெறும் . 
புத்ரசேலம் சேலையைப் போன்ற மகன் அதாவது கெட்ட மகன் , 
உபானத்கே டம் “ மோசமான செருப்பு , த தி * கடுகம் பழைய தயிறு , 
பூ தகாண்டம் கெடுதி யுண்டாக்கும் ஆள் , ஆனால் பரமசேலம் . 


6.2.127 சீரமுபமானம் 

தத்புருஷத் தொகையினிறுப்பினராக அமையும் சீர கந்தை என்ற சொல் 
உவமைச் சொல்லாக அமையும்போது , அதன் முதலசை உதாத்தம் பெறும் . 
வஸ்த்ரசீரம் கந்தல் துணி 


6.2.128 பலல ஸூப ஸாகம் மிஸ்ரே 

கலவை ( மிஸ்ரே ) என்ற பொருளைச் சுட்டும் தத்புருஷத் தொகையின் 
இறுதியுறுப்பினராக அமையும் பலல ஒரு இனிப்புப் பண்டம் , ஸூப குப்பு , 
ஸாகம் காய்கறி ஆகியவைகளின் முதலசை உதாத்தம் பெறும் . 
கூட பலலம் “ வெல்லத்தில் கலந்த இனிப்புப் பண்டம் ” , 
மூலக ஸூபம் - முள்ளங்கி குப்பு , முத் க ஸாகம் பயத்தம் பருப்புடன் கலந்த 
கறி 
ஆனால் பரமபலலம் 


6.2.129 கூல ஸூத ஸ்தல கர்ஷா : ஸம்க் ஞாயாம் 

பெயரைச் சுட்டும் தத்புருஷத் தொகையின் இறுதியுறுப்பினராக நிற்கும் கூல 
கரை , எத , உலர்ந்த கம்பு , ஸ்த ல இடம் , கர்ஷ வேலை ஆகியவைகளில் 
முதலசை உதாத்தம் பெறும் . 
தா r கூலம் , தேவஸுதம் , தாண்டாயன ஸ்தலீ, தாக்ஷிகர்ஷ 
" கிராமங்களின் பெயர் " . 


6.2.130 அகர்மதாரயே ராஜ்யம் 

கர்மதாரயமல்லாத தத்புருஷத் தொகையினிறுதியுறுப்பினராகராஜ்யம் அரசு 
என்ற சொல் நிற்கும்போது அதன் முதலசை உதா த்தம் பெறும் . 
ப்ராஹ்மண ராஜ்யம் , க்ஷத்ரியராஜ்யம் ஆனால் பரமராஜ்யம் ( கர்மதாரயம் ) 


6.2.131 வர்க் யாத யஸ் ச 

கர்மதாரயமல்லாத தத்புருஷத் தொகையின் இறுதியுறுப்பினராக நிற்கும் 
வர்க் ய முதலிய சொற்களின் முதலசை உதாத்தம் பெறும் . 
வாஸுதே வ வர்க் ய :, வாஸுதே வ பக்ஷ்ய : “ வாசுதேவனின் கட்சியைச் 
சேர்ந்தவன் " ஆனால் பரமவர்க் ய : 
வர்க் ய வகுப்பு என்று தனியாக எங்கும் காணப்படவில்லை . 


முனைவர் கு . மீனாட்சி 


104 . 


தி காதி வகுப்பின் ஒரு பகுதியாகக் கூறப்பட்டிருக்கும் வர்க , பூக 
க ண , பக்ஷ" என்பவைகள் யத் ஒட்டோடு வரும் . இவைகளையே இது 
குறிக்கும் . 


6.2.132 புத்ர : பும்ப்ய : 

( தத்புருஷத் தொகையில் ) ஒரு ஆண்பாற்சொல்லுக்குப்பின் வரும் புத்ர என்ற 
சொல்லின் முதலசை உதாத்தமாகும் . கௌனடி புத்ர :, தாமகபுத்ர : “ கௌனடி 
அல்லது தாமகன் என்பவனின் மகன் 

ஆனால் கார்கீபுத்ர : 
(பெண்பாற்சொல்லைத் தொடர்ந்து புத்ர நிற்கிறது ) 


6.2.133 நாசார்ய ராஜரு த்விக்ஸம்யுக்த க் ஞாத்யாக் யேப்ய : 

(தத்புருஷத் தொகையில் ), ஆசார்ய ஆசிரியர் , ராஜன் அரசன் , ருத்விக் 
புரோகிதர் , ஸம்புக்த மனைவி வழி உறவினர் , க் ஞாதி ‘ இரத்த சம்பந்த 
உறவினர் , இப்பொருட்களைச் சுட்டும் மற்ற சொற்கள் இவைகளுக்குப்பின் 
நிற்கும் புத்ர என்ற சொல்லின் முதலசை உதாத்தம் பெறாது . 
சூ . 132 க்குப் புறனடை . 


3 . 


1 ) ஆசார்யபுத்ர :, உபாத் 4 யாயபுத்ர : 
" ஆசிரியரின் மகன் , ( 2) ராஜபுத்ர : ஈர்வர புத்ர : “ அரசனின் மகள் " ( 3 ) 
ருத்விக்புத்ர:, யா க்ஷீகபுத்ர : “ புரோஹிதரின் மகன் ( 4 ) ஸம்யுக்த புத்ர :, 
ஸ் யாலபுத்ர :, மைத்துனரின் மகன் ( 5 ) க் ஞாதிபுத்ர பித்ருவ்யபுத்ர :, 
மாதுலபுத்ர : தந்தையின் உடன் பிறந்தவரின் மகன் , மாமன் மகன் . 


6.2.134 சூர்ணாதீ வ்யப்ராணிஷஷ்ட்யா : 

( தத்புருஷத் தொகையில் , உயிரினங்களைச் சுட்டும் சொற்களைத் தவிர்த்த 
மற்ற ஆறாம் வேற்றுமைச் சொற்களுக்குப்பின் நிற்கும் “ சூர்ண ” மாவு , பொடி 
முதலிய சொற்களின் முதலசை உதாத்தம் பெறும் . முத் க சூர்ணம் 
பயத்தமாவு , மசூரசூர்ணம் மசூர் பருப்புப்பொடி 
ஆனால் மத்ஸ்யசூர்ணம், பரமசூர்ணம் 


6.2.135 ஷட் ச காண்டாதீனி 

மேற்சூத்திரங்களில் கூறப்பட்ட காண்ட’வில் தொடங்கும் ஆறு சொற்கள் 
( ஷட் ) ( அதாவது காண்ட ( 126 ) , சீர ( 127 ), பலால ( 128 ), ஸூப் ( 128 ), கூடல ( 128 ) 
உயிரினங்களைச் சுட்டும் சொற்களைத் தவிர்த்த மற்ற ஆறாம் வேற்றுமைச் 
சொற்களுக்குப்பின் நிற்கும்போது அவைகளின் முதலசை உதாத்த 
சுரம்பெறும் . 


1 ) 


நிந்தைப் பொருளல்லாமல் வரும்போது தர்பீகாண்டம் , 
ஸர்காண்டம் ( 126 ) தர்ப்பைப்புல்லின் தண்டு கோரையின் தண்டு 


105 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


2 ) 


உவமைச் சொல் அல்லாமல் வரும்போது குஸசீரம்- குஸ 
புல்லாலாக்கப்பட்ட துணி " (127 ) 


3) 


கலவைப் பொருளல்லாமல் வரும்போது திலபலாலம் " எள்ளாலான 
ஆப்பம்” ( 128); முத் க ஸ u : 
“பயத்தம் பருப்பு கஞ்சி ", மூலகஸாகம் முள்ளங்கி 


4 ) பெயரைச் சுட்டாமல் வரும்போது நதீ 3 கூலம் ஆற்றின் கரை 

( 129 ) 
கர்ஹா ( 126 ) , உபமா ( 127 ) , மிஸ்ர ( 128 ) , ஸமக்ஞா ( 129 ) ஆகியவைகளை 
நிபந்தனையாகக் கூறப்பட்டிருக்கும் சூ .. 6.2.126-129 வரையிலான விதிகள் 
இங்கு பயன்படுத்த இயலாது . ஆகவே , இவைகளைத் தவிர மற்ற சூழல்களி 
லும் செயற்படுமென்பதை இவ்விதி சுட்டுகிறது . 


6.2.136 குண்டம் வனம் 

காடு என்ற பொருளைச் சுட்டும் தத்புருஷத் தொகையினிறுதி உறுப்பினராக 
நிற்கும் குண்ட கிண்ணம் என்ற சொல்லின் முதலசை உதாத்தம் பெறும் . 
தர்பீகுண்ட ம் ஒரு காட்டின் பெயர் ( தர்ப்பைப் புல்லின் காடு ) ஆனால் 
ம்ருத்குண்டம் மண்பாத்திரம் 


6.2.137 ப்ரக்ருத்யா காலம் 

தத்புருஷத் தொகையினிறுதியுறுப்பினராக நிற்கும் பீகால மண்டையோடு 
என்ற சொல் அல்லது அதே பொருளைச் சுட்டும் மற்ற சொற்கள் தனது மூல 
கரத்தை (ப்ரக்ருத்யா ) நீடித்து வைத்துக் கொள்ளும் . 
கும்பீபகாலம் / - கபாலம் - நடபாலம் பிட்சைப் 

பாத்திரமாகப் 
பயன்படுத்தப்படும் மண்டையோடு 


6.2.138 ஸிதே நித்யாபீஹ்வஜ் பீஹுவ்ரீஹாவப் ஸத் 

பஸத் என்ற சொல்லைத் தவிர்த்து மற்ற எப்போதுமே பலவசைகளைக் 
கொண்டதான சொல் 

சொல் என்றில்லாவிட்டால் ஒரு பஹுவ்ரீ ஹித் 
தொகையினிறுதி உறுப்பினராக , ஸிதி வெள்ளை என்ற சொல்லுக்குப் பின் 
நிற்கும்போது , அச்சொல் தனது மூல சுரத்தை நீடித்து வைத்துக் கொள்ளும் . 
ஸிதிபாத " வெளுப்பான காலைக் கொண்ட , ஸித்யம்ஸ:, ஸித்யௌஷ்ட . 
ஆனால் தர்ஸ னீயபாத “ அழகிய கால்களை கொண்ட ; ஸி திக்குத் . 
வயதைச் சுட்டுமாறு ககுத் பயன்படுத்தப்படுமிடங்களில் , அதனிறுதி அ 
கெடும் . ( 5.4.146 ) . வயதைச் சுட்டும் தொகையைத் தவிர்த்த மற்ற 
தொகைகளில் ககுத என்று நிற்கும் ஆகையால் இச்சொல் எப்போதுமே 
பலவசைகளைக் கொண்ட சொல்லென்று கூற இயலாது . 
ஸி 1 திலலாட :, ஸிதிப்ஸத் 


முனைவர் கு . மீனாட்சி 


106 


6.2.139 க திகாரக உபபதாத் க்ருத் 

தத்புருஷத் தொகையில் க்ருத் ஒட்டில் முடியும் சொல் இறுதியுறுப்பினராக 
அமைந்து , அதற்கு முன் கதி என்ற ஸம்க் ஞாவினால் கட்டப்படும் சொற்கள் 
அல்லது காரக ( 1.4.2 : அல்லது உப்பத ( 3.1.92 ) ஆகியவைகள் நிற்குமானால் 
அத்தொகையினிறுயுறுப்பினரின் மூல கரம் நீடித்து நிற்கும் . 


1 . 


க தி - ப்ரகரண “ உற்பத்தி ", ப்ரகாரக உற்பத்தி செய்பவர் 


2 . 


காரக - இத் மப்ரவ்ரஸ் சன கோடரி ஸ்தம்பே ரம ( 3.2.13 ) 


3 . 


உபபத - ஈஷத்கர ( 3.3.126 ) 
ஆனால் தே வத த்தஸ்ய காரக :-தே வதத்தகாரக ( காரகமல்ல ) 


6.2.140 உபே வனஸ்பத்யாதி ஷூ யுக பத் 

வனஸ்பதி முதலிய தொகைகளில் இரண்டு உறுப்பினர்களுமே ஒருங்கே 
தனது மூல சுரத்தை நீடித்து வைத்துக் கொள்ளும் . 
வனஸ்பதி காடுகளின் தெய்வம் 
ப்ருஹஸ்பதி - தேவர்களின் குரு 
தனூ நபாத் , பெயர் 
ஸு ன : ஸே : பெயர் 
ஸ ண்டாபர்கௌ , த்ருஷ்ணா வரூத்ரீ 
பம்பா விஸ் வ வயஸௌ, மர்க் ருத்யு: 


6.2.141 தேவதாத் வந்த் வே ச 

தேவதைகளின் பெயர்களைக் குறிக்கும் சொற்களாலாக்கப்பட்ட துவந்துவத் 
தொகையிலும் , ஒருங்கே இரண்டு உறுப்பினர்களின் மூல சுரமும் நீடிக்கும் . 
இந்த்ராவருணௌ , இந்த்ராஸோமௌ 


6.2.142 நோத்தரபதே அனுதாத்தாதாவ ப்ருதி வீருத்ர பூஷ மந்திஷு 

ப்ரு தி i பூமி தேவி , ருத்ர , பூஷன் கடவுளர்களின் பெயர்கள் , மந்தின் 
புனிதப்பானம் என்பவைகளைத் தவிர்த்து மற்ற அனுதாத்த அசையில் 
தொடங்கும் சொற்கள் இறுதியுறுப்பினராக அமையும் துவந்துவத்தொகையில் 
இரண்டு உறுப்பினர்களும் ஒருங்கே தனது மூல கரத்தை நீடித்து வைத்துக் 
கொள்ளாது . இந்த் ராக் னீ, இந்த்ராவாயூ 
ஆனால் த்யாவா ப்ருதிவ்யௌ, ஸோமாருத் ரௌ 


6.2.143 அந்த : 

( இச்சூத்திரத்தில் தொடங்கி , இந்தப் பாதத்தினிறுதி சூத்திரம் வரை ( ஒரு 
தொகையினிறுதியுறுப்பினரின் ) இறுதியசை உதாத்தம் பெறும் . இது ஒரு 


107 


பாணினியின் அஷ்டபாத்தியாயி 


அதிகார சூத்திரம் அந்த : இப்பாதத்தினிறுதி வரை அனுவிருத்தியாகும் . 


6.2.144 தாத க " ஞ் க்தாஜ பி த்ரகாணாம் 

த , அத , கஞ், க்த , அச் , அப் , இத்ர , க ஆகிய வொட்டுக்களில் முடியும் 
சொற்கள் இறுதியுறுப்பினராகவும் , ( க தி எனப்படும் சொற்கள் அல்லது 
காரக , அல்லது உபபத முதலுறுப்பினராகவும் அமையும் ) தொகையில் 
இறுதியுறுப்பினரின் இறுதியசை உதாத்தம் பெறும் . 


1 . 


த - ஸுந்த : நன்றாக வழிகாட்டுபவன் 
அவப்ருத யாகத்தின் யஜமானரின் புனித நீராட்டு 


2 . 


அத - ஆவஸத இருப்பிடம் , வீடு 
உபவஸ்த உண்ணாவிரதம் இருக்கும் தினம் 


3 . 


கஞ் - ப்ரபேத - பிளத்தல் , உடைத்தல் 
காஷ்டபேத விறகு உடைத்தல் 


4 .. 


3 


க்த - தூ ராதாக த ‘தொலைவிலிருந்து வந்து சேர்ந்த 
விஸுஷ்க பலவகையில் உலர்த்தப்பட்ட 
ஆதபஸு ஷ்க வெய்யிலில் உலர்த்திய 


5 . 


அச் - ப்ரக்ஷய சிறந்த இருப்பிடம் 
ப்ரஜய 


6 . 


அப் - ப்ரலவ - துண்டு , ப்ரஸவ 


7 . 


இத்ர - ப்ரலவித்ர வெட்டுதல் ப்ரஸவித்ர 


8 . 


க 


கோ வ்ருஷ காளை 
ஆனால் ஸுஸ்துதம் ஸு ஒரு கர்ம ப்ரவசனீயம் , கதி அல்ல , 


6.2.145 ஸுபமானாத் கத : 

ஸு அல்லது உவமைச் சொல்லைத் தொடர்ந்து நிற்கும் க்த வில் முடியும் 
சொல்லினிறுதியசை உதாத்தம் பெறும் . 
ஸு- ஸுக்ருதம் சிறப்பாகச் செய்த ஸுபுக்தம் நன்றாக உண்ட 6.2.49 க்கு 
இது புறனடை . 
உபமான - வ்ருகாவலுப்தம் ஓநாய் போன்று தனது இரையின் மேல் பாய்ந்த 
6.2.48 க்கு இது புறனடை . 
ஸஸப்லுதம் - முயலைப் போன்று தாவிய , ஸிம்ஹ வினர்தி3தம் சிங்கத்தைப் 
போன்று கர்ஜிக்கின்ற 


8 


முனைவர் கு . மீனாட்சி 


108 


ஸு ஒரு கதி ச் சொல்லாக வராமல் உபசர்க்கமாகும்போது இவ்விதி 
செயற்படாது . காட்டாக ஸுஸ்லுதம் பவதா. 


6.2.146 ஸம்க் ஞாயாமனாசிதாதீனாம் 

அசித சேகரிக்கப்பட்ட , திரட்டிய வகுப்பைச் சேர்ந்த சொற்களைத் தவிர்த்த 
( அனாசித ) மற்ற க்த ஒட்டில் முடியும் சொற்கள் இறுதியுறுப்பினராக நிற்கும் 
தொகையின் முதலுறுப்பினர் , கதி , அல்லது காரக அல்லது உபபதமாக 
அமையும்போது ), பொருள் ஒரு பெயரானால் , அதனிறுதியுறுப்பினரின் இறுதி 
அசை உதாத்தமாகும் . 
ஸம்பூ த : ராமாயண :, உபஹூத : ஸாகல்ய : ( 6.2.49 க்குப் புறனடை ) 
த னுஷ்காதா நதீ , சூத் தால காதம் நகரம் , ஹஸ்திம்ரு தி தா பூமி : 
(6.2.48 க்குப் புறனடை ) ஆனால் அசித குவித்த , சேகரித்த , ஆஸ்தாபித 
நிர்மாணித்த 


வா : ஸம்ஹிதா அக வி 
அசித வகுப்பைச் சேர்ந்த ஸம்ஹிதா என்ற சொல் கோ பசு என்ற 
பொருளைச் சுட்டாமல் வேறொரு பொருளைச் சுட்டும் போது அதனிறுதியசை 
உதாத்தம் பெறாது . ஆனால் கோ ( பசு ) என்ற பொருளில் அதனிறுதியசை 
உதாத்தமாகும் . 


6.2.147 ப்ரவ்ருத் தாதீ னாம் ச 

க்த ஒட்டில் முடியும் ப்ரவ்ருத்த பரப்பிய , வளர்ந்த வகுப்பைச் சேர்ந்த 
சொற்களின் (இறுதியுறுப்பினராக நிற்கும் ஒரு தொகையில் ) இறுதியசை 
உதாத்தம் பெறும் . 
ப்ரவ்ருத் த * ம் யானம் நீண்ட வண்டி 
ப்ரவ்ருத் த : வ்ருஷல: பலம் பொருந்திய விருஷலன் 

கவிஸ ஸ்த:, ப்ரயுக்தா ஸக்தவ :, அவஹித:, போகே 36.2.48,49 க்குப் புறனடை . 
6.2.148 காரகாத் த த்த ஸ்ருதயோரேவாஸி ஷி 

காரகத் தொடர்பைக் குறிக்கும் சொல் முதலுறுப்பினராகவும் , த 3 த்த 
கொடுக்கப்பட்ட ஸ் ருத கேள்விப்பட்ட என்ற க்தவில் முடியும் சொற்கள் 
மட்டுமே இறுதியுறுப்பினராகவும் அமையும் ஒரு பெயரைச் கட்டுவதாகவும் , 
ஆசீர்வாதம் 

பொருளைச் சுட்டுவதாகவும் அமையும் 
தொகையினிறுதியுறுப்பினரின் இறுதியசை உதாத்தம் பெறும் . 
தே வா ஏனம் தே யாஸுர் தே வத த்த : ஒரு பெயர் கடவுளால் 
கொடுக்கப்பட்டவன் ; விஷ்ணு : ஏனம் ஸ்ரூயாத் விஷ்ணுண் ருவ : ஒரு பெயர் 
(விஷ்ணுவால் செவிசாய்க்கப்பட்ட ) 
ஆனால் தே வபாலித : தேவர்களால் காக்கப்பட்ட (6.2.48 ) ஒரு பெயரானாலும் 
6.2.146 ஜப் பயன்படுத்தி ஆக்கப்படவில்லை ஆகையால் இறுதியசையில் இது 


என்ற 


109 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


உதாத்தம் பெறாது . அதாவது இச்சூத்திரம் ( 6.2.148 ) இதைக் கட்டுப்படுத்தாது 
ஆகையால் , காரகத் தொடர்புடைய சொல் முதலுறுப்பினராகவும் க்த ஒட்டில் 
முடியும் சொல் இறுதியுருப்பினராகவும் , கொண்ட , ஒரு பெயரைச் சுட்டும் . 
தொகை ஆசீர்வாதம் என்ற பொருளில் அமையும்போது 6.2.146 இல் 
விதிக்கப்பட்டபடி அத்தொகையினிரண் டாவது உறுப்பினரின் இறுதியசை 
உதாத்தம் பெறாது , அச்சொல் 6.2.48 விதிக்கு உட்பட்டது . க்த வில் முடியும் 
சொல் த த் ா , ஸ்ரு த என்பவைகளாகும்போது மட்டுந்தான் இவ்விதி 
செயற்படும் . 
ஏவ ( மட்டும் ) என்பது காரக த் தொடர்புடைய சொல்லோடு மட்டும்தான் , 
த த்த ஸ் ருத ஆகியவைகள் இவ்வாறு சுரம் பெறும் என்று காரக த்துக்கு 
கட்டுப்பாடு விதிக்கிறது . த த்த ஸ் ருத என்பவைகளுக்கு அல்ல . 
ஏனென்றால் , த த்த , ஸ் ருத ஆகியவைகள் காரகமல்லாத சொற்களைத் 
தொடர்ந்து நிற்கும்போது இத்தகைய சுரம் பெறும். எ ஸ் ருத : தே வகாதா 
( ஆசீர்வாதம் என்ற பொருளைச் சுட்டவில்லை ) 
தே வத த்த அர்ஜுனனின் சங்கின் பெயர் . இது தொகையின் முதலுறுப்பு 
காரக உறவையோ ஆசீர்வாதம் என்ற பொருளையோ சுட்டவில்லை ( 6.2.48 ) 


6.2.149 இத்த ம்பூ தேன க்ருதமிதி ச 

காரக ச் சொல்லைத் தொடர்ந்து க்த ஒட்டில் முடியும் சொற்கள் ஒரு 
தொகையிலமைந்து அத்தொகை இத்தகைய நிலையில் ஒருவனால் 
செய்யப்பட்ட என்ற 

பொருளைச் 

கட்டும்போது 
அத்தொகையினிறுதியுறுப்பினரின் இறுதியசை உதாத்தம் ஆகும் . 
ஸுப்தப்ரஸபிதம் தூங்குலையில் கூறப்பட்ட , ப்ரமந்தககீ தம் குடித்த 
நிலையில் பாடப்பட்ட 6.2.48 க்குப் புறனடை . 


6.2.150 அனா பாவ கர்மவசன : 

ஒரு நிலைமை அல்லது செயப்படுபொருளைச் சுட்டும் ( பாவகர்ம வசன ) 
அன வில் முடியும் சொல்லை யிறுதியுறுப்பினராகவும் 
( காரக உறவைச் சுட்டும் சொல் முதலுறுப்பினராகவும் ) கொண்ட 
தொகையினிறுதியுறுப்பினரின் இறுதியசை உதாத்தம் பெறும் . 
ஓத னபாஜனம் சோறு உண்பது 
பய : பானம் பால் குடித்தல் 
கர்மவசன 
ராஜபோஜனா : ஸாலய : அரசர்களாலுண்ணப்பட்ட அரிசி 
ராஜாச் சாத னானி வாஸாம்ஸி அரசர்கள் கட்டிக் கொண்ட உடை ’ ( 3.3.116 ) 
ஆனால் தந்த தாவனம் ( கரணம் , கர்மன் அல்ல ) 3.3.117 ) ; நித ர்ஸனம் . 
முதலுறுப்பினர் காரகமல்ல ) மாற்று எடுத்து க்காட்டுக்களில் மூல சுரம் 
நீடிக்கிறது . 


முனைவர் கு . மீனாட்சி 


110 


6.2.151 மன் க்தின் வ்யாக்யான ஸயனாஸன ஸ்தான யாஜகாதி க்ரீதா: 

மன் , க்தின் ஆகியவைகளில் முடியும் சொற்கள் , வ்யாக் பான உரை , ஸயன 
படுத்தல் , ஆஸன உட்கார்தல் , ஸ்தான இடம் , பாஜக முதலிய சொற்கள் , 
க்ரீத வாங்கிய ஆகியவைகள் இறுதியுறுப்பினராகவும் ( காரக 
முதலுறுப்பினராகவும் அமையும் ) தொகையினிறுதியுறுப்பினரினிறுதியசை 
உதாத்தம் பெரும் . 


1 ) 


மன் - ரத வர்த்மன் ‘தேரோடும் வீதி 


2 ) 


க்தின் - பாணினிக்ருதி : பாணினியின் நூல் 


3) 


சந்தோ வ்யாகரணம் - சந்தனின் உரை 


4 ) 


ராஜஸயனம் அரசனின் கட்டில் 


5 ) 


ராஜாஸனம்- அரச சிங்காதனம் 


6 ) 


கோஸ்தானம்- மாட்டுக் கொட்டில் 6.2.150 க்குப் புறனடையிது . 


7 ) 


ப்ராஹ்மணயாஜக : பிராம்மணபுரோகிதர் 


8 ) 


கோக்ரீத - மாட்டுக்குப் பதிலியாக வாங்கியது ) 
( 6.2.48 க்குப் புறனடையிறு ) 
இவைகளெல்லாம் 6.2.139 க்குப் புறனடை . 


6.2.152 ஸப்தம்யா: புண்யம் 

ஏழாம் வேற்றுமைச் சொல்லைத் தொடர்ந்து புண்யம் என்ற சொல்லிறுதியில் 
நிற்கும் தொகையில் , புண்யம் என்ற சொல்லினி றுதியசை உதாத்தம் பெறும். 
வேத புண்யம் - வேதம் படிப்பதிலிருந்து அடையும் புண்ணியம் 
6.2.2 க்குப் புறனடை. 


6.2.153 ஊனார்த கலஹம் த்ருதீயாயா : 

மூன்றாம் வேற்றுமைச் சொல்லைத் தொடர்ந்து குறைவு என்ற பொருளைச் 
சுட்டும் சொற்கள் ( 

ஊனார்த ) கலஹ சண்டை என்ற சொற்கள் நிற்கும்போது , 
இவைகளினிறுதியசை உதாத்தம் பெறும் . 
மாஷோனம் ஒரு மாஷ அளவு எடை குறைவு 
வாக்கலஹ: வாய்ச்சண்டை , அஸிகலஹ: கத்திச் சண்டை 6.2.2 க்குப் 
புறனடை . 


. 


1111 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.2.154 மிஸ் ரம் சானுபஸர்கமஸந்தௌ 

மூன்றாம் வேற்றுமைச் சொல்லைத் தொடர்ந்து , உபசர்க்கத்துடன் சேர்ந்து 
வராமல் தனியாக நிற்கும் ( அனுபசர்க ), ஒப்பந்தம், உறவு என்ற பொருளைச் 
சுட்டாத ( அஸந்தெளள) மிஸ் ர கலக்கப்பட்ட என்ற சொல் 
இறுதியுறுப்பினராக அமையும் போது அதனிறுதியசை உதாத்தம் பெறும் . 
கு ட மிஸ் ர , திலமிஸ்ர வெல்லத்தோடு அல்லது எள்ளுடன் கலக்கப்பட்ட 
(6.2.2 க்குப் புறனடை ) . ஆனால் ப்ராஹ்மணமிஸ் ர : ராஜா பிராம்மணனுடன் 
உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்ட 

கு ட ஸம்மிஸ் ர 
வெல்லத்துடன் நன்றாக கலக்கப்பட்ட 


அரசன் : 


( 


6.2.155 நஞோ குண ப்ரதிஷேதே " ஸம்பாத்யர்ஹ ஹிதாலமர் தாஸ் தத் தி " தா : 

அதற்கேற்ற ( ஸம்பாதின் ( 5.1.99 ) , தகுதி வாய்ந்த ( அர்ஹ 5.1.63 ) , 
அதற்குகந்த ( ஹித 5.1.5 ) , அதைச் செய்யும் திறமை வாய்ந்த ( அலமர்தா: 
5.1.101 ) என்ற பொருட்களைச் சுட்டும் தத்திதவொட்டுக்களாலாக்கப்பட்ட 
சொற்கள் இறுதியுறுப்பினராகவும் அக்குணங்களை மறுக்கும் அல்லது 
இல்லாததாக்கும் நஞ் ( எதிர்மறையொட்டு ) ஒட்டு அச் சொற்களுக்கு முன் 
நின்று அமையும் தொகையின் இறுதியுறுப்பினிரினிறுதியசை உதாத்தம் 
பெறும் . 


1. ஸம்பாதினை - அகார்ண வேஷ்டகிகம் காதணி அணியத் 

தகுதியற்ற ( முகம் ) 
2. அர்ஹ - அசை தி க : “ வெட்த் தகுதியற்ற 
3. ஹித - அவத்ஸய: “ கண்ணுக்கு நன்மை பயக்காத 
4. அலமர்த - அஸந்தாபிக; “ சூடு உண்டாக்கும் திறமையற்ற 

இவைகளெல்லாம் 6.2.2 க்குப் புறனடை . 


.. 


11 


6.2.156 யயதோஸ் சாத ர்தே 

அதற்குரியது என்ற பொருளைச் சுட்டாத , ய , யத் என்ற 
தத்திதவொட்டுக்களில் முடியும் சொற்களிறுதியுறுப்பினராகவும் மேலே கூறிய 
பொருளைச் சுட்டும் நஞ் ஒட்டு முதலுறுப்பினராகவுமமையும் 
தொகையினிறுதி யுறுப்பினரின் இறுதியசை உதாத்தம் பெறும் ய - அபாஸ்யா 
கயிறுகளின் திரளாக்குவதற்குத் தகுதியற்ற , 
யத் - அத ந்த்யம் பல்லிலிருந்து உண்டாகாத 6.2.2 க்குப் புறனடை . ஆனால் 
அபாத்யம் கால் கழுவுவதற்கல்லாத தண்ணீர் 


6.2.157 அச்காவஸ க்தௌ 

அச் , க ஆகியவைகளின் முடியும் சொற்கள் இறுதியுறுப்பினராகவும் நஞ் 
முதலுறுப்பினராகவும் அமையும் . திறமையற்ற என்ற பொருளைச் சுட்டும் 
தொகையினிறுதியுறுப்பினரினிறுதியசை உதாத்தம் பெறும் . 
அச் - அபச : (3.1.134 ) “ சமைக்கும் திறமையற்ற 


.1 


முனைவர் கு . மீனாட்சி 


112 


அஜய : ( 3.3.56 ) ‘வெல்லும் திறமையற்ற 
க- அவிக்ஷிப: ( 3.1.135 ) எறியுந்திறமையற்ற ஆனால் அபச : சமைக்காத 


1 


6.2.158 ஆக்ரோஸே ச 

அச் , க ஆகியவைகளில் முடியும் சொற்கள் இறுதியுறுப்பினராகவும் நஞ் 
ஒட்டு முதலுறுப்பினராகவும் அமையும் தொகை , வைதல் என்று பொருளைச் 
சுட்டும்போது அதனிறுதியுறுப்பினரினிறுதியசை உதாத்தம் பெறும் . 
அச் - அபட படிக்காதவன் 
க - அவிலிக : எழுதத் தெரியாதவன் , அறிவற்றவன் 
இவையிரண்டும் வசவாகும் . 6.2.2 க்குப் புறனடை . 


6.2.159 ஸமக் ஞாயாம் 

வைதல் என்ற பொருளைச் சுட்டும் தொகையில் நஞ் ஐயடுத்து வரும் 
சொல்லினிறுதியுறுப்பினரினிறுதியசை உதாத்தம் பெறும் , 
அதே வத த்த : - தேவதத்தனென்ற பெயரால்ழைக்கத் தகுதியற்றவ ன் 
அவிஷ்ணுமித்ர: 


6.2.160 க்ருத்யோகேஷ்ணுச்சார்வாதய: 

க்ருத்ய ஒட்டுக்கள் , உக , இஷ்ணுச் ஆகியவொட்டுக்களில் முடியும் 
சொற்கள் சாரு அழகிய என்ற சொல்லில் தொடங்கும் வகுப்பைச் சேர்ந்த 
சொற்கள் , நஞ் 

ஒட்டைத் தொடர்ந்து நிற்கும் 
தொகையினிறுயுறுப்பினரினிறுதியசை உதாத்தம் பெறும் . 


1. க்ருத்ய- அகர்தவ்யம் செய்யத்தகாதது 

அகரணீயம் செய்யத் தகாதது 


1 


2. உக - அநாக முகம் எதிர்பார்த்தது 


3. , இஷ்ணுச் - அநலங்கரிஷ்ணு : ஒப்பனை செய்யத் தகுதியற்ற 


4. சாரு- அசாரு கவர்ச்சியற்ற அஸாது தகுதியற்ற 


6.2.161 விபாஷா த்ருன்னன்ன தீக்ஷ்ண ஸூ C ஷு 

நஞ் ஒட்டுக்குப்பின் நிற்கும் த்ருன் ஒட்டில் முடியும் சொற்கள் , அன்ன 
உணவு , தீக்ஷ்ண கூர்மையான 

ன , ஸூ 1 சி சுத்தமான 
ஆகியவைகளினிறுதியசை விருப்பாக உதாத்தம் பெறும் . 


1. த்ருன் - அகர்த்ரு அல்லது அகர்த்ரு கர்த்தா அல்லாத 
2. அனன்ன அல்லது அனன்ன உணவு என்று சொல்லத் தகுதியற்ற , 

உண்ணத்தகாத - 


113 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


3. அதீக்ஷ்ண அல்லது அதீக்ஷ்ண காரமில்லாத 
4. அஸுசி அல்லது அஸுசி அழுக்கான , தூய்மையற்ற 


6.2.162 ப ஹுவ்ரீஹாவித மேதத்தத் ப்ய : ப்ரதமபூரணயோ: 

க்ரியாகணனே 
ஒரு பஹுவ்ரீஹித் தொகையில் இதம் . இது , இந்த ஏதத் , தத் , அது , அந்த 
என்ற மாற்றுப் பெயர்களுக்குப்பின் நிற்கும் ப்ரதம முதல் , பூரண எண் 
வரிசை முறைப்பெயர் ஆகியவைகள் , எவ்வளவு முறை ஒரு செயல் நடந்தது 
என்ற பொருளை அத்தொகை கட்டும்போது இறுதியசையில் உதாத்தம் 
பெறும் . 
இதம்ப்ரதம (இச்செயலின் ) இது முதல் தடவை , ஏதத் 
த் விதியா (இச்செயலின் ) இது இரண்டாம் தடவை 
தத்த்ருதீயா ( இச்செயலின் ) அது மூன்றாம் தடவை 


* 


6.2.163 ஸங்க்யாயா : ஸ்தன: 

ஒரு பஹுவ்ரீஹித் தொகையில் எண்ணுப் பெயருக்குப்பின் நிற்கும் ஸ்தன 
முலை, மடி என்ற சொல்லின் இறுதியசை உதாத்தம் பெறும் . 
த்விஸ்தனா, சது : ஸ்தனா ஆனால் தர்ஸனீயஸ்தனா , த்விஸிரா 


6.2.164 விபாஷா சந்த ஸி 

எண்ணுப்பெயருக்குப்பின் நிற்கும் ‘ஸ்தன , வேதமொழியில் விருப்பாக 
இறுதியசையில் உதாத்தம் பெறும் . 
த் விஸ்தனா அல்லது த் விஸ்தனா 


6.2.165 ஸம்க் ஞாயாம் மித்ராஜினியோ: 

மித்ர நண்பன் , அஜின மான் தோல் என்ற சொற்கள் இறுதியில் அமையும் 
பஹுவரீஹித் தொகை 

பெயரைச் சுட்டும்போது , 
அச்சொற்களினிறுதியசை உதாத்தம் பெறும் தே வமித்ர வ்ருகாஜின : 
பெயர்கள் ; ஆனால் ப்ரியமித்ர: நண்பர்களிடம் அன்பானவன் மஹாஜின : 
பெரிய மான் தோலை உடையவன் 


வா : 


குஷிப்ரதிஷேதேர் மித்ரே 
இத்தொகை சுட்டும் பெயர் ஒரு ரிஷியின் பெயராகும்போது , மித்ர என்ற 
சொல் , இந்த சுரம் பெறாது . 
விஸ்வாமித்ர : (6.2.100 ) 


1 


6.2.166 வ்யவாயிவோ அந்தரம் 

ஒரு பஹுவ்ரிஹித் தொகையில் அந்தர இடையில் புகுதல் என்ற 
சொல்லிறுதியுறுப்பினராக நின்று அது இடையில் வரும் பொருள் என்ற 
பொருளைச் சுட்டும்போது அச்சொல்லினிறுதியசை உதாத்தம் பெறும் . 


முனைவர் கு . மீனாட்சி 


114 


வஸ்த்ராந்தரம் துணியால் ( மூடும் ) பிரித்த ஆனால் ஆத்மாந்தா : மாறான 
இயற்கையுடைய 


. 


6.2.167 முகம் ஸ்வாங்கம் 

ஒருவரின் உடலின் ஒருறுப்பு என்ற பொருளைச் சுட்டும் பஹுவ்ரீஹித் 
தொகையினிறுதியுறுப்பினராக நிற்கும் 

முக முகம் 

என்ற 
சொல்லினிறுதியசை உதாத்தம் பெறும் . 
கெ ளரமுக :- வெள்ளைமுகமடைய 
பித்ரமுக : - நன்மையான முகமுடைய 
ஆனால் தீர்கமுகா ஸாலா உயர்ந்த நுழைவு கொண்ட மண்ட பம் 


6.2.168 நாவ்யய திக் ஸப்த முகாமஹத் ஸ்தூல முஷ்டி ப்ரு து வத்ஸேப்வ : 

பஹுவ்ரீஹித் தொகையில் , அவ்யயம் , திசையைக் குறிக்கும் சொல் , 
(திக்ஸப்த ), கோ பசு , மஹத் பெரிய , ஸ்தூ ல கனமான, பளுவான , முஷ்டி 
முட்டி , ப்ருது அகலமான வத்ஸ கன்று ஆகிய சொற்களுக்குப்பின் 
இறுதியுறுப்பினராக நிற்கும் முக என்ற சொல்லினிறுதியசை 
உதாத்தமாகாது . 


1. உத்வசர் முக , மேலே தூக்கிய முகத்தையுடைய 
2. ப்ராண்முக : கிழக்கு நோக்கித் திரும்பிய முகத்தையுடைய 
3. கோமுக , பசு (போன்ற ) முகத்தையுடைய 
4. மஹாமுக ’: பெரிய முகத்தைக் கொண்ட 
5. ஸ்தூ லமுக: 
6. முஷ்டிமுக : முட்டியைப் போன்ற முகத்தையுடைய 
7. ப்ரு து முக : அகன்ற முகத்தையுடைய 
8. வத்ஸமுக : கன்றைப் போன்ற முகத்தையுடைய 
6.2.1 இன்படி இத்தொகைகளில் முதலுறுப்பினர் தனது சுரத்தை நீடித் து 
வைத்துக்கொள்கின்றன. கோ , முஷ்டி , வத்ஸ ஆகியவைகளின் அடு 
த்துவரும் சூத்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கும் விருப்பு விதிக்கு ( முன்பாகவே ) 
புறனடையாக அமைகிறது இச்சூத்திரம் . 


6.2.169 நிஷ்டோபமானாதன்யதரஸ்யாம் 

பஹுவ்ரீ ஹித் தொகையில் நிஷ்டா ஒட்டுக்களாலாக்கப்பட்ட சொற்கள் 
அல்லது உவமைச் சொல்லுக்குப்பின் நிற்கும் ( மேற்கூறிய பொருளில் ) முக 
என்ற சொல்லினிறுதியசை விருப்பாக உதாத்தம் பெறும் . 
ப்ரக்ஷாலிதமுக : ( 6.2.167 ) அல்லது ப்ரக்ஷாலிதமுக : ( 6.2.110 ) அல்லது 
ப்ரக்ஷாலிதமுக ’: ( 6.2.49 ) 
அலம்பிய முகத்தையுடைய 
ஸிம்ஹமுக . அல்லது ஸிம்ஹமுக ”., சிங்கத்தைப்போன்ற முகத்தையுடைய 


115 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.2.170 ஜாதி கால ஸுகாதி ப் போ அனாச்சாத னாத் க்தோ அக்ருதமித 

ப்ரதிபன்ன : - 
ஆடை அல்லது உறையைச் சுட்டும் சொற்களைத் தவிர்த்து மற்ற இனத்தைச் 
கட்டும் சொற்கள் , ( அனாச்சனாத் ) காலத்தைக் குறிக்கும் சொல் ( கால ), 
ஸுக ( மகிழ்ச்சி ) வகுப்பைச் சேர்ந்த சொற்கள் ஆகியவைகளுக்குப்பின் 
நிற்கும் க்ருத ‘செய்யப்பட்டது , மித அளக்கப்பட்ட , ப்ரபன்ன 
உறுதியளிக்கப்பட்ட என்ற சொற்களைத் தவிர்த்த மற்ற க்த ஓட்டில் முடியும் 
சொற்களின் இறுதியசை ( ஒரு பஹுவ்ரீஹித் தொகையில் ) உதாத்தம் பெறும். 
1 ) ஜாதி - ஸாரங்க ஜக்தே : மானை உண்டவன் , 
பலாண்டு பக்ஷித ; 
2 ) க்த - மாஸ்ஜாத : பிறந்து ஒரு மாதமான 
3 ) ஸுக ஜாத : - மகிழ்ச்சியளிக்கும் பிறப்புடைய 
ஆனால் புத்ர ஜாத : மகன் பிறந்தவன் புத்ர ( ஜாதியைச் சுட்டும் சொல்லல்ல ) 
வஸ்த்ரச்ச ன்ன : துணியால் மூடப்பட்ட குண்ட க்ருத : பானை செய்தவன் 
குண்ட " மித : குண்ட ப்ரதிபன்ன : 


1 


6.2.171 வா ஜாதே 

மேலே குறிப்பிட்ட ஜாதி , கால , ஸு ஆகியவைகளுக்குப்பின் நிற்கும் , ஜாத 
பிறந்த என்ற சொல்லினிறுதியசை விருப்பாக உதாத்தம் பெறும் . 
1 ) த ந்த ஜாத அல்லது த ந்தஜாத பல்முளைத்தவன் 
2 ) மாஸஜாத அல்லது மாஸஜாத ஒரு மாதத்துக்கு முன் பிறந்த 
3 ) ஸுக ஜாத அல்லது ஸுக ஜாத 


6.2.172 நஞ் ஸுப்யாம் 

ஒரு பஹுவ்ரீஹித் தொகையில் நஞ் , ஸ் ஆகியவைகளுக்குப்பின் நிற்கும் 
இறுதியுறுப்பினரினிறுதியசை உதாத்தம் பெறும் . 
அயவ : பார்லி காணப்படாத , ஸுயவ : பார்லி நிறைந்த 


6.2.173 கபி பூர்வம் 

ஒரு பஹுவ்ரீஹித் தொகையில் , நஞ் ஸு வுக்குப்பின் நிற்கும் ( ஸம 
ாஸாந்தவொட்டான ) ‘ கப் - பில் முடியும் இறுதியுறுப்பினரின் கப் புக்கு 
முன்னால் காணப்படும் அசை உதாத்தம் பெறும் . 
அகுமாரீக: தே ஸ : இளம்பெண்களில்லாத தேசம் 
ஸகுமாரீக : இளம் பெண்கள் நிறைந்த 


1 


6.2.174 ஹ்ரஸ்வாந்தே அந்த்யாத் பூர்வம் 

ஸமாஸாந்தவொட்டான கப் இணைக்கப்படும் பஹுப்ரிஹித் தொகையினீறு 
குறிலாகவும் , அதன் முதலுறுப்பினர் நஞ் அல்லது ள வாக அமையும்போது , 
அந்த இறுதி உயிருக்கு முன் நிற்கும் அசை உதாத்தம் பெறும் . 


முனைவர் கு . மீனாட்சி 


116 ) 


அயவகோ தே ஸ : அவ்ரீஹிக : யவக :, ஸுவ்ரீஹிக: 
பூர்வ என்ற சொல் , இதற்கு முந்திய சூத்திரத்திலிருந்து அனுவிருத்தியாகும். 
ஆயினும் , இச்சொல்லைத் திரும்பவும் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது . 
இதற்கு முந்திய சூத்திரத்தில் கப் ஓட்டுக்கு முன் நிற்குமசை உதாத்தம் 
பெறும் . இச்சூத்திரத்தில் , குறிலீற்றுக்கு முன் நிற்குமசை உதாத்தம் பெறும் . 
கப் புக்கு முன்னமையுமசையல்ல என்ற இவ்விரண்டுக்குமிடையே 
காணப்படும் வேறுபாட்டைச் சுட்டும் வண்ணம் , இச்சூத்திரத்திலும் பூர்வ 
என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது . ( கப் பின் க வையும் ஸு அல்லது 
நஞ் ஐயும் தள்ளி ) ஈரசைச் சொற்களில் இத்தகைய சுரம் அமையும் வாய்ப்பு 
காணப்படலாம் . 
அக் ஞக :, ஸுக் ஞக: (6.2.173 ) 


6.2.175 பீஹோர் நஞ்வது த்தரபத பூம்னி 

பஹு நிறைய என்ற சொல்லை முதலுறுப்பினராகக் கொண்ட பஹுவ்ரீஹித் 
தொகையில் , இரண்டாவது உறுப்பினரால் குறிப்பிடப்படும் பொருளின் மிகுதி 
என்ற பொருளைச் சுட்டும்போது , அத்தொகையினிறுதியுறுப்பினர் நஞ் 
ஒட்டோடு வரும்போது எவ்வாறு சுரம் பெறுமோ அதே போன்ற சுரம் (நஞ்வத் ) 
அதாவது உதாத்தம் பெறும் . 


. 


6.2.116 ஹூஜா நிறைய வயதான 
பஹுமர , பஹுமித்ர, பஹூம்ருத 
6.2.172 பஹுயவ 
6.2.173 பஹகுமாரீக 
6.2.174 d ஹுவ்ரீஹிக 
ஆனால் பஸுமன: 


6.2.176 நளு ணாத வோ அவயவா : 

கு ண முதலிய சொற்கள் , பஹு என்ற சொல்லைத் தொடர்ந்து நிற்கும் 
பஹுவ்ரீஹித் தொகையில் குண முதலியவைகள் , மற்றொரு பொருளில் 
பகுதியாகக் காணப்படும்போது 

( அவயவா :) 
அத்தொகையீனிறுதியுறுப்பினரினிறுதியசை உதாத்தம் பெறாது . 
பஹூகு ணா : ரஜ்ஜூ : பல பிரிவுகளைக் கொண்ட கயிறு 
பஹ்ளக்ஷரம் பத ம் பலவகைகளைக் கொண்ட சொல் ( 8.2.4 ஆனால் 
ப ஹுகு ண பலகுணம் பொருந்திய 


1 


6.2.177 உபஸர்காத் ஸ்வாங்க ம் த்ருவமபர்ஸு 

உபசர்க்கத்தைத் தொடர்ந்து , பர்ஸு பக்கம் என்ற சொல்லைத் தவிர்த்த மற்ற 
மாற்றமடையாத ( த்ருவம் ) 
ஒருவனின் உடலுறுப்பு ( ஸ்வாங்கம் ) என்ற பொருளைச் சுட்டும் சொல் 
இறுதியுறுப்பினராக நிற்கும்போது அதனிறுதியசை உதாத்தம் பெறும் . 


117 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ப்ரப்ருஷ்ட , பரந்த முதுகுகொண்ட. 
ப்ரோத ர : பெருவயிறுபடைத்த 
ஆனால் த ர்ஸ் னீய லலாட : அழகிய நெற்றியுடைய 
உபசர்க்கத்தைத் தொடர்ந்து வரவில்லை ) ; ப்ரஸாக : 
வ்ருக்ஷ: உயர்ந்த கிளைகளைக் கொண்ட மரம் ( ஸாகா ஒரு அவயவமல்ல ) ; 
உத்பீர்ஹு கைகள் உயர்த்தப்பட்ட (த்ருணம் அல்ல ) உத்பர்ஸு 


6.2.178 வனே ஸமாஸே 

ஒரு தொகையில் உபசர்க்கத்துக்குப் பின் நிற்கும் வன காடு என்ற 
சொல்லினிறுதியசை உதாத்தம் பெறும் . 
ப்ரவண சிறந்த காட்டைக் கொண்ட (பஹுவ்ரீஹி ) அல்லது சிறந்த காடு 
( தத்புருஷ ) 
‘ ஸமாஸ என்ற சொல் , இங்கு பயன்படுத்தியிருப்பதால் அதிகார விதியான 
பஹுவ்ரீ ஹி முடிவடைகிறது என்று பொருட்படும் . ஆகையால் இது 
பொதுவாக ஒரு தொகையைப்பற்றிப் பேசுகிறது . 


6.2.179 அந்த : 

அந்த : உள்ளே என்ற சொல்லைத் தொடர்ந்து வன காடு என்ற சொல் 
நிற்கும் தொகையில் , இறுதியுறுப்பினரினிறுதியசை உதாத்தம் பெறும் . 
அந்தர்வன ( 3.4.5 ) காட்டுக்குள் அமைந்த இடம் 


6.2.180 அந்தஸ் ச 

ஒருபசர்க்கத்தைத் தொடர்ந்து அந்த : விளிம்பு முடிவு என்ற சொல் 
இறுதியுறுப்பினராகவமையும் தொகையில் அச்சொல்லின் இறுதியசை 
உதாத்தம் பெறும் . 
ப்ராந்த ட ஓரம் , விளிம்பு , எல்லை 
பர்யந்த - வட்டத்தின் சுற்றளவு , பரிதி 


6.2.181 ந நிவிப்யாம் 

நி , வி ஆகியவைகளுக்குப்பின் நிற்கும் அந்த என்ற சொல்லினிறுதியசை 
( இத்தொகையில் ) உதாத்தம் பெறாது . நி + அந்த = ந்யந்த அண்மை , வ்யந்த 
தூரத்திலுள்ள 6.2.180 க்குப் புறனடை . 


6.2.182 பரேரபி தோபானி மண்டலம் 

ஒரு தொகையில் பரி என்ற சொல்லைத் தொடர்ந்து இருபக்கமும் 
கொண்டது ( அபிதோ பாளி ) என்ற பொருளைச் சுட்டும் சொல் , மண்டலம் 
வட்டம் என்ற சொற்கள் இறுதியுறுப்பினராக நிற்கும்போது 
அவைகளிறுதியசை உதாத்தம் பெறும் பரிகூலம் இருகரைகளிலும் 
காணப்படும் 
பரிமண்டலம் சுற்றளவு 


முனைவர் கு . மீனாட்சி 


118 


3 


6.2.183 ப்ராத ஸ்வாங்க ம் ஸம்க் ஞாயாம் 

பெயரைச் சுட்டும் ஒரு தொகையில் ப்ர என்ற சொல்லுக்குப்பின் உடலின் 
ஒரவயத்தைச் கட்டாத ஒரு சொல் இறுதியுறுப்பினராக நிற்கும்போது 
அதனிறுதியசை உதாத்தம் பெறும் . 
ப்ரகோஷ்ட ம் முற்றம் ; ப்ரக்ருஹம் வீட்டின் முகப்பு 
ப்ரத் வாரம் கதவுக்கு முன்னுள்ள இடம் ஆனால் ப்ரஹஸ்த திறந்த கை 


. 


6.2.184 நிருத கானி ச 

நிருத க பாலைவனம் முதலிய தொகைகளினிறுதியுறுப்பினரின் 
இறுதியசையும் உதாத்தம் பெறும் . 
நிருத க , நிரு பல கற்களற்ற 
நிர்முகம் கொசுக்களற்ற ; நிஷ்காலக : முடிவெட்டிய ; துறவி 
இவைகள் பஹுவ்ரீ ஹியாகவோ, ப்ராதி தத்புருஷமாகவோ எடு த்துக் 
கொண்டால் , இவ்வித 6.2.1, 2 க்குப் புறனடை , 
அவ்யயீபாவமானால் , ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதியான 
6.1.223 இதில் செயற்படும் . 


வா: 


பரோஹஸ்தபாத கேஸ கர்ஷா : 
பரி க்குப்பின் வரும் ஹஸ்த , பாத கேஸ , கர்ஷ ஆகியவைகளினிறுதியசை 
உதாத்தம் பெறும் . 
பரிஹஸ்த :, பரிபாத ,, பரிகேஸ !, பரிகர்ஷ : 


6.2.185 அபீர் முகம் 

அபிக்குப்பின் நிற்கும் முக என்ற சொல்லினிறுதியசை உதாத்தம் பெறும் . 
அபிமுகம் எதிர்கொள் 6.2.177 க்குப் புறனடை . 


6.2.186 அபாச்ச 

அப் வுக்குப்பின் நிற்கும் முக என்ற சொல்லும் இறுதியசையில் உதாத்தம் 
பெறும் . 
அபமுகம் முகத்தைத் திருப்பிக் கொண்டே 
6.2.185-186உம் பஹுவ்ரிஹி அல்லது ப்ராதி தத்புருஷத் தொகையாகும் . 
அப்போது இவைகள் 6.2.1-2க்குப் புறனடையாகும் . அவ்பபீபாவமாகும்போது 
6.1.233 இன்படி இறுதியசை உதாத்தம் பெறும் . 


6.2.187 ஸ்பி க பூத வீணாஞ்ஜோ அத் வகுஸீரநாம நாம ச 

ஸ்பி க இடுப்பு பூத இடுப்பு வீணா ‘வீணை , அஞ்ஜஸ் சாம்பிராணி 
அத்வன் சாலை , குக்ஷி வயிறு ஏர் ஐச் சுட்டும் சொற்கள் , நாம ‘ பெயர் 
ஆகியவைகள் அப் வுக்குப்பின் இறுதியுறுப்பினராக ஒரு தொகையில் 
நிற்கும்போது அவைகளினிறுதியசை உதாத்தம் பெறும் . அபஸ்பிக நன்றாக 
அமையாத இடுப்பையுடைய 


119 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


அப்பூத- நன்றாக அமையாத இடுப்பைக் கொண்ட 
அபவீணா , அபாஞ்ஜஸ் , அபாத் வர்: அபகுக்ஷி , அபஸீர் அல்லது அபஹல , 
அபநாமன் 


6.2.188 அதே ருபஸ்திதம் 

இதற்கு மேல் நிற்கும் (உபரிஸ்தம்) என்ற பொருளைச் சுட்டும் சொல் 
இறுதியுறுப்பினராக அதி என்ற சொல்லுக்குப்பின் வரும் தொகையில் 
இறுதியுறுப்பினரினிறுதியசை உதாத்தம் பெறும் . 
அதி தப்த: ஒரு பல்லுக்கு மேல் வளர்ந்திருக்கும் மற்றொரு பல் , அதி கர்வ : 


6.2.189 அநோரப்ரதாத்ன கனீயஸீ 

ஒரு தொகையினிறுதியுறுப்பினர் , முக்கியமல்லாத உறுப்பினராகவும் 
( அப்ரதான), அது , கனீயஸ் இளைய என்பதாகவும் , அமைந்து அதன் 
முதலுறுப்பினர் அனு வாகவும் அமையும் போது இறுதியுறுப்பினரி 
னிறுதியசை உதாத்தம் பெறும் . 
அனுஜ்யேஷ்ட . பெரியவனைத் தொடர்ந்து செல்லும் 
ஆனால் அனுகனீயஸ் சிறியவனைத் தொடர்ந்து செல்லும் 


6.2.190 புருஷஸ்சான்வாதி ஷ்ட : 

புருஷ ஆள் என்ற சொல் , முன்பே குறிப்பிடப்பட்டது ( அள்வாதிஷ்ட) 
இறுதியுறுப்பினராகவும் அனு முதலுறுப்பினராகவும் நிற்கும் ஒரு 
தொகையினிறுதியுறுப்பினரின் இறுதியசை உதாத்தம் பெறும் . 
அனுபுருஷ: மேலே குறிப்பிடப்பட்ட ஆள் ஆனால் அனுபுருஷ; 
ஒருவருக்குப்பின் செல்பவன் 


6.2.191 அதோக்ருத் பதே 

அதி க்குப்பின் க்ருத் ஒட்டினாலாக்கப்படாத சொல் , பத கால் என்ற சொல் 
ஆகியவைகள் நிற்கும் தொகையினிறுதியுறுப்பினரினிறுதியசை உதாத்தம் 
பெறும் . 
1 ) அத்யங்குஸ : ( நாக :) அடக்கமுடியாத 
அங்குசத்துக்குக்கட்டுப்படாத யானை அதிகாஸ : ( அஸ வ :) 


யானை 


2 ) அதிபாத ( ஸ க்வரி ) ஓரடிக்கும் மேற்பட்ட சீர் ஆனால் அதிகாரக : நல்ல 


1 


காரக 


வா : 


அதேர் தாதுலோப இதிவக்தவ்யம் 
தாது கெடும் தொகைகளில் மட்டுந்தான் இவ்விதி செயற்படும் . 
அதாவது ஒரு தொகையை விரித்துப் பொருள் கூறும்போது , அதனுடன் ஒரு 
தாதுவையிணைத்து பொருள் கூறினால்தான் , அது முழுமையான 
பொருளைக் கொடுக்கும் என்ற சூழலில்தான் இவ்விதி பயன்படுத்த 


முனைவர் கு . மீனாட்சி 


120 


வேண்டும் . ஆகையால் ஸோபன: 
களர்க் ய : = அதிகார்க் ய என்ற தொகைகளில்ல . 


1 


6.2.192 நேரவிதானே 

நி க்குப்பின் நிற்கும் இரண்டாவது உறுப்பினரின் இறுதியசை அத்தொகை 
மறையாதது ( அநிதானே ) என்ற பொருளைச் சுட்டும்போது உதாத்தம் 
பெறும் . 
நிமூலம் வேர்வரையில் நித்ருண ஆனால் நிவாச் முணுமுணுப்பு 


6.2.193 ப்ரதேரம்ஸ்சாத யஸ் தத்புருஷே 

தத்புருஷத் தொகையில் அம்ஸு கிரணம் முதலிய சொற்கள் இறுதி 
யுறுப்பினராக ப்ரதி யைத் தொடர்ந்து நிற்கும்போது , அவைகளினிறுதியசை 
உதாத்தம் பெறும் . 
ப்ரத்யம்ஸு : 
ப்ரதிஜன : - பகைவன் 
ஆனால் ப்ரதயம்ஸு : (பஹுவ்ரீஹி ) 


6.2.194 உபாத் த்வ்யஜஜின மகெ ளராத " ய : 

தத்புருஷத் தொகையில் முதலுறுப்பினர் உப ஆகவும் இறுதியுறுப்பினர் 
ஈரசைச் சொல்லாகவோ அல்லது அஜின என்ற சொல்லாகவோ 
அமையும் போது அதனிறுதியசை உதாத்தம் பெறும் . ஆனால் 
இறுதியுறுப்பினர் கௌர வகுப்பைச் சேர்ந்த சொற்களானால் 
அவ்வாறாகாது . 
உபதே வ : கடவுளிடம் அடைக்கலம் புகுந்தவன் ஆனால் 
உபகெளர : 

: உபாஜினம் 
உபஸோம : ( தத்புருஷனல்ல ) 


6.2.195 ஸோரவக்ஷேபணே 

ஒரு தத்புருஷத் தொகையில் , ஸு வைத் தொடர்ந்து நிற்கும் 
இறுதியுறுப்பினரினிறுதியசை , அத்தொகை நிந்தித்தல் என்ற பொருளைச் 
கட்டும்போது உதாத்தம் பெறும் . 
ஸுஸ்தண்டி லம் அழகிய இடம் ஸு புகழ்ச்சியைச் சுட்டுமிடைச்சொல் 
இங்கும் அதே பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது . ஆனால் பேசுபவர் , 
பொறமையுடனும் நிந்தையாகவும் இச்சொல்லைப் பயன்படுத்துகிறாரென்று 
பொருள் . காட்டாக , இஹ கல்விதானீம் ஸுஸ்தண்டிலே ஸுஸ்பீகாப்யாம் 
ஸுப்ரத்யவஸித : ஆஸ் வ வெளிநாட்டிலிருந்து திரும்பிய நீ, உனது பருத்த 
உறுப்புகளுடன் , இந்த அழகிய இடத்தில் அமர்ந்து கொள் 


6.2.196 விபாஷா உத்புச்சேஷு 

தத்புருஷத் தொகையில் உத்புச்ச என்பதினிறுதியசை விருப்பாக உதாத்தம் 


121 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


பெறும் . 
உத்பச்ச : அல்லது உத்புச்ச : வாலுக்குமப்பால் போன ஆனால் உத்புச்ச : 
உயர்த்திய வாலைக் கொண்ட (பஹுவ்ரீஹி ) 


6.2.197 த் வி த்ரிப்யாம் பாத் த ன் மூர்த ஸுப்ஹுவ்ரீஹௌ 

த் வி இரண்டு , த்ரி மூன்று என்ற சொற்களுக்குப்பின் நிற்கும் பாத கால் , 
த த் பல் , மூர்த ன் தலை ஆகியவைகளிறுதியுறுப்பினராக நிற்கும் 
பஹுவ்ரீஹித் தொகையின் இறுதியுறுப்பினரினிறுதியசை விருப்பாக 
உதாத்தம் பெறும் . த் விபாத் அல்லது த் விபாத் " "இருகால் பிராணி " ( 5.4.140 ) 
த்ரிபாத் அல்லது த்ரிபாத் மூன்றுகாலுடைய முக்காலி த் வித த் அல்லது 
த் வித த் (5.4.141 ) இரண்டு பற்கள் கொண்ட , த்ரித த் அல்லது த்ரித த் 
மூன்று பற்கள் உடைய த்விமூர்த " ன் அல்லது த் விமூர்தன் 
இருதலையுடைய த்ரிமூர்த ன் அல்லது த்ரிமூர்த * ன் மூன்று தலைகள் 
கொண்ட ஆனால் த் விமூர்த " ன் + ஸ ச் = த் விமூர்த ( 5.4.115 ; 6.4.144 ) 
ஸமாஸாந்தவொட்டுக்கள் இணைப்பது கட்டாயமல்லவென்று இவைகள் 
காட்டுகின்றன . 


6.2.198 ஸக்த ம் சாக்ராந்தாத் 

பஹுவ்ரீஹித் தொகையில் க்ர ஈற்றுச் சொற்களைத் தவிர்த்து மற்ற 
சொற்களுக்குப்பின் நிற்கும் ஸக்த ( = ஸக்தி + ஷச் ( 5.4.113 ) என்ற சொல் 
விருப்பாக உதாத்தம் பெறும் . 
கெ ளர ஸக்த : அல்லது கெ ளர ஸக்த : வெளுப்பான தொடைகளையுடைய 
ஸ் லக்ஷ்ண ஸக்த : அல்லது ஸ் லக்ஷ்ண ஸக்த : 
ஆனால் சக்ரஸக்த : ( க்ர வில் முடியும் சொல்லுக்குப்பின் ) 


6.2.199 பராதி ஸ் சந்த ஸி பஹுலம் 

வேதமொழியில் ஒரு தொகையில் இரண்டாவது உறுப்பினரின் முதலசை 
பலவகையில் உதாத்தம் பெறும் . 
அஞ்சிஸக்த ம் ஆலபேத எண்ணெய் பூசி புனிதப்படுத்திய 
தொடைகளையுடைய விலங்கைப் பலியிடவேண்டும் ; 
ருஜுபாஹு நேரான கைகளையுடைய ; வாக்பதி சொல்லில் மன்னன் 
வேதமொழியில் , இரண்டாவது உறுப்பினரின் முதலசை , இறுதியசை ஆகிய 
இரண்டும் அதற்கு முன் நிற்கும் முதலுறுப்பினரின் இவ்விரண்டு அசைகள் , 
ஆகிய எல்லாமே மேலே குறிப்பிட்ட எல்லா விதிகளுக்கும் புறனடையாக 
உதாத்த கரம் பெறும் என்று சூத்திரம் அமைய வேண்டும் . 


வா: 


அந்தோதாத்தப்ரகரணே த்ரிசக்ராதீ னாம் ச ந்தஸ் 
யுபஸம்க் யானம் . வேதமொழியில் த்ரிசக்ர முதலிய தொகைகளில் , 
இரண்டாவது உறுப்பினரின் இறுதியசை உதாத்தம் பெறும் . 


முனைவர் கு . மீனாட்சி 


122 - 


த்ரிசக்ரேண , த்ரிபீந்து ரேண 


வா . 


பூர்வபதர்ந்தோத ரத்தப்ரகரணே மருத்வ்ருத்தா தீனாம் 
சந்தன்யுபஸங்க்யானம் 
வேதமொழியில் மருத் " வ்ருத் த முதலியவைகளில் முதலுறுப்பினரின் 

" 
இறுதியசை உதாத்தம் பெறும் . 
ம்ருத்வ்ருத் த *., விஸ் வாயு : 


வா : 


பூர்வபதாதி உதரத்தப்ரகரணே திவோதர் 
ஸாதீனாம் சந்த ஸ்யுபஸங்க்யானம் 
வேதமொழியில் தி " வோதாஸ முதலியவைகளில் முதலுறுப்பினரின் 
இறுதியசை உதாத்தம் பெறும் . 
தி வோதாஸாய ஸாமகாயுதே 


6.3.1 


அலுகு த்தரபதே 
ஒரு தொகையின் இரண்டாவது உறுப்பினருக்கு முன் நிற்கும் முதல் 
உறுப்பினரின் வேற்றுமையுருபு கெடாது ( அலுக் ) 
இது ஒரு அதிகார சூத்திரம் . சூ .24 வரை இச்சூத்திரத்தின் முதல் சொல்லான 
அலுக் தொடரும் . இரண்டாவது சொல்லான உத்தரபதே ( இரண்டாவது 
உறுப்பினருக்குமுன் ) இந்தப் பாதத்தினிறுதிவரை தொடர்ந்து வரும் . 
ஸ்தோகாத் முக்த : ஸ்தோன்முக்த : 
ஆனால் நிஷ்க்ராந்த ; ஸ்தோகாத் நிஸ்தோக : 


6.3.2 


பஞ்சம்யா: ஸ்தோகாதி ப்ய : 
ஸ்தோக முதலியவைகளுக்குப்பின் நிற்கும் ஐந்தாம் வேற்றுமையுருபு 
கெடாது . 
இச்சூத்திரம் ஸ்தோக முதலியவைகளுக்குப்பின் ( ஸ்தோகாதி ப்ய : 
ஐந்தாம்வேற்றுமையுருபுகள் என்ற பொருளைக் கொடுக்கிறது . 
இதன் பொருளை முழுமையாகப் பெற , மேற்சூத்திரத்தின் இரண்டு 
சொற்களையும் தொடர்ந்து கொணர வேண்டும். 
ஸ்தோகாத் + முக்த ; = ஸ்தோகான்முக்த : ( 2.1.30 ) 
அந்திகாத் + ஆக த : = அந்திகாதாக த : அருகிலிருந்து வந்தான் 
சூ . 1.2.46 இன்படி , வேற்றுமையுருபுகளோடு சேர்ந்த சொல் , ஒரு 
தொகையாகும்போது பிராதிபதிகம் எனப்படும் . பிராதிபதிகத்தின் இறுதி 
ஒட்டு ( அ ) எழுத்து ) கெடும் . ( 2.4.71 ). ஆகவே , ஸ்தோகாத் முக்த : ஒரு 
தொகையாகும்போது , ஐந்தாம் வேற்றுமையுருபு கெடவேண்டும். இச்சூத்திரம் 
அதற்குத் தடைவிதிக்கிறது ஸ்தோக முதலிய சொற்கள் இருமை , 
பன்மைகளில் ஒருபோதும் தொகையாகாது . அதனால் அவைகளில் 
இச்சூத்திரம் செயற்படாது . 


123 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஸ்தோகாப்யாம் முக்த : 
ஸ்தோகேப் ய : முக்த : 
இவைகள் தனித்தனிச் சொல்லாகக் கருதப்படும் . ஆகவே , இவைகள் 
ஒரேயொரு சுரம் கொண்டதல்ல , ஸ்தோகான்முக்த : என்பது ஒரு 
தொகையாவதால் ஒரேயொரு (உதாத்த ) கரம் பெறும் . ( 6.1.158 ; 6.2.144 ) 
ஸ்தோகாப் யாம் முக்த : தனித்தனிச் சொற்களாகக் கருதப்படுவதால் , 
தனித்தனியாக இரு கரங்கள் கொண்டதாகும் . 


வா: 


ப்ராஹ்மணாச் சம்ஸி ச உபஸங்க்யானம் 
ப்ராய்மணாச் சம்ஸி ன என்ற தொகையும் இத்துடன் கூறப்படவேண்டும் . 
ப்ராஹ்மணாத் ஆதாய ஸம்ஸ்தி = ப்ராஹ்மணாச்சம்ஸின் 
ஒரு வகை இருத்துவிக் புரோகிதர் 


6.3.3 


- 


ஒஜ : ஸஹோம்பஸ்தமஸஸ் த்ருதீயாயா: 
ஓஜஸ், ஸஹஸ் , அம்பஸ், தமஸ் ஆகியவைகளுக்குப்பின் நிற்கும் மூன்றாம் 
வேற்றுமையுருபுகள் இரண்டாவது உறுப்பினர் தொடரும்போது கெடாது . 
ஓஜஸா + க்ருதம் = ஓஜஸாக்ருதம் பலத்தால் செய்யப்பட்டது 
ஸஹஸாக்ருதம் , அம்பஸாக்ருதம் - “ தண்ணீரால் உண்டாக்கப்பட்டது 
தமஸாக்ருதம் “ இருட்டால் அல்லது இருட்டோடு செய்யப்பட்டது 


வா: 


அஞ்ஜஸ உபஸங்க்யானம் கர்தவ்யம் 
அஞ்ஜஸ் உம் இதனுடன் சேர்த்துக் கூறப்படவேண்டும் . 
அஞ்ஜஸாக்ருதம் 


வா : 


பும்ஸானுஜ ஜனுஷாந்த இதி வக்தவ்யம் 
பும்ஸானுஜ, ஜனுஷாந்த என்பவைகளும் இதனுடன் சேர்க்கப்பட வேண்டும் . 
பும்ஸா ஹேதுனா அனுஜ : : பும்ஸானுஜ: 
ஜனுஷா ஹேதுனா அந்த : = ஜனுஷாந்த " 


6.3.4 


மனஸ : ஸம்க் ஞாயாம் 
மனஸ் என்ற சொல்லுக்குப்பின் வரும் மூன்றாம் வேற்றுமையுருபுக 
அத்தொகை ஒரு பெயரைச் சுட்டும்போது கெடாது . 
மனஸாத த்தா , மனஸாகுப்தா ஒருவரின் பெயர் 
ஆனால் மனோதத்தா- மனதால் கொடுக்கப்பட்டது 


6.3.5 


ஆக் ஞாயினி ச 
மனஸ் ஐத் தொடர்ந்து ஆக் ஞாயின் என்ற சொல் வரும்போது , 
‘மனஸ் உக்குப்பின் வரும் மூன்றாம் வேற்றுமையுருபுகள் கெடாது . 

+ ஆக் ஞாயின் = மனஸாக் ஞாயின் “ மனதால் அறிந்து 
கொள்ளக்கூடியவன் 


மனஸா 


11 


9 


முனைவர் கு . மீனாட்சி 


124 


6.3.6 


. 


ஆத்மனஸ் ச பூரணே 
ஆத்மன் என்ற சொல்லுக்குப்பின் வரும் மூன்றாம் வேற்றுமையுருபுகள் , 
அதைத் தொடர்ந்து எண் வரிசை முறைப் பெயர் வரும்போது ,, 
அவ்வேற்றுமையுருபு கெடாது . 
ஆத்மனா பஞ்சம : - தன்னோடு ஐந்தாவது 


6.3.7 


வையாகரண ஆக்யாயாம் சதுர்தயா: 
ஆத்மன் என்ற சொல்லுக்குப்பின் வரும் நான்காம் வேற்றுமையுருபு 
அத்தொகை இலக்கணக்கலைச் சொல்லைச் சுட்டும்போது கெடாது . 
ஆத்மனே பதம் 


6.3.8 


பரஸ்ய ச 
பர என்ற சொல்லுக்குப்பின் வரும் நான்காம் வேற்றுமையுருபு அத்தொகை , 
ஒரு இலக்கணக் கலைச் சொல்லானால் , கெடாது . பரஸ்மைபதம் 


6.3.9 


ஹலத ந்தாத் ஸப்தம்யா: ஸம்க் ஞாயாம் 
மெய்யீற்றுச் சொல் . அ வீற்றுச் சொல்லுக்குப்பின் வரும் ஏழாம் 
வேற்றுமையுருபு , அத்தொகை ஒரு பெயரானால் கெடாது . 
யுதிஷ்டிர :, க விஸ்திர: பெயர் 
த்வசிஸார : - மூங்கில் 
அரண்யேதிலக - காட்டு எள் 
ஆனால் நத் " யாம் குக்குடி கா = நதி குக்குடிகா 
அக்ஷஸெண்ட ( பெயரல்ல ) 


வா : 


ஹ்ருத் த் யுப் யாம் நே : 
ஹ்ருத் , திவ் ஆகியவைகளுக்குப்பின் வரும் ஏழாம் வேற்றுமையுருபு கெடாது . 
ஹ்ருதி ஸ்ப்ரு க் , திவிஸ்ப்ருக் 


6.3.10 காரநாமனி ச ப்ராசாம் ஹலாதெ ள 

மெய் அல்லது அ வை யீறாக் கொண்ட சொற்களுக்குப்பின் வரும் 7 ஆம் 
வேற்றுமையுருபு , அச்சொல்லைத் தொடர்ந்து வரும் சொல் ஒரு 
மெய்யெழுத்தை முதலாகக் கொண்டதாகவும் , அத்தொகை கிழக்கித்திய 
மக்களின் வரி யின் பெயரைச் கட்டுவதாகவும் அமையும்போது கெடாது . 
கூபேஸாண : - கிணறுக்கான வரி 
ஹலேத் விபதி கா - ஏருக்கான வரி 
இது ஒரு நியமவிதியாகும் . 
( 1 ) ஒரு வரியைக் குறிக்கும்போதுதான் இவ்விதிசெயற்படும் . மற்ற 
இடங்களிலல்ல ( 2 ) கிழக்கத்திய மக்களின் வரியைச் சுட்டும்போதுதான் , மற்ற 
திசை மக்களின் சொல்லல்ல ( 3 ) இத்தொகையின் இரண்டாவது உறுப்பினர் 
மெய்யெழுத்தில் தொடங்க வேண்டும் . இம்மூன்று வகையான கட்டுப்பாடுகள் 


125 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


இவ்விதி விதிக்கிறது . 
அப்யர்ஹிதபஸு ; 
யூத ப M : ( கீழ்த்திசை மக்களுடைய சொல்லல்ல ) 
அவிகட + உரண : = அவிகடோரண : ( இரண்டாவது உறுப்பினர் மொய்யில் 
தொடங்கவில்லை ) 
நதீ தோ ஹனி ( முதலுறுப்பினரின் ஈறு மெய்புமல்ல , அ - வுமல்ல ) 


6.3.11 மத் " யாத் கு ரௌ 

மத்ய என்ற சொல்லுக்குப்பின் வரும் 7 ஆம் வேற்றுமையுருபு அச்சொல்லைத் 
தொடர்ந்து குரு என்ற சொல் நிற்குமானால் , கெடாது . 
மத்யேகுரு:- நடுவில் கனமானது 


வா 


அந்தாச் ச இதி வக்தவ்யம் 
அந்த என்ற சொல்லுக்குப்பின் குரு நிற்கும்போதும் 7 ஆம் வேற்றுமை 


கெடாது . 


6.3.12 அமூர்த் " த " மஸ்தகாத் ஸ்வாங்காத காமே 

மூர்த " ன் , மஸ்தக தலை என்ற சொற்களைத் தவிர்த்து மற்ற அவயங்களைக் 
குறிக்குஞ் சொற்களுக்குப்பின் வரும் 7 ஆம் வேற்றுமையுரு பு , காம என்ற 
சொல்லைத் தவிர்த்த மற்ற சொற்கள் அச்சொல்லைத் தொடர்ந்து வந்தால் 
கெடாது . கண்டே கால : கருப்பான கழுத்தையுடைய , அதாவது சிவன் 
உரஸிலோமன் நெஞ்சில் ரோமமுடைய 
ஆனால் முகே காம : அஸ்ய முக காம : 
மூர்த் " னி R க : அஸ்ய = மூர்த ஸி க :, மஸ்தகஸிக :, தலையில் குடுமியுடைய 
அங்கு லத்ராண : ( - அங்கு " லௌ த்ராண :) முதலுறுப்பினர் மெய்யீற்றுச் 
சொல்லோ அ வீற்றுச் சொல்லோ அல்ல , 


6.3.13 பந்தே ச விபாஷா 

மெய் அல்லது அ வீற்றுச் சொல்லைத் தொடர்ந்து பந்த என்ற சொல் 
வரும்போது , முதலுறுப்பினருக்குப்பின் வரும் 7 ஆம் வேற்றுமையுருபு 
விருப்பாகக் கெடும் . 
ஹஸ்தபந்த ; அல்லது ஹஸ்தே பந்த : சக்ர பீந்த : அல்லது சக்ரேபந்த : 
ஒரு பஹுவ்ரீஹித் தொகையின் முதலுறுப்பினர், ஓரவயத்தைக் குறிக்குஞ் 
சொல்லாக அமையும்போது மேலே விதிக்கப்பட்ட விதிக்கு இது விருப்பு 
விதியாகும் . தத்புருஷத் தொகையின் முதலுறுப்பினர் ஓரவயத்தைக் 
குறிக்குஞ் செல்லோ அல்லது வேறெதுவே அமையும்போது விதிக்கப்பட்ட 
6.3.19 க்கும் இது விருப்பு விதியாகும் . 
ஆனால் குப்தௌ பீந்த " ; = கு ப்திபந்த : சிறைப்டுத்தல் 


6.3.14 தத்புருஷே க்ருதி பீஹுலம் 


முனைவர் கு . மீனாட்சி 


126 


க்ருத் ஒட்டால் ஆக்கப்பட்ட சொல்லை இரண்டாவது உறுப்பினராகக் 
கொண்ட தத்புருஷத் தொகையில் , முதலுறுப்பினரின் பின் நிற்கும் 7 ஆம் 
வேற்றுமையுருபு விருப்பாகக் கெடாது . 
ஸ்தம்பே + ரம் + அச் ( 3.2.13 ) = ஸ்தம்பே 3 ரம: 
கர்ணே + ஜப் + அச் = கர்ணேஜப : 
குருஷூ + சர்தி : குரு + சர் + L ( 3.2.16 ) = குருசர் . இங்கு 7 ஆம் வேற்றுமையுருபு 
கெடுகிறது , மத் சர : 


6.3.15 ப்ராவ்ருட் ஸரத்கால தி வாம்ஜே 

ப்ரா வ்ருட் , ஸரத் , கால , திவ் , ஆகிய சொற்களோடு வரும் 7 ஆம் 
வேற்றுமையுருபு, அச்சொற்களைத் தொடர்ந்து ஜ வரும்போது கெடாது . 
ப்ராவ்ருஷி + ஜன் + L ( 3.2.92 ) = ப்ராவ்ருஷிஜா மழை காலத்தில் பிறந்த 
ஸரதி ஜ ; காலேஜ:, திவிஜ. 


6.3.16 விபாஷா வர்ஷ கூரஸரவராத் 

வர்ஷ , க்ஷர , ஸர , வர ஆகியவைகளோடு இணைக்கப்படும் 7 ஆம் 
வேற்றுமையுருபு , அச்சொற்களைத் தொடர்ந்து ஜ வரும்போது விருப்பாகக் 
கொண்டது . 
வர்ஷேஜு , வர்ஷஜ: 
க்ஷரேஜ., க்ஷரஜ ; 
ஸ ரேஜ ., ஸரஜ ; 
வரேஜ., வரஜ : 


6.3.17 க காலதனேஷூ காலநாம்ன : 

மெய் அல்லது அ வீற்று , காலத்தைச் சுட்டும் சொற்களோடு 
இணைக்கப்படும் 7 ஆம் வேற்றுமையுருபு , அச்சொல்லைத் தொடர்ந்து க 
( தரப், தமப்) ஒட்டால் ஆக்கப்பட்ட சொல் , அல்லது கால என்ற சொல்ல 
அல்லது தன வில் முடியுஞ் சொல் இரண்டாவது உறுப்பினராக நிற்கும்போது , 
அவ்வேற்றுமையுருபு விருப்பாகக் கொண்டது . 
பூர்வாஹ்னேதரே, பூர்வாஹ்ன தரே 
அபராஹ்னே தமே , அபராஹ்னதமே 
பூர்வாஹ்னேகாலே , பூர்வாஹ்ன காலே 
பூர்வாஹ்னே தனே , பூர்வாஹ்ன தனே 
ஆனால் ஸு க்லதரே , 1 க்லதமே ராத்ரி தர 


6.3.18 ஸய , வாஸ வாஸினூ அகாலாத் 

காலத்தைச் சுட்டாத மெய் அல்லது அ வீற்றுச் சொல்லுக்குப் பின் நிற்கும் 
7 ஆம் வேற்றுமையுருபு, அச்சொல்லைத் தொடர்ந்து ஸய , வாஸ , வாஸின் 
ஆகியவைகள் வரும்போது அவ்வேற்றுமையுருபு விருப்பாகக் கொண்டது . 
கே ஸய, க ஸய “ ஆகாயத்தில் மிதக்கிற ” 


127 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


க்ராமே வாஸ , க்ராமவாஸ :, கிராமத்தில் வசிக்கும் 
க்ராமேவாஸின் , க்ராமவாஸின் 
ஆனால் பூர்வாஹ்ண ஸப ( காலத்தைச் சுட்டும் சொல் முதலுறுப்பினர் ) 
பூ மிஸ ய : தரையில் படுத்துக் கொண்டிருக்கிற முதலுறுப்பினர் , மெய் 
அல்லது அ வீற்றுச் சொல்லல்ல . 


வா: 


அபோ யோனியன் மதுஷூ ஸப்தம்யா அலுக் வக்தவ்யம் அப் பைத் 
தொடர்ந்து , யோனி , அல்லது யத் அல்லது மதுப் ஒட்டு வரும்போது 
அப்புக்குப்பின் நிற்கும் 7 ஆம் வேற்றுமையுருபு கெடாது . 
அப்ஸு யோனி :; அப்ஸவ்ய:, அப்ஸுமந்தௌ 


6.3.19 நேன் ஸித் த பத் னாதி ஷூ ச 

இன் ஒட்டில் முடியுஞ்சொற்கள் , ஸித் த என்ற சொல் , பந்த் 
என்ற தாதுவிலிருந்து தருவிக்குப்பட்ட சொற்கள் இரண்டாவது 
உறு ப்பினராக வரும்போது , முதலுறுப்பினருடன் இணைக்கப்படும் , 7 ஆம் 
வேற்றுமையுருபு கெடும் . ( அலுக் ஆகாது ) 
ஸ்தண்டி ல ஸாயின் , தரையில் உறங்குகிற 
ஸாங்காஸ்ய ஸித் த *: “ ஸாங்காஸ்யத்தில் தயாரித்த 
சக்ரபத் த : “ சக்கரத்தைப் போல் அமைக்கப்பட்ட 


6.3.20 ஸ்தே சபாஷாயாம் 

பேச்சு மொழியில் , ஸ்தா வுக்கு முன் நிற்கும் முதலுறுப்பினரின் 7 ஆம் 
வேற்றுமையுருபு கெடும் . ( அலுக் ஆகாது ) 
ஸமஸ்த :, விஷமஸ்த :, கூடஸ்த . ஆனால் 
க்ருஷ்ணோ அஸ்யக ரேஷ்ட , (வேதமொழியில் ) 


6.3.21 ஷஷ்ட்யா ஆக்ரோஸே 

முதலுறுப்பினருக்குப்பின் இணைக்கப்படும் 6 ஆம் வேற்றுமையுருபு 
அவமரியாதை என்ற பொருளைச் சுட்டும்போது கெடாது . ( இரண்டாவது 
உறுப்பினருக்கு முன் நிற்கும் உருபு) சௌரஸ்ய குலம் - திருட்டுக் குடும்பம் 
வ்ருஷலஸ்ய குலம் . 
மற்ற பொருளில் ப்ராஹ்மணகுலம் . 


வா : 


ஷஷ்டீ ப்ரகரணே வாக் தி க்பஸ்யத் ப்யோ 
யுக்தி தண்டஹரேஷூ யதா ஸங்க்யமலுக் வக்தவ்ய : 
வாக் , திக் , பஸ்யத் ஆகிய சொற்களுக்குப்பின் முறையே யுக்தி , யுக்தி , தண்ட , 
ஹர என்ற சொற்கள் வரும்போது முதலுறுப்பினருக்குப்பின் இணைக்கப்படும் 
ஆறாம் வேற்றுமையுருபு கெடாது . 
வாசோ யுக்தி , தி ஸோ த ண்ட பஸ்யதோ ஹர : 


முனைவர் கு . மீனாட்சி 


128 


வா : 


. 


ஆமுஷ் யாயணாமுஷ்ய புத்ரிகாமுஷ்யகுலிகேதி சாலுக் வக்தவ்ய : 
ஆமுஷ்யாயண , ஆமுஷ்ய புத்ரிகா, ஆமுஷ்ய குலிகா என்ற சொற்களிலும் 
ஆறாம் வேற்றுமையுருபு கெடாது . 
அத ஸ் என்ற மாற்றுப் பெயரின் ஆறாம் வேற்றுமையொருமை 
அமுஷ்ய வாகும் . இது நடாதி வகுப்பைச் சேர்ந்ததாக: 4.1.99 கூறுகிறது . 
பக் ஒட்டுச் சேர்த்து , அதன் சந்ததி என்ற பொருளைக் கொடுக்கும் 
ஆமுஷ்யாயண என்ற சொல்லாக்கப்படும் . 
அமுஷ்யாபத்யம் ஆமுஷ்யாயண : 
அமுஷ்ய புத்ரஸ்ய பாவ : = ஆமுஷ்ய புத்ரிகா ( வுஞ் ஒட்டுடன் 5.1.133 ) 
ஆமுஷ்யகுலிகா 


வா : 


தே வானாம்ப்ரிய இத்யத்ர சஷஷ்ட்யா அலுக் வக்தவ்ய : 
‘ தேவானாம்ப்ரிய என்ற சொல்லிலும் ஆறாம் வேற்றுமையுருபு கெடாது . 
தே "வானாம்ப்ரிய: 


வா : 


ஸேப் புச்ச லாங்கூ லேஷூ ஸூன: 
ஸம்க் ஞாயாம் ஷஷ்ட்யா அலுக் வக்தவ்ய : 
ஸ் வன் உக்குப்பின் வரும் ஆறாம் வேற்றுமையுருபு , அச்சொல்லைத் 
தொடர்ந்து ஸேப , புச்ச , லாங்கூ ல என்ற சொற்கள் வரும்போது கெடாது . 
ஸன : ஸேய , ஸூன : புச்ச ., எனலாங்கூ ல : 


வா 


தி வஸ் ச தாஸே ஷஷ்ட்யா அலுக் வக்தவ்ய : 
தி வ என்ற சொல்லுக்குப்பின் வரும் ஆறாம் வேற்றுமையுருபு , 
அச்சொல்லைத் தொடர்ந்து தாஸ வரும்போது கெடாது . தி வோதாஸ: 


6.3.22 புத்ரே அன்யதரஸ்யாம் 

புத்ர என்ற சொல் இரண்டாவது உறுப்பினராக அமைந்து அவமதித்தல் 
என்ற பொருளைச் சுட்டும்போது முதலுறுப்பினரின் ஆறாம் வேற்றுமையுருபு 
விருப்பாகக் கெடும் . 
தாஸ்யா: புத்ர :, தாஸீபுத்ர: அடிமைப் பெண்ணின் மகன் 
ஆனால் ப்ரராஹ்மணி புத்ர- பிராம்மணப் பெண்ணின் மகன் 


6.3.23 ருதோ வித்யாயோனி ஸம்பந்தே ப்ய : 

படிப்பு அல்லது இரத்தத் தொடர்பைச் சுட்டும்போது ரு வீற்றுச் சொற்களின் 
ஆறாம் வேற்றுமையுருபு (இரண்டாவது உறுப்பினருக்கு முன் ) கெடாது . 
ஹோது : அந்தேவாஸி - ஹோத்ரு என்ற புரோஹிதரின் மாணவன் . 
ஹோது : புத்ர : 
ஆனால் ஆசார்ய புத்ர : 
படிப்பு அல்லது இரத்தத் தொடர்பு முதலுறுப்பினருக்கும் இரண்டாவது 


129 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


உறுப்பினருக்குமிடையே இருக்க வேண்டும் . ஆகையால் , ஹோத்ருதனம் , 
ஹோத்ருக் ருஹம் , பித்ருக் ருஹம் ஆகியவைகளில் இவ்விதி செயற்படாது . 


. 


6.3.24 வியா ஷா ஸ்வஸ்ருபத்யோ: 

ரு வீற்றுச் சொல்லைத் தொடர்ந்து ஸ்வஸ்ரு. பதி என்ற சொற்கள் நின்று , 
அவைகள் படிப்பு, இரத்தம் மூலம் தொடர்பு கொண்டவையென்ற பொருளைச் 
சுட்டும்போது , ஆறாம் வேற்றுமையுருபு, விருப்பாகக்கெடாது. மாதுஸ்வஸா 
அல்லது மாது: ஷ்வஸா ( 8.3.85 ) அல்லது மாத்ருஸ்வஸா தாயின் சகோதரி 
து ஹிது : பதி : அல்லது து ஹித்ருபதி : மருமகன் 


6.3.25 ஆனங் ருதோ த்வந்த் வே 

ரு வீற்றுச் சொற்களால் ஆக்கப்படும் துவந்துவத் தொகையில் (மேற்கூறிய 
பொருளைச் சுட்டும் ) ரு வுக்கு ஆனங் பதிலியாக வரும். 
ஹோதா ச போதா ச - ஹோத்ரு + போத்ரு + ஔ = ஹோதா ன் + போதாரௌ 

ஹோதா போதாரௌ ( 8.2.7 ; 6.4,11 ) ஹோதா போதாரௌ . 
நேஷ்டோத் காரௌ மாதாபிதரௌ . 
ஆனால் பித்ரு பிதாமஹௌ . இரண்டு சொற்களும் ரு வீற்றுச் சொற்களல்ல . 
பித்ரு என்ற ஒரு சொல்தான் ரு வீற்றுச் சொல் . 


- 


6.3.26 தே வதாத் வந்த் வே ச 

தேவதைகளின் பெயர்களைக் கொண்டு ஆக்கப்பட்ட துவந்துவத் 
தொகையிலும் முதலுறுப்பினரின் , ஈறுக்குப் பதிலியாக ஆனங் வரும் . 
இந்த்ர + வருண + ச = இந்த்ரான் + வருண + ஔ = இந்த்ரா 8 - வருண 
ஔ ( 8.2.7 ) = இந்த் " ராவருணௌ இந்திரனும் வருணனும் . 
இந்த்ரா ப்ருஹஸ்பதௌ 
முந்திய சூத்திரத்திலிருந்தே த் வந்த் வ என்ற சொல் அனுவிருத்தி வழியாகப் 
பெறமுடியும் . ஆயினும் இங்கு த் வந்த் வ என்ற சொல் திரும்பவும் 
கூறப்பட்டிருக்கிறது. வேதங்களில் காணப்படும் , சிறப்பு வாய்ந்த இரட்டைக் 
கடவுளரைச் சுட்டும் போதுதான் இவ்விதி பயன்படுத்தப்படும் , மற்ற 
இடங்களில் , வேறு இரண்டு கடவுள்களைச் சேர்த்துக் குறிப்பிடும்போது 
அல்ல என்பதை வலியுத்தத்தால் , த் வந்த் வ இங்கு திரும்பவும் 
கூறப்பட்டிருக்கிறது . ஆகையால் , ப்ரஹ்மப்ரஜாபதீ , ஸிவவைஸ்ரவணௌ 
என்ற தொகைகளில் இவ்விதி செயற்படாது . 


வா : 


உபயத்ர வாயோ : ப்ரதிஷேதோ வக்தவ்ய : 
இவ்விரண்டு சூழலிலும் , வாயு என்ற சொல் முதலோ அல்லது 
இறுதியுறுப்பினராகவோ அமைந்தாலும் இவ்விதி பயன்படுத்தப்படமாட்டாது . 
அக் னிவாயூ , வாய்வக் னீ 


முனைவர் கு . மீனாட்சி 


130 


6.3.27 ஈத க் னே : ஸோம வருணயோ: 

ஸோம் , வருண ஆகியவைகள் , அக்னி என்ற சொல்லைத் தொடர்ந்து 
வரும்போது , அக் னி யீனீறான இ க்குப் பதிலியாக ஈ வரும் . 
அக்னி + ஸோம + ஔ - அக் னீஷோமௌ ( 8.3.82 ); அக் னீவருணௌ . 


6.3.28 இத் வ்ருத் தெள 

( இரண்டு கடவுளர்களின் பெயர்களலாக்கப்பட்ட துவந்துவத் தொகையில் ) 
முதலுறுப்பினராக நிற்கும் அக் னி யின் ஈற்றுக்குப் பதிலியாக இ , 
அத்தொகையினீறுகள் விருத்தியாகும் போது வரும் . 
அக் னீ வருணௌ தேவதே 
அஸ்யா : = ஆக் னிவாருணீ 
அக்னிக்கும் வருணனுக்கும் அளிக்கப்பட்ட ( 4.2.24 ; 7.3.21 ) ஆக் னிமாருத 
இரண்டு உறுப்பினரும் விருத்தி யாகாவிட்டால் , இவ்விதி செயற்படாது . 
காட்டாக ஆக்னேந்த்ர: இதில் இந்தர் என்ற சொல் விருத்தி யடையாது 
( 7.3.22 ) 


வா . 


இத் வருத்தொள விஷ்ணோ: ப்ரதிஷேதேர் வக்தவ்ய : 
விஷ்ணு என்ற சொல் தொடரும் போது இதற்குத் தடை விதிக்கப்படும் . 
ஆக் னாசைஷ்ணவம் சரும் நிர்வபேத் 


6.3.29 தி வோ த்யாவா 

இரு கடவுளரின் பெயராலாக்கப்பட்ட துவந்துவத் தொகையில் ‘தி வ் வுக்குப் 
பதிலியாக த் யாவா வரும் . 
திவ் + க்ஷாமா - த்யாவாக்ஷாமா 
த்யாவாபூ மீ - சுவர்க்கமும் பூமியும் 


6.3.30 தி வஸ ஸ் ச ப்ருதிவ்யாம் 

பருதி வீ யை இரண்டாவது உறுப்பினராகக் கொண்ட இரு கடவுளரின் 
பெயர்களைச் சேர்த்து ஆக்கப்பட்ட துவந்துவத் தொகையில் ‘ தி வ் என்ற 
சொல்லுக்குப் பதிலியாக தி வஸ என்ற சொல்லும் வரும் . அதாவது 
த்யாவா வும் த வஸவும் வரும் . 
தி வஸ்ப்ருதிவ்யௌ த் பாவாப்ருதிவ்யௌ சுவர்க்கமும் பூமியும் 


6.3.31 உஷாஸா உஷஸ்: 

( இரு கடவுளர்களின் பெயர்களைக் குறிக்குஞ் சொற்களால் ஆக்கப்பட்ட 
துவந்துவத் தொகையில் ) உஷஸ் என்ற சொல்லுக்கு 

உஷாஸா பதிலியாகும் . 
உஷஸ் + நக்த + டா ( 7.1.39 ) = உஷாஸாநக்தா - காலையும் இரவும் 
உஷாஸா ஸூர்யம் - காலையும் சூரியனும் 


131 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.3.32 மாதபிதராவுதீ சாம் 

வடக்கத்திய இலக்கண ஆசிரியர்களின் கருத்துப்படி மாதர பிதரௌ ( தாயும் 
தகப்பனும் ) என்ற தொகை சரியானதுதான் . மாதாபிதரௌ என்பது மற்ற 
இடங்களில் காணப்படும் . 


6.3.33 பிதராமாதரா ச சந்த ஸி 

வேதமொழியில் பிதராமாதரா என்றாகும் . 
முதலுறுப்பினரின் ஈற்றுக்குப் பதிலியாக அராங் வரும் தொகையினிறுதியில் 
இணைக்கப்படும் வேற்றுமையுருபுக்குப் பதிலியாக ஆ வரும் . ( 7.3.39 ) 
பிதராமாதரா . மற்ற இடங்களில் மாதாபிதரௌ 


6.3.34 ஸ்த்ரியா : பும்வத்பாஷித - பும்ஸ்காத னுங் ஸமானாதி " 

கரணே ஸ்த்ரியாமபூரணி ப்நியாதி ஷூ 
பெண்பாற் சொல்லின் பொருளையே சுட்டும் , ஆண்பாலில் நேரிணையான 
வடிவங்கொண்ட (பாஷித பும்ஸ்க ) பெண்பாலைச் சுட்டுஞ் சொல் , ஊங் என்ற 
பெண்பாலொட்டை யீறாகக் கொள்ளாமலமைந்து , எண்வரிசை முறைப்பெயர் 
அல்லது ப்ரிய முதலிய சொற்களைத் தவிர்த்த மற்ற ஒரே பொருளைக் 
குறிக்கும் பெண்பாற் சொல்லோடு வரும்போது அதை ஆண்பாற் சொல்லாகக் 
கருதப்படும் . 
தர்ஸ னீய பார்யா அஸ்ய = தர்ஸனீயபார்ய அழகான மனைவியையுடைய 
ஆனால் கட் வாபார்யா 
இச்சூத்திரத்தின் விரிவான விளக்கம் இதை எளிதாகப் புரிந்து கொள்ளத் 
தேவையாகிறது . ஆகவே ஒவ்வொரு சொல்லின் பொருளும் கீழே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது . ஸ்த்ரியா : பெண்பாற்சொல்லுக்கு பும்வத் 
ஆண்பாற் சொல் போன்று 
பாஷிதபும்ஸ்காத் - அதனால் ஒரு ஆண்பாற் சொல்லைச் சுட்டும் அதாவது 
அச்சொல்லுக்கு நேரிணையான ஒரு ஆண் பாற் சொல்லும் 
காணப்படும்போது , அச்சொல் அதன் வடிவம் , பொருள் இரண்டுமே ஆண்பாற் 
சொல்லையொத்தாக அமையும் போது , அனூங் - ஊங் என்ற 
பெண்பாலொட்டையிறாகக் கொள்ளாதண 
ஸமானாதி கரணே ஸ்த்நியாம் - பெண்பாலில் 

எண் வரிசைமுறைப்பெயரைத் தவிர்த்து 
ப்ரியாதி ஷூ - ப்ரிய முதலிய சொற்களைத் தவிர்த்து மேலே குறிப்பிட்ட 
எடுத்துக்காட்டில் தர்ஸ னீய பார்யா - தர்ஸ னீய என்ற பெண்பாற் 
சொல்லுக்கு நேரிணையான ஆண்பாற்சொல் தர்ஸ னீய : வடிவம் பொருள் 
இரண்டிலும் பெண்பாற்ச் சொல்லையொத்ததாக அமைந்திருப்பதைக் 
கானாலாம் . இப்பெண்பாற் சொல் ஊங் ஒட்டையிறாகக் கொண்டதல்ல. இது 
ஆ வீற்றுச் சொல் . இச்சொல்லைத் தொடர்ந்து வரும் பார்யா என்ற சொல் 
பெண்பாற்சொல் , இச்சொல் முதலுறுப்பினரின் வேற்றுமையையே 
கொண்டது . இது எண்ணுப் பெயரோ , ப்ரியாதி வகுப்பைச் சேர்ந்ததோவல்ல , 


அபூரணி 


முனைவர் கு . மீனாட்சி 


132 


ஆகவே தர்ஸ னீயா , என்ற பெண்பாற்சொல் , அதற்கு நேரிணையான 
ஆண்பாற்ச் சொல்லாக , தர்ஸ னீய மாற்றப்பட்டிருக்கிறது . 
க ட்வாபார்யா வில் க ட்வா க்கு நேரிணையான ஆண்பாற் சொல் 
கிடையாது . த் ரோணீபார்யா - த் ரோணீ என்ற பெண்பாற் சொல்லுக்கு 
நேரிணையான , மாட்டுத் தீவனம் அல்லது மாடுகளுக்கு தீனி வைக்கும் 
தொட்டி என்ற பொருளைச் சுட்டும் ஆண்பாற் சொல் கிடையாது . 
ப்ரஹ்மபந்தூபார்யா என்ற சொல்லில் முதலுறுப்பினர் ஊங் ஒட்டில் 
முடிகிறது . கல்யாணீபஞ்சமா: ராத்ர்ய : -ஐந்து இரவுகளைக் கொண்ட ஒரு 
தொகுப்பில் ஐந்தாவது இரவு மங்களகரமானது. இங்கு எண்ணுப்பெயர் 
இரண்டாவது உறுப்பினராகிறது . கல்யாணீப்ரிய : “ யாருக்கு கல்யாணீ 
விருப்பமான வளோ , அவன் இரு உறுப்பினர்களும் ஒரே பாலில் 
அமையவில்லை . 


6.3.35 தஸிலாதி ஷூ ஆ க்ருத்வஸூச: 

தஸில் ஒட்டில் தொடங்கி ( 5.3.7 ) க்ருத்வஸூச் ( 5.4.17 ) வரையில் 
விளக்கப்பட்டிருக்கும் ஒட்டுக்களுக்கு முன் , ஊங் இல் முடியாததும் , அதற்கு 
நேரிணையான ஆண்பாற் சொல் உள்ளதுமான பெண்பாற் சொல் , ஆண் 
பாற் சொல்லாக மாற்றப்படும் . 
தஸ்யா: -தத : அங்கிருந்து 
தஸ்யாம் தத்ர அங்கு 
இச்சூத்திரத்தில் சுட்டப்பட்டிருக்கும் ஒட்டுக்கள் வருமாறு 
தஸில் ( 5.3.7-9 ), த்ரல் ( 10 ) தர் ( 15 ) த னீம் ( 18-19 ) , ர்ஹில் ( 20 ), தால் ( 23 ) 
த மு ( 24 ) , தா ( 26 ) , அஸ்தாதி ( 27 ) அதஸூச்( 28 ), ஆதி ( 34 ) , ஏனப் ( 35 ) அச் 
( 36 ) , ஆஹி ( 37 ), அஸி ( 39 ) , தில் , தாதில் ( 41 ), த " r ( 42 ) த்யமுஞ் ( 44 ) 
தமுஞ் ( 45 ) , பாஸ ப் ( 47 ) , அன் ( 48 ) , ஞ ( 50 ) , கன் ( அ 51 ), ஆகினிச் ( 52 ) , 
சரட் ( 53 ) ரூப்ய ( 54 ) , தமப், இஷ்டன் ( 55 ) , தரப் , ஈயஸன் ( 57 ) , ரூபப் ( 66 ) , 
கல்பப் , தே ஸ்ய , தே ஸீயர் ( 67 ) , ஜாதீயர் ( 69 ) , க ( 79-96 ) ; அகச் ( 71 ) கன் 
( க .75 ) , L ச் ( 78 ) , க ன் , இலச் ( 79 ) , அடச் , வுச் ( 80 ) , ர ( 88 ) ; டு பச்( 89) ஷ்டரச் 
( 90 ) L தரச் ( 92 ) L தமச் ( 93 ) L ஞ் ( 101 ) , த * ( 109 ) , யத் ( 103 ), ச ( 105 ) , அண் 
(107 ) , ட க் ( 108 ), ஈகக் ( 110 ) , ஞ்ய ( 112 ) , டேண்யண் ( 115 ) , அண் , அஞ் ( 117 ), 
யஞ் ( 113 ), வுன் ( 5.4.1 ), க 2 ( 7 ), ஆமு ( 11 ) , அமு ( 12 ), க்ருத் வஸூச் ( 17 ) இவற்றுள் 
கீழ்க்கண்ட ஒட்டுக்கள் இச்சூத்திரத்தில் கூறியபடி செயற்படும் த்ரல் , கஸில் , 
தரப், தமப் , சரட் , ஜாதியர் , கல்பப் , தே ஸ் ய , தே ஸியர் , ரூபப் , பாஸ ப் , டக் , 
தால் , தா , ர்ஹில் , தில் , தாதில் 


வா : 


ஸ ஸி பஹ்வல்பார்தஸ்ய பும் வத்பாவோ வக்தவ்ய: 
பயூ , அல்ப என்ற சொற்களின் பெண்பாற் சொற்கள் “ ஸ ஸ் என்ற தத்தித 
ஒட்டுக்குமுன் ஆண்பாலாக மாறும் பீஹ்வீப்யோ தே ஹி ஹுஸோ தே யி ; 
அல்பாப்யோ தே ஹி = அல்பஸோ தேஹி " 


133 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வா : 


த்வதலோர் கு ண வசனஸ்ய பும்வத் பாவோ வக்தவ்ய : 
த்வ , தல் ஆகியவொட்டுக்களுக்கு முன் நிற்கும் பெண்பாலைச் சுட்டும் 
அடைச்சொல் , ஆண்பாலாக மாறும் . 
படு த்வம் , படு தா ( = பட்வ்யா பாவ :) ஆனால் கட் யா பாவ : = உகடீத், வம் 
உகடீ தா ( அடைச் சொல் அல்ல ) 


வா : பீஸ்பாடே " தத் தி தே பும்வத்பாவோ 
வக்தவ்ய : 
ட வைத் தவிர்த்த மற்ற தத் தி *த ஓட்டுக்களுக்குமுன் , அச்சொல் ப என்ற 
ஸம்க்ஞா வைப் பெறும்போது , 
பெண்பாற் சொல் ஆண்பாற்சொல்லாக மாறும் . 
ஹாஸ்திகம் ( ஹஸ்தினீனாம் ஸமூஹ:) ஸ் யைனேய : 
( L ஒட்டுடன் ) 


வா : 


L க்ச ஸோஸ் ச பும்வத்பாவோ வக்தவ்ய : 
டக் சஸ் ஒட்டுக்களுக்குமுன் நிற்கும் பெண்பாற் சொற்களும் ஆண்பாலாக 
மாறும் . 
பாவத்கா :, பவதீயா: ( = பீவத்யாஸ் சாத்ரா :) 


6.3.36 க்யங் மானினோஸ் ச 

ஊங் ஒட்டில் முடிவுறாத , அதற்கு நேரிணையான ஆண்பாற் சொல் உள்ள , 
பெண்பாற் சொல் க்யங் , மாணின் நம்பும் , அக்கருத்தைக் கொண்ட 
ஒட்டுக்களுக்கு முன் ஆண்பாலாக மாறும் . 
1 ) ஏனி + க்யங் + ஸப் + தே = ஏத + க்யங் + ஸ ப் + தே : ஏதாயதே 
மான்போன்று நடந்து கொள்கிறான் ( 3.11 ஸ் 1யேன + க்யங் + ஸ ப் + தே = 
ஸ் யேனாயதே 
" பெண் கழுகு போன்று நடந்து கொள்கிற " 


2 ) தர்ஸ னீய + மன் + ணினி ( 3.2.82 ) = 3 தர்ஸ னீயமானின் தன்னை 
அழகானவளாக் கருதுகிற 


6.3.37 நக உபதாயா : 

க வை ஈற்றயலாகக் கொண்ட பெண்பாற் சொல் , மேற்கூறியபடி , 
ஆண்பாலாகக் கருதப்படமாட்டாது . 
பாசிகா பார் சமையற்காரியை மனைவியாகக் கொண்டவன் 
பாசிகா + க்யங் + ஸ ப் + தே = பாசிகாயதே 
சமையற்காரியைப் போன்று நடந்து கொள்கிற 
பாசிகாமானின் 


வா : 


கோபத ப்ரதிஷேதே தத் தி தவு க்ரஹணம் கர்தவ்யம் 


முனைவர் கு . மீனாட்சி 


134 ) 


வு ஒட்டின் க , தத் தி த ஒட்டின் க ஆகியவைகளுக்குத்தான் இவ்விதி 
எல்லா க வுக்குமில்ல. 
பாகபீரார்ய:, (-பாகா இளவயது + பார்யா ) 
இளவயது மனைவியையுடைய பேகபார்ய : 
( = பேகீ செயல் பார்யா ) இவ்விரண்டிலும் பெண்பாற் சொல் , ஆண்பாலாக 
மாறும் . 
இவ்விதி ( 37 ) 6.3.34-36 வரை விளக்கப்பட்ட விதிகளுக்கு எல்லாம் புற னடை 
6.3.34 க்கு மட்டுமல்ல . 


6.3.38 ஸம்க் ஞா பூரண்யோஸ் ச 

பெண்பாற்சொல் ஒரு பெயரோ அல்லது எண் வரிசை முறைப்பெயராகவோ 
அமையும்போதும் ஆண்பாலாகக் கருதப்படமாட்டாது . 
த " த்தாசார்ய : அவன் மனைவி தத்தா 
த த்தாயதே 
பஞ்சமீபீரர்ய : ஐந்தாவது மனைவியைக் கொண்ட 
பஞ்சமீயதே 
த " த்தாமானினீ , பஞ்சமீமானினீ 


6.3.39 வ்ருத் தி * நிமித்தஸ்ய ச தத் தி த ஸ்யாரக்த விகாரே 

அதனால் நிறமேற்றிய என்ற பொருளைச் சுட்டும் தத்தித ஒட்டுக்கள் 
அதனாலாக்கப்பட்ட என்ற பொருளைச் சுட்டும் தத்திதவொட்டுக்கள் 
( அரக்த விகார ) ஆகியவற்றைத் தவிர்த்த மற்ற தத்தித வொட்டுக்கள் 
சொல்லின் முதலசையை வ்ருத்தி யாக மாற்றும் - அவ்வொட்டுக்களால் 
ஆக்கப்படும் பெண்பாற்சொல்லின் ஆண்பாற்சொற்களாகக் 
கருதப்படமாட்டா . 
மதுரா + அண் ( 4.3.53 ) + நீப் = மாதுரி + பார்யா அஸ்ய = மாது போர்ய : 
அவன் மனைவி மதுரையைச் சேர்ந்தவள் ” ஆனால் காஷயி ப் ஹதிகா 
அஸ்ய = காஷாய பீருஹதிகா" அவன் உடை காவியால் சாயமேற்றப்பட்டது ” 
ஈஷா + லௌஹேஷ 


6.3.40 ஸ்வாங்காச் ச இதோ அமானினி 

ஓரவயவத்தைச் சுட்டும் ஈ யீற்று பெண்பாற் சொல் , மானின் என்ற சொல் 
அதைத் தொடர்ந்து வருமிடங்களைத் தவிர்த்த மற்றவிடங்களில் ஆண்பாற்ச் 
சொல்லாகக் கருதப்பட மாட்டாது . 
தீர்ககேஸு பார்ய : "அவன் மனைவி நீண்டமுடி உடையவள்” 
ஆனால் படுபார்ய : ( = பட்வீ பார்யா அஸ்ய ) , அகேஸ பார்ய : 


6.3.41 ஜாதேஸ் ச 

ஒரினத்தைக் குறிக்கும் பெண்பாற்ச் சொற்களும் மானின் என்ற சொல் 
தொடர்ந்து வருமிடங்களைத் தவிர்த்த மற்ற சூழலில் ஆண் பாலாகக் 


135 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


கருதப்படமாட்டாது . 
கட்பார்ய : கட் என்ற யஜுர் வேதத்தின் கிளையைச் சேர்ந்தவள் அவன் 
மனைவி 
ஆனால் கடமானினீ - தன்னை கட் கிளையைச் சேர்ந்ததாகக் கருதுபவள் 
ஹஸ்தினீனாம் ஸமூஹ:-ஹாஸ்திகம் என்ற சொல்லாக்குத்துக்கு இந்த 
புறனடை செயற்படாது . 


6.3.42 பும்வத் கர்மதாரய ஜாதீய தே ஸியேஷு 

ஆண்பாலில் நேரிணையான சொற்களையுடைய பெண்பாற் சொல் 
கர்மதாரயத் தொகையிலும் , ஜாதீயர் , தே ஸுயர் என்ற வொட்டுக்களுக்கு 
முன்னும் , ஆண்பாலாகக் கருதப்படும் . 
மேலே கூறிய 37-41 வரையிலான ஐந்து விதிகளுக்கு இது புறனடை . 
1 ) 37 க்கு புறனடை . 
பாசி காவ்ருந்தாரிகா = பாசகவ்ருந்தாரிகா மிகச் சிறந்த சமையற்காரி பாசக 
தே ஸீயா, பாசக ஜாத்யா . 


2 ) 38 க்கு புறனடை . 

த த்தா வ்ருந்தாரிகா = த த்தவ்ருந்தாரி 
த த்தஜாதீயா, த " த்த தே ஸீயா 
பஞ்சம வ்ருந்தாரிகா , பஞ்சம ஜாதியா , பஞ்சமதே ஸீயா 


3 ) 


39 க்குப் புறனடை 
ஸ்ரௌக்ன ஜாதீய/ தே ஸீய 


4 ) 


40 க்குப் புறனடை 
தீர்க் * கேஸ வ்ருந்தாரிகா , 
தீர்க * கேஸ ஜாதீயா 
தீர்க * கேஸ தேனீயா 


5 ) 


41 க்குப் புறனடை 
கட வ்ருந்தாரிகா 
கட ஜாதீயா 
கட தே ஸியா 
ஆனால் கட்வா வ்ருந்தாரிகா: ப்ரஹ்மபந்தூ ப்ருந்தாரிகா . 


வா : 


குக்குட் யாதீ னாம் அண்டாதி ஷூ பும்வத் 

பாவோ வக்தவ்ய : 
குக்கும் முதலிய சொற்களைத் தொடர்ந்து அண்ட முதலியவைகள் நிற்கும் 
போதும் குக்கும் முதலியவைகள் ஆண்பாலாகும் . 
குக்குட் யா அண்டம் = குக்குடாண்டம் 


முனைவர் கு . மீனாட்சி 


136 


ம்ருக் யா : பாதம் - மருக பதம் 
மருக்யா : க்ஷரம் - ம்ருகக்ஷரம் 
காக்யா : ஸாவ : - காகஸாவ 


வா : 


- 


பும்வத்பாவாத் கித்காதி ஷூ பவதி விப்ரதிதே ன 
முதற் சொல் , ஆண்பாற் சொல்லாக மாறினாலும் , அச்சொல்லுக்குப்பின் 
க வை இத் தாகக் கொண்ட ஒட்டோ அல்லது க ( தர , தம ) ( 6.3.43 ) முதலிய 
ஒட்டுக்களோ வரும்போது , முதற்சொல்லினிறுதி நெடில் உயிர் , குறிலாகும் . 
கித் - காலீம் ஆத்மானம் மன்யதே காலிம்மன்யா 
( 6.3.66 உடன் ஒப்பிடுக ) ஹரிணிம்மன்யா 
காதி பட் விதரா , பட் விதமா , பட் விரூபா பட்விகல்பா , பட் விகா, 
ம்ருத் விகா. 


- 


6.3.43 க " ரூப கல்ப சேலட் ப்ருவ கோத்ர மத ஹதேஷு ங்ய : அனேகாச : ஹ்ரஸ்வ : 

பலவசைகளைக் கொண்ட நீப் ( ஈ ) ஈற்றுப் பெண்பாற்ச் சொல்லினீறுக்குப் 
பதிலியாக குறில் உயிர் கீழ்க்கண்ட சூழலில் வரும் - க * ( தர , தம் ) ஒட்டு , ரூபப் 
( 5.3.66 ) , 
கல்பப் ( 5.3.67 ) , முன்னும் சேலட் ( 2.126 ); ப்ருவ , கோத்ர , மத , ஹத ஆகிய 
சொற்கள் இறுதியுறுப்பினராக நிற்கும் போதும் அவ்வாறாகும் . 
ப்ராஹ்மணீ + தரப் = ப்ராஹ்மணிதர , ப்ராஹ்மணிதம , ப்ராஹ்மணிரூப , 
ப்ராஹ்மணிகல்ப , ப்ராஹ்மணிசேலீ, ப்ராஹ்மணிப்ருவோ , 
ப்ராஹ்மணிகோத்ரா, ப்ராஹ்மணிமதா, ப்ராஹ்மணிஹதா ஆனால் 
த " த்தாதரா 


6.3.44 நத்யா: ஸே ஷஸ்யான்யதாஸ்யாம் 

நதி ( 1.4.3 ; 4 ) என்ற ஸம்க் " ஞாவினால் அழைக்கப்படும் மற்ற பெண்பாற்ச் 
சொற்களினீற்றுக்குப் பதிலியாக மேலே கூறப்பட்ட சூழலில் , குறில் , விருப்பாக 
வரும் . 
ப்ரஹ்ம பந்தூ தரப் , அல்லது ப்ரஹ்மபந்து தரப் ப்ரஹ்மப்ந்து பந்து " தமப் 
நதி என்ற பெயரால் சுட்டப்படும் பீப் ( ஈ ) ஒட்டாலாக்கப்பட்டாத பெண்பாற்ச் 
சொற்களும் , ஒரேயொரு அசையைக் கொண்ட ஈ யீற்றுப் பெண்பாற் 
சொற்களும் ஸே ஷ (மிஞ்சிய) என்ற சொல்லால் கட்டப்பட்டிருக்கிறது . 


வாட் 


க்ருந்நத்யா : ப்ரதிஷேதோ வக்தவ்ய : 
க்ருத் ஒட்டாலாக்கப்பட்ட நதி எனப்படும் சொற்களும் இதற்கு விதிவிலக்கு 
லக்ஷ்மீதரா, தந்த்ரீ தரா . 


ப 


6.3.45 உகி தஸ் ச 
( பிரத்யாஹாரம் ) ஐ இத் தாகக் 

கொண்ட தத்தித 
ஒட்டுக்களாலாக்கப்பட்ட சொல்லோடு இணைக்கப்பட்ட பெண்பாலொட்டு க 


137 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


முதலியவைகளுக்கு ( 6.3.43 ) முன் விருப்பாகக் குறிலாகும் . 
ஸ் ர + ஈயஸுன் + நீப் + தரப் + டாப் - ஸ்ரேய்ஸீதா, ஸ்ரேயஸிதர , 
ஸ்ரேயஸீதம / தர. 
ஸ்ரேயஸீரூப , ஸ்ரேயஸிரூப 


வா : 


பும்வத்பாவோப்யத்ர பக்ஷே வக்தவ்ய: 
ஸ் ரேயஸ்தரா முதலிய வடிவங்களில் ஆண்பாலாக்கமும் , ஒரு மாற்றாக 
வரும் . அல்லது ஸ்ரேயஸ்தரா என்ற சொல் ஸ்ரேயஸ் என்ற சொல்லோடு 
ஒப்புமையொட்டிணைத்து , அதன் பிறகு பெண்பாலோட்டிணைக்கப்படும் . 


6.3.46 ஆன்மஹத : ஸமானாதி * கரண ஜாதீயயோ : 

மஹத் பெரிய என்ற சொல்லின் ஈற்றுக்குப் பதிலியாக ஆத் ( ஆ ) உயிர் , 
அச்சொல்லுக்குப்பின் அதற்கு நேரியைபான ஒரு சொல் வரும்போதோ 
அல்லது ஜாதீய வரும் போதோ , வரும் . 
மஹான் தே வ : = மஹத் + ; + தே வ + n = மஹ - ஆ - தே வ : = மஹாதே வ : 
பெரிய கடவுள் , சிவன் , மஹாபல :, மஹாஜாதீய 
ஆனால் மஹத : புத்ர : = மஹத்புத்ர: பெரிய மனிதனின் மகன் ( ஸமானாதி 
கரணம் இங்கு இல்லை ) 2.1.64 மஹத் தோடிணைத்து ஆக்கப்படும் 
தொகையைப் பற்றிக் கூறுகிறது இந்த விதி , 2.1.64 இன் படி ஆக்கப்பட்ட 
தொகைகள் , ஹுவ்ரீஹித் தொகைகள் ( இதிலும் இரண்டு உறுப்பினர்களும் 
நேரியைபு உள்ளதாகும் ) ஆகிய இரண்டிலுமே செயற்படும் அதனால்தான் 
ஸமானாதி * கரண என்ற சொல் இச்சூத்திரத்தில் பயன்படுத்தப் 
பட்டிருக்கிறது . இல்லாவிட்டால் , இச்சூத்திரம் தத்புருஷத் தொகையை 
மட்டுந்தான் கட்டும் . பஹுவ்ரீபையல்ல . 


. 


வா : 


மஹதாத்வே காஸ கர விஸிஷ்டே ஷு 
உபஸம்க்யானம் பும்வத் வசனம் ச அஸமானாதி கரணார்த ம் மஹத் இன் 
ஈறுக்கு ஆ பதிலியாக , அச்சொல்லுக்குப்பின் காஸ , கா , விஸி ஷ்ட 
ஆகியவைகள் நிற்கும்போது வரும் , சொற்கள் நேரியையு கொள்ளாததாக 
இருந்தபோதிலும் பெண்பாற் சொல்லான மஹதீ ஆண்பாலாக மாறும் . 
மஹத்யா காஸ : = மஹாகாஸ : மஹத்யாகா : = மஹாகர : மஹத்யா விஸிஷ்ட : 
மஹாவிஸிஷ்ட: 


வா : 


அஷ்டன : கபாலே ஹவிஷ்யுபஸம்க்யானம் 
கபால என்ற சொல்லுக்குமுன் நிற்கும் அஷ்டன் இனின் ஈறுக்குப் பதிலியாக 
ஆ அத்தொகை வேள்வியில் அளிக்கும் பொருளைச் சுட்டும்போது வரும் . 
அஷ்டாகபால : சரும் நிர்வபேத் ஆனால் அஷ்டகபாலம் ப்ராஹ்மணஸ்ய 
( வேள்வியில் படைப்பது அல்ல ) 


முனைவர் கு . மீனாட்சி 


138 


வா : க வி ச யுக்தே அஷ்டன உ.பஸம்க்யானம் கர்தவ்யம் . 
கெ ளவுக்கு முன் நிற்கும் அஷ்டன் இனின், ஈறுக்குப் பதிலியாக ஆ அது 
பூட்டப்பட்ட , இணைக்கப்பட்ட என்ற பொருளைச் சுட்டும் போது வரும் . 
அஷ்டாக வேன ஸ கடே ன " எட்டு மாடுகள் பூட்டப்பட்ட வண்டியால் ஆனால் 
அஷ்ட க வம் ப்ராஹ்மணஸ்ய இது “ பூட்டப்பட்ட " என்ற பொருளைச் 
சுட்டவில்லை. 


11 


6.3.47 த்வ்யஷ்டன: ஸங்க் யாயாமப்ஹுவ்ரீஹ்யஸீத்யோ: 

த் வி , அஷ்டன் ஆகியவைகளின் பின் , ஒரு எண்ணுப்பெயர் தொடர்ந்து 
வரும்போது , அவைகளின் ஈறுக்குப் பதிலியாக ஆ வரும் . ஆனால் , 
பீஹுவ்ரீஹித் தொகையிலோ அல்லது அச்சொற்களுக்குப்பின் அஸிதி 
வரும்போதோ அவ்வாறாகாது . 
த் வௌ ச த ஸ ச = த் M + த ஸ = த் " வாத ஸ 12 அஷ்டாத ஸ 18 


1 ) 


பீஹுவ்ரீஹி - த் வௌ வா த்ரய : வா அஸ்மின் = த் வித்ரா: 
இரண்டோ அல்லது மூன்றோ 


2 ) 


அஸீதி - த் M + அஸீ தி = த் வ்யஸீதி ‘ 82 ஆனால் பஞ்ச த ஸ , 
த் வை மாதுர 


வா : 


ப்ராக் ஸ தாதிதி வக்தவ்யம் 
இந்த விதி 100 வரையிலுந்தான் செயற்படும் . ஆகவே த்விஸுதம் 
200 த் விஸஹஸ்ரம் 2000 , அஷ்ட ஸ தம் அஷ்டஸஹஸ்ரம் . 


6.3.48 த்ரேஸ் த்ரய : 

மற்றொரு எண்ணுப் பெயருக்குமுன் தரி க்குப் பதிலியாக த்ரயஸ் வரும். 
ஆனால் பீஹுவ்ரிஹியில் அவ்வாறாகாது . அஸீதி பின்னால் வரும்போதும் 
அவ்வாறாகாது . 
த்ரி + த ஸ ன் - த்ரயஸ் + த ஸ ன் + ஓ = த்ரயோத ஸ = த்ரயோத ஸ : 13 
த்ரயோவிம்ஸதி 
த்ரித ஸ ா : ( 5.4.73 ) மூன்றோ அல்லது பத்தோ கொண்ட ( பஹுவ்ரீஹி ) 
த்ர்யஸீ தி 83 த்ரை மாதுர : ( எண்ணுப் பெயர் இரண்டாவது உறுப்பினராக 
வரவில்லை ) 
த்ரிஸ தம் , த்ரிஸஹஸ்ரம் 


6.3.49 விபாஷா சத்வாரிம்ஸத்ப்ரப்ருதௌ ஸர்வேஷாம் 

மேலே விதிக்கப்பட்ட பதிலிகள் எல்லாம் ( த் வி, த்ரி , அஷ்டன் ) சத்வாரிம்ஸ த் 
( 40 ) தும் அதைத் தொடர்ந்து வரும் எண்ணுப் பெயர்களும் இரண்டாவது 
உறுப்பினராக நிற்கும்போது விருப்பாகும் . ( ஆனால் பஹுவ்ரீஹி , யிலும் , 
அஸீ தி தொடருமிடங்களைத் தவிர்த்து ) 


139 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


த் வித் வா சத்வாரிம்ஸ த் 42 
த்ரி / த்ரயஸ் சத்வாரிம்ஸ த் 43 
அஷ்ட / அஷ்டா பஞ்சாஸ த் 85 


6.3.50 ஹ்ருதயஸ்ய ஹ்ருத் லேக யத் " அண் லாஸேஷு 

லேக என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் ஹ்ருத ய என்ற சொல்லுக்குப் 
பதிலியாக ஹ்ருத் வரும் . யத், அண் ஒட்டுக்களுக்கு முன்னும் , லாஸ என்ற 
சொல்லுக்கு முன்னும் , ஹ்ருதய வுக்குப் பதிலியாக ஹ்ருத் வரும் . ஹ்ருத்யம் 
லிக தி = ஹ்ருத் + லிக் + அண் ( 3.2.1) = ஹ்ருல்லேக ”. ( 8.4.60 ) கவலை 
ஹ்ருதயஸ்யப்ரிய: = ஹ்ருத் ய: 
" இதயத்துக்கினிய ” ஹ்ருத் + அண் = ஹ்ருத : ( 4.3.120 இதயம் தொடர்பான 
ஹ்ருத யஸ்ய லாஸ: = ஹ்ருல்லாஸ இதயத் துடிப்பு 
லேக என்ற சொல் அண் ஒட்டாலாக்கப்படும் போதுதான் இவ்வாறாகும் . 
" கஞ் ஒட்டினாலாக்கப்பட்டால் இது ஹ்ருதய லேக : ஆகும் . 

. 


6.3.51 வா ஸோக ஷ்யஞ் ரோகே ஷு 

ஸோக , ஷ்யஞ் ஒட்டு , ரோக ஆகியவைகளுக்கு முன் ஹ்ருத ய என்ற 
சொல்லுக்கு ஹ்ருத் விருப்பாகப் பதிலியாகும் . 
ஹ்ருத யஸ்ய ஸோக : = ஹ்ருத் + ஸோக : = ஹ்ருச்சோக : ( 8.4.50 , 63 ) அல்லது 
ஹ்ருதய ஸோக : ஸுஹ்ருதய + ஷ்யஞ் = ஸௌஹ்ருதய் - 
ஸௌஹ்ருதய்ய, அல்லது ஸௌஹார்த் ய நட்பு ; ஹ்ருத யஸ்ய ரோக : : 
ஹ்ருத் ரோக ., ஹ்ருதய ரோக . இதய நோய் 


6.3.52 பாத ஸ்ய பதாஜ்யாதிகோ பஹதேஷு 

ஆஜி , ஆதி , கா போகிற , உபஹத அடிக்கப்பட்ட ஆகியவைகளுக்கு முன் 
நிற்கும் பாத ( கால் ) என்ற சொல்லுக்குப் பத பதிலியாகும் . 
பாதாப்யாம் , அஜதி / அததி / க ச்ச தி = பத + அஜ்/ அத் + இண் = பதாஜி , பதாதி 
காலாட்படை பாத + க ம் + L ( 3.2.48 வார ) பத க காலாட்படை 
பாதே ன உபஹத : = பதே ாபஹத : காலால் உதைக்கப்பட்ட 


6.3.53 பத்யத்யத த ர்தே 

அதற்குத் தகுந்த " என்ற பொருளைச் சுட்டாமல் அமையும் போது 
( அதத்ர்தே ) யத் ஒட்டுக்குமுன் நிற்கும் பாத என்ற சொல்லுக்குப் 
பதிலியாக பத வரும் . 
பாதெ ள வித்யதி = பாத + யத் = பத்யத் = பத் ய காலைத் துளைக்கும் 
பத்யா : கூழாங்கற்கள் முட்கள் 
ஆனால் பாதார்தஉம் உத கம் = பாத + யத் = பாத் - யம் ( 5.4.25 ) = பாத்யம் . 


10 


முனைவர் கு . மீனாட்சி 


140 


(5.4.26 ) காலுக்காகத் தண்ணீர் 


வா . 


பத்பாவே இகே சரதாவுபஸங்க்யானம் 
அதனால் நடக்கிறான் என்ற பொருளைச் சுட்டும் இக ஒட்டுக்கு முன் 
நிற்கும் பாத என்ற சொல்லுக்குப் பத் பதிலியாகும் . 
பாதாப்யாம் சரதி = பதி " க : 
இது ஷ்டன் ( 4.4.10 ) ஒட்டாலாக்கப்பட்டது . 
இச்சூத்திரத்தில் காணப்படும் பாத " கால் ஒரு பிராணியின் அவயவம் என்ற 
பொருளைச் சுட்டும் . ஆனால் 5.1.34 இல் கூறப்பட்டிருக்கும் பாத 
ஓரளவையைச் சுட்டுவதால் , அதற்குப் பதிலியாக பத் வராது . த்விபாத்யம் , 
த்ரிபாத் யம் . 


6.3.54 ஹியமகாஷி ஹதிஷு ச 

ஹிம , காஷின் , ஹதி ஆகியவைகளுக்குமுன் நிற்கும் பாத என்ற 
சொல்லுக்கும் பத் " பதிலியாகும் . 
பத ஸ்ய ஹிமம் = பத் + ஹிமம் = பத் திமம் ( 8.4.68 ) காலில் குளிர் ; பாதெ ௗ 
கஷுதும் ஸீலம் அஸ்ய = பத் + கஷ் + E னி { 3.2.78 ) பத்காஷின் பாதசாரி 
பதர்ப்யாம் ஹன்யதே = பதாப்யாம் + ஹன் + க்தின் + ஹதி: = பத் + ஹதி - 
பத்த " தி நடைபாதை 


6.3.55 ருச : ஸே 

( இருக்குவேதத்தின் ஒரு செய்யுளான ) ருச் என்ற பொருளைச் சுட்டும்போது , 
ஸ ஸ் ஒட்டுக்கு முன் நிற்கும் பாத என்ற சொல்லுக்குப் பத் " பதிலியாகும் . 
பாத " + ஸ ஸ் = பத் + ஸ ஸ் = பச்ச : ( 8.4.40 ; 55 , 63 ) 
பச்சோ காயத்ரீம் ஸம்ஸதி 
“ காயத்ரி ” செய்யுளை கால்பகுத , கால் பகுதியாகப் புகழ்கிறான் ” ஆனால் 
பாத ஸ , கார்ஷாபணம் ததாதி 


6.3.56 வா கோஷ மிஸ்ர ஸப் தே ஷூ 

கோஷ , மிஸ் ர , ஸ ப்த ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் பாத என்ற 
சொல்லுக்கு பத் விருப்பாகப் பதிலியாகும் . பாத " ஸ்ய கோஷ:/ஸப்த: 
பாத கோஷ: ( அ ) பத் கோஷ : 
பாத ஸப்த: ( அ ) பத் ஸ ப் த : காலடியோசை 
பாதே ன மிஸ்ரித : = பாத மிஸ்ர : 
பத்மிஸ்ர: பன்மிஸ்ர: ( 2131, 8.4.45 ) 
கால் ; கால் பகுதியைக் கலந்த 


வா : 


நிஷ்கே ச இதி வக்தவ்யம் 
நிஷ்க என்ற சொல்லுக்கு முன்னும் அவ்வாறே 
பாத + நிஷ்க : = பன்னிஷ்க :, பாதநிஷ்க ; 


141 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.3.57 உத கஸ்யோத : ஸம்க் ஞாயாம் 

உத க என்ற சொல்லுக்கு , உத என்ற சொல் , அத்தொகை ஒரு பெயரைச் 
சுட்டும்போது பதிலியாகும் . உத கஸ்ய மேக ": உத மேக : 
தஸ்ய அபத்யம் = ஔத மேகி ( 4.1.95 ) ஔத மேகியின் தந்தை உத கம் 
வஹதி = உத வாஹ : ஔதவாஹி = ஔத வாஹியின் தந்தை 
பெயரைக் குறிக்காவிட்டால் உத கமேக : - மழைமேகம் 
உத க வாஹ : தண்ணீர் சுமப்பவன் 


11 


வா : 


ஸம்க் ஞாயாமுத்தர பத ஸ்ய உத க ஸப்த ஸ்ய உத ாதே ஸோ 
பவதீதி வக்தவ்யம் 
இரண்டாவது உறுப்பினராக நிற்கும் உத க என்ற சொல்லுக்கு உத என்ற 
சொல் , அத்தொகை பெயரைச் கட்டும்போது வரும் . 
லோஹிதோத!, நீலோத "., க்ஷரோத : 


6.3.58 பேஷம் வாஸவாஹனத ஷச 

பேஷம் , வாஸவாஹன் , தி * ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் உதக என்ற 
சொல்லும் உத ஆகும் . 
உத கம் பினஷ்டி = உத + பிஷ் + ணமுல் ( 3.4.38 ) = உதபேஷம் பினஷ்டி 
தண்ணீரைக் கொண்டு அரைக்கிறான் . 
உத கஸ்ய வாஸ : : உத வாஸ: நீரில் வாழும் நீர் வாழ் பிராணிகள் ; 
உதவாஹன தண்ணீர் சுமப்பவன் 
உத கம் தீயதே அஸ்மின் = உத + த r + A = உத தி * : ( 3.3.93 ) கடல் 


6.3.59 ஏகஹலாதெ ள பூரயிதவ்யே அன்யதரஸ்யாம் 

நிரப்ப வேண்டும் என்ற பொருளைச் சுட்டும் , ஒரேயொரு மெய்யில் 
தொடங்கும் சொல் இரண்டாவது உறுப்பினராக நிற்கும்போது , உதக என்ற 
முதலுறுப்பினருக்குப் பதிலியாக உத " விருப்பாக வரும். 
உத கஸ்ய கும்ப : = உத கும்ப : தண்ணீர்ப் பானை 

) உதககும்ப : ஆனால் உதகஸ்தாலம் ( இரண்டாவது உறுப்பினர் 
கூட்டுமெய்யில் தொடங்குகிறது ) 
உத கபர்வத : 


6.3.60 மந்தெ ளத ன ஸக்து பிந்து வஜ்ர 

பார ஹார வீவத * காஹேஷூ ச 
மந்த , ஓதன , ஸக்து , பி ந்து , வஜ்ர , பார , ஹார , வீவத , க ாஹ ஆகிய 
சொற்களுக்கு முன் நிற்கும் உத க என்ற சொல்லுக்குப் பதிலியாக உத 
விருப்பாக வரும் . 
உத கேன மந்த் ? உத மந்த : 
தண்ணீருடன் கலந்த குடி வகை 


. 


முனைவர் கு . மீனாட்சி 


142 


உதெ ளத ன தண்ணீருடன் கொதிக்க வைத்த அரிசி அல்லது உத கமந்த , 
உத கோத ன . 
உத கபி ந்து , உத பிந்து தண்ணீர்த்துளி 
உதக வஜ்ர , உத வஜ்ர , தண்ணீர் ஜாடி 
உதக பார் , உத பிரா , உதகஹார் . 
உத " ஹார , உத கவீவத " , உதவீவத தண்ணீர் காவடி 
உத கம்காஹதே = உத க/உத + க ாஹ் + அண் = ( 3.2.1) உத க / உத க ாஹ: 
நீர் மூழ்கி 


+ 


6.3.61 இக : ஹ்ரஸ்வ : அங்ய : காலவஸ்ய 

பெண்பாலொட்டான X ( = நீப் , நீஷ் , நீன் ) யைத் தவிர்த்து இக் ( இ , உ , ரு , 
ல் ) பிரத்தியாஹாரத்தின் 
நெடிலுயிரையீறாகக் கொண்ட முதல் உறுப்பினரின் ஈறுக்குப் பதிலியாக 
அதன் குறில் , இரண்டாவது உறப்பினர் நிற்கும் போது வரும் என்பது 
காலவரின் கருத்து . 
க்ராமம் நயதி - க்ராம + 8 + நீ + க்விப் க்ராமணீ:, தஸ்யபுத்ர : 
க்ராமணீபுத்ர :, 
க்ராமணிபுத்ர : கிராமணியின் மகன் ; 
ப்ரஹ்ம பீந்தூ புத்ர , ப்ரஹ்ம பிந்து புத்ர : 
ஆனால் கார்க்ய + நீப் கார்க் 00 +ஈகார்கி , தஸ்ய புத்ர : = கார்கீபுத்ர : 
கார்கியின் மகன் 
ஆனால் மாலாபாத ": ( இக் ஈறல்ல ) 
இது வ்யவஸ்தித வியாஷா. 
காரிஷக ந்தீ புத்ர முதலியவைகளில் இவ்விதி செயற்படாது . 6.1.139 
இவைகளில் பயன்படுத்தப்படும் . 


வா : 


இயங் உவங்பாவினாமவ்யயானாம் ச நபவதி இயங் , உவங் என்ற 
ஆகமங்கள், வேற்றுமையுருபுகளிணைக்கும் போது வருஞ் சொற்களிலும் , 
அவ்யய பாவத் தொகை களிலும் இது செயற்படாது , 
ஸ்ரீகுலம் . ப்ரூகுலம் , காண்டீ " பூ " தம் , ஸ்ருஷலீ பூதம் . 


வா : 


ப்ருகும்ஸாதீ னாம் துப்வத்யேவ 
ஆனால் ப்ருகும்ஸ முதலியவைகளில் இவ்விதி செயற்படும் . 


6.3.62 ஏக தத் தி தே ச 

தத் தித ஒட்டுக்கு முன் நிற்கும் ஏகா வின் ஈறு குறிலாகும் . 
இரண்டாவது உறுப்பினர் , அச்சொல்லைத் தொடரும்போது அவ்வாறேயாகும் . 
ஏகஸ்யா: ஆக தம் , ஏகா + ரூப்யம் - ஏகரூப்யம் ( 4.3.81 ) " ஒரே பெண்வழித் 
தோன்றல் ” ஏகமயம் ( 4.3.82 ) “ ஒன்றைக் கொண்ட " (பெண்பால் ); ஏகத்வம் , 
ஏகதா ( 5.1.10 ) வேறற்ற தன்மை 


> 


1431 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஏகக்ஷரம் - ஒரு மாட்டுப்பால் ஏகது க் தம் 
பெண்பாற் சொல்லான ஏகா வின் ஈறான ஆ , குறிலாகிறது . ஏக ஒரு 
அடைச்சொல்லானால் , 5.3.35 முதலிய விதிகளைப் பயன்படுத்தி , மேலே 
கொடுக்கப்பட்ட வடிவங்கள் பெறலாம் . அதாவது ஏக என்ற சொல் இரு 
எண்ணுப் பெயரானால் அவ்வாறு சொல்லாக்க முடியும் . ஆனால் இச்சொல் 
மட்டும் என்ற பொருளைச் சுட்டும்போது அவ்விதிகளைப் பயன்படுத்த 
முடியாது , இச்சூத்திரத்தில் ஏக என்ற சொல் , வேற்றுமையுருபு எதுவுமின்றி 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது . இது சந்த ஸ் ( யாப்பு ) இன் வழுவு மேலே 
கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகளிலெல்லாம் ஏகா ஒரு பெண்பாற் சொல் , 
அப்படியானால்தான் ஈறு குறிலாம் . இல்லாவிட்டால் ஏக வின் ஈறு ஏற்கனவே 
குறில் ஆகை யால் , மேலும் அதைக் குறிலாக்க முடியாது . இக்குறிலாக்கம் 
இச் சொல்லின் வேறு உயிர்களுக்குப் பயன்படுத்த முடியாது. இது இது இறுதி 
உயிருக்குத்தான் பயன்படுத்தக் கூடியது . 


6.3.63 ங்யாபோ : ஸம்க் ஞா சந்த ஸோர் பீஹூலம் . 

X ( ஈ ) , ஆப் ( ஆ ) என்ற பெண்பால் ஒட்டுக்கள் , பெயராகவே அல்லது வேத 
மொழியிலோ , காணப்படும்போது , அவைகள் பல வகையில் குறிலாகும் . 
ரேவத்யா : புத்ர : = ரேவதிபுத்ர : ரேவதியின் மகன் 
ரோஹினிபுத்ர : 
நாந்தீம் கரோதி : நாந்தீ + க்ரு + L ( 3.2.21 ) = நாந்தீகர : நாடகத்தில் முகவுரை 
கூறுபவன் இங்கு ஈறு குறுகாது. 
வேதமொழி : குமாரீம் ததாதி குமாரிதர் 
பெண் கொடுப்பவன் உர்விதா பூமியையளிப்பவன் பீால்கு னீ பௌர்ண 
மாஸி , ஜத தீச்ச ந்த ஸ் ( ஈறு குறுகவில்லை ) 
ஆப் ஸிலாயா : வாஹ: = ஸிலவஹம் - ஒரு பெயர் லோமகாயா: க்ருஹம் - 
லோமகாக் ருஹம் (2.2.8 ) ஒரு பெயர் . 
வேதமொழி அஜாயா : க்ஷரம் - அஜக்ஷரம் “ ஆட்டுப்பால் " அஜக்ஷரேண 
ஜூஹோதி ஊர்ணம்ருதா (ஊர்ணாய : ம்ருத் ) ப்ருதி வீம் விஸ் வதாயஸம் . 
ஊர்ணாஹூத்ரேண கவயோ வயந்தி 
ஊர்ணாயா :, க்ஷத்ரம் = ஊர்ணாசூத்ரம் கம்பளி நூல் 


6.3.64 த்வே ச 

X , அப் என்ற பெண்பாலொட்டுக்குப் பின் த்வ வரும்போதும் , 
அச்சொற்களினிறுதி உயிர் பலவிதமாக குறிலாகும் . 
இவ்வகைச் சொற்கள் , பெயராக வராது , ஆகவே , இது வேதமொழியை மட்டும் 
கூறுகிறது . 
அஜாயா : பாவ : : அஜாத்வம் , அஜத்வயம் பெண்ணாட்டின்தன்மை 
ரோஹிணீத்வம் , ரோஹிணித்வம் . 


முனைவர் கு . மீனாட்சி 


144 


6.3.65 இஷ்ட கேஷிகாமாலானாம் சித தூல பாரீஷூ 

முதலுறுப்பினராக வரும் இஷ்டகா, இஷிகா , மாலா ஆகிய சொற்களின் இறுதி 
உயிர் , அதாவது ஆ , அச்சொற்களைத் தொடர்ந்து முறையே , சித , தூல , 
பயாரின் ஆகியவைகள் வரும்போது குறிலாகும் . 
இஷ்டகாபி : சித :: இஷ்டகசித : செங்கற்களால் குவிக்கப்பட்டது ; 
இஷகாயா: தூலம் : இஷகதூலம் கோரைக் கட்டு ; மாலாம் பீர்தும் ஸீலம் 
அஸ்யா :: மாலா + ப்ரு + ணினி ( 3.2.78 } + நீப் ( 4.1.5 ) = மாலபாரிணீ - 
மாலையை யணிந்துகொள்ளும் வழக்கமுள்ள பெண் ” இஷ்டக முதலிய 
சொற்கள் இறுதியுறுப்பினராக நிற்கும் போதும் அவ்வாறேயாகும் . காட்டாக 
பக்வேஷ்டகசிதம் முஞ்ஜேஷிக தூலம், உத்பலமாலபாரிணீகன்யா . 


6.3.66 கித்யனவ்யயஸ்ய 

அவ்யயங்களைத் தவிர்த்த மற்ற சொற்களுக்குப்பின் க ஐ இத்தாக் கொண்ட 
ஒட்டுக்களாலாக்கப்பட்ட சொற்கள் நிற்கும்போது , முதற்சொல்லினிறுதி உயிர் 
குறிலாகும் . 
க த் ஒட்டுக்கள் கச் ( 3.2.38 ) ; கமுஞ் ( 3.4.25 ) கல் ( 3.3.126 ) ; 
க ஸ் ( 3.2.28 ) , கி ஷ்ணுச் ( 3.2.57 ) , கு கஞ்( 3.2.57 ) , யுன் ( 3.2.56 ) 
காலீம் ஆத்மானம் மன்யதே = காலி + 8 + மன் + க ஸ் = காலி + மும் + மன் + 
அஸ்காலீம் + மன் + ஸ்யன் + அ ( 3.1.69 ) + டாப் - காலிம் மன்யா " தன்னைக் 
கருப்பு என்று கருதுபவன் 
தோஷா - மன்யம் - அஹ:-தோஷாமன்யம் : இரவுக்காகக் கழியும் பகல் ” 
தி வாமன்யா ராத்ரி : ( அவ்யயம் ) 


31 


6.3.67 அருர்த் லிஷத ஐந்தஸ்ய மும் 

க் ஐ இத்தாகக் கொண்ட ஒட்டுக்களாலாக்கப்பட்ட சொற்களுக்கு முன் 
நிற்கும் ( அவ்யயத்தைத் தவிர்த்த மற்ற ) அருஸ் காயம் த்விஷத் பகைவன் 
உயிரீற்றுச் சொற்கள் ஆகியவைகளின் இறுதி உயிர்களுக்கு முன் , மும் 
இணைக்கப்படும் . அரு : துத தி = அரு : + துத் + கஸ் ( 3.2.35 ) = அரும் - ஸ் 
துத் + ஸ + அ = அரும் - 8 - துத : = அருந்துத " : { 8.2.23 ) வலிக்கும் , 
காயத்தை எரிக்கும் ; த் விஷந்தம் தாபயதி = த் விஷத் + தப் + க ச் ( 3.2.39 ) = 
த்விஷ - மும் - த் - தபாத் விஷன்- 8- தப ( 4.94 ; 8.4 :த்விஷந்தப் பகைவனைத் 
தண்டிப்பவன் காலிம் மன்யா . 


6.3.68 இச ; ஏகாசோ அம்ப்ரத்யய வச்ச 

இச் பித்தியாஹாரத்தின் ( அ வைத் தவிர்த்த எல்லா உயிர்களும் ) ஒருயிரை 
இறுதியில் கொண்ட ஓரசைச் சொல்லுக்குப்பின் க ஐ இத்தாகக் கொண்ட 
ஓட்டுக்களாலாக்கப்பட்ட சொல் தொடரும்போது முதலுறுப்பினருடன் அம் 
( ஆகமம் ) இணைக்கப்படும் . 


145 ) 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


H 


. 


இந்த அம் வேற்றுமையுருபான அம் போன்று செயற்படும் . 
காம் ஆத்மானம் மன்யதே = கோ -8 + மன் + க ஸ் ( 3.2.83 ) = கோ + அம் + 
மன் + ஸ்யன் + அஸ் - காம் + மன்ய :- காம்மன்ய : 
"தன்னை ஒரு பசுவாகக் கருதும் 
ஸ்த்ரியம் , மன்ய : தன்னை ஒரு பெண்ணாகக் கருதும் ” இரண்டாம் 
வேற்றுமையுருபு இணைக்கும்போது கீழ்க்கண்ட மாற்றங்கள் ஏற்படும் . ஆ 
பதிலியாதல் , முதல் உயிரின் இயல்பைக் கொண்ட உயிர் பதிலியாதல் , குணம் 
ஆதல் , `இயங் அல்லது உவவ் இணைத்தல் . 
1 ) காம் மன்ய ( 6.1.93 ) 
2 ) ஸ்த்ரீம் மன்ய ( 6.1.107 ) பூர்வஸவர்ண ) 
3 ) குண - நரம் மன்ய (7.3.110 ) 
4 ) இயங் , உவங் , - ஸ்ரியம் மன்ய. 
ப்ருவம் மன்ய ( 6.4.81) 
ஆனால் லேகனா இவப்ரூர் அஸ்யா:- லேகாப்ரூ: இதிலிருந்து லேகரப்ரூம் 
மன்ய ( பலவசைச் சொல் ) த்வங்மன்ய : (இச் அல்ல ) 


6.3.69 வாசம்யம புரந்த ரௌ ச 

வாசம்யம் , புரந்தர் என்ற சொற்கள் அம் இணைத்து விதிக்குப் புறம்பாக 
ஆக்கப்பட்டவை , 
வாசம் யச்சதி உ = வாச் + 8 + யம் + க ச் ( 3.2.40 ) = வாசம்யம்: ஒரு விரதமாகத் 
தன் பேச்சைக் கட்டுப்படுத்திக் கொள்ளும் . 
புரம் + த்ரு + ணிச் + க ச் ( 3.2.41) = புரம் - த்ரு + 9 + அ ( 3.4.51 ) = புரந்தர் 
இந்திரன் 


6.3.70 காரே ஸத்யாகத ஸ்ய 

கார் என்ற சொல் இறுதியுறுப்பினராக நின்று , அதற்கு முன் , ஸத் ய , அக த 
என்ற சொற்கள் நிற்கும்போது , முதலுறுப்பினரின் இறுதி உயிர்களுக்குப்பின் 
மும் ( ஆகமம் ) வரும் . 
ஸதயம் கரோதி = ஸத்ய + மும் + க்ரு + அண் ( 3.2.1 ) = ஸத்யங்கார : 
அல்லது ஸத்யஸ்ய கார : 
அக த ங்கார : மருத்துவர் 


வா : 


அஸ்து ஸத்யாகத ஸ்ய கார இதி வக்தவ்யம் அஸ்துங்கார : 


வா : 


பக்ஷஸ்ய சந்த ஸி காரே மும் வக்தவ்ய : 
பக்ஷ என்ற சொல்லுக்குப்பின் , வேத மொழியில் மும் மேற்குறி ப்பிட்ட 
சூழலில் வரும் . 
பக்ஷம் கரோதி , பக்ஷண்ய கார : : பக்ஷங்கார : ஒரு வேள்வியின் 
திரவியங்களை உணவாக்குபவன் வேறு இடங்களில் பக்ஷகார : 


முனைவர் கு . மீனாட்சி 


146 


வா : 


தே னோர் பிவ்யாயாம் மும் வக்தவ்யா: 
பவ்ய வுக்கு முன் நிற்கும் தே " னு என்ற சொல்லின் இறுதி உயிருக்குப்பின் 
மும் வரும் . 
தே னும்பிவ்யா 


வா : 


லோகஸ்ய ப்ருணே மும்வக்தவ்ய : 
ப்ருண இறுதியுறுப்பினராகவும் , லோக முதலுறுப்பினராகவும் வருந் 
தொகையில் , முதலுறுப்பினரின் இறுதி உயிருக்குப்பின் மும் வரும் . 
லோகம்ப்ருண: 


வா : 


இத்யே அனப்யாஸ ஸய மும் வக்தவ்ய : 
அனப் யாஸ என்ற சொல்லைத் தொடர்ந்து இத்ய நிற்கும்போது 

து , 
முதற்சொல்லுக்குப்பின் மும் வரும் . அனப் யாஸ்மித்ய 


வா : 


ப்ராஷ்ட்ராகன் யோரிந்தே மும்வக்தவ்ய : 
ப்ராஷ்ட்ர , அக்னி , ஆகியவைகளுக்குபின் இந்த வரும்போது , முன் 
குறிப்பிட்ட சொற்களோடு மும் இணைக்கப்படும் . 
ப்ராஷ்ட்ரமிந்த " :, அக்னிமிந்த ": 


வா : 


கிலே அகி லஸ்ய மும்வக்தவ்ய : 
கில என்ற சொல் , கில வைத் தொடர்ந்து வராமலிருந்தால் 
முதலுறுப்பினருக்குப்பின் மும் இணைக்கப்படும் . 
திமிங்கில : ஆனால் கிலேகில : 


வா : 


கி ல கில இதி வக்தவ்யம் 
கி லகில என்ற சொல் இரண்டாவது உறுப்பினராக வரும் போதும் மும் 
வரும் . 
திமிங்கி ல கி ல : 


வா : 


உஷ்ண பாத்ரயோ: காணே வக்தவ்யம் 
உஷ்ண , பத்ர என்ற சொற்களைத் தொடர்ந்து கரண நிற்கும்போது , 
முதலுறுப்பினர்களின் பின் மும் வரும் . 
உஷ்ணங்கரணம் , பத்ரங்கரணம் 


வா : 


11 


ஸுதோக்ர ராஜபோஜமேர் வித்யேதேப்ய: 
உத்தரஸ்ய து ஹித்ரு ஸப்த ஸ்ய புத்ரட தே ஸோ வா வக்தவ்ய 
ஸத , உக் ) , ராஜ , போஜ , மேரு, ஆகியவைகளின் பின்வரும் " து ஹித்ரு 
என்ற சொல் நிற்கும்போது அதற்கு புத்ர விருப்பாக ஆதேஸமாகும் . 
புத்ரட் வில் காணப்படும் ட நீப்பின் பொருளைக் கொண்டது . 
ஸதபுத்ரீ , எதது ஹிதா 


147 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


உக்ரபுத்ரீ, உக்ர து ஹிதா 
ராஜபுத்ரி, ராஜது ஹிதா 
போஜபுத்ரீ , போஜது ஹிதா 
மேருபுத்ரீ , மேருது ஹிதா 
ஸாரங்கரவ முதலியவைகளிலும் , புத்ர வருமென்பது சிலர் கருத்து , 
ஸை லபுத்ரீ; என்பவைகளிலும் இவ்வாறு காணப்படும் . 


6.3.71 ஸ்யேன திலஸ்ய பாதே ஞே 

ஞ ஒட்டிணைக்கும்போது “ ஸ்யேன , ” தில் என்ற சொற்களின் பின் மும் 
ஒட்டு , இரண்டாவது உறுப்பினருக்கு முன் வரும் . 
ஸ்யேனஸ்ய பாத : அஸ்யாம் கரீடாயாம் - ஸ்யேன பாத + ஞ + டாப் ( 4.1.4 ) 
ஸ்யைன + மும் + பாத் + டாப் = ஸ்யைனம்பாதாமருக யா கழுகு கொண்டு 
வேட்டையாடுதல் தைலம்பாதா - எள்ளையெறிந்து விளையாடும் ஆட்டம் 
ஆனால் ஸ் யேனபாத : ( ஞ ஒட்டு இணைக்கவில்லை ) 


6.3.72 ராத்ரே : க்ருதி விபாஷா 

ராத்ரி என்ற சொல் முதலுறுப்பினராகவும் , க்ருத் ஒட்டினாலாக்கப்பட்ட 
சொல் இரண்டாவது உறுப்பினராகவும் நிற்கும் தொகையின் 
முதலுறுப்பினரின் இறுதி உயிருக்குப்பின் மும் விருப்பாக இணைக்கப்படும் . 
ராத்ரௌ சரதி = ராத்ரி - சர் ட ( 3.2.16 ) 
ராத்ரி + மும் + சர = ராதரிம் சா அல்லது ராத்ரி சா 
இரவில் சுற்றுபவன் 
ராத்ரிமடம் , ராத்ர்யட 
இது அப்ராப்த விபாஷா, க் வை இத் தாகக் கொண்ட க்ருத் ஓட்டால் 
ஆக்கப்பட்ட சொற்களுக்குமுன் , மும் கட்டாயமாக வரும் . 
ராத்ரிம் மன்யா 


6.3.73 ந லோபோ நஞ்: 

நஞ் எதிர்மறையொட்டிள் ந , அது ஒரு தொகையின் முதலுறுப்பினராக 
வரும்போது கெடும் . 
நஞ் + ப்ராஹ்மண : அப்ராஹ்மண : 
நஞ் + வ்ருஷல : அவ்ருஷல : 


வா : 


நஞோ நலோபோ அவக்ஷேபே திங்யுப ஸங்க்யானம் கர்தவ்யம் 
"கண்டித்தல் , நிந்தனை " என்ற பொருளைச் சுட்டும்போது , வினைக்குமுன் 
வரும் நஞ் இன் ந கெடும் . 
அபசஸி ( நஞ் + பசஸி ) த்வம் ஜால்ம அகரோஷித்வம் ஜால்ம . 


6.3.74 தஸ்மான்னுடசி 

‘நஞ் இன் ந கெட்ட பிறகு நுட் ( ஆகமம் ), உயிரை முதலாக் கொண்ட 


முனைவர் கு . மீனாட்சி 


148 


சொற்களுக்கு முன் இணைக்கப்படும் . நஞ் + அஸ் வ = 8 « + அஸ் வ ( 73 ) = 
அ + ன் + அஸ் வ = அனஸ் வ , அனஜ அனீஸ 
நுட் ஆகமம் இரண்டாவது உறுப்பினருக்குமுன் என்று குறிப்பிடாவிட்டால் , 
இது நஞ் உடன் வரும் . அப்போது அனனஜ : என்ற வடிவம் 8.3.32 இன்படி 
கிடைக்கும் . இத்தகைய வடிவம் இம்மொழியில் ஒத்துக்கொள்ளமுடியாத 
ஒன்று . ஆகவே , இதைத் தவிர்க்கவே நுட் இரண்டாவது உறுப்பினரோடு 
வர வேண்டுமென்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது . 


6.3.75 நப்ராண் நபாந் நவேதர் நாஸத்யாநமுசின குல உநக 

நபும்ஸக நக்ஷத்ரநக்ர நாகே ஷூ ப்ரக்ருத்யா 
நப்ராஜ் மேகம் , நபாத் மருமகன் , நவேத ஸ் முட்டாள் நாஸத்யா ( இருமை 
முதல் வேற்றுமை ) “ அஸ்வின் இரட்டையர் ” நமுசி “ ஒரு அசுரனின் பெயர் ”. 
நகுல “ கீரி , பாண்டவர்களில் ஒருவனின் பெயர் " . நக , நகம் , நபும்ஸக , 
நக்ஷத்ர “ நட்சத்திரம் , நக்ர முதலை நாக சுவர்க்கம் ஆகியவைகளில் 
எதிர்மறை இடைச்சொல் , மாற்றமடையாது ( இயல்பு ) 
1 ) நப்ராஜதே = ந - ப்ராஜ் + க்விப் = நப்ராஜ் ( 3.2.177 ) ; ( 2 ) ந பாதி = ந + 
பா + ஸ த்ரு = ந + பா + 6 + அத் = நபாத் ; ( 3 ) ந வேத்தி = ந + வித் + அஸூன் 
= ந வேத ஸ்; ( 4 ) ந - ஸத்ய - ஔ அஸத்யௌ , ந அஸத்யௌ நாஸத்ய + L 
( 7.1.39 ) நாஸத்யா; ( 5 ) ந முஞ்சதி = ந + முச் + கி 
நமுசி ( 3.1.135 }; ( 6 ) ந குலம் அஸ்ய = நகுல ; ( 7 ) நகம் அஸ்ய = நக , ( 8 ) ந 
ஸ்த்ரீ நபுமான் - நபும்ஸக ; ( 9 ) நக்ஷரதே , க்ஷயதே வா = நக்ஷத்ர ; ( 10 ) நக்ரமதி 
ந + க்ரம் + L : நக்ர ; ( 11) ந அகம் அஸ்மின் = நாக. 


6.3.76 ஏகாதி ஸ் சைகஸ்ய சாது க் 

ஏக என்ற சொல்லின் தொடங்கும் சொற்களின் நஞ் மாற்றமடையாது . அந்த 
ஏக வுடன் அது க் ( ஆகமம் ) வரும் . 
ஏகேன விம்ஸ தி = ஏக + அத் + ந விம்ஸ தி = ஏ காந் ந விம்ஸதி 19 ஒன்று 
குறைய இருபது அது க் முதலுறுப்பினருடன் இணைக்கப்படும் . ஆகையால் , 
இரண்டு வடிவங்கள் ஆகும். ஏகாத் ந விம்ஸ தி :, ஏகாந்த விம்ஸ தி ( 8.4.45 ) 


6.3.77 நகேர் அப்ராணிஷூ அன்யதரஸ்யாம் 

பிராணியை கட்டாமல் வரும்போது நக என்ற சொல்லின் நஞ் விருப்பாக 
மாற்றமடையாது . 
நக ச்ச தி = ந + க ம் + ட் + நக , 8 அக = நக , அக மரம் , மலை 
அக : வ்ருஷல: ஸீதேன = குளிரினால் வ்ரூஷலனுக்கு நடக்க முடியவில்லை 


ஆனால் 


6.3.78 ஸஹஸ்ய ஸ: ஸம்க் ஞாயாம் 

ஸஹ உடன் , இரண்டாவது உறுப்பினருக்கு முன் ஒரு பெயரை ஆக்கும்போது 
ஸ வாகும் . 
ஸஹ அஸ்வத் தே ன : ஸ + அஸ் - வத்த ம் = ஸாஸ்வத்தம் ஒரு காட்டின் 


149 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


1 


பெயர் , ஸபலாஸம் 
ஆனால் ஸஹ யோதி தவான் = ஸஹ + யுத் + க்வனிப் ( 3.2.96 ) = ஸஹயுத் 

வன் 
சேர்ந்து சண்டையிடுதல் ; ஸஹ க்ருத்வன் சேர்ந்து பணி செய்தல் 


11 


6.3.79 க்ரந்த அந்தாதிகே ச 

" ஒரு நூலின் முடிவுவரை (க்ரந்தர்ந்த ) அல்லது அதிகம் என்ற பொருளைச் 
கட்டும்போது , ஸஹ , இரண்டாவது உறுப்பினருக்கு முன் ஸ ஆகும் . 
ஸஹ கலயா (-கலா - அந்தம் ) = ஸஹ + கலா = ஸகலம் ( 2.1.6 ) கல என்ற 
பகுதி வரையிலும் ; ஸமுஹூர்தம் . 


1 


2 ) த்ரோணேன ஸஹகாரி : ஸத் ரோண காரீ ( 2.2.28 ) ஒரு த்ரோண 
அளவை அதிகமாகக் கொண்ட காரி அளவு . 


6.3.80 த்விதீயே சானுபாக் யே 

நேரில் பார்க்காத ( அனுபாக் யே ) ஒரு பொருளை இரண்டாவதாகக் கொண்ட 
இறுதியுறுப்பினருக்குமுன் நிற்கும் ஸஹவுக்கு ஸ பதிலியாகும் . 
அக் னி னா ஸஹ கபோத :-ஸ + அக் னி: கபோத : ஸாக் னி கபோத : 
" எங்கேயோ , தீ 

தீ பரவியிருக்கிறது என்பதையறிவிக்கும் ( அது 
காணப்படுவதால் ) புறா " ஸபிஸாசா வாத்யா புயல் எங்கோ 
வீசுவதையறிவிக்கும் பிசாசு இவ்வெடுத்துக்காட்டுகளில் , புறா , புயல் 
ஆகியவைகள் காணப்படுபவை . ஆனால் , தீ , பிசாசு ஆகியவைகள் நேரில் 
காணப்படாதவை , ஆனால் இவைகளிருப்பதற்கு , புறா , பிசாசு அறிகுறியாகும் . 


6.3.81 அவ்யயீபாவே சாகாலே 

இரண்டாவது உறுப்பினர் காலத்தைச் சுட்டாத சொல்லாக நிற்கும் 
அவ்யயீபாவத் தொகையில் ( முதலுறுப்பினராக நிற்கும் ) ஸஹ வுக்குப் 
பதிலியாக ஸ வரும் . 
ஸஹ சக்ரேண தே " ஹி ஸசக்ரம் 
தே " ஹி " சக்கரத்துடன் வை ; ஸஹ துரயா ப்ராஜ : ஸது ரம் ப்ராஜ " ஏருடன் 
ஒட்டு ", ஆனால் ஸஹ பூர்வாஹ்ண “ காலையோடு " 


6.3.82 வா உபஸர்ஜனஸ்ய 

பஹூ வரீஹித் தொகையில் ( உபஸர்ஜன ) இறுதியுறுப்பினருக்கு முன் நிற்கும் 
ஸஹ வுக்குப் பதிலியாக ஸ விருப்பாக வரும் . 
புத்ரேண ஸஹ = ஸபுத்ர:, ஸஹ புத்ர : ( 2.2.28 ) “ பிள்ளையோடு " ஆனால் 
ஸஹயுத்வன் 


6.3.83 ப்ரக்ருத்யா ஸிஷ்யகோ வத்ஸ ஹலேஷூ 

கே ா , வத்ஸ , ஹல என்ற சொற்களைத் தவிர்த்த மற்ற சொற்கள் 
இறுதியுறுப்பினராக நிற்கும்போது , வாழ்த்து என்ற பொருளை அத்தொகை 


முனைவர் கு . மீனாட்சி 


150 


சுட்டும்போது , முதலுறுப்பினராக ஸஹ இயல்பாக நிற்கும் அதாவது ஸ 
ஆகாது ஸ்வஸ்தி தே " வத த்தாய ஸஹபுத்ராய தன் மகனோடு கூட 
தேவதத்தன் நன்மையடையட்டும் ". ஆனால் ஸ்வஸ்தி பவதே ஸக வே / 
ஸஹக வே “ தங்களுடைய மாடுகளுடன் , தங்களுக்கு நன்மை பயக்கட்டும் " 
ஸ்வஸ்தி பவதே ஸவத்ஸாய /ஸஹ வத்ஸாய 
ஸ்வஸ்தி பவதே ஸஹலாய /ஸஹஹலாய 


6.3.84 ஸமானஸ்ய சந்த ஸி அமூர்த " ப்ரப்ருத் யுத ர்கேஷூ 

வேதமொழியில் , மூர்த " ன் தலை , ப்ரப்ருதி தொடக்கம் உதர்க பலன் 
ஆகியவற்றைத் தவிர்த்த ஏனைய சொற்கள் ஸமான “ இணையான ஸமமான 
ஒப்பான " என்ற சொல்லுக்குப்பின் நிற்கும்போது ஸ , அதற்குப் பதிலியாக 
வரும் . 
ஸகர்ப்ய: ( ஸமானே கர்பே பிவ :) ( 4.4.114 ) அனுப்ராதா ஒரே வயிற்றுத் 
தம்பி அனுஸகா ஸயூத்ய: ஆனால் ஸமான மூர்தா :, ஸமான ப்ரப்ருத்ய :, 
ஸமானோதர்க: 


6.3.85 ஜ்யோதிஸ் ஜனபத ராத்ரி நாபி * நாம கோத்ர ரூப ஸ்தான வர்ண 

வயோவசன பந்து ஷூ 
ஜ்யோதிஸ் வெளிச்சம் , ஜனபத . மக்கள் வாழுமிடம் ராத்ரி இரபு , நாபி " 
தொப்புழ் , நாமன் பெயர் கோத்ர குடும்பம் , பரம்பரை , ரூப வடிவம் ஸ்தான 
இடம் , வர்ண ‘ நிறம் , வயஸ் , வயது , வசன சொல் , பந்து * உறவினர் 
ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் ஸமான வுக்கு ஸ பதிலியாகும் . 
ஸமானம் ஜ்யோதிர் அஸ்ய - ஸஜ்யோதிஸ் ஒப்பான ஒளியைக் கொண்ட ; 
ஸஜனபத , “ ஒரே நாட்டைச் சேர்ந்த ", ஸராத்ரி " ஒரே இரவைக் கொண்ட 

, 
ஸநாபி “ ஒரே தொப்புழ் அல்லது மையத்தைக் கொண்ட , ஸநாமன் ஒத்த 
பெயரைக் கொண்ட , ஸகோத்ர ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அல்லது ஒரே 
பரம்பரையில் வந்த , ஸரூப இணையான வடிவங் கொண்ட ஸஸ்தான ஒரே 
இடத்தைப் பகிர்ந்து கொள்ளும் , ஸவர்ண ஒரே நிறத்தைக் கொண்ட , ஒரே 
இனத்தைச் சேர்ந்த ( ஒலியியல் ), ஸவஸ் ஒத்த வயதான , ஸவசன ஒத்த 
பேச்சும் பேசும் ஸபந்து பொதுவான உறவினரைக் கொண்ட 


6.3.86 சரணே ப்ரஹ்மசாரிணி 

ப்ரஹ்மசாரின் வேதம் படிக்கும் மாணவன் என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் 
ஸமான வுக்குப் பதிலியாக வேதத்தின் கிளை யென்ற பொருளைச் 
சுட்டும்போது ஸ வரும் . 
ஸமான : ப்ரஹ்மசாரீ ஸப்ரஹ்மசாரீ “ வேதத்தின் ஒரே ஸாகையைப் பயிலும் 
ஒரே வகுப்பு மாணவன் 


21 


6.3.87 தீர்தே யே 

தீர்த ஆசிரியர், குரு என்ற சொல்லோடு ய ( யத் ) ஒட்டு இணைக்கப்பட்டு 


151 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


நிற்கும்போது , அச்சொல்லுக்கு முன் வரும் ஸமான வுக்கு ஸ பதிலியாகும் . 
ஸமான தீர்தே " வாளி ( 4.4.107 ) = ஸ தீர்த்ய : 
ஒரே ஆசிரியரின் மாணவர்கள் 


6.3.88 விபாஷோதரே 

உதர் கருப்பை என்ற சொல் , ய ( யத் ) உடன் வந்து , அச்சொல்லுக்கு முன் 
ஸமான நிற்கும்போது , ஸ விருப்பாக , ஸமா வுக்குப் பதிலியாகும் . 
ஸமான உதரே ஸயித : = ஸ + உதர + ய ( 4.4.100 ) = ஸோதர்ய அல்லது 
ஸமானோதர்ய ( 4.4.108 ) ஒரு தாய் வயிற்றுப் பிள்ளைகள் ) 


* 


6.3.89 த்ருக் த்ருஸவதுஷூ 

த் ருஸ் , த்ருஸ , காண்பவன் , வதுப் ஒட்டு ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் 
ஸமான வுக்குப் பதிலியாக ஸ வரும் . ஸமானம் பஸ்யதி = ஸமான + த்ருஸ் 
+ க்வின் - ஸத்ருஸ் , ஸத்ருஸ் + கன் = ஸத்ருஸ ( 3.2.60 வார்த்திகம் ) 
ஒப்பான , இணையான 


வா : 


த்ருக்ஷே ச இதி வக்தவ்யம் 
த் ருக்ஷ வுக்கு முன்னும் அவ்வாறே ஸத்ருக்ஷ, 
த்ருஸ் + க்ஸ = த்ருக்ஷ ( 3.2.60 ) வார்த்திகம் ) 
தொடர்ந்து வரும் சூத்திரங்களுக்காக வத் இச்சூத்திரத்துடன் 
இணைக்கப்பட்டிருக்கிறது . 


. 


6.3.90 இத ம் கிமோரீஸ் கீ 

த்ருக் , த்ருஸ் , வத் ஒட்டு ஆகியவைகளுக்குமுன் நிற்கும் இதம் இது 
என்ற சொல்லுக்குப் பதிலியாக ஈ யும் , கிம் யார் ? எது ? என்ன ? " உக்குப் 
பதிலியாக கீ யும் வரும் . 
இத * ம் + த் ருஸ்த் ருஸ = ஈத் ருஸ்ஸ , ஈத் ருஸ “ இதைப் போன்ற 
இதம் + வதுப் = ஈ + க் + அதுப் ( 5.24 ) ஈ - இய் - அத் ( 7.1.2 ): 8 - இய் + அத் 
( 4.1.48 ) - இயத் இவ்வளவு 
கிம் த்ருஸ் த் ருஸ = கீத் ருஸ் , கீத் ருஸ யாரைப் போன்ற , எதைப் போன்ற ; 
கியத் எவ்வளவு 


வா : 


த்ருக்ஷே ச இதி வக்தவ்யம் 
த்ருக்ஷ வுக்கு முன்னும் அவ்வாறே ஈத்ருக்ஷ; கீத் ருக்ஷ: 


6.3.91 ஆ ஸர்வ நாம்ன : 

த்ருஸ் , த்ருஸ , வத் ஒட்டு ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் மாற்றுப் 
பெயர்களின் ( ஸர்வநாமன் ) இறுதியுயிருக்குப் பதிலியாக ஆ வரும் . 
தத் + த்ருஸ்த்ருஸ - த -ஆ - த்ருஸ் , த்ருஸ் தாத்ருஸ் , தாத் ருஸ 
அதைப்போன்ற தாவத் - அவ்வளவு யாத்ருஸ் , யாத்ருஸ் ( யத் தருஸ் ! 


t 


முனைவர் கு . மீனாட்சி 


152 


த் ருஸ ) ‘எதைப்போன்ற ( யத் - சார்பு மாற்றுப் பெயர் ) 
யாவத் அவ்வளவு , அத்தனை 


வா : 


த்ருக்ஷே ச இதி வக்தவ்யம் 
தாத் ருக்ஷ:, யாத் ருக்ஷ: 


6.3.92 விஷ்வக் தே வயோஸ் ச டோத்ர்யஞ்சதெள வப்ரத்யயே 

விஷ்வக் , “ எல்லா இடங்களுக்கும் செல்கிற ", தேவ கடவுள் , மாற்றுப் 
பெயர்கள் ஆகியவைகளுக்குப்பின் ‘ வ வூடன் அஞ்ச் நிற்கும்போது 
முதலுறுப்பினர்களின் இறுதியசைக்குப் பதிலியாக அத்ரி வரும் . 
விஷ்வக் அஞ்சதி = விஷ்வஞ்ச் + அஞ்ச் + க்வின் - விஷ்வ்- அத்ரி + அஞ்ச் + 
8 ( 6.1.87 ) = விஷ்வத்ர்யஞ்ச் எல்லா இடத்திலும் பரந்து நிற்கும் ; த + அஞ்ச் 
+ க்வின் = த் - அத்ரி + அஞ்ச் + 8 = தத்ர்யஞ்ச் அதை நோக்கித் திரும்பிய 
யத்ர்யஞ்ச் 


வா : 


சந்த ஸி ஸ்த்ரியாம் பஹூலமிதி வக்தவ்யம் . 
வேத மொழியில் பெண்பாற் சொற்களுக்குமுன் பலவகையாக இவ் வாறாகும் . 
விஸ்வாசீ , க்ருதாசி ஆகியவைகளில் அத்ரி பதிலியாக வரவில்லை . 
கத்ரீசி யில் அத்ரி பதிலியாகும் . 
கிம் + அஞ்ச் + நீப் = கத்ரி + அஞ்ச் + நீப் = கத்ரீச் 


6.3.93 ஸம : ஸமி 

வ ஒட்டுடன் வரும் அஞ்ச் உக்கு முன் நிற்கும் ஸம் உக்குப் பதிலிய எக 
ஸமி வரும் . 
ஸம் + அஞ்ச் + க்வின் = ஸ I + அஞ்ச் + 8 = ஸம்யஞ்ச் ஒன்றாக ஒரே திசையை 
நோக்கும் 


6.3.94 திரஸ் திர்யலோபே 

வ வுடன் வரும் அஞ்ச் உக்கு முன் நிற்கும் திரஸ் குறுக்கே, அப்பால் என்ற 
சொல்லுக்குப் பதிலியாக திரி என்ற சொல் அஞ்ச் இன் அ கெடாமல் 
நிற்கும்போது வரும் . 
திரஸ் + அஞ்ச் + க்வின் = திரி + அஞ்ச் + 8 = திர்யஞ்ச் 
திர்யஞ்சௌ, திர்யஞ்ச : 
ஆனால் திரஸ் + அஞ்ச் + க்வின் ஸ ஸ் அல்லது , டா , ( அ ) ஙே , ( அ ) ஙஸ் = 
திரஸ் - ச :, திரஸ்சா, திரஸ்சே திரஸ் ச ; இவைகளில் அஞ்ச் இன் அ 
கெடுகிறது . 


6.3.95 ஸஹஸ்ய ஸத்ரி : 

வ வுடன் வரும் அஞ்ச் உக்கு முன் நிற்கும் ஸஹ வுக்குப் பதிலியாக ஸத் ரி 
வரும் . 


153 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஸஹ - அஞ்ச் + க்வின் - ஸத்ரி + அஞ்ச் + 8 = ஸத்ர்யஞ்ச் ஒரே திரையில் 
திரும்பிய 
ஆனால் ஸத்ரீச :, ஸத் ரீசா . 


6.3.96 ஸத * மாத ஸ்த " யோஸ் ச ந்த ஸி 

மாத போதையூட்டும் , ஸ்த நிற்கும் , இருக்கும் ஆகியவைகளுக்கு முன் 
நிற்கும் ஸஹாவுக்குப் பதிலியாக ஸத வரும். 
ஸஹ மதே ன வர்ததே - ஸத மத " சேர்ந்து குடித்தல் ஸஹ திஷ்ட தி = ஸ்த + 
ஸ்த + க ( 3.2.4 ) ஸத ஸ்த சேர்ந்து நிற்றல் 


6.3.97 தீ வ்யந்தரூபஸர்கே ப்யோ அப ஈத் 

த்வி இரண்டு , அந்தர் உள்ளே உபசர்க்கம் ஆகியவைகளுக்குப்பின் நிற்கும் 
அப் அண்ணீர் என்ற சொல்லின் முதலிலுயிருக்குப் பதிலியாக ஈத் ( ஈ ) வரும் . 
த் விர் க தா : அப : அஸ்மின் = த் M + அப் + அ ( 5.4.74 ) = த் வீப : தீவு 
அந்தர் க தா : ஆப : அஸ்மின் : அந்தரீ ப: திவு ; ஸம்க தா : அப : 
அஸ்மின் - ஸமீபம் அருகே வீபம் , நீபம் 


வா : 


ஸமாப ஈத்வே ப்ரதிதோ வக்தவ்ய: 
ஸமாப்வோடு , ஈத் வருவதற்குத் தடை விதித்தல் வேண்டும் . ஸமாபம் நாம 
தே வயஜனம் . 


வா : 


ஈத்வமனவர்ணாதி தி வக்தவ்யம் 
அ வை யீறாகக் கொண்ட உபசர்க்கத்துக்குப்பின் அப் வரும் போது ஈத் 
வராது , ப்ராபம் , ப்ராபம் வினையுரிச் சொல்லைப் பொதுவாக உபசர்கம் 
எனப்படும் . ஆகவே , அதை அப் போன்ற ஒரு பெயருக்குப் பயன்படுத்த 
முடியாது . 
இது ப்ர முதலியவைகளைச் சுட்டும் . இங்கு இச்சொல். 


6.3.98 


4 


ஊத னோர் தே ஸே 
அனு வுக்குப் பின் வரும் அப் பின் முதலுயிரான அ வுக்குப் பதிலியாக ஊ , 
இச்சொல் ஒரு இடத்தைச் சுட்டும் போது வரும் . 
அனுக த : அப : அஸ்மின் : அனு + அப் + அ : அனு + உப் 
அ = அனூப ஒரு இடத்தின் பெயர் 
ஆனால் அன்வீப - தண்ணீரான 


6.3.99 அஷஷ்ட்யத்ருதீய ஸ்த ஸ்யான்யஸ்ய து கர்ஸீராஸா உஸ்தா ஸ்தி 

தோத்ஸிகோதி காரக ராக ச்சே ஷூ ஆ ஸ் வாழ்த்து , ஆஸா நம்பிக்கை 
ஆஸ்தர் மதிப்பு ஆஸ்தித வசிக்கும் , உத்ஸூக ஆர்வமுள்ள , ஊதி உதவி 
காரக செய்பவன் , ராக காதல் , ஆகியவைகளும் , ச ஒட்டு , இவைகளுக்கு 
முன் நிற்கும் மூன்றாம் அல்லது ஆறாம் வேற்றுமையுருபுகளை யீறாகக் 


முனைவர் கு . மீனாட்சி 


154 


கொள்ளாத அன்ய மற்ற , மற்றது , வேறு என்ற சொல்லுக்குப்பின் துக் 
( ஆகமம் ) வரும் . 
அன்ப: ஆ n : : அன்பாதாளீஸ்- " வேறு வாழ்த்து ; 
அன்யதாஸர் “ வேறு ஆசை 
அன்யதாஸ்தி த 


11 


6.3.100 அர்தே விபாஷா 

அன்ய வைத் தொடர்ந்து அர்த நிற்கும்போது மேலே கூறிய து க் விருப்பாக 
வரும் . 
அன்ய + அர்தம் - அன்யார்தம் அல்லது அன்யத ர்த்தம் 


6.3.101 கோ : கத்தத்புருஷே அசி 

உயிரெழுத்தை முதலாகக் கொண்ட சொல்லையிறுதி யுருப்பினராகக் 
கொண்ட தத்புருஷத் தொகையில் , அச் சொல்லுக்கு முன் நிற்கும் கு கெட்ட 
என்ற சொல்லுக்குப் பதிலியாக கத் ( அல்லது கத் ) வரும் . 
கு - அஸ்வ = கதஸ் வ மட்டமான குதிரை 
கு + அஜ = கத ஜ மட்டமான ஆடு 
கு + அன்ன = கத ன்ன கெட்ட அல்லது பழைய உணவு 
ஆனால் கு + ப்ராஹ்மண = கெட்ட பிராம்மணன் 


வா : 


கத்பாவே த்ராவுபஸம்க்யானம் 
த்ரய மூன்று வுக்கு முன் நிற்கும் கு வுக்குப் பதிலியாக கத் வரும் 
குத்ஸிதாஸ் த்ரய : கத்த்ரய: 


6.3.102 ரத வத யோஸ் ச 

ரத தேர் , வத பேச்சாளர் ஆகியவைகளுக்கும் முன் , நிற்கும் ‘ கு வுக்குப் 
பதிலியாக கத் வரும் . கு + ரத = கத்ரத் . மட்டமான தேர் 
கு + வத " - கத்வத . மோசமான பேச்சாளர் 


6.3.103 த்ருணே ச ஜாதௌ 

ஓரினத்தைச் சுட்டும்போது , த்ருண ( புல் ) வுக்கு முன் நிற்கும் கு வுக்குப் 
பதிலியாக கத் வரும் கு + த்ருண : : கத்தருண ; ஒரு வகைப் புல் ஆனால் 
குத்ஸிதம் த்ருணம் குத்ருணம் கெட்டுப்போனபுல் 


6.3.104 கா பத்யக்ஷயோ : 

பதி ன் பாதை , சாலை அக்ஷி கண் ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் 
கு வுக்குப் பதிலியாக கா வரும் . 
கு + பதி ன் : காபத மோசமான சாலை 
கு + அக்ஷி : காக்ஷா தீங்கான கண் 


155 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


11 


6.3.105 ஈஷதர்தே ச 

"சிறிது, கொஞ்சம் , குறைவு " என்ற பொருளைச் சுட்டும் போது த த்புருஷத் 
தொகையின் இறுதியுறுப்பினருக்கு முன் நிற்கும் கு வுக்கு கா பதிலியாகம் . 
ஈஷத் மதுரம் , கா மதுரம் “ சிறிது இனிப்பான, ” காலவண "சிறிது உப்பான " 
உயிரெழுத்தை முதலாக் கொண்ட சொற்கள் தொடரும்போது கா 
பதிலியாகும் . 
கா உஷ்ணம் = கோஷ்ணம் சிறிது சூடான 


3 


6.3.106 விபாஷா புருஷே 

புருஷ ஆள் என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் கு வுக்கு விருப்பாக கா 
பதிலியாகும் . 
கு + புருஷ = கு புருஷ : அல்லது , காபுருஷ; 
இகழத்தக்க மனிதன் குறைந்த, சிறிது என்ற பொருளில் கா கட்டாயமாக 
வரும் . 
ஈஷத் புருஷ : காபுருஷ: மனிதனைவிடக் குறைந்த 


6.3.107 கவஞ்ச உஷ்ணே 

உஷ்ண சூடு என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் கு வுக்குப் பதிலியாக கா வும் , 
கவங் உம் வரும் . ( இது சிறிது என்ற பொருளில் வரும் ) 
கவோஷ்ணம் , கோஷ்ணம் , கது " ஷ்ணம் “ வெது வெதுப்பான , சிறிது சூடான 


6.3.108 பதி சச்ச ந்த ஸி 

வேத மொழியில் பதி ன் என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் கு வுக்குப் 
பதிலியாக கா வும் வங் உம் வரும் கு வும் வரும் . 
கவ பத . , காபத . , குபத . மோசமான சாலை 


6.3.109 ப்ருஷோத ராதீ னி யதேர் பதி ஷ்டம் 

ப்ருஷோத ர முதலிய தொகைகளில் காணப்படும் மறைதல் லே ப ) வருதல் 
( ஆகம ) எழுத்துக்களின் மாற்றம் ( வர்ண விகாரா :) ஆகியவைகள் இலக்கண 
நூல்களில் குறிப்பிடப்படாவிட்டாலும் அவைகள் ஒப்புக் கொள்ளத் 
தக்கவைதான் . பழக்கத்தில் இருப்பதால் , இலக்கண ஆசிரியர்களால் 
கற்பிக்கப்பட்டவைகளென்றுதான் கருதவேண்டும் . விதிக்குப் புறம்பாக 
ஆக்கப்பட்ட இவ்வ குப்பைச் சேர்ந்த சொற்கள் , குறிப்பிட்ட 
விதிகளுக்குப்பட்டவைய ல்ல . ப்ருஷத் உதரம் யஸ்ய ப்ருஷ + உதர் - 
பருஷோத ர , "புள்ளிகள் உள்ள வயிற்றையுடைய " ப்ருஷத் உத் வானம் 
யஸ்ய ப்ருஷோத் வானம் ; வாரிவாஹக : வலாஹக : மேகம் 
முதலுறுப்பினரின் வ வும் , இரண்டாவது உறுப்பினரின் வ வும் , இரண்டாவது 
உறுப்பினரின் முதலெழுத்தான வ வுக்குப் பதிலியாக ல வும் ( ஆதேசம் ) 
சேர்ந்து வலாஹக ; என்றாகிறது ; ஜீவனஸ்ய மூத : ஜீமுத : ‘மேகம் இங்கு 

முதலுறுப்பினரின் வன கெடுகிறது . 
11 


முனைவர் கு . மீனாட்சி 


156 


ஸ வானாம் ஸயனம் - ஸ்மஸா னம் சுடுகாடு , இடுகாடு ஸ வ = ஸ்ம . 
ஸயன ஸா ன ; ஊர்த்வம் உகமஸ்ய உலூஉகலம் உலக்கை ; ஊர்த் வ உலூ , 
உக : க ல பிஸிதாஸ - பிஸாச : பிஸி த = பிஸா , ஆஸ - ச; ப்ருவந்தோ அஸ்பாம் 
ஸீத ந்தீதி ப்ருஸி; மஹ்யாம் ரௌதீதி மஹூர்: 


வா: 


தி க்ஸப்த ஸ்ய உத்தரஸ்ய தீரஸ்ய தார பாவோ வா பவதி 
திசை யைக் குறிக்குஞ் சொல்லுக்குப் பின் நிற்கும் தீர என்ற சொல்லுக்கு 
தார விருப்பாக பதிலியாகும் .தக்ஷிண தீரம் , அல்லது தக்ஷிண தாரம் 


வா: 


வாசோவாதே ட த்வம் ச லபாவஸ் 
சோத்தர பத ஸ்யேம் ப்ரத்யயே பவதி 
வாக் வாத என்ற சொல்லைத் தொடர்ந்து இங் ஒட்டு நிற்கும்போது 
முதற்சொல்லினிறுதியெழுத்துக்கு ட பதிலியாகும் . இரண்டாவது 
சொல்லின் ஈறுக்கு ல பதிலியாகும் . 
வாக் வாத -- வாட் வாத:- வாட் வால : 
வாட் வால + இங் = வாட் வாலி : 


வா: 


வா : 


ஷஷ உத்வம் த " த்ரு த ஸ தாஸுத்தர பதர் தேஷ்டுத்வம் ச 
தத்ரு , த ஸ , த *ர் ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் ஷஷ் இன் ஈறுக்கு உ 
பதிலியாகும் , இரண்டாவது சொல்லின் முதலெழுத்துக்குப் பதிலியாக 
ட வரும் . 
ஷட் தந்தா அஸ்ய = ஷஷ் + தந்த - 
ஷ + ட ந்த = ஷோடன் ஆறு பற்கள் 
ஷட் ச த ஸ ச ஷோடஸ ( 16 ) 

தாஸு வா ஷஷ ட த்வம் பவதி உத்தரப்தாதே ஸ் ச ஷ்டுத்வம் 
த ர் ஷஷ் ஓடு வரும் போது L விருப்பாக வரும் . 
ஷட் தா ஷோடா 
ஷஷ் + தர : ஷட்தர் 
ஷஷ் + தர = ஷ உதர்ஷோ தர்ஷோடர் 
தா ஸு என்ற பன்மைச் சொல் இங்கு காணப்படுகிறது . 
இது " பல பகுதிகளில் அல்லது பலவகையில் என்ற பொருளை இது 
குறிக்கும் . ” இங்கு இது ஒரு ஒட்டாகச் செயற்படும் . ஆகவே ஷட் ததாதி 
அல்லது த யதி என்ற இடங்களில் இது செயற்படாது . ஷட்தர் . 


வா: 


து ரோ தாஸ நாஸ தபத்யேஷு 
உத்வம் வக்தவ்யம் உத்தர பதாதேஸ் சஷ்டுத்வம் தாஸ , நாஸ , த ப த்ய 
என்ற சொற்களுக்கு முன் நிற்கும் து இன் இறுதியெழுத்துக்குப் பதிலியாக 
உ வரும் . 
இரண்டாவதாக நிற்குஞ் சொற்களின் முதலெழுத்துக்குப் பதிலியாக வளை 
நாவொலி வரும் . 


157 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


து க்கே ன தாஸ்பதே நாஸ்யதே த ப்யதே 
சய : தூடாஸ :, தூணாஸ ! தூ L : 
து ஷ்டம் த்யாயதி : தூ " ட " ப : 
து ர் தாஸ = தூ + டாஸ : 

தூ டாஸ: 


வா : 


ஸ்வரோ ரோஹதௌ உசந்த ஸ்யுத்வம் வக்தவ்யம். 
வேதமொழியில் ஸ்வர என்ற சொல்லின் பின் ருஹ் நிற்கும்போது , ஸ்வா 
வினிறுதியெழுத்துக்குப் பதிலியாக உ வரும் . 
ஜாய ஏஹி ஸ்வோ ரோஹாவ 


வா : 


பீவோபவஸனா தீனாம் ச லோபோ வக்தவ்ய: 
வேத மொழியில் பீவஸ் , பயஸ் ஆகியவைகளின் இறுதியெழுத்துக்கள் கெடும் . 
பீவோபவஸனானாம் , பயோபவஸனானாம் . 


6.3.110 ஸங்க்யா விஸாய பூர்வஸ்யாஹ்னஸ்யான்ய தரஸ்யாம் ஙௌ 

எண்ணுப் பெயர் , அல்லது வி அல்லது ஸாய மாலை ஆகியவைகளுக்கு 
முன் ஏழாம் வேற்றுமையில் ( ஙௌ ) அமையும் அஹ்ன என்ற சொல் 
நிற்கும்போது , அஹன் அச்சொல்லுக்குப் பதிலியாக விருப்பாக வரும் . 
தீ வயோர் அஹ்ணயோர் பவ :: த் வி + அஹன் + L ஞ் ( 2.151; 4.3.11 ): த் M + 
அஹன் + 8 ( 4.1.88 ) = த் M + அஹன் + L ச் ( 5.4.91 ) = த் M + அஹ்ன + 
ச் ( 5.4.88 ) = த்வ்ய - அஹ்ன் 8 அ ( 4.1.43 ) த்வ்ய் அஹ்ன + B 
த்வ்யஹனி , அல்லது தவ்யஹ்னி 
வ்யபக தம் அஹ : = வ்யஹ்ன; தஸ்மின் = வ்யஹனி . 
வ்யஹ்னி . 
ஸாயம் அஹ்ன : ஸாயாஹ்ன: தஸ்மின் ஸாயாஹனி , ஸாயாஹ்னி . 
இதைத்தவிர, த்வ்யஹ்னே, வ்யஹ்னே , ஸாயாஹ்னே என்ற வடிவங்களும் 
காணப்படும் . 
இவைகள் ஏகதே ஸிஸமாஸ : எனப்படுபவை . இங்கு குறிப்பிடப்பட்ட 
சொற்களைத் தவிர , வேறு சொற்களுடனும் , அஹன் இணைக்கப்பட்டு 
தொகையாகும் என்பதை இச்சூத்திரம் கட்டுகிறது . மத்யாஹ்ன = மத்யம் 
அஹ்ன: 
ஆனால் பூர்வாஹ்னே , அபராஹ்ணே 


1 


6.3.111 ட்ர லோபே பூர்வஸ்ய தீர்கோ அண : 

ட் , ர் ஆகிய எழுத்துக்கள் கெடும்போது , அவைகளுக்கு முன் நிற்கும் அண் 
( அ.இ.உ.) உயிர்கள் நீட்டிக்கும் லிஹ் + க்த = லிட் + க்த ( 8 .2.31 ) = லிட் + 
த ( 8.2.40 ) = லிட் + L ( 8.4.41 ) = L 0 + L * ( 8.3.13 ) = லீட - நக்கிய 
su கூடம். 
அக் னி + + + ரத + m = அக் னி + ரு + ரத + ரு ( 8.2.66 ) = அக் னிர் ரத . 
( 8.3.15 ) - அக் னி 8 ரத : ( 8.3.14 ) : அக் னீ ரத . நெருப்புத்தேர் , இந்தூரத "., 


முனைவர் கு . மீனாட்சி 


158 


புனா ரக்தம் வாஸ : ( புனர் + ரக்தம் = புனாரக்தம் ) ப்ராதா ராஜக்ரய : ( ப்ராதர் 
ராஜக்ரய :) 


6.3.112 ஸஹி வஹோ ரோட வர்ணஸ்ய 

ஸஹ் தாங்கு , வஹ் எடுத்துக்கொண்டு போஈ சுமந்து செல் என்ற 
வினைகளின் ட் கெடும்போது அதற்கு முன் நிற்கும் அ ( குறிலும் , 
நெடிலும் ) வுக்கு ஓ பதிலியாகும் . 
ஸஹ் + துமுன் = ஸட் + தும் = ஸட் + தும் 
ஸ 8 + து * ம் = ஸோடும் ‘ தாங்க ஸஹ் + த்ருன் /தவ்ய = ஸோட் " ரு , ஸோட வ்ய 
வஹ் + த்ருன் = வட் " + த் ருன் = வ 8 - ( ரு வோட் " ரு ஆனால் வஹ் + க்த : 
உஹ் - க்த = உட் + த , உட் + = உ 8 - ட " : ஊட , எடுத்துக்கொண்டு 
சென்ற 


6.3.113 ஸாட் யை ஸாட் வா ஸாடே தி நிக மே 

வேதமொழியில் காணப்படும் ஸாட் யை , ஸாட் ." வா ஸாட என்ற சொற்கள் 
நிபாதனங்களாகும் . 
ஸாட் யை ஸமந்தாத் , ஸாட் வா ஸ த்ரூன் ஸஹ் + த் யைன் / க்த்வா = ஸட் + 
த்யைன் , க்த்வா = ஸட் + ட் யைன் / ட்வா , ஸ ட்யை , - ஸட் யை , ஸ -- 
ட்வா ஸட் வா வியாபித்து அல்லது வென்று ( இங்கு ஓ அ வுக்குப் 
பதிலியாக வரவில்லை) 
ஸஹ் + த்ருன் = ஸட் + த் * ருன் = ஸட் + ட்ருன் = ஸ e- ட்ருன் = ஸாட்ரு 
வென்றவன் 
பேச்சு மொழியில் ஸோட் வா , ஸோடா 


6.3.114 ஸம்ஹிதாயாம் 

தொடர்ந்த பேச்சில் இது ஒரு அதிகார சூத்திரம் . இதிலிருந்து இப்பாதத்தின் 
முடிவுவரை , இச்சூத்திரத்தில் காணப்படும் ஸம்ஹிதாயாம் ( தொடர்ந்த 
பேச்சில் ) அனு விருத்தியாகும் . 


6.3.115 கர்ணே லக்ஷணஸ்பாவிஷ்டாஷ்டபஞ்ச மணி பிசின்னச்சின்ன சித்ர 

ஸ்ருவ ஸ்வஸ்திகஸ்ய 
விஷ்ட துளைத்த , அஷ்டன் 8 , பஞ்சன் 5 , மணி மணி , பி ன்ன ‘பிளந்த , 
சி ன்ன பிளந்த , கிழிந்த சித் ர துவாரமிட்ட , ஸ்ருவ கரண்டி ஸ்வஸ்திக 
சுவஸ்திக அடையாளம் 
ஆகியவைகளைத் தவிர்த்து மற்ற அடையாளம் குறியென்ற பொருளைச் 
சுட்டும் சொற்கள் முதலுறுப்பினராகவும், கர்ண க என்ற சொல் இரண்டாவது 
உறுப்பினராகவும் அமைந்ததொகையில் முதலுறுப்பினரின் இறுதியுயிர் 
நெடிலாகும் . 
தாத்ரம் கர்ணே யஸ்ய = தாத்ரகர்ண காதில் அரிவாள் குறியுடைய ஆனால் , 
விஷ்ட கர்ண , அஷ்ட கர்ண , பஞ்ச கர்ண , மணிகர்ண , பின்னகர்ண , சின்ன 


159 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


கர்ண , சித்ர கர்ண , ஸ்ருவ கர்ண ஸ்வஸ்திக கர்ண . 
விலங்குகளின் காதுகளில் , அவைகளின் உரிமையாளர் , சொந்தக்காரரைச் 
சுட்டும் ஒரு குறி அல்லது அடையாளம் என்பதை லக்ஷண என்ற சொல் 
குறிக்கும் . 
அத்தகைய குறியீடு என்ற பொருளைச் சுட்டாவிட்டால் 

ஸோனகர்ண 
" அழகிய காதுகளையுடைய ” என்று , நெடிலாகாமல் வரும் . 


6.3.116 நஹிவ்ருதி வ்ருஷி வ்யதி ருசி ஸஹிதனிஷூ க்வௌ 

நஹ் கட்டு , வ்ருத் , திரும்பு , வ்ருஷ் மழைபெய் , வ்யத் துளை , துவாரமிடு , 
ருச் விரும்பு ஸஹ் , தன் விரிவாக்கு ஆகிய தாதுக்கள் க்வி ஒட்டோடு 
வரும்போது , அவைகளுக்கு முன் நிற்குஞ் சொற்களினிறுதியுயிர் நெடிலாகும் . 
உப - நஹ்யதே உ.பநஹ் க்விப் உபாநஹ் செருப்பு பரீநஹ் " வேலியால் 
அடைக்கப்பட்ட இடம் " ப்ரா வ்ருஷ் “ மழை காலம் ”; ஹ்ருதயம் வித்யதி = 
ஹ்ருதயாவித் " " இதயத்தைத் துளைக்கும் , நீருச் - “ கவையற்ற ", ரு திம் 
ஸஹதே = ரு தீஷஹ: “ பகைவனை வெல்லும் , பரிதனோதி பரி - த 8 + க்விப் 
= பரித + துக் + 8 = பரீதத் சூழப்பட்ட ஆனால் பரிஹணனம் 


6.3.117 வனகிர்யோ: ஸம்க் ஞாயாம் கோடா கிம்ஸூலகா தீ னாம் 

வன காடு , கிரி மலை என்ற சொற்கள் இரண்டாவது உறுப்பினராக நின்று , 
அவைகளுக்கு முன் , முறையே கோடர் ஒரு செடி வகை , கிம்ஸூக ஒரு 
செடி வகை என்ற சொற்கள் நிற்கும்போது , இச்சொற்களின் இறுதியுயிர் 
அவைகள் ஒரு பெயரைச் சுட்டுமானால் நெடிலாகும் . 
கோடரம் வனம் = கோட ராவணம் 
கோடரம் என்ற செடிகளையுடை காடு " ; 
கிம்ஸூலகாகிரி ஒரு மலையின் பெயர் 
ஆனால் அஸிபத்ரவனம் , க்ருஷ்ணகிரி கோடராதி : கோடர , மிஸ்ரக , புரக , 
ஸித்ரக , ஸாரிக , கிம்ஸூலகாதி : கிம்ஸிலக , ஸால்வக , அஞ்ஜன , லோஹித 
குக்குட 


6.3.118 வலே வலச் ஒட்டுக்கு முன் நிற்கும் முதலுறுப்பினரினிறுதியுயிர் நெடிலாகும் . 

க்ருஷி + வலச் = க்ருஷுவல : (5.1.112 ) 
" குடியானவன் : த ந்த + வலச் = த’ந்தாவல யானை ஆஹூதி + வலச் = 
ஆஸதீவல : சாராயங் காய்ச்சுபவன் 


வா : 


அனுத்ஸாஹ ப்ராத்ரு பித்ரு ணாமித்யேவ . 
உத்ஸாஹ ப்ராத்ரு , பித்ரு ஆகியவைகளுக்குப்பின் வலச் வந்தால் 
அவ்வாறாகாது . 
உத்ஸாஹவல:, ப்ராத்ரு வல :, பித்ரு வல : 


முனைவர் கு . மீனாட்சி 


160 


6.3.119 மதௌ பீஹ்வசோ அனஜிராதீ னாம் 

அஜிர விரைவாக முதலிய சொற்களைத் தவிர்த்த மற்ற பல அசைகளைக் 
கொண்ட சொற்களின் இறுதியுயிர் , தத்தித ஒட்டான மதுப் தொடரும்போது 
நெடிலாகும். உது ம்பர + மதுப் + வீப் ( 4.1.4 ) = உது ம்பரா - வத் - ஈ ( 4.2.85 ; 
6.1.220 ; 8 : 2.9 ) - உது ம்பராவதீ " ஒரு நதியின் பெயர் ; மஸ காவதி , ஆனால் 
வ்ரிஹிமதீ ஒரு நதியின் பெயர் ( பல வசைச் சொல்லல்ல ) அஜிர வத் ; வலயவதி 
" வளையணிந்துள்ள" ( பெயரல்ல ) 


6.3.120 ஸராதீனாம் ச 

ஸா முதலிய சொற்களுக்குப்பின் மதுப் ஒட்டு வரும்போதும் , முதற் 
சொல்லினிறுதியுயிர் நெடிலாகும் . ஸர + மத் + நீப் = ஸராவதீ ( 6.1.220 ) “ ஒரு 
நதியின் பெயர் ; வம்ஸாவதீ 


6.3.121 இகோ வஹ அபீலோ : 

பிலு ஒரு மரத்தின் பெயர் என்ற சொல்லைத் தவிர்த்து ஏனைய இக் 
( இ.உ.ரு , ல் ) பிரத்தியாஹாரத்தின் ஒருயிரை யீறாக் கொண்ட 
சொற்களுக்குப்பின் வஹ வரும்போது , முதலுறுப்பினரினிறுதியுயிர் 
நெடிலாகும் . ருஷீணாம் வஹ : = ருஷூ - வஹ் : = ருஸுவஹ: 
“ இருடிகளைச் சுமந்துகொண்டு வருபவன் 
கபீனஹ: முனீவஹ: 
ஆனால் பிண்டவஹ :, பீலுவஹ: 


வா : 


அபீல்வாதீனாமிதி வக்தவ்யம் 
பிலு முதலியவைகளைத் தவிர்த்து என்றிருக்க வேண்டும் . 
ஆகவே , தாருவனம் என்று ஆகும். 


6.3.122 உபஸர்க ஸ்ய கஞ்ய மனுஷ்யே பஹுலம் 

மனிதன் ( மனுஷ்ய ) என்ற பொருளைச் சுட்டுஞ் சொல்லைத் தவிர்த் த , கஞ் 
ஒட்டில் முடியுஞ் சொற்களுக்குமுன் நிற்கும் உபசர்க்கத்தினிறுதியுயிர் 
பலவகையில் நெடிலாகும் . 
வி + க்லித் " + கஞ் ( 3.3.19) = வீக்லேத ஈரமாகும் , வி + ம்ருஜ் + கஞ் = 
விமார்க விளக்குமாறு , அபாமார்க " " ஒரு செடியின் பெயர் 
கீழ்க்கண்டவைகளில் நெடிலாகவில்லை : 
ப்ர + ஸிவ் + கஞ் = ப்ரஸேவ “ தோல் அல்லது கோணிப்பை ", நி + ஸத் + கஞ் 
நிஷாத " வேடன் 


. 


வா : ஸாத காரயோ : க்ருத்ரிமே தீர்கோ பவதி 
ஸாத , கார ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் உபசர்க்கம் , ஒரு கட்டடம் ’ என்ற 
பொருளைச் சுட்டும் நெடிலாகும் ப்ர + ஸாத = ப்ராஸாத , ப்ர + கார = ப்ராகார , 
ஆனால் ப்ரஸாத , ப்ரகார 


161 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வா: தே ஸாதி ஷு விபாஷா தீர்கோ பவதி தே ஸ , 
முதலியவைகளின் இது விருப்பாகும் . 
ப்ரதிதே ஸ , ப்ராதிதே ஸ , ப்ரதிரோத , ப்ராதிரோத . 
மனிதனைச் சுட்டும்போது உயிர் நீட்டமாகாது நிஷாதே " மனஷ்ய : 


6.3.123 இக : காஸே 

இக் (இ.உரு , ல் ) பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரை மீறாக் கொண்ட 
உபசர்க்கத்துக்குப்பின் காஸ “ தோற்றம் " என்ற சொல் வரும்போது , இச் 
சொல்லுக்கு முன் நிற்கும் உபசர்க்கத்தினீறு நெடிலாகும் . 
G + காஸ = நீ காஸ , தோற்றம் ; 
அனு + காஸ = அனூ காஸ பிரதிபிம்பம் 
ஆனால் ப்ரகாஸ வெளிச்சம் 


6.3.124 த ஸ்தி 

இக் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரை யீறாக் கொண்ட 
உபசர்க்கத்துக்குப்பின் , தா`கொடு என்ற தாது த வாக மாறி நிற்கும்போது , 
உபசர்க்கத்தின்ற நெடிலாகும் . 
G + த + + க்த = நி + த் + க்த ( 7.4.47 ) = நீத்த “ பரிசாகக் கொடுக்கப்பட்ட ". 
பரீத்த கொடுக்கப்பட்டது ஆனால் ப்ரத்தம் (தர் , த வாக மாறுவதற்குப் 
பார்க்க 7.4.47 ) விதீர்ணம் , இங்கு காணப்படும் த , தா வின் மாற்றமடைந்த 
எழுத்தல்ல . 


6.3.125 அஷ்டன : ஸம்க் ஞாயாம் 

இரண்டாவது உறுப்பினர் தொடரும்போது அஷ்டன் என்ற 
சொல்லினிறுதியுயிர், நெடிலாக , அத்தொகை ஒரு பெயரைச் சுட்டுமானால் 
ஆகும் . 
அஷ்டௌ வக்த்ராணி அஸ்ய = அஷ்டாவக்த்ர : ஒருவனின் பெயர் 
அஷ்டா பந்து ர :, அஷ்டாபதம் 
ஆனால் அஷ்டபுத்ர : " எட்டுப்பிள்ளைகளைள் கொண்ட 
அஷ்டபார்ய: 


6.3.126 சந்த ஸி ச 

வேத மொழியிலும் , இரண்டாவது உறுப்பினருக்கு முன் அஷ்டன் இன் 
இறுதியுயிர் நெடிலாகும் . 
ஆக்னேயம் அஷ்டாகபாலம் நிர்வபேத் 
அஷ்டாஹிரன்யா தக்ஷிணா 
அஷ்டாபதீ தே வதா எமதீ 
அஷ்டௌ கபாலேஷூ ஸம்ஸ்க்ருதம் : அஷ்ட -- கபால + அன் (4.4.31, 8.27 ) 
அஷ்ட + கபால + 8 ( 4.1.88 ) = அஷ்டாகபால 


முனைவர் கு . மீனாட்சி 


162 


வா: 


க வி சயுக்தே பாஷாயாமஷ்டனோ தீர்கோ பவதீதி வக்தவ்யம் 
கோ தொடரும்போது அஷ்டன் இனின் இறுதி உயிர் , பேச்சு மொழியில் 
நீட்டிக்கும் . 
அஷ்டாக வம் ஸ கடம் 


6.3.127 சிதே : கபி 

கப் ஒட்டுக்குமுன் நிற்கும் சிதி ( அடுக்கு ) யின் இறுதி உயிர் நெடிலாகும் . 
ஏக + சிதி + கப் = ஏகசிதீக: செங்கல்லின் ஓரடுக்குக் கொண்ட த்ரிசிதீக: 


6.3.128 விஸ் வஸ்ய வஸூராடோ : 

வஸு செல்வம் , ராட் அரசன் ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் விஸ் வ 
எல்லாம் என்ற சொல்லின் இறுதியுயிர் நெடிலாகும் . 
விஸ்வம் வஸு = விஸ்வாவஸு “ விஷ்ணுவின் பெயர் ”; 
விஸ்வாராட் , விஸ்வாராட்ப்யாம் , விஸ்வாராட் பி :, விஸ்வாராட் ப்ய :, 
விஸ்வாராட்ஸ ஆனால் விஸ் வராஜம் , விஸ்வராஜென் , விஸ் வராஜ :, 
விஸ் வராஜா, விஸ்வராஜே , ராட் என்ற வடிவத்தை நீடித்து வைத்துக் 
கொண்டிருக்கும் போதுதான் , இதற்கு முன் நிற்கும் விஸ்வ வின் இறுதியுயிர் 
நெடிலாகும் . ராஜ என்ற வடிவத்தில் அமையும் போது இவ்விதி பயன்படுத்த 
இயலாது . 


6.3.129 நரே ஸம்க் ஞாயாம் 

நா மனிதன் என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் விஸ்வ வின் இறுதியுயிர் , 
அத்தொகை பெயரைச் சுட்டும் போது நெடிலாகும் . விஸ்வே நரா : அஸ்மின் 
விஸ் வாநர : அக்னி தேவதையின் தகப்பனாரின் பெயர் வைஸ் வாநரி: 
அக்னி , விஸ் வாநரனின் மகன் 
பெயரைச் சுட்டாவிட்டால் விஸ் வே நராயஸ்ய ஸ விஸ்வநா : 


6.3.130 மித்ரே சர்ஷௌ 

மித்ர நண்பன் என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் விஸ் வ வின் இறுதியுயிர் , 
அத்தொகை வேதத்தின் ருஷியைச் சுட்டும்போது நெடிலாகும் . 
விஸ் வாமித்ர - வேத ரிஷியின் பெயர் 
ஆனால் விஸ்வம் மித்ரம் அஸ்ய விஸ்வமித்ர “ எல்லோரையும் 
நண்பர்களாகக் கொண்ட " 


. 


6.3.131 மந்த்ரே ஸோமாஸ் வேந்த்ரிய விஸ் வ தேவ்யஸ்ய மதௌ 

வேதத்தின் மந்திரப்பகுதியில் , ஸோம் , செடிவகை , அஸ் வ குதிரை 
இந்த்ரிய , விஸ் வதே வ்ய “ எல்லாக் கடவுளரின் தொடர்பாக ” என்ற 
சொற்களைத் தொடர்ந்து மதுப் ஒட்டு நிற்கும்போது , அதற்குமுன் நிற்கும் 
மேலே வறிய சொற்களினிறுதியுயிர் நெடிலாகும் . 
ஸோம + மதுப் + X ப் ( 4.1.4 ) = ஸோமாவதீ ( 8.2.9 ; 6.1.220 ) " ஸோமத்தைக் 


* 163 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


கொண்ட ; அஸ் வாவதீ ; இந்த்ரியாவதீ , விஸ்வதே வ்யாவதீ 


6.3.132 ஓஷதே " ஸ் ச வியக்தாவப்ரத மாயாம் 

( வேதத்தின் மந்திரப்பகுதியில் ), ஓஷதி செடி என்ற சொல்லுக்குப்பின் முதல் 
வேற்றுமையுருபுகளைத் தவிர்த்து, மற்ற வேற்றுமையுருபுகளியைக்கும்போது 
(விபக்தி ), அச்சொல்லைனிறுதியுயிர் நெடிலாகும் . 
ஓஷதி + பி : - ஓஷதீ பி ., ஓஷதீப்ய: 
ஆனால் ஓஷதிபதி 
ஸ்திரேய மஸ்த்வோஷதி *: 


6.3.133 ரு சி துங்க மக்ஷூ தங் குத்ரோருஷ்யாணாம் 

இருக்கு வேதத்தில் து , நு.க. மக் ஷூ , (இடைச்சொல் Particle) 
காலவொட்டு தங்கு (இடைச் சொல் ) த்ரல் , ஒட்டு உருஷ்ய என்ற வினைச் 
சொல் ஆகியவைகளினீறு நெடிலாகும் . 
1 ) து- ஆ நூ ந இந்த்ர வ்ருத்ரஹன் 
2 ) நு - நூ கரணே 
3 ) க - உதவாகா ஸ்யாலாத் 
4 ) மக் ஷூ - மக்ஷு கோமந்தமீமஹே 
5 ) தங் பீரதா ஜாத வேத ஸம் 
தங் என்பது தா வை மித் தாகப் பயன்படுத்தும்போது அதன் பதிலியாக 
வரும் த வைக்கு குறிக்கும் . ஆகையால் ஸ்ருணோத க்ராவாணம் என்பதில் 
இவ்வாறாகாது 


6 ) கு 


- 


கூமன : 


7 ) த்ரல் - அத்ரா கெ ள : 
8 ) உருஷ்ய - உருஷ்யா ணோ அக்னே : 


6.3.134 இக : KB 

ஸங் க்குமுன் நிற்கும் இக் ( இ.உ.ரு , ல் ) பிரத்தியாஹாரத்தின் 
உயிரையீறாகக் கொண்ட சொல்லினீறு , மந்திரப் பகுதியில் நெடிலாகும் . 
அபி ஷண : ஸகீனாம் ; ஊர்த வம் ஊஷன : ஊதயே 


- 


6.3.135 த் னசோதஸ் திங ; 

இருக்கு வேதத்தில் , ஈரசைவினையோடு இணைக்கப்படும் அவீற்று கால 
இடைச் சொல்லின் அ நெடிலாகும் . வித் மா ஹி த்வா ஸத்பதிம் எரே 
கோணாம் , வித்மா ஸ தஸ்ய பிதரம் 


6.3.136 நிபாதஸ்ய ச 

நிபாதத்தின் ( இடைச் சொல் ) இறுதியுயிரும் இருக்கு வேதத்தில் நெடிலாகும் . 
ஏவா தே , அச்சா தே 


முனைவர் கு . மீனாட்சி 


164 


6.3.137 அன்யேஷாமபி த்ருஸ்யதே 

இத்தகைய , இறுதியுயிர் நெடிலாவது மற்ற சொற்களிலும் காணப்படுகிறது . 
இலக்கண நூல்களில் விதிக்கப்படாத இடங்களிலும் இத்தகைய உயிர் நீட்டம் 
காணப்படுகிறது . இவைகளையும் பழக்கத்திலிருப்பதால் ஒத்துக் கொள்ள 
வேண்டும் . 
கேஸாகேஸி , கசாகசி, ஜலாஷாட் , நாரக : பூருஷ: 


வா: ஸூனோ தந்த தம்ஷ்ட்ராகர்ண குந்த வராஹ புச்ச பதே ஷு 
த ந்த , தம்ஷ்ட்ரா, கர்ண , குந்த , வராஹ, புச்ச , பத என்ற சொற்களுக்கு 
முன் நிற்கும் ஸ்வன் இன் இறுதியுயிர் நெடிலாகும் . 
ஸ் வா த ந்த : ஸ்வாதம்ஷ்ட்ர:, 
ஸ் வா கர்ண:, ஸ் வா குந்த "., ஸ் வா வராஹ: 
ஸ் வா புச்ச , ஸ் வாபத : 


6.3.138 சௌ 

அஞ்ச் என்ற சொல் தனது மூக்கொலி , உயிரெழுத்து இரண்டும் கெட்டு ச 
என்று ஆகி , ஒரு சொல்லுக்குப்பின் நிற்கும்போது 
முதலுறுப்பினரினிறுதியுறுப்பினரின் இறுதி உயிர் நெடிலாகும் . 6.4.24 
இன்படி அஞ்ச் இன் மூக்கொலி கெடும் . 
அதன் அ 6.4.138 இன்படி கெடும் . 
த தி * + அஞ்ச் = த F + ச் + ஸ ஸ் = த b ச : த தீ சா , த தீ சே ; 
மதூ ச :, மதூ‘சா , மதூ சே 


6.3.139 ஸம்ப்ரஸாரணஸ்ய 

அரையுயிருக்குப் பதிலியாக வரும் முழு உயிரும் , ஒரு தொகையின் 
முதலுறுப்பினராகும்போது நெடிலாகும் . 
காரீஷ க ந்தி * + அண் ( 4.1.92 ) = காரீஷ - க ந்தி * + ஸ்யங் ( 4.1.78 ) + சாப் : 
காரீஷ - க ந்த 8 - யா + புத்ர :: காரீஷ - க ந்தி ஆ புத்ர = காரீஷ கந்தி 
புத்ர = காரீஷ கந்தீ புத்ர : 
கௌமுத * க ந்தீ பதி : 


6.4.1 


அங்க ஸ்ய 
அடிச் சொல்லின் ( அங்க ) 
இது ஒரு அதிகார சூத்திரம் . இது 6.4.1இலிருந்து 7.4.97 வரை தொட ரும் 
அங்க ஸ்ய என்ற சொல் தொடர்ந்து வரும் சூத்திரங்களில் ( 7.4.97 )வரை 
அனுவிருத்தியாகும் . இதிலிருந்து தொடங்கி 7 ஆம் அத்தி யாயம் முடிவு வரை 
கூறப்பட்டிருக்கும் விதிகள் அடிச்சொல்லைப் பற்றியது . 
அதாவது ஒட்டு , இணைக்கப்படுவதற்கு முன் நிற்கும் அடிச் சொல்லை 
பற்றியது . 


165 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.4.2 


ஹல : 


. 


அன் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ( அ.இ.உ. ) ( அரையுயிரை . முழு 
உயிராக்கப்பட்ட ( லம்ப்புஸானாம் ) உயிரையிறுதியில் கொச , அடிச் 
சொல்லினீறு . அதற்குப்பின் ஒரு மெய் ( ஒட்டின் முதல் ) நிற்கும்போது 
நெடிலாகும் . 
நெடில் (தீர்க " ). அங் ஆகியவைகள் 6.3.111இலிருந்து தருவிக்கப்பட்டசை , 
ஸம்ப்ரஸாரண 6.3.139 இலிருந்து தருவிக்கப்பட்டது . 
ஹ்வே + க்த - ஹூ ஏ + த ( 6.1.15 ) - ஹூ + த ( 6.1.108 ) ஹூத அழைக்கப்பட்ட 
ஜீன . , ஸம்வித: ஆனால் , நிர் + வே + க்த = நிர் + 2 + த - நிருத : இங்கு , 
ஸம்ப்ரஸாரண உயிர் , அடிச்சொல்லின் மெய்யைத் தொடர்ந்து வருவது அல்ல . 
அதற்கு முன் நிற்கும் மெய் உ.பசர்க்கத்தினுடையது . அடிச் சொல்லின் ஒரு 
பகுதியல்ல . 
த்ரி + தீய த்ருதீய ( 5.2.55 ) 3 வது ( இறுதியுயிர் அண் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்ததல்ல ) 
வ்யத் + க்த = வித் " + த ( 6.2.40 ; 4.53 ) : வித்த , வித் இன் ஸம்ப்ஸாரண 
உயிர் , ஒட்டிணைக்கப்படுவதற்கு முன்னால் நிற்கும் அடிச்சொல்லினிறு அல்ல . 


6.4.3 


நாமி 
நாம் ( ஆறாம் வேற்றுமைப் பன்மையுருபு ) ஒட்டுக்கு முன் நிற்கும் அடிச் 
சொல்லினீறான உயிர் , நெடிலாகும் . 
தே வ + ந் -ஆம் ( 7.1.54 ) = தே வானாம் 
அக்சனி + ந் -ஆம் - அக் வினாம் ; வாயு + ந்-ஆம் - வாயூனாம் 
பித்ரு + ந் - ஆம் : பித்ரூணாம் 


6.4.4 


ந திஸ்ரு சதஸ்ரு 
திஸ்ரு 3 , சதஸ்ரு 4 என்ற அடிச் சொற்களினிறுதி உயிர் , நாம் தொடர்ந்து 
வரும்போது , நெடிலாகாது . திஸ்ருணாம் , சதஸ்ருணாம் . 


6.4.5 


சந்த ஸ்யுபயதா 
திஸ்ரு . சதஸ்ரு என்பவைகளினிறுதியுயிர் , வேத மொழியில்ண , நாம் உக்கு 
முன், நெடிலாகவும் ஆகும் . நெடிலாகாமலும் இருக்கும் . 
திஸ்ருணாம் , திஸ்ரூணாம் மத்யதினே 
சதஸ்ருணாம் , சதஸ்ரூணாம் மத்யதினே 


6.4.6 


ந்ருச 
( ஆறாம் வேற்றுமையுருபான நாம் உக்கு முன் நிற்கும் ) ந்ரு வின் 
( அடிச்சொல் ) ஈறான ரு (உயிர் ) நெடிலாகலாம் . ஆகாமலும் நிற்கலாம் . 
ந்ரு ணாம் , ந்ருணாம் மனிதர்களுடைய இந்த விருப்பான வடிவம் 
வேதமொழியில் மட்டுந்தான் காணப்படுமென்பது சிலரின் கருத்து , மற்றொரு 
சாரார் இது மற்ற இலக்கியங்களிலும் காணப்படும் என்ற கருத்துடையவர் . 


முனைவர் கு . மீனாட்சி 


166 ) 


6.4.7 


நோபதாயா : 
( ஆறாம் வேற்றுமையுருபான நாம் உக்கு முன் நிற்கும் ) ந் ஈற்று . 
அடிச்சொல்லின் ஈற்றயல் (2.11 தா ) உயிர் நெடிலாகும் . 
பஞ்சன் - ன் - ஆம் ( 7.1.55 ) : பஞ்ச 0 + ன் - ஆம் ( 8.2.7 } = பஞ்சானாம் ஐந்தின் , 
ஸப்தானாம் , நவானாம் . த ஸானாம் 
ஆனால் சதுர்ணாம் ( அடிச்சொல் ந் ஈற்றுச் சொல் அல்ல ): சர்மணாம் இது 
ந் ஈற்றுச் சொல்லான போதிலும் , இணைக்கப்படும் வேற்றுமையுருபு நாம் 
அல்ல , ஆம் ஆகும். 


6.4.8 


ஸர்வநாமஸ்தானே சாஸம்பு த் தௌ 
விளிவேற்றுமையொருமையைத் தவிர்த்த , மற்ற ஸர்வநாம ஸ்தான என்ற 
ஸம்க்ஞாவினால் குறிப்பிடப்படும் வேற்றுமையுருபுக்குமுன் நிற்கும் ந் ஈற்று 
அடிச்சொல்லின் ஈற்றயலுயிர் நெடிலாகும் . 
ராஜன் + m = ராஜன் + 8 ( 6.1.68 )= ராஜா 8 (8.2.7 ); 
ராஜன் + ஔ = ராஜானௌ, ராஜன் + ஜஸ்= ராஜன் + அஸ் - ராஜான: ( 8.3.15 ) ; 
ராஜன் + அம் - ராஜானாம் ( 2 ஆம் வேற்றுமையொருமை ) 
விளிவேற்றுமையொருமை, ராஜன் + 8 ( 8.2.80 = ராஜன் ராஜன் + B = ராஜனி 


6.4.9 


வா ஷ பூர்வஸ்ய நிக மே 
வேதமொழியில் ( நிக ம ) விளிவேற்றுமையொருமையைத் தவிர்த்த மற்ற 
ஸர்வநாமஸ்தான 

என்ற 

ஸம்க் ஞாவினால் குறிப்பிடப்படும் 
வேற்றுமையுருகளுக்கு முன் நிற்கும் ந் ஈற்று அடிச்சொல்லின் ஈற்றயலுயிர் , 
ஷ் என்ற எழுத்துக்குப்பின் நிற்குமானால் விருப்பாக நெடிலாகும் . 
தக்ஷன் + ஔ = தக்ஷாணௌ, தக்ஷான : தக்ஷாணம் 
அல்லது தக்ஷணௌ , தக்ஷண :, தக்ஷணம் பேச்சு மொழியில் தக்ஷாணௌ , 
தக்ஷாண : 


6.4.10 ஸாந்த மஹத : ஸம்யோக ஸ்ய 

விளிவேற்றுமையொருமையைத் தவிர்த்த மற்ற ஸர்வநாமஸ் தானமென்ற 
ஸம்க் ஞாவினால் குறிப்பிடப்படும் வேற்றுமையுருபுகளுக்குமுன் நிற்கும் 
ஈற்று அடிச்சொல் அவ்விற்றுக்கு முன் ந் வுடன் கூட்டு மெய்யாகி 
நிற்கும்போது ( ஸம்யோக ) அவ்வடிச் சொல்லின் ஈற்றயலுயிரும் மஹத் டொரிய 
என்ற அடிச்சொல்லின் ஈற்றயலுயிரும் . நெடிலாகும் . 


1 ) ஸ் ரு + ஈயஸூன் : ஸ் ர் - ஏ - யஸ் + M : ஸ்ரேயன் - ஸ் + m ( 7.1.70 ) : 
ஸ் ரேயான் - ஸ் + 0 ( 6.1.68 ) : ஸ் ரேயான் 8 ( 8.2.23 ) ; ஸ்ரேயாம்ஸௌ , 
ஸ் ரேயாம்ஸம் , ஸ்ரேயாம்ஸ : ( 8.3.24 ) 2 ) மஹத் + + : மஹான் - த் 
ஸூ மஹான்த் -8 = மஹான் 8 ( 8.2.23 ) =மஹான் , மஹாந்தௌ, மஹாந்த :, 
மஹாந்தம் 


167 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.4.11 அப்த்ரு ன் த்ரு ச் ஸ்வஸ்ரு நப்த்ரு நேஷ்ட்ரு 

த்வஷ்ட்ரு க்ஷத்ரு ஹோத்ரு போத்ரு 
ப்ரஸாஸ்த்ரூணாம் 
அப் தண்ணீர் , தரு ன் , த்ரு என்ற ஒட்டுக்களில் முடியும் அடிச் சொற்கள் . 
ஸ்வஸ்ரு உடன் பிறந்தவள் . 
நப்த்ரு , மருமகன் , நேஷ்ட்ரு ஒரு புரோகிதரின் பெயர் , த்வஷ்ட்ரு ஒரு 
கடவுளின் பெயர் , க்ஷத்ரு தேரோட்டி, சேவகன் , ஹோத்ரு , போத்ரு , 
ப்ரஸாஸ்த்ரு , அதிகார பூர்வமான புரோஹிதர்களின் பெயர்கள் ஆகிய 
அடிச்சொற்களின் ஈற்றயலுயிர் , விளிவேற்றுமையைத் தவிர்த்த மற்ற 
ஸர்வநாமஸ்தானம் என்ற வேற்றுமையுருபுகளுக்கு முன் , நெடிலாகும் . 
1 ) அப் + ஜஸ் : ஆப் - அஸ் - ஆப் : ( 8.3.15 ) தொகையிலும் இவ்விதி 
பயன்படுத்தக்கூடுமென்பது ஒரு சாராரின் கருத்து . பஹவ : ஆப : ஏஷு 
தடாகே ஷு : ஹ்வ் - அப் + ஸி : பஹ்வாம்பி ( 7.172 ) தடாக ானி தண்ணீர் 
நிரம்பி வழியும் குளங்கள் இது அனித்ய ஸமாஸமாவதால் ஸமாஸாந்த விதி 
இதில் பயன்படுத்தப்பட வில்லை . இத்தொகையை நித்ய ஸமாஸமாக 
எடுத்துக் கொண்டாலும் , உயிர் நீட்டம் பெறும் . ஆயினும் மூக்கொலி 
இணைக்கப்படமாட்டாது . 
2 ) கர் + த் ருண் = கர்தாரௌ , கடஸ்ய , வதிதாரௌ ஜனாபவாதான் 
3 ) த்ருச் - கர்தாரௌ, கபஸ்ய , ஹர்தாரௌ பாரஸ்ய 
4 ) ஸ்வஸ்ரு - ஸ்வஸா , ஸ்வஸாரௌ , ஸ்வஸார் : 
5 ) நப்தரு - நப்தா , நப்ராரௌ , நப்தார் : 
6 ) நேஷ்ட்ரு - நேஷ்டா, நேஷ்டாரௌ , நேஷ்டார் : 
7 ) த்வஷ்ட்ரு - த்வஷ்டா, த்வஷ்டாரௌ , த்வஷ்டார் : 
8 ) க்ஷத்ரு - க்ஷத்தா, க்ஷத்தாரென் , க்ஷத்தார் : 
9 ) ஹோத்ரு - ஹோதா , ஹோதாரௌ , ஹோதார : 
10 ) போத்ரு - போதா , போதாரௌ, போதார : 
11 ) ப்ரஸாஸ்த்ரு - ப்ரஸாஸ்தா, ப்ராஸாஸ்தாரௌ, ப்ராஸாஸதார் : 
நப்த்ரு முதலியவைகள் ஒரு தாதுவிலிருந்து ஆக்கப்படாதவையென்று 
கருதப்படுமானால் , இவைகளின் பட்டியல் , விதிக்காகக் 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளை, 

உணாதி ஒட்டுக்களால் 
ஆக்கப்பட்டவையென்று கருதப்படும்போது . இவைகளின் பட்டியல் 
இவைகளை ஒரெல்லைக்குட்படுத்துவதற்காக இங்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது . இதன் மூலம் இவைகளைப்போன்று ஆக்கப்பட்ட 
மற்ற சொற்களில் , இந்த விதி பயன்படுத்தப்படுவதைத் தடை செய்ய இயலும். 
காட்டாக பிதரௌ , பிதர :, மாதரௌ, மாதா : 


6.4.12 இன்ஹன்பூஷார்யம்ணாம் ஸெ ள 

இன் , ஹன் , இல் முடியும் அடிச்சொற்கள் , பூஷன் , அர்யமன் 
ஆகியவைகளின் ஈற்றயலுயிர் , ஸி ( முதல் , இரண்டாம் வேற்றுமைப் 
பன்மையுருபுகள் )க்குமுன் நெடிலாகும் . 


முனைவர் கு : மீனாட்சி 


168 


1 ) ப ஹவ : த ண்டி ன : ஏஷாம் ஸந்தி = பஹு த ண்டி ன் + R 
பஹத ண்டனி 
பல தண்டந்தூக்குபவர்களைக் கொண்ட 


2 ) வ்ருத்ரம் ஹதவான் = வ்ருத்ர + ஹன் + க்விப் 
( 3.2.870 = வ்ருத்ரஹன் , ஹவ : 
வ்ருத்ரஹண : யேஷு தானி பஹுவ்ருத்ரஹான ; 
பீஹூ பூஷாணி , பஹ்வர்யமாணி . 
இலிருந்தே உயிர் நீட்டம் பெற இயலமூ . ஆயினும் , இச்சொற்களைத் தனியாக 
இங்குக் குறிப்பிட்டுக் கூறியிருப்பது , முதலிரண்டு வேற்றுமைப் 
பன்மையொட்டுக்கள் இணைக்கப்படும்போது மட்டுந்தான் , இவ்வுயிர் நீட்டம் 
ஆகும் . மற்ற ஸர்வநாமஸ்தான மெனப்படும் வேற்றுமையுருபுகளை 
இணைக்கும்போது , ஈற்றயல் நெடிலாக ஆகாது , என்று ஒரு 
வரையறையேற்படுத்தவேண்டி , இச்சூத்திரமமைக்கப்பட்டிருக்கிறது . 
தண்டி னௌ, சத்ரிணௌ , வ்ருத்ரஹணௌ, பூஷணௌ , அர்யமணௌ . 


6.4.13 ஸௌ ச 

இன் , ஹன் இல் முடியும் அடிச்சொற்கள், பூஷன் , அர்யமன் ஆகியவைகளின் 
ஈற்றயலுயிர் . ஸு முதல் வேற்றுமை ஒருமையுருபுக்கு ( ஆனால் 
விளிவேற்றுமையுருபு அல்ல ) முன் நெடிலாகும் . 
தண்டின் + n = தண்டின் + 8 ( 6.1.68 ) = தண்டீ 8 ( 8.2.7 ) = தண்டீ , 
வ்ருத்ரஹா, பூஷா , அர்யமா , ஆனால் விளிவேற்றுமையில் , தண்டி ன் , 
வ்ருத்ரஹன் , பூஷன் , அர்யமன் ( 8.2.8 ) 


6.4.14 அத்வஸந்தஸ்ய சாதாதோ : 

அது அல்லது அஸ் இல் முடியும் வினையடிச் சொற்களைத் தவிர்த்த 
( அதாதோ ) மற்ற அடிச்சொல் ஈற்றயலுயிர் விளிவேற்றுமையொருமையல்லாத 
ஸு ( முதல் வேற்றுமையொருமை ) வுக்கு முன் நிற்கும் போது நெடிலாகும் . 
L வது , க்தவது , மதுப்/வதுப்/ ட்மதுப் ஆகியவைகளை அது கட்டும் . 


1 ) பவது + ஸு : பீவந் - த் + ஸு ( 7.1.700 = பீவாந்த் + 8 (6.1.68 ) = பவான் 
( 8.2.23 ) க்தவது க்ருதவான் , மதுப் கோமான் , 

பவமான் 
இவ்வெடுத்துக்காட்டுகளில் ஈற்றயல் உயிர், நெடிலான பிறகு நுட் ( ந் ) ( 7.170 ) 
இணைக்கப்பட வேண்டும் . அது நெடிலாவதற்கு முன்னால் , இணைத்தால் , 
அவ்வுயிர் , ஈற்றபலாகாது . ஆகவே உயிர் நீட்டம் பெறாது . 


2 ) அஸ் - ஸு - யஸ ஸ் + n = ஸயஸாஸ் - அ 8 ( 6.1.68 } = ஸுயஸா : 
சிறந்த புகழ் கொண்ட , ஸுபயா :, ஸுஸ் ரோதா. ஆனால் பிண்டம் க்ரஸதி = 
பிண்ட + க்ரஸ் + க்விப் = பிண்ட க்ரஸ் + 8 (6.1.68 ) = பிண்டக் ஸ : 
க் ரஸ் ஒரு வினையடிச் சொல் சர்மவ : 


| 


169/ 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


விளிவேற்றுமை - ஹே கோமன் , ஹே ஸுபய : 


6.4.15 அனுநாஸிகஸ்ய கிஜுலோ: க்மிதி 

மூக்கொலியில் ( அனுநாஸிக ) முடியும் அடிச்சொல்லின் ஈற்றயல் உயிர், க்விப் 
ஒட்டு அல்லது க் அல்லது ங் ஐ இத்தாகக் கொண்ட ஐ ல் 
பிரத்தியாஹாரத்து எழுத்தை முதலாகக் கொண்ட வொட்டுக்கள் 
ஆகியவைகளுக்கு முன் நெடிலாகும் . 


ப்ர + ஸம் + க்விப் = ப்ரஸாம் + 9 = ப்ர - ஸாம் , “ வலியற்ற , அமைதியான ”, ப்ர 
+ ஸாம் + ஸு = ப்ர - ஸான் + 8 ( 8.2.64 ) = ப்ரஸாஸ் ; ப்ர + தம் + க்விப் 
ப்ர + தாம் , ப்ர + தம் : க்விப் = ப்ர - தாம் 


ஸம் + க்த = ஸம் + த = ஸாந்த அமைதியான 
த ம் + க்த = தாந்த ( 8.4.88 ) . ஆனால் கம்யதே ( = க ம் + யக் ) , க ம் + த்ருன் 
= கந்த்ரு செல்பவன் , யக் ஒட்டு க்விப் ஆனாலும், அரையுயிர் முதலாக 
வருகிறது . த்ருன் ஜல் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த 
தொடங்கினாலும் , இது கித் அல்ல . 


6.4.16 அஜ்ஜ நக மாம் ஸநி 

( ஜல் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒரெழுத்தில் தொடங்கு ம் ) ஸன் 
ஒட்டுக்கு முன் நிற்கும் , உயிரீற்று வினையடிச் சொல் , ஹன் , கொல் , க ம் 
செல் ஆகியவைகளின் இறுதியுயிர் நெடிலாகும் . 


( 1 ) C + ஸன் + ஸ ப் + திப் = C + + + அ + தி (6.1.9) = சி - சீ - ஷ - தி ( 6.1.97 ; 
8.3357 ) குவிக்க விரும்புகிறான் ; 


( 2 ) ஹன் + ஸன் + ஸப் + திப் : ஹ சஹன் + + + அ + F ( 6.2.9 , 7.4.60 } = 
ஜி - ஹன் ஸ + F ( 6.197 ; 7.4.62 ; 79 ) - T - கன் - ஸதி ( 7.3.55 ) ஜிகான்ஸதி 
- ஜிகாம் ஸதி ( 8.3.24 ) கொல்ல விரும்புகிறான் 


( 3 ) அதி + கம் + ஸன் + ஸ ப் + தே ( 2.4.48 ) = அதி - ஜி - காம்ஸதே அறிந்து 
கொள்ள விரும்புகிறான் 


வா : க மேரிநாதே ஸ ஸ்யயேதி வக்தவ்யம் 
இங் ( படி ) தாதுவுக்குப் பதிலியாக வரும் க ம் உக்குத்தான் , இவ்விதி , 
காட்டாக ஸம்ஜிக’ம்ஸதே வத்ஸோ மாத்ரா . " தாயுடன் செல்ல குழந்தை 
விரும்புகிறான் " 


6.4.17 தனோதேர் விபாஷா 

( ஜூல் பிரத்தியாஹாரத்தின் ஒரெழுத்தில் தொடங்கும் ) ஸவ் ஓட்டுக்கு முன் 


முனைவர் கு . மீனாட்சி 


170 


11 


நிற்கும் தன் விரிவாக்கு இன் இறுதியுயிர், விருப்பாக நெடிலாகும் . 
தன் + ஸன் + ஸ ப் + திப் தி- தன் + ஸ + அ +தி ( 6.1.9 , 7.4.79 ) = தி + தம் 
ஸதி - தி + தாம்ஸதி ( 8.3.24 ) ; விரிவாக்க விரும்புகிறான் அல்லது 
திதம்ஸதி ஆனால் நிதஷதி ( தி - தன் + இட் - ஸன் + ஸ ப் + திப் (7.2.49 
காஸிகா ) 


6.4.18 க்ரமஸ் சக்த்வி 

( ஜுல் பிரத்தியாஹாரத்தின் ஓரெழுத்தில் தொடங்கும் ) க்த்வா ஒட்டுக்கு முன் 
நிற்கும் க்ரம் ஓட்டி நட என்ற வினையடியினிறுதியுயிர் விருப்பாக நெடிலாகும் . 
க்ரம் + க்த்வா = க்ரம் + த்வா = க்ராந் + த்வா ( 8.4.58 ) = க்ராந்த்வா ஆனால் 
க்ரமித்வா ( 7.2.56 ) 


. 


6.4.19 ச்ச்வோ : ஸ L நுநாஸிகே ச 

க் அல்லது ங் ஐ இத்தாக் கொண்ட ஜல் பிரத்தியாஹாரத்தின் ஓரெழுத்தில் 
தொடங்கும் ஒட்டுக்கு முன் நிற்கும் வினையடியின் ச் , வ் வுக்குப் பதிலியாக 
முறையே ஸ் , ஊட் வரும் . 
ப்ரச் + நங் ( 3.3.90 ) = ப்ரச் + f ( 6.1.73 ) = ப்ரஸ் ன கேள்வி ; ப்ரச் + க்த = ப்ருச் 
+ தா ( 1.13.16 ) ப்ருஷ்ட ( 8.2.36 ; 4.41 ) கேட்கப்பட்ட 
ஸப்த ம் ப்ருச்சதி = ஸப்த " + ப்ருச் + க்விப் = ஸ ப்த ப்ராஸ் 
தி வ் + ந = F 

-- ந = த் யூன ( 8.2.49 ) 
‘ விளையாடிக்கொண்டு 
அக்ஷ + தி வ + க்விப் : அக்ஷ- தி - ஊட் + 8 = அக்ஷத் யூ “ பகடை கொண்டு 
சூதாடுதல் " 
ஆனால் த்யுப்யாம் , த்யுபி : ( இங்கு இணைக்கப்படும் ஒட்டு நித் அல்லது 
கித் அல்ல ) 


11 


6.4.20 ஜ்வர த்வர ஸ்ரிலி , அவிமவாமுபதாயாஸ் ச 

க்வி ஒட்டுக்கள் அல்லது க் அல்லது ங் ஐ இத்தாகக் கொண்ட ஜூல் 
பிரத்தியாஹாரத்து ஓரெழுத்தை முதலாகக் கொண்ட ஒட்டுக்கள் 
ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் 
ஜ்வர் , சுடுதல் த்வர் விரைவாக்கு , ஸ்ரிவ் உலர் , அவ் காப்பாற்று , மவ் நகர் 
செல் 

ஆகியவைகளின், வ் - க்கும் ஈற்றயலுலிருக்கும் பதிலியாக ஊட் " வரும் . 


1. ஜ்வர் + க்விப் = ஜூ - அர் = ஜூர் “ காய்ச்சல் "; 
ஜ்வர் + க்தின் = ஜூர் -தி : ஜூர்தி காய்ச்சல் , 
ஜ்வர் + க்த = ஜூர்ண ( 8.2.42 ) “ காய்ச்சலாக இருந்த 


11 


2. த்வர் - தூர் , தூர்தி ; அவசரம் , தூர்ண விரைவாக 


3. ஸ்ரிவ் - ஸ்ரூ :, ஸ்ருத:, ஸ்ருதவான், ஸ்ருதி : “உலர்ந்த 


171 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


11 


4. அவ் - ஊ . , " காப்பாற்றுபவன் 

ஊதி : “ பாதுகாப்பு 
ஊத “ காப்பாற்றிய " 


5. மாவ்-மூ, நகர்பவன் , மூதி “ நகரும் " மூத: நகார்ந்தான் ஜ்வர், த்வர் 
ஆகியவைகளில் , வ் . அதற்குப்பின் நிற்கும் அ ஆகிய இரண்டுக்கும் 
பதிலியாக ஊ வரும் . வரிவ் , அவ் , மாவ் ஆகியவைகளில், வ் , அதற்கு முன் 
நிற்கும் முறையே இ அ , ஆ ஆகியவைகளுக்கு ஊ பதிலி யாக வரும் . 


6.4.21 . ரால்லோப: 

க்வி ஒட்டு . க் , அல்லது ங் ஐ இத் தாகக் கொண்ட ஜல் 
பிரத்யாஹாரத்தின் எழுத்தை முதலாகக் கொண்ட ஓட்டுக்கள் 
ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் ச் , வ் என்ற எழுத்துக்கள் ர் ஐத் 
தொடர்ந்து வரும்போது கெடும் . 


1. மூர்ச் + க்விப் - முர் 8 + 8 = முர் மயக்கம் , மூர்ச் + க்த = மூர்த ( 8.2.76 ) 
உருவாகிய : முர்ச் + க்தின் = மூர்தி உருவம் 


2. துர்வ் + க்விப் = துர் 8 + 6 = துர் பந்தயத்தில் ஓடுதல் . துர்வ் + க்தின் - 
தூர்வ் க்தன் தூர்தி “ அடக்குதல் , வெற்றிகொள் ( 8.2.42 ) தூர்ண 
அடக்கினான் 


6.4.22 அஸித் த வத த்ராபாத் 

இச்சூத்திரத்திலிருந்து தொடங்கி , இந்தப் பாதத்தின் முடிவு வரையில் 
தொடர்ந்து விதிக்கப்படும் விதிகள் சூ.129 வரையில் ( ஆபயாத் ) கூறப்படும் 
மற்றொரு விதியைப் பொறுத்தவரையில் செயற்பாடற்ற வை ( அஸித்த ) 
யென்று கருதப்படும் . 


இது ஒரு அதிகார சூத்திரம் . ஆபர்த் என்ற சூத்திரத்தின் சொல் 

பஸ் 
என்ற சூ .6.4.129 வரை என்று சுட்டுகிறது. அஸ் + லோட் + ஸிப் = அஸ் + 8 
(பார்க்க 2.4.72 ) + ஹி ( 3.4.57 ) = அ-ஏ + ஹி ( 6.4.119 ) = ஏஹி ( 6.1.97 ) ஜூல் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒரெழுத்தை முதலாகக் கொண்ட ஒட்டுக்கு 
முன் நிற்கும் ஹி க்குப் பதிலியாக F வருமென்று சூ .6.4.101 கூறுகிறது . 
சூ .101 ஆல் விதிக்கப்பட்ட விதியைப் பயன்படுத்தி , ஏதி என்ற சரியான 
வடிவத்தைத் தருவிக்க , சூ .6.4.119 இல் கூறப்பட்ட விதி , 
செயற்படவில்லையென்று கருதப்பட வேண்டும் . பொதுவாக அஸ் + ஹி என்ற 
சூழலில் , சூ .101, 119 இரண்டுமே பயன்படுத்தத் தகுதியுள்ளவை . 1.4.2 இல் 
கூறப்படிட்டிருக்கும் பரிபாஷா விதியின்படி ( விப்ரதிஷேதே பரம் கார்யம் ) 
சூ .119 மேலோங்கும் . சூ .101 ப்யன்படுத்தத் தகுதியற்றதாகும் . இந்தத் தவறான 
சூழலினால் பெறப்படும் தவறான வடிவம் ஆக்கப்படாமல் தடுத்து நிறுத்தி , 


12 


முனைவர் கு . மீனாட்சி 


172 


தகுந்த வடிவத்தைப் பெற , இச்சூத்திரம் உதவுகிறது. 


வா : 


வுக் யுடாவுவங் யணோ : ஸித் தொள பவத இதி வக்தவ்பம் 
வுக் ( 6.4.88) , யுட் ( 6.4.63 ) பதிலியாக வருவதை அஸிந்த என்ற கரு 
தப்படமாட்டாது . உவங் பதிலியாகுமென்று விதிக்கும் சூ .6.4.77 , ய் 
பதிலியாகுமென்று விதிக்கும் சூத்திரம் 6.4.82 ஆகியவைகளை 
மேற்குறிப்பிட்ட சூத்திரங்களுடன் ஒரே சமயத்தில் பயன்படுத்தப்கூடாது . 
பூ -பபூவ , பபூவது :, பபூவு: இவைகளில் வுக் வருகிறது . 
உப + தீங் - உபதி தீ 3 யே , உபதி தீ யாதே , உபதி தீ யிரே ( யுட் உடன் ) ( 6.4.63 ) 
வுக் , பூ வோடு இணைக்கப்படும்போது உவங் இணைக்கப்பட மாட்டாது . 
தீங் உடன் யுட் இணைக்கும்போது , யண் இணைக் கப்படமாட்டாது . 


6 : 4.23 ஸ்னாந்த லோப : 

ஸ்னம் என்ற விகரணத்துக்குப்பின் நிற்கும் வினையடியின் ந் கெடும் . 
அஞ்ஜ் + ஸ்னம் + திப் = அ + ந + ஞ்ஜ் + திப் ( 1.1.47 ) = அ - ந -க் - தி ( 8.2.30 ) 
அநக்தி பூசுகிறான் 
ப நக்தி ( < d ஞ்ஜ் ) உடைக்கிறான் 
ஹிநஸ்தி காயப்படுத்துகிறான் 


6.4.24 அநிதி தாம் ஹல உபதாயா : க்நிதி 

க் அல்லது ங் ஐ இத்தாகக் கொண்டவொட்டுக்களுக்கு முன் நிற்கும் 
மெய்யீற்று வினையடியின், ஈற்றயல் ந , இ ஐ இத் ”தாகக் குறிப்பிடாதபோது 
( அநிதி தாம் ) கெடும் . 
• ரன்ஸ் + க்த = ஸ்ர 6 ஸ் + த = ஸ்ரஸ்த விழுந்த த் வஸ்த ( < த்வன்ஸ் ) 
ஆனால் டுநதி + யக் + தே = நந்த்யதே மகிழ்கிறான் 


வா : 


அநிதி தாம் நலோபேலங்கி 3 கம்ப்யோருபதாபஸரீர விகாரயோருப 
ஸங்க்யானம் கர்த்தவ்யம் லங்க் ( லங்கி ) , கம்ப் ( கபி ) என்ற சொற்கள் , 
வலித்தல் - உடலின் நோய் ஆகிய பொருட்களைச் சுட்டும் போது 
இவ்விதிக்குப் புறடையாகும் . இந்தத் தாதுக்களும் தாது பாடத்தில் இ 
இத் தாகக் கொண்ட தாகக் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன . ஆயினும் இவைகள் , 
இவ்விதிக்குப் புறனடையாகும் . விலகி த ;, விகபித வேறு பொருட்களைச் 
சுட்டும்போது விலங்கி 3 தம் , விகம்பிதம் 


வா : 


மானை 


ரஞ்ஜேர்ணௌ ம்ருக ரமண உபஸம்க்யானம் கர்த்தவ்யம் . இயக்கு 
வினையாக ( ணி ) வரும் ரஞ்ஜ் தாதுவின் மூக்கொலி 
வேட்டையாடுதல் " என்ற பொருளைச் சுட்டும்போது , கெடும் . 
ரஜயதி ம்ருக ம் " அவன் மான் வேட்டையாடுகிறான் ஆனால் ரஞ்ஜயதி 
வஸ்த்ராணி " அவன் துணிக்குச் சாயமேற்றுகிறான் 


173 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வா : 


கி நுனி ச ரஞ்ஜேருப ஸம்க்யானம் கர்தவ்யம் கிநுண் 
ஒட்டுக்குமுன் நிற்கும் ரஞ்ஜ் தாதுவின் மூக்கொலி கெடும் . ராகீ 


வா: 


ரஜக ரஜன ரஜ: ஸு உபஸம்க்யானம் கர்த்தவ்யம் ரஞ்ஜ் என்ற 
தாதுவின் மூக்கொலி மறைவதால் , ரஜக , ரஜன . ரஜஸ் என்ற சொற்கள் 
ஆக்கப்படுகின்றன . 


11 


6.4.25 தம்ஸ் ஸஞ்ஜஸ்வஞ்ஜாம் ஸபி 

தம்ஸ் , ஸஞ்ஜ், ஷ்வஞ்ஜ் ஆகியவைகள் ஸ ப் உக்கு முன் நிற்கும்போது , 
அவைகளின் மூக்கொலி கெடும் . 
1 ) த ன்ஸ் + ஸப் + திப் : த 9 ஸ் - அ + F = த ஸ தி " கடிக்கிறான் " 
2 ) ஸஞ்ஜ் + ஸ ப் + திப் = ஸ 8 x - அ + F : ஸஜதி “ ஒட்டிக்கொள்கிறான் 
3 ) ஷ்வஞ்ஜ் + ஸப் + திப் = ஸ்வ 9 x - அச + F = ஸ்வஜதி அணைத்துக் 
கொள்கிறான் , பிடித்துக் கொள்கிறான் 


. 


6.4.26 ரஞ்ஜேஸ் ச 

ஸ ப் உக்கு முன் நிற்கும் ரஞ்ஜ் சாயமேற்று என்ற தாதுவின் மூக்கொலியும் 
கெடும் . 
ரஞ்ஜ் + ஸ ப் + திப் = ர -4 x - அ - தி = ரஜதி “ சாயமேற்றுகிறான் ” தொடர்ந்து 
வரும் விதிகளில் ரஞ்ஜ் மாத்திரம் அனுவிருத்தியாவதால் மற்ற தாதுக்கள் 
அல்ல இதைத் தனியாக எடுத்து இச்சூத்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது . 


33 


6.4.27 கஞ்சபீரவகரணயோ: 

க ஞ் ஒட்டுக்கு முன் நிற்கும் ரஞ்ஜ் என்ற தாதுவின் ஈற்றயல் மூக்கொலி , 
ஆக்கப்பட்ட சொல் ஒரு நிலைமை அல்லது கருவி யைச் சுட்டும் போது கெடும் . 
1 ) ரஞ்ஜ் + கஞ் = ரா 0 க் - அ = ராக : ஆஸ் சர்ய : ராக : 
2 ) ரஞ்ஜ் + கஞ் = ராக " ( 7.2.116 :3.52 :6.1.159) நிறம் : சாயம் ரஜ்யதே அனேன, 
இதனால் சாயமேற்றப்பட்டது. ஆனால் ரங்க “ அரங்கு , மேடை " ரஜந்தி 
தஸ்மின் 


6.4.28 ஸ்யத ஜவே 

( ஸ்பந்த் என்ற தாதுவுடன் க ஞ் ஒட்டிணைக்கப்படும் . அதன் மூக்கொலி 
கெட்டு ) வேகம் என்ற பொருளில் ( ஜவே ) ‘ஸ்யத என்ற சொல்லாக்கப்படும் . 
ஸ்யந்த் + கஞ் = ஸ்ய 0 த் + அ = ஸ்யத ஆனால் ஸ்யந்த “ சொட்டுச் சொட்டாக 
ஒழுகுதல் ; நீரோட்டம் " 
தைலஸ்யந்த" . , க்ருதஸ்யந்த : 


11 


6.4.29 அவோனத தோத் ம ப்ரஸ்ரச ஹிமஸ்ரதா: 

அவோத , ஏத , ஒத் ம , ப்ரஸ்ரத , ஹிமஸ்ரத ஆகியவைகள் நிபாதனங்கள் . 


முனைவர் கு . மீனாட்சி 


174 


- 


1 ) அவ + உந்த் + கஞ் = அவ + உ 0 த் + அ = அவோத "ஈரப்பசை " ( ந 
கெடுதல் இங்கு விதிக்குப் புறம்பானது ) 
2 ) இந்த * + கஞ் = இ 0 த் + கஞ் = ஏத ( ந் கெடுதல் , குண மாதல் 
ஆகியவைகள் விதிப்படியானவையல்ல ) எளிதில் தீப்பிடிக்கும் பொருள் , 
எளிதில் எரியக் கூடியது 
3 ) உத்த + மநிந் = உ 0 த் + மந் - ஒத்மந் ( ந் கெடுதல் , குண மாதல் 
விதிக்குப் புறம்பானவை ) 
4 ) ப்ர + ஸ்ரந்த் + கஞ்ச ப்ரஸ்த ( ந் கெடுதல் விருத்தியாகாதது . விதிக்குப் 
புறம்பானவை ) 
5 ) ஹிம் + ஸ்ரந்த + கஞ் = ஹிமஸ்ரத ( கஞ் ஒட்டு ஸ்ரந்த் ஒடு வருதல் 
விதிப்படியல்ல ) பனி உருக்குதல் 


6.4.30 நாஞ்சே : பூஜாயாம் 

"மரியாதை செய் " (பூஜா) என்ற பொருளைச் சுட்டும்போது அஞ்ச் இன் 
மூக்கொலி ( க் அல்லது ங் இத்தாகக் கொண்ட ஒட் டுக்கள் அல்லது 
மெய்யை முதலாகக் கொண்ட வொட்டுக்கள் ஆகியவைகளுக்கு முன் 
நிற்கும் போது ) கெடாது . 
அஞ்ச் + க்த ( 7.2.53 ) = அஞ்சித் மரியாதை செய்யப்பட்ட ஆனால் உத் + 
அஞ்ச் + க்த = உத க்த ( 8.2.30 ) “ தூக்கிய 


11 


6.4.31 க்த்வி ஸ்கந்தி ஸ்யந்த் யோ : 

ஸ்கந்த் குதி ஸ்யந்த் ஆகியவைகளின் மூக்கொலி க்த்வா ஒட்டுத் 
தொடரும் போது கெடாது . 
1 ) ஸ்கந்த் + க்த்வா = ஸ்கந்த் -த்வா ( 8.4.55 ) குதித்து , பாய்ந்து 
2 ) ஸ்யந்த் + க்த்வா = ஸ்யந்த் - த்வா அல்லது ஸ்யந்தி த்வா ( 7.2.44 ) ஒழுகி , 
ஒடி தாது பாடத்தில் ஊ , ஸ்யந்த் ஒடு குறிப்பிடப்படும் போது , 
அத்தாதுவுடன் இட் இணைக்கப்படும் ( ஸ்யந்தி ) இட் இணைத்தால் ‘ க்த்வா 
ஒரு கித் தாகாது ( பார்க்க 1.2.18 ) ஆகவே ந் கெடாது . ஏனென்றால் 
லோபத்தை விதிக்கும் விதி இதில் செயற்படாது . 


6.4.32 ஜாந்த ந ஸாம் விபாஷா 

க்த்வா வுக்கு முன் நிற்கும் ஜ் ஈற்று அடிச்சொல் , நஸ் ( மறை ) 
ஆகியவைகளின் மூக்கொலி விருப்பாக கெடாது . 
ரஞ்ஜ் + க்த்வா - ரங்க்த்வா , அல்லது ர 0 க்த்வா - ரக்த்வா சாயமேற்றி 
பங்க்த்வா, பக்த்வா: (பஞ்ஜ்) 
நஸ் + க்த்வா = ந - நும் - ங் + க்த்வா ( 7.1.60 ) நம்ஷ்ட்வா , நஷ்ட்வா 
( 8.2.36 ;4.41) இட் இணைக்கப்படும்போது - நஸித்வா மறைந்து 


6.4.33 பஞ்ஜேஸ் ச சிணி 

சின் ஒட்டுக்கு முன் நிற்கும் பிஞ்ஜ் உடை இன் மூக்கொலி விருப்பாகக் 


175 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


கெடாது . 


அட் + பஞ்ஜ் + சின் ( 3.1.66 ) = அப்ஞ்சி / அபாஜி " உடைக்கப்பட்டது " இது 
ஒரு அப்ராப்த விபாஷா 


6.4.34 ஸாஸ இத ங்ஹலோ ; 

அங் ( Aorist ) ஒட்டு , க் அல்லது ங் ஐ இத்தாகக் கொண்ட ஒரு மெய்யில் 
தொடங்கும் ஒட்டுக்கள் ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் ஸாஸ் கற்பி என்ற 
வினையடியினீயிருக்குப் பதிலியாக இ வரும் . 
ஸாஸ் + னுங் = ஸாஸ் + ச்லி ( 3.1.43 } = அட் + ஸி ஸ் + அங் + த் ( 3.1.56 ) = 
அஸிஷத் ( 8.3.60 ) கற்பித்திருக்கிறான் 
கிதி - ஸாஸ் + க்த = ஸிஷ்ட ( 8.3.60 , 4.41 ) கற்பித்த 
நிதி - ஆவாம் ஸிஷ்வ: வயம் ஸிஷ்ம ; 
ஆனால் ஸாஸ் + 0 + திப் = ஸாஸ்தி 


வா : க்வௌ ச ஸாஸ இத்வம் பீவதீதி வக்தவ்யம் க்வி ஒட்டுக்கு முன் நிற்கும் 
ஸ ஸ் இன் உயிரெழுத்துக்குப் பதிலியாக இ வரும். 
ஸாஸ் + க்லி = ஸிஸ் + 0 = ஸிர் + 0 = ஸ் : ( குறில் இ , 8.2.76 இனால் நெடில் 
ஈ ஆகும் ) ஆர்யஸு : ஆர்யான் ஸாஸ்தி , மித்ரஸு : 
இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் ஸாஸ் , அதாதி வகுப்பைச் சேர்ந் தது . ( ஸ ஸ் 
அனுஸிஷ்டௌ ) ப் வாதி வகுப்பைச் சேர்ந்ததல்ல . ஆங் ஸாஸு இச்சாயாம் ) 
ஆகவே , ஆஸாஸ்தே ஆஸ்ாஸ்யமான : இங்கு இ வராது . 

க்விப் ப்ரத்யயே து தஸ்யாபி பவதீதி வக்தவ்யம் க்விப் ஓட்டுக்கு 
முன் நிற்கும் இந்த ஸ 1 ஸ் இன் உயிரெழுத்துக்குப் பதிலியாகவும் இ வரும் . 
ஆ 1 :. ஆஸிஷௌ, ஆஸிஷ: அல்லது பாணினியால் நிபாதனம் என்று 
கூறப்பட்ட ஷியாஸி : ( 8.2.104 ) என்பதில் போல் விதிக்குப் புறம்பானதாகும் . 


வா: 


6.4.35 ஸாஹௌ 

ஹி ( ஏவல் வினையொட்டு ) க்கு முன் நிற்கும் ஸாஸ் உக்குப் பதிலியாக 
ஸா வரும் . ஸாஸ் + U = ஸ r - F * ( 6.4.22 :101) கற்பி , அனுஸாதி , 
ப்ரஸாதி 4 6.4.34 , 3.4.87-88 அபித் /பித் போன்ற கட்டுப்பாடுகள் இங்கு 
செயல்படாது . 


1 


6.4.36 ஹந்தேர் ஜ : 

ஹி ஒட்டுக்கு முன் நிற்கும் ஹன் ( கொள் ) உக்குப் பதிலியாக ஜ வரும் . 
ஹன் ஹி ஜஹி கொல்லு , அடி , காயப்படுத்து 
கீழே 105 இல் கூறப்பட்ட ஹி கெடுதல் அதிகார சூத்திரமான 22 இனால் 
தடுக்கப்படும் . 


6.4.37 


அனுதாத்தோப தே ஸ வனதிதநோத்யாதீ னாமது நாஸிக 
லோபோ ஜூலிக்நிதி 


முனைவர் கு . மீனாட்சி 


176 


- 


1 


ஜுல் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த க் அல்லது ங் ஐ இத்தாகக் கொண்ட 
ஒரு மெய்யை முதலாகக் கொண்ட ஒட்டுக்கு முன் நிற்கும் , தாது பாடத்தில் 
அநுதாத்த சுரத்தோடு குறிப்பிடப்பட்டிருக்கும் ( அனுதாத்தோபதே ஸ ) 
வினையடியின் மூக்கொலி , வன் விரும்பு , தாது , தன் விரிவாக்கு வகுப்பைச் 
சேர்ந்த தாதுக்கள் ஆகியவற்றின் மூக்கொலிகள் கெடும் ( அலுநாஸிகலோப ) 
1. யம் அடக்கு ( 1.1033), ரம் விளையாடு (13906 ), நம் ஞனி , வணங்கு 
( 1.1030 } , க * ம் போ ( 1.1031 ) , ஹன் கொல் , அடி ( 2.2 ) , மன் நினை ( 4.67 ) 
ஆகியவைகளில் தாதுபாடத்தில் மூக்கொலியை யீறாகக் கொண்ட 
தாதுக்களாகக் கொடுக்கப்பட்டவை . 
யம் + க்த = யத , ரத , நத , கத, ஹத , மத , 
2 ) வந் + க்தின் = வ ச- தி = வதி “ விருப்பம் ” ஆனால் வந் + க்திச் = வந்தி 
3 ) தந் + க்த - த - த - தத விரிவாக்கிய தந் + லுங் = தந் + ஸிச் + த 
( 3.1.44 ) - அட் + தந் + 4 + த ( 2.4.79 ) - அத்த க்ஷணு - க்ஷத , ருணு - ருத : 
த்ரு ணு - த்ரு த : ரு ணு - க் ரு த : வநு - வத :, மது - மத :, ஆனால் ஸாந்த :, 
தாந்த : தாந்த : இவைகளின் வினையடியான முறையே ஸம் , தம் , த 3 ம் 
ஆகியவைகள் தாதுபாடத்தில் அநுதாத்த சுரங்கொண்டதாகக் 
கொடுக்கப்படவில்லை. 


6.4.38 லால்யபி 

மேற்சூத்திரத்தில் கூறப்பட்ட தாதுக்களின் மூக்கொலி அத்தாதுக்களைத் 
தொடர்ந்து ‘ல்யபி வரும்போது , விருப்பாகக் கெடும் . 
இது ஒரு வ்ய வஸ்தித விபாஷா அதனால் ம வீற்றுச் சொற்களின் 
மூக்கொலி கெடுதல் விருப்பாகும் . மற்ற இடங்களில் அது கட்டாயமாகும் . 
1.ப்ர + யம் + ல்யப் = ப்ர + ய 8 + துக் + ய = ப்ரயத்ய , அல்லது ப்ரயம்ய ப்ரத்ய 
ப்ரரம்ய , ப்ரணத்ய, ப்ரணம்ய , ஆகத்ய, ஆகம்ய 
2 ) ஆ + ஹன் + ல்யப் = ஆ + ஹ + துக் + ய - ஆஹத்ய , ப்ரமத்ய ப்ரவத் 3 ய , 
ப்ரக்ஷத்ய 


6.4.39 நக்திசி தீர்க ஸ்ச கதிச் ஒட்டுக்குமுன் மேலே கூறிய 

தாதுக்கள் நிற்கும்போது , அவைகளின் மூக்கொலியும் கெடாது . தாதுக்களின் 
உயிரும் நெடிலாகாது . யம் + க்திச் = யந் + F ( 8.4.58 ) = யந்தி அடக்கம் , 
வந்தி , "விருப்பம் ", தந்தி “ விரிவு மூக்கொலி கெடாவிட்டால் , உயிர் 
நெடிலாகியிருக்கும் (பார்க்க 6 .4.15 ) அதையும் இச்சூத்திரம் தடை 
செய்கிறது . 


6.4.40 கம : க்வௌ 

க்வி ஒட்டுக்கு முன் நிற்கும் க 3 ம் தாதுவின் மூக்கொலி கட்டாயமாகக் 
கெடும் . 
அத் வானம் கச்ச தி = அத்வன் + 4 + கம் + க்விப் = அத்வா + க + க்விப் 
( 8.2.7 ) அத்வ க த் பிரயாணி , கலிங்க க த் 


177 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வா ; 


க மாதீ னாமிதி வக்தவ்யம் 
க ம் முதலியவைகளின் மூக்கொலி கெடும் . 
ஸம்பத் , பரீதத் 

ஊ ச க மாதீ னாமிதி , வக்தவ்யம் 
ஊங் க்கு முன் நிற்கும் க ம் முதலியவைகளின் மூக்கொலி கெடும் 
அக் ரேக்ஷ ., அக் ரேப்ரூ:, 


வா : 


6.4.41 விட்’வநோர நுநாஸிகஸ்யாத் 

மூக்கொலியை யீறாகக் கொண்ட சொற்களை விட் அல்லது வன் ஒட்டுத் 
தொடரும்போது , அச்சொற்களின் மூக்கொலிக்குப் பதிலியாக ஆ 
கட்டாயமாக வரும் . 
1 ) அப்ஸு ஜாயதே = அப் + ஜன் + விட் ( 3.2.67 ) = அப் - ஜ - ஆ + 8 ( 6.1.67 ) = 
அப் ஜா ( 8.1.53 ) “ நீரில் பிறந்த " : காம் ஸநோதி கோஷா 
“மாடுகளையளிப்பவன் , த தி க்ராமதி = த தி க்ரா “ ஒரு கடவுளின் பெயர் " : 
அக் ரே க ச்ச தி = அக்ரே + க ம் + விட் = அக் ரேகா “ தலைவன் 
2 )விஜாயதே = வி - ஜன் + வநிப் ( 3.2.75 ) = விஜாவன் “ பிறந்த " 


6.4.42 ஜன ஸன கனாம் ஸஞ்ஜலோ: 

" ஸன் ” ஒட்டு , “ ஜுல் ” பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஓரெழுத்தில் தொடங்கும் 
ஒட்டுக்கள் ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் ஜன் “ பிற ", உண்டாகு ”, ஸன் 
அடை , கொடு , கன் கொத்து ஆகியவைகளின் மூக்கொலிக்குப் பதிலியாக 
ஆ வரும் . 
ஸன் + ஸன் ஒட்டு + ஸ ப் + திப் = ஸி- ஸன் + ஸன் + ஸப் + திப் 
( 6.1.9 ; 7.4.60,79 ) -ஸி ஸ - ஆ + + + அ + F ( 8.3.59 ) = ஸிஷாஸதி ( 6.197 ) 
இ இணைக்கப்படும் , போது ஸி னிஷதி ( 7.2.49 ) ஜன் = ஜாத : , ஜாதி : கன் - 
காத : காதி : ஸன் இணைக்கப்படும்போது , ஜன் , க ன் ஆகியவைகள் , 
மெய்யெழுத்தை முதலாகக் கொள்ளாமல் இட் ஆகமத்தோடு வரும் . 
ஆகையால் அவைகளின் மூக்கொலி கெடாது . காட்டாக ஜிஜனிஷதி . 
சிக னிஷதி ஸன் தாது விருப்பாக ஸேட் ( 7.2.40 ) ஆகும் . ஆகையால் , ன் 
ஒட்டு இத்தாதுவுக்கு மட்டுந்தான் மற்ற இரண்டு தாதுக்களும் கட்டாயமாக 
இட் டோடுதான் வரும் . 


6.4.43 யே வியாஷா 

க் அல்லது ங் ஐ இத்தாகக் கொண்ட ய வில் 
தொடங்கும் ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் ஜன் ஸன் . கன் ஆகியவைகளின் 
மூக்கொலிக்கு விருப்பாக ஆ பதிலியாகும். ஜன் + யக் + தே = ஐ - ஆ - ய 
- தே > ஜாயதே , ஜன்யதே ஆனால் ஜன் + ஸ்யன் + தே ஜாயதே ( 7.3.79 ) 
ஜன் + யங் + தே > ஜ - ஜ - ஆ - ய - அ - தே = ஜா ஜாயதே (6.11.97; 7.4.83 ) அல்லது 
ஜன் ஜன்யதே ( 7.4.85 ) ஸாயதே , ஸன்யதே ; ஸாஸாயதே , ஸன்ஸன்யதே 
( 8.3.24 ) காயதே , கன்யதே ; சாகாயதே , சங்க ன்யதே 


178 


முனைவர் கு . மீனாட்சி 


6.4.44 தனோதேர் யகி 

யக் ஒட்டுக்கு முன் நிற்கும் தன் இன் மூக்கொலிக்கு ஆ விருப்பாகப் 
பதிலியாகும் . தன் + யக் + தே + த -ஆ - ப - தே தாயதே , தன்யதே ஆனால் 
தன் தன்யதே 


6.4.45 ஸன : க்திசி லோபஸ் சாஸ்யான்ய தரஸ்யாம் 

க்திச் உக்கு முன் நிற்கும் ஸன் தாதுவின் , மூக்கொலிக்கு ஆ விருப்பாகப் 
பதிலியாகும் . மூக்கொலி கெடுதலும் விருப்பாகும் . 
ஸன் + க்திச் = ஸந்தி , ஸ - ஆதி + ஸாதி , = ஸ e + F = ஸதி ஸாதி , ஸதி ஸந்தி 
என்ற மூன்று வடிவங்கள் இத்தாதுவிலிருந்து ஆக்கப்படும் . 


6.4.46 ஆர்த * தாதுகே 

ஆர்த " தாதுக எனப்படும் ஒட்டுக்களுக்கு முன் இச்சூத்திரத்திலிருந்து 
தொடங்கி 6.4.69 வரையில் , ஆர்த தாதுகே ( 3.4.114 ) முதலியவை ) என்ற 
சொல் அனுவிருத்தியாகும் . இது ஒரு அதிகார சூத்திரம் . 


6.4.47 ப்ரஸ்ஜோ ரோபத யோ ரமன்யதரஸ்யாம் 

ப்ரஸ்ஜ் வறு என்ற வினையடியின் ர ஈற்றயலான ஸ் ஆகிய இரண்டுக்கும், 
அவ்வினையடியைத் தொடர்ந்து ஆர்த’தாதுக வொட்டு நிற்கும்போது ரம் 
விருப்பாகப் பதிலியாகம் . 
ப்ரஸ்ஜ் + துமுன் : ப்ரஜ்ஜ் + துமுன் ( 8.4.40, 53 ) = ப் 0 - அ + ரம் - ச - ஜ் + தும் 

பீர்ஷ்டும் , ப்ரஜ்தும் - ப்ரஷ்டும் ( 8.2.36 ; 4.41 ) ப்ரஸ்ஜ் + த்ருன் தவ்ய 
பீர்ஷ்ட்ரு , ப்ரஷ்ட்ரு, பீர்ஷ்டவ்ய , ப்ரஷ்டவ்ய . 


* 


6.4.48 அதோ லோப : 

ஆர்த தாதுகவொட்டுக்கள் தொடரும்போது , அதற்கு முன்னால் நிற்கும் 
வினையடியினிறுதி அ ( அத் ) கெடும் . 
க்ரு + ஸன் + துமுன் = க்ரு + ஸன் + இட் + தும் = சி - கீர் - ஷ - இ - தும் - 
சிகீர் - ஷா - இ - தும் = சிகீர்ஷிதும் “ செய்ய விரும்பும் ” தின்வ் + உ ( 3.1.80 ) 
= தின் + அ- + உ = தி ன் + 8 + உ = தி னு + தஸ் = தி னுத: 


வா : 


வ்ருத் தி தீர்காப்யாம தோ லோப : பூர்வ விப்ரதிஷேதே 4 ன . 
விருத்தியாதல் , உயிர்நீட்டம் ஆகியவைகளை விதிக்கும் தொடர்ந்து வரும் 
விதிகளைத் தள்ளுபடி செய்தவிட்டு , அ கெடும் . 
க்ரு + ஸன் + ண்வுல் = சி - கீர் -ஷ + ண்வுல் = சி - கீர் - ஷ் - அக = சிகீர்ஷக 
" செய்ய விரும்புபவன் (7.2.115 க்குத் தடை ) ; க்ரு + ஸன் + யக் + தே = சி 
கீர் - ஷ - ய - தே = சி - கீர் - ஷ் - ய - தே = சிகீர்ஷ்யதே (7.4.1 ஜ தடுக்கிறது . 


11 


6.4.49 யஸ்ய ஹல : 

ஒரு மெய்யெழுத்தைத் தொடர்ந்து ய ஈறாக வரும் ஒரு வினையடி 


179 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஒரு ஆர் தாதுகவொட்டுக்கு முன் நிற்கும்போது , இறுதி ய கெடும் . பித் + 
யங் + இட் + துமுன் = பே - பித் - 1 + இ - தும் = பே - பி த் - 00 - இ - தும் : 
பேபி தி தும் அடிக்கடி உடைக்க பேபி தி த்வய அடிக்கடி உடைக்க 
வேண்டும் இந்த விதி ய என்ற அசையைப் பற்றியது . ஆகையால் , ஈர்ஷ்ய் . 
மவ்ய் ஆகியவைகளில் இதைப் பயன்படுத்த இயலாது . ஈர்ஷ்யிதும் 
மவ்யிதும் , லோலயிதும் ( - லூ வெட்டு ) என்பதில் , இந்த விதி செயற்படாது . 
ஏனென்றால் ஒரு மெய்யெழுத்துக்குப்பின் வரும் ய என்று சூத்திரம் 
கூறுகிறது . 


T 


6.4.50 க்யஸ்ய விபாஷா 

க்ய ஒட்டாலாக்கப்பட்ட 

அடி சொல்லின் 

ஈறாக ய , ஒரு மெய்க்குப் பின்னும் , 
ஆர்த தாதுக ஒட்டுக்கு முன்னும் நிற்கும்போது , விருப்பாகக் கெடும் . 
க்ய , க்யச் , க்யங் ஸம் - இத் * + க்யச் ( 3.1.8 } + இட் + துமுன் > ஸமித் ய + இ + 
தும் : ஸமித் யினும் ( 6.4.48 ) அல்லது ஸமித் 6 - இ + தும் = ஸமிதிதும் ஸமித் 
+ க்யங் + இட் + துமுன் = ஸமித் - ய் - இ + தும் - ஸமித் 4 யிதும் , அல்லது 
ஸமிதிதும் 


+ 


கார் - 9 அனா 


. 


. 


6.4.51 ணேரனிடி 

ணி ஒட்டிணைத்தாக்கப்பட்ட வினையடியின் (இயக்குவினை ) இ , இட் 
அல்லது ஆர்த தாதுக ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும்போது கெடும் . 
1 ) தக்ஷ் + ணிச் + லுங் = தக்ஷ் - இ + சங் ( 3.1.48 ) + த் : அட் ( 6.4.71 ) த க்ஷ் + 
இ + சங் + த் = அத -தக்ஷ் + இ + அ + த் = (6.1.11; 7.4.60 ) = அத தக்ஷ + 6 - அ 
- த் = அத்தக்ஷத் இது 6.4.77 இல் விதிக்கப்பட்ட இயங்க்குப் புறனடை ) 
2 ) அட் + E + லுங் = அட் ( 6.4.72 ) + அ - டி - டி ( 6.1.2 ) சங் + த் - ஆடி -ட் 0 
அ - த் = ஆடிடத் ( இது 6.4.82 இல் விதிக்கப்பட்ட யண் உக்குப்புற னடை ) 
3 ) க்ரு + ணிச் + ல்யட் + டாப் = கார் - இ + அன 
காரண தூண்டுதல் ( இது 7.3.84 இல் விதிக்கப்பட்ட குண த்துக்குப் 
புறனடை ) 
4 ) க்ரு + ணிச் + ணிவுல் = கார் 

இ + அக கார் 8 

அக காரக 
தூண்டுபவன் , இயக்குபவன் ( ண்வுல் ஒட்டின் ண் ஆல் கிடைக்கப்பெறும் 
விருத்திக்குப் புறனடை ( 7.2.115 ) 
ஆர்த 4 த 4ாதுகவொட்டுக்கு முன் நிற்கும்போது , இறுதி ய கெடும் . 
பி 4 த் 3 + யங் + இட் + துமுன் = பே 3 - பி 4 த் 3 - ய + இ - தும் = பே 3 - பி 4 த்3-00 
இ - தும் = பே 3 பி 4 தி 3 தும் அடிக்கடி உடைக்க பே 3 பி 4 தி 3தவ்ய " அடிக்கடி 
உடைக்க வேண்டும் " இந்த விதி ய என்ற அசையைப் பற்றியது . ஆகையால் , 
ஈர்ஷ்ய் , மவ்ய் ஆகியவைகளில் இதைப் பயன்படுத்த இயலாது . ஈர்ஷ்யிதும் 


- 


- 


6.4.52 நிஷ்டாயாம் ஸேடி 

நிஷ்டா ( க்த , க்தவது ) ஒட்டுக்கள் என்ற ஸம்க்ஞாவினால் குறிப்பிடப்படும் 
ஆர்த தாதுக ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் இயக்கு வினையின் ணி ஓட்டு 


முனைவர் கு . மீனாட்சி 


180 


நிஷ்டா, வொட்டுக்கள் இட் டோடு வரும்போது கெடும் . 
க்ரு + ணிச் + க்த = கார + இ + இட் + க்த = கார் - 8- இ - த = காரித செய்வி 
ஆனால் , க்ரு + ணிச் + இட் + துமுன் = கார் ஏ இ - தும் : காரயிதும் 
செய்யவை 


6.4.53 ஜனிதா மந்த்ரே 

( வேதத்தின் ) மந்திரப் பகுதியில் ஜனிதா என்ற விதிக்குப்புறம்பாக 
ஆக்கப்பட்ட சொல் காணப்படுகிறது . 
ஸேட் டோடு இணைந்த ஆர்த தாதுகவெர்ட்டுக்களுக்குமுன் நிற்கும் ஜன் 
தாதுவோடு வரும் ணிச் ஒட்டு கெடும் , ஜனித்து என்ற விதிப்படியமையாத 
சொல் மந்திரப் பகுதியில் காணப்படும் . 
யோ ந : பிதா ஜனிதா (இருக்குவேதம் ) 10.82.3 ) 
ஜன் + ணிச் + இட் + த்ருச் + n = ஜன் + 8 - இ - த்ரு + n = ஜனிதா 
( 7.1.94,6.4.11 ) மற்ற இடங்களில் ஜனயிதா . 


6.4.54 ஸமிதா யக்ஞே 

ஸமிதா என்ற சொல் , இட் டோடு சேர்ந்தவொரு ஆர்த தாதுகவொட்டுக்கு 
முன் நிற்கும் ணி கெடுவதால் ஆக்கப்பட்ட நிபாதனமாகும் . இச்சொல் , 
வேள்வியின் ஒரு செயல் என்ற பொருளைச் சுட்டும் . ஸ் ரு - தம் ஹவி : 
ஸமித : 
ஸ ம் + ணிச் + இட் + த்ரு ச் + n = ஸமிதா . வேள்விக்குரிய மாமிசத்தைச் 
செதுக்குபவன் 
ஆனால் ஸ்ருதம் ஸமயித : ( ஸப் 3 ரா . 3.8.34; 5) (வேள்வியின் செயல் அல்ல ) 


- 


6.4.55 அயாமந்தால் வாய்யேத்து இஷ்ணுஷு 

ஆர்த தாதுக , க்ருத் ஒட்டுக்களான ஆம், - அந்த , - ஆலு, ஆய்ய , 
இந்து , இஷ்ணுச் , கிஷ்ணுச் , ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் ணி க்குப் 
பதிலியாக அய் வரும் . 
1 ) ஆம் - க்ரு + ணிச் + ஆம் + ச கார ( 3.1.35 , 40 ) = கார் 

இ + ஆம் 
கார = கார் - அய் - ஆம் சகார் - காரயாம் ச கார செய்வித்தான் அல்லது 
கார் - ஏ + ஆம் + சகார - காரயாம் சகார . 
2 ) அந்த = மந்த் + ணிச் + அந்த = மந்த் - இ + அந்த = மந்த் அய் + அந்த 
மந்த யந்த - நகை 
3 ) ஆலுச் - ஸ்ப்ரு ஹ் + ணிச் + ஆலுச் = ஸ்ப்ருஹயாலு விரும்பு 
4 ) ஆய்ய - ஸ்ப்ரு ஹ் + E ச் + ஆய்ய = ஸ்ப்ருஹயாய்ய 
5 ) இத்னு - ஸ்தன + ணிச் + இத்து = ஸ்தனயித்னு இடி 
6 ) இஷ்ணு - பார + ணிச் + இஷ்ணு = பார் 9 - அய் - இஷ்ணு பாரயிஷ்ணு 
அக்கரையில் சேர்ப்பவன் இச்சூத்திரம் இல்லாவிட்ட ாலும் ணி யின் இ , 
ருண எழுத்து ஏ யாக மாறி புணர்ச்சி விதியின்படி இவ்வொட்டுகளுக்கு 
முன் அய் ஆகிருக்கும் . ஆயினும் . தொடர்ந்து வரும் சூத்திரங்களுக்காக 


181 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


இங்கே இவ்விதியமைக்கப்பட்டிருக்கிறது. 


6.4.56 ல்பபி லகு பூர்வாத் 

லகு அசையைத் தொடர்ந்து வரும் ணி க்குப்பின் ஆர்த *தாதுகவொட்டான 
ல்யப் வரும்போது ணிக்கு க்குப் பதிலியாக அய் வரும் . ப்ர + நம் + ணிச் + 
ல்யப் : ப்ர + ணம் + அய் ப்ரணமய்ய "வணங்கச் செய்து விட்டு " 
இவ்வினையடி ஒரு மித்தாவதால் 7.2.115 , இங்கு செயற்படாமல் சூ . 92 
தடுக்கிறது . ஆனால் ப்ர + பத் + ணிச் + ல்யப் = ப்ர + பாத் + 8 + ய : ப்ரபாத்ய 
( 51 ) கீழே விழவைத்துவிட்டு , அதாவது கீழே தள்ளிவிட்டு 


- 


11 


- 


6.4.57 விபாஷா ஆப்; 

ஆர்த த”ாதுகவொட்டான ல்யப்புக்கு முன் நிற்கும் ஆப் அடை தாதுவோடு 
வரும் ணிச்உக்கு அய் விருப்பாகப் பதிலியாகும். ப்ர + அப் + ணிச் + ல்யப் 

ப்ராப் - அய் - ய ப்ராபய்ய அல்லது ப்ராப் + 8 + ய - ப்ராப்ய " அடைய 
வைத்துவிட்டு, ஆயினும் , இங் இன் பதிலியாக வரும் ஆப்புக்கு இந்த விதி 
பயன்படுத்த முடியாது . அத்யாப்ய (6 /1.48; 7.3.36 ) 


6.4.58 யுப்லுவோர் தீர்க ஸ் சந்தஸி 

வேத மொழியில் யு கல , ப்லு மித என்ற தாதுக்களுக்களினீற்றுக்குப் 
பதிலியாக அவைகளின் நெடில் , அவ்வினையடிகளைத் தொடர்ந்து 
ஆர்த் தாதுகவொட்டான ல்யப் நிற்கும்போது வரும் . 
த ந்தி அனு பூர்வம் வியூய் ( ரூ . வே . 10.131.2 ) யத்ரா யோ த க்ஷிணா பரிப்லூய 
( கட . 25.3 ) ஆனால் பேச்சு மொழியில் ஸம்யுத்ய , ஆப்லுத்ய ( 6 : 1.71 ) 


6.4.59 க்ஷிய: 

ல்யப் ஒட்டுக்கு முன் நிற்கும் க்ஷி , அழி அல்லது வசி என்ற தாதுவின் 
இறுதி இ நெடிலாகும் . 
ப்ர + V + ல்பப் = ப்ர + r - ப - ப்ரக்ஷய அழித்து விட்டு அல்லது 
வசித்துவிட்டு 


| 


6.4.60 நிஷ்டாயாமண்யத ர்தே 

ண்யத் ஒட்டின் பொருளைச் சுட்டாமல் அமையும் நிஷ்டா ( க்த க்தவது ) 
எனப்படும் ஆர்த தாதுக வொட்டுக்கு முன் நிற்கும் ஷீ யின் ஈறு நெடிலாகும் . 
ண்யத் ஒட்டு செயப்பாட்டு வினையையோ , பாவே ( Impersonal ) 
எனப்படும் வினையையோ கொண்ட வாக்கியத்தைச் சுட்டும் . அதைத் 
தவிர்த்த என்ற சூத்திரம் குறிப்பிடுவதால் இங்கு செய்வினை 
வாக்கியத்தைக் குறிக்கும் . ஆ + க்ஷி + க்த - ஆக்ஷிண (8.2.46 ; 4.2) பரிக்ஷிண 
மறைந்த , ப்ரக்ஷண அழிந்த, ஆனால் க்ஷித ( செயப்பாட்டு விணை , பாவே ) 


11 


6.4.61 வா ஆக்ரோஸ தை ன்யயோ 


முனைவர் கு . மீனாட்சி 


182 


மேலே கூறிய சூழலில் , க்ஷி யினீறு நிந்தனை , அல்லது இரக்கம் என்ற 
பொருளைச் சுட்டும்போது விருப்பாக நெடிலாகும். 
1 ) ஆக்ரோரோஸே - க்ஷிதாயு : அல்லது க்ஷணாயு : ஏதி * “உனது வாழ்வு 
துக்ககரமானதாகட்டும் " ( சாபம் ) 
2 ) தைன்ய - க்ஷத; அல்லது க்ஷண: அயம் தபஸ்வீ பரிதாபம் , இந்தத் துறவி 
இளைத்துவிட்டான் இப்பொருட்களைச் சுட்டாவிட்டால் க்ஷண: சந்த்ரே : 


1 


6.4.62 ஸ்யஸிச் ஸீயுட்தாஸிஷு பாவ கர்மணோருபதே ஸ் 

அஜ்ஜன க்ரஹ த்ரு ஸாம் வா சிண்வதி ட் ச 
ஸ்ய ( முதல் எதிர்காலம் ) .ஸிச் , ( Aorist) ஸீயுட் ( ) , தாஸி ( 2ஆம் 
எதிர்காலம் ) ஆகியவைகள் பாவே (Impersonal ) ஆகவோ அல்லது 
செயப்பாட்டு வினையாகவோ பயன்படுத்தும்போது , அவைகளுக்கு முன் 
நிற்கும் , தாது பாடத்தில் குறிப்பிட்ட ( உபதே ஸே ) உயிரீற்று வினைகளும் 
ஹன் , க்ரஸ் த் ரு ஸ் என்ற வினைகளும் விருப்பாக சின் போன்று 
(படர்க்கை செயப்பாட்டு வினை ) கருதப்படும் . அவ்வாறு கருதப்படும்போது 
அவைகளுடன் இட் ( ஆகமம் ) வரும். 
1 ) சி + ஸ்ய ( 3.1.33 ) + தே , சாய் + இட் + ஸ்ய + தே ( 7.2.115 ) = சே ஷ்ய - தே . 
அசாய் - இ 8 - ( 6.4.104 ) - அசாயி போன்றது . அ + சி + ஸிச் + ஆதாம் , அ 
+ C + இட் + ஸிச் + ஆதாம் = 
அசேஷாதாம் அசாயிஷதாம்; 
சேஷிஷ்ட / சாயிஷீஷ்ட . , 
சேதாஸ்மி / சாயிதாஸ்மி 
ஸ்ய , தாஸி ( 3.1.33 ) , ஸிச் ( 3.1.44 ), ஸீயுட் ( 3.4.102 ) 
2 ) ஹனிஷ்யதோகானிஷ்யதே 
அட் + ஹன் + சின் = அ - கானி ( 7.4.54 ) 
அ - ஹ - ஸ் - தாம் = அஹாதாம் / அகானிஷாதாம் ; 
வதி o ஷ்ட /கானிஷீஷ்ட, ஹந்தாஸ்மி / கவிதாஸ்மி 
3 ) க்ரஹீஷ்யதோக்ராஹிஷ்யதே அட் + க் ரஹ் + சின் = அக்ராஹி ; 
அக்ரஹீஷ்டாம் / அக்ரஹீஷாதாம் ; 
க்ரஹீஷ்ட; க் ராஹிஷீஷ்ட: 
க் ரஹீதாஸ்மிக் ராஹிதாஸ்மி . 
7.2.35 விதிக்கப்பட்ட இட் இணைக்கப்பட்ட சொல்லில் தான் 7.2.37 
செயற்படும் , இந்த சூத்திரத்தினால் விதிக்கப்பட்டதில் அல்ல 
4 ) த்ரக்ஷ்யதோத்ர்ஸிஷ்யதே 
அட் + த்ருஸ் + சின் + த = அ - தர்ஸ் - இ - 6 = அதர்ஸி 
அத்ருக்ஷாதாம் / அதர்ஸிஷாதாம் ; 
த்ரு க்ஷஷ்ட/ தர்ஸி ஷிஷ்ட 
த்ரஷ்டாஸ்மிதர்ஷ்டாஸ்மி 
2.4.42-43 விதிக்கப்பட்ட ஹன் இன் பதிலிகள் , இங் போ இன் பதிலிகள் 
( 2.4.5 ); இங் வாசி , படி இன் பதிலிகள் ( 2.4.48-50 ) ஆகியவைகளில் 


183 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


விதிக்கப்பட்டவைகள், இவ்வினையடிகளில் செயற்படாமல் , இச்சூத்திரம் 
தடுக்கிறது . ஏனென்றால் , இச்சூத்திரம் 6.4.1 அதிகார விதிக்குட்பட்டது . 
ஆகவே அதனால் விதிக்கப்பட்டதின் தொடர்ச்சியே இச்சூத்திரம். 


6.4.63 த நோ யுட சி க்விதி 

தீங் அழி என்ற வினையடிக்குப்பின் க் அல்லது ங் ஐ இத்தாகக் கொண்ட 
உயிரெழுத்தை முதலாகக் கொண்ட ஆர்த தாதுக ஒட் டு நிற்கும்போது , 
அவ்வொட்டுக்கு முன் யுட் ( ஆகமம் ) ஆகும் . 
உப + த் + லிட் + ஏஸ் ( 3.4.91 ) = உப - தி 
தீ + ஏண் ( 6.1.8 :7.4.59 ) = உப - தி - தீ + யுட் + ஏஸ் = உபதி தீயே ஸ் ( ஏஸ் 
ஒரு கித் தாகும் பார்க்க 1.2.5 ) உபதி தீ யாதே , உபதி தீயிரே 


6.4.64 ஆதோ லோப இடி ச 

( க் அல்லது ங் ஐ இத் தாகக் கொண்ட உயிரெழுத்தில் தொடங் கும் 
ஆர்த தாதுக ஓட்டுக்கள் ) இட் ஆகமத் தோடு வரும் ஆர்த 
தாதுகவொட்டுக்கள் ஆகியவற்றிற்கு முன் நிற்கும் வினையடியின் ஈறான 


ஆ கெடும், 


1 ) இட் - பா + லிட் + த ல் = 1 - பா ( 6.1.8 ; 7.4.59 ) + இட் + த ல் = 1 - 19 - இ 
- த = பபித “ நீ குடித்தாய் ” தஸ்தித , ப- பா + உஸ் = ப - ப் 8 - உஸ் :பபுஸ் 
= பபு : ( இவ்வொட்டு கித் பார்க்க 1.2.5 ) ; பபது : 
2 ) B த் - ப்ர + தர + அங் + டாப் ( 3.3.106 ) = ப்ர - த் + அ + ஆ = ப்ரதர் : 
ப்ரத்யதே கொடை , ப்ரதா : 


6.4.65 ஈத் பதி 

ஆர்த`தாதுகவொட்டான பத் துக்கு முன் நிற்கும் வினையடியின் ஈறான 
ஆ ( ஆத் ) வுக்குப் பதிலியாக ஈ ( ஈத் ) வரும் . தா + யத் = த் + யத் = தே ய 
(7.3.84 ) ‘கொடுக்கக் கூடியது 


6.4.66 குமாஸ்தா கா பா ஜஹாதிஸாம் ஹலி 

கு என்ற ஸம்க் ஞாவினால் சுட்டப்படும் வினை ( தா , தா , தா ப் , தைப் 
என்பவைகளைத் தவிர்த்து - ). மா அள ஸ்தா இரு, நில் , கா செல் , நகர் , 
அல்லது புகழ் அல்லது பாடு , அல்லது இங் ( 2.4.45 ), இங் (2.4.48-50 ) 
ஆகியவைகளின் பதிலிகள் , பா குடி ஹா விட்டு விடு , ஸா ( ஸோ ) அழி 
ஆகியவற்றிற்குப் பின் , க் அல்லது ங் ஐ இத் தாகக் கொண்ட , ஒரு 
மெய்யெழுத்தை முதலாகக் கொண்ட ஆர்த தாதுக வொட்டு நிற்கும்போது 
இவ்வினையடிகளின் ஈறான ஆ வுக்க ஈ பதிலியாக வரும். 
1 ) கு - தர் + யக் + தே = தீயதே கொடுக்கப்பட்டது தீயதே 
2 ) மா - மா + யக் + தே - ம்யதே அளக்கப்பட்டது 
3 ) ஸ்தீயதே , ( 4 ) கீயதே ( 5 ) பீயதே ( 6 ) ஹீயதே ( 7 ) அவஸ்யதே தர் + யங் 
+ ஸப் + தே = தேஸ்தீயதே ; ஜேக் யதே ; பேபீயதே ; ஜேஹீயதே ; அவஸேஸ்யதே . 


முனைவர் கு . மீனாட்சி 


184 


6.4.67 ஏர் லிங் 

மேலே குறிப்பிடப்பட்ட வினையடிகளுக்குப்பின் ( க் அல்லது ங்ஐ இத்தாகக் 
கொண்ட ஆர்த * தாதுக வொட்டான ) லிங் நிற்கும்போது , 
அவ்வினையடிகளின் ஈறான ஆ வுக்கு ஏ பதிலியாகும் . 
தர் + லிங் + த் த ர் + யாஸுட் + ஸூட் - த் ( 3.4.103 , 107 ) = தே " யதா + 6 + 
+ த் ( 7.2,70) தேயாத் ( யாஸுட் ஒருமித் ) " அவன் கொடுக்கட்டும் , மேயாத் ; 
ஸ்தேயாத் ; கே யாத் , பேயாத் ; ஹேயாத் ; அவஸேயாத் ; ஆனால் தா + ஸீயுட் 
+ ஸுட் + த ( 3.4.102 ; 107 ) = தாஸிஷ்ட ( 6.1.66 ; 8.3.59 ; 4.41 ) 


6.4.68 வா அன்யஸ்ய ஸம்யோ காதே : 

கூட்டுமெய்களை முதலாகக் கொண்ட ( ஸம்யோகாதே :) மேலே கூறப்பட்ட 
வினையடிகளைத் தவிர்த்த மற்ற வினையடிகளின் பின் ( க் அல்லது ங் ஐ 
இத் தாகக் கொண்ட ஆர்த தாதுக வொட்டான ) லிங் நிற்கும்போது , 
அவைகளினீறான ஆ வுக்குப் பதிலியாக ஏ விருப்பாக வரும் . 
க்லை + லிங் + த் = க்லோ + யாஸுட் + Kட் + த் (6.1.45 ) - க்லே + யா + 00 
- த் ( 7.2.79 ) = க் லே - யாத் - க் லேயாத்க் லாயாத் " அவன் / அவள் / அது 
களைப்படையட்டும் ” ஆனால் க் லா + ஸுயுட் + ஸூட் + த = க் லாஸிஷ்ட 


6.4.69 


ந 

ல்யபி 
6.4.66 இல் கூறப்பட்ட வினைகளுக்கு முன் ஆர்த " தாதுக வொட்டான 
ல்யப் நிற்கும் போது , அவ்வினைகளினீறான ஆ வுக்கு ஏ பதிலியாகாது . 
ப்ர + தர் + ல்யப் = ப்ரதாய “ கொடுத்துவிட்டு ”: ப்ரமாய , ப்ரப்தாய, ப்ரகாய , 
ப்ரபாய , ப்ரஹாய , அவஸாய 


6.4.70 மயதேரித ன்யதரஸ்யாம் 
" ல்யப் புக்குமுன் 

மா ( மயதி ) " பண்டமாற்று " நிற்கும்போது 
அவ்வினையினீறான ஆ வுக்கு இ விருப்பாகப் பதிலியாகும் . அப் + மே + 
ல்யப் = அபமாய / அபமித்ய " பண்டமாற்றுதல் செய்து விட்டு 


6.4.71 லுங் லங் லருங்க்ஷவது தாத்த : 

உதாத்த சுரம் கொண்ட அட் , லுங் ( Aorist ). லங் (Imperfect ) ல்ருங் 
( Condifional ) ஆகிய வினையடிகளுக்கு முன் வரும் . 
1 ) க்ரு லுங் = க்ரு + திப் ( 3.4.77 ) = க்ரு - த் ( 3.4.100 ) = க்ரு + ச்லி + த் 
( 3.143 ) - க்ரு + ஸிச் + த் ( 3.1.44 ) = கார் + ஸ் + த் ( 7.2.1) = கார் - ஸ் + ஈட் + த் 
( 7.3.96 ) = அட் - கார் - ஷீர் = அகார்ஷீத் அட் ( ஆகமம் ) எந்தப் படிநிலையிலும் 

ணைக்கலாம் , ஆயினும் , வினையடியையே அட் + க்ரு என்று 
எடுத்துக்கொண்டு , அதன் பின்னால் மேலே வினையொட்டுக்களான லுங் 
முதலியவைகளையிணைப்பது எளிதாகும் . 
2 ) க்ரு + லங் = அட் + க்ரு + உ + திப் = அகர் + ஒ + த் ( 3.179 , 7.3.84 ) 


185 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


3 ) க்ரு + ல்ருங் : அக்ரு + ஸ்ய + திப் - அக்ரு + இட் - ஸ்ய + த் ( 3.1.3 3 
7.2.70 ; 3.4.100 ) அகரிஷ்யத் ( அவன் )" செய்திருந்தால் 


6,472 ஆட ஜாத் னாம் 

( மேலே குறிப்பிடப்பட்ட லுங் முதலியவைகளுக்கு முன் ) உயிரெழுத்தில் 
தொடங்கும் வினைகளுக்கு முன் ஆட் (உதாத்த சுரத்துடன் ) 
இணைக்கப்படும் . 
1 ) லுங் - ஈக்ஷ் + லுங் : ஆட் + ஈக்ஷ் + இட் + ஸிச் + த ( 7.2.35 ) = ஜக்ஷ - இஷ் 
- L = ஜுஷ்ட ( 6.1.90 ; 8.2.59 ; 4.41 ) பார்த்திருக்கிறான் 
2 ) லங் - ஈக்ஷ் + லங் = ஆ - ஈக்ஷ் + ஸ ப் + த = ஜக்ஷத ( 6.1.90 ) பார்த்தான் 
3 ) ல்ரு ங் - ஈக்ஷ் + ல்ருங் : ஜக்ஷ் + இட் + ஸ்ய + த ( 3.1.33 ; 7.2.35 ) = ஜுஷ்ய 
த ( 8.3.59 ) அவன் பார்த்திருந்தால் 


6.4.73 சந்த ஸ்யபி த்ரு ஸ்யதே 

ஆட் (உதாத்த கரத்துடன் ) வேத மொழியில் , உயிரெழுத்தை முதலாகக் 
கொண்ட வினைகளைத் தவிர மற்ற வினைகளோடும் ( அபி ) காணப்படும் . 
ஸுருசோ வேன ஆவ : ( வா. ஸம் . 13.3 ) ஆ - வ்ரு லுங் + த் = ஆ - வ்ரு + 8 + த் 
( 2.4.8 ) = ஆவரத் ( 7.3.84 ) ஆ - வர் + 8 ( 6.1.68 ) : ஆவ : ( 8.3.15 ) யுஜ் + லங் : 
ஆ - யுஜ் + ஸ னம் + த் - ஆ - யு - ந - ஜ் + த் = ஆ - யு ந - x + 8 ( 6.1.68 ) 
= ஆயுநக் ( 8.2.30 ) 


6.4.74 


ந 

மாங் யோகே 
மாங் (தடுப்பு இடைச் சொல் ) லோடு சேர்ந்து லுங் முதலியவைகளைப் 
பயன்படுத்தும்போது வினைகளுக்கு முதலில் இணைக்கப்படும் 
ஆகமங்களான அ வோ , ஆ 
மா + அகார்ஷீ : - மா கார்ஷீ : ( அதைச் ) செய்யாதே ; மா + அகரோஸ் = மா 
கரோ : மா ப 4 வான் ஈுஷ்ட, ஈக்ஷத மா ஸ்ம கரோத் 


1 


வோ வராது. 


1 


6.4.75 பஹுலம் சந்த ஸ் யமாங்யோகே அபி 

மாங் ஒடு சேர்ந்து மேலே கூறிய வினைகள் பயன்படுத்தப்படாவிட்டாலும் , 
வேத மொழியில் , அ ஆ (உதாத்த கரத்துடன் ) ஆகமம் பலவகையில் 
இணைக்கப்படமாட்டாது . அமாங்யோகே 3 அபி - ஜனிஷ்ட ந உக்ர : மா 
இணைக்கப்படாவிட்டாலும் அ ஆகமமில்லை . 
ஜனிஷ்டா: + உக் ர : = ஜனிஷ்டா 
உக்ர: = அஜனிஷ்டா: 
மாங்யோகே அபி - மா வ : க்ஷேத்ரே பரப்ஜான்யவாப்ஸு : மா ... அவாப்ஸு : மா 
வோடு சேர்ந்து வரும்போதும் அ இணைக்கப்பட்டிருக்கிறது . 


6.4.76 இரயோ ரே 

( வேத மொழியில் , பலவகையில் ) இரே வுக்கு ரே பதிலியாகும் . 


முனைவர் கு . மீனாட்சி 


186 


கர்பம் ப்ரதம் த த்ர ஆப் : 
தர் + லிட் - தர் + ஜத - தா + இரேச் ( 6.1.8 ; 3.4.81 ) - தத் 8 + இரேச் 
( 6.1.64 ) - த த் ரே = த த்ரே ( த திரே) 
பரமாயா தியோ அக்னி கர்மாணி சக்ரிரே . சக்ரிரே ( ரே பதிலியாக 
வரவில்லை ) 


6.4.77 அசி ஸ் னுதாதுப் ருவாம் பவோரியங் உவங் 

உயிரெழுத்தை முதலாகக் கொண்ட ஒரொட்டுக்கு முன் ( அசி ) நிற்கும் , ‘ ஸ்னு 
( விகரணம் ) வில் முடியும் வினை அல்லது தாது ( வினை ) அல்லது ப்ரூ 
( பெயர்ச்சொல் ) ஆகியவைகளின் ஈறாக இ அல்லது உ வுக்கு முறையே 
இயங் , உவங் பதிலியாக வரும் . 
1 ) ஆப் + லோட் = ஆப் + ஸ்னு + T = ஆப் - னு + அந்தி (7.1.3 ) = ஆப்னுவந்தி 
அவர்கள் அடைகிறார்கள் 
2 ) க்ஷி + லிட் - சி - க்ஷி + உஸ் ( 6.1.8 ; 3.4.82 ) = சிக்ஷியு : ( 6.1.189 ) அவர்கள் 
இளைத்திருக்கிறார்கள் 
3 ) ப்ரூ + ஔ = ப்ருவௌ புருவங்கள் ( இருமை ) ஆனால் வதூ + ஔ = 
வத் வௌ ஆயினும் குண ( 7.3.84 ) , வ்ருத் தி ( 7.2.115 ) இந்த விதி 
பயன்படுத்துவதைத் தடுக்கும் . 
சி + ல்யட் = சே + அன ( 7.3.84 ) = சயன ( 6.178 ); சி + ண்வுல் = சை + ண்வுல் 
( 7.2.115 ) = சாயக 


வா : 


இயங் உவங் ப்ரகரணே தந்வாதீனாம் சந்த ஸி உபஸங்க்யானம் 
கர்தவ்யம் வேதமொழியில் , தனு ஆகியவைகளில் இயங் , உவங் ’ பதிலியாக 
பலவகையில் வரும். 
தன்வம் புஷேம அல்லது தனுவம் புஷேம் ; ஸ்வர்கேர் லோக : வர்கோ லோக : 
; த்ர்யம்பகம் யஜாமஹே , த்ரியம்பகம் யஜாமஹே 


6.4.78 அப் யாஸன்யாஸவர்ணே 

இரட்டித்தலின் ( அப்யாஸ் ) இறுதி உயிராக அமையும் இ . உ வுக்கு ( முறையே 
இயங் , உவங் ) அந்த உயிர்களுக்குப்பின் , அதேயினத்தைச் சேராத 
உயிரெழுத்து ( அஸவர்ணே ) வரும்போது பதிலியாகும் . 
இஷ் + லிட் = இ - இஷ் + ணல் ( 6.1.8 ; 3.4.82 ) = இயேஷ ( 7.3.84 ) “ விரும்பினால் 
; உஷ் + ணல் = உ + ஒஷ் + ணல் - உவோஷ எரித்தால் ஆனால் இ + லிட் - 
இ + உஸ் = இ இ + உஸ் = இ - இய் + உஸ் ( 6.1.77 ) = ஈயு; ஈயது :, இயாய 
( 7.2.115 ) 


- 


6.4.79 ஸ்த்ரியா: 

உயிரெழுத்தை முதலாகக் கொண்ட ஒரொட்டுக்கு முன் நிற்கும் , ஸ்த்ரீ பெண் 
என்ற சொல்லினிறுதியுயிரான ஈ க்குப் பதிலியாக இயங் வரும் . 
ஸ்த்ரீ + ஒன் = ஸ்த்ரியௌ ; ஸ்த்ரீ + ஜஸ் = ஸ்த்ரிய : ; ஆனால் ஸ்த்ரீ + ஆம் + 


187 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


நுட் + ஆம் = ஸ்த்ரீ - ண் - ஆம் ( 7.1.54 , 8.4 ) = ஸ்த்ரீணாம் . இங்கு , இதற்குப் 
பின்னால் கூறப்பட்ட விதி , இந்த விதியைப் புறக்கணித்து முன்னால் வரும் . 
இச்சூத்திரம் , தொடர்ந்து வரும் சூத்திரங்களுக்காகத் தனியாக 
அமைக்கப்பட்டிருக்கிறது ( யோக விபாக ") 


6.4.80 வா அம்ஸ ஸோ: 

அம் , ஸ ஸ் ( இரண்டாம் வேற்றுமையொருமை , பன்மையுருபு ) உக்குமுன் 
ஸ்த்ரீ நிற்கும்போது , அதனீற்றுக்கு இயங் விருப்பாகப் பதிலியாகும் . 
ஸ்த்ரீ + அம் = ஸ்த்ரீம் ( 6.1.107 ) அல்லது ஸ்த்ரியம் ; 
ஸ்த்ரீ + ஸ ஸ் = ஸ்த்ரீ : ( 6.1.102 ) அல்லது ஸ்த்ரிய : 


6.4.81 இணோ யண் 

ஒருயிரெழுத்தை முதலாகக் கொண்ட வொட்டுக்கு முன் நிற்கும் இண் போ 
தாதுவின் இ க்கு யண் பதிலியாகும் . இ + T ? = இ + அந்தி ( 7.1.3 ) = யந்தி , 
அவர்கள் போகிறார்கள் ; இ + லோட் = இ + 0 + அந்த ( 7.1.3 ; 3.4.86 ) யந்து 
அவர்கள் போகட்டும் இது இயங் பதிலியாவதை தள்ளுபடி செய்து , 
வருகிறது . இந்த விதியையே 7.2.115, உம் 7,3.84 உம் தள்ளுபடி செய்கின்றன . 
இவ்விரண்டு சூத்திரங்களும் குண , வ்ருத்தி ஆதேசத்தை விதிக்கின்றன . 
இந்த விதிகள் மத்யே அபவாதா : பூர்வான் விதூ ன் பாதந்தே, நோத்தரான் 
இரு அபவாத விதிகளுக்கிடையே அமையும் அபவாத விதியைத்தான் 
தள்ளுபடி செய்ய இயலும் . அதைத் தொடர்ந்து வரும் அபவாத 
விதிகளையல்ல " பரிபாஷா சூத்திரத்தின்படி செயற்படுகின்றன . ஆகையால் , 
அயனம் , ஆயக என்று வடிவங்கள் கிடைக்கப்பெறுகின்றன : 


6.4.82 ஏரனேகாசோ அஸம்யோக பூர்வஸ்ய 

ஒருயிரெழுத்தை முதலாகக் கொண்டவொட்டுக்கு முன் நிற்கும் 
பலவசைகளைக் கொண்ட ( அனேகாச :) வினையடியினீறான இ 
கூட்டுமெய்கள் அதற்கு முன்னாலமையாமலிருந்தால் ( அஸம்யோக பூர்வஸ்ய ) 
அவ்வீற்றுக்கு யண் பதிலியாக வரும் நீ + லிட் = G – நீ + அதுஸ் = நியது :. 
நிந்யு : ; ராமணீ + ஔ = க்ராமண்யௌ ( 8.4.2 ) : ஆனால் யவ க்ரீ + 
ஒள = யவக்ரியௌ ; யவக்ரிய 


6.4.83 


గారి 
ஒருயிரெழுத்தில் தொடங்கும் வேற்றுமையுருபுக்கு ( ஸுப் ) முன் , 
பலவசைகளைக் கொண்ட , கூட்டுமெய்யை முன்னால் கொள்ளாத உ வீற்றுத் 
தாதுவினீறுக்கு , வ் ( யன்ணின் ) பதிலியாகும் கலம் புனாதி : கல - 8 + பூ + 
க்விப் : கலபூ ( 3.2.178 ) = ஒள = கலப் - வ் = ஒள் ( 6.1.174 ) = கலப்வௌ “ இரு 
உரலைத் துடைப்பவர்கள் ஆனால் லூ + க்விப் + ஔ = லுவௌ , “ இரு 
அறிவாள்கள் கட - ப்ரு + ஔ - கடப்ருவௌ " இரு சூதாடிகள் 


31 


13 


முனைவர் கு . மீனாட்சி 


188 


6.4.84 வர்ஷாப் வஸ் ச 

ஒருயிரெழுத்தை முதலில் கொண்ட வேற்றுமையுருபுக்கு முன் நிற்கும் 
வர்ஷாபூ . மழையில் பிறந்த என்ற சொல்லினீறான ஊ க்குப் பதிலியாகவும் 
வ் ( யண் ணின் ) வரும் 
வர்ஷா - பூ + ஔ = வர்ஷாய்கவென இது தொடர்ந்து வரும் 85 க்குப் புறனடை . 


வா : 


புனர்ப் வஸ் " ச இதி வக்தல்பம் 
புனர்பூ வினீற்றுக்குப் பதிலியாகவும் அரையுயிர் வ் வரும் . புனர்ப் வௌ , 
புனர்ப் வ : 


வா: 


காரா பூர்வஸ் யாபீஷ்பதே 
கார வுக்குப்பின் நிற்கும் யூ " வினிற்றுக்குப் பதியைாகவும் வ் வரும் 
காராப் வௌ , காராப்வா 


6.4.85 நபூதி யோ : 

ஒருயிரெழுத்தை முதலில் கொண்ட வேற்றுமையுருபுக்கு முன் நிற்கும் பூ 
‘ ஆகுதல் " எத்* கெட்டிக்கார் ” ஆகியவைகளினிற்றுக்கு யண் பதிலியாக 
வராது . 
ப்ரதி - பூ + ஔ = ப்ரதி வௌ “ இரண்டு உத்தரவாதிகள் ”: 
ஸுதீ + ஔ = ஸுதி யென இரண்டு புத்திசாளிகள் " 


6.4.86 சந்த ஸ்யுப்யதா 

மேற்கூறிய சூழலில் நிற்கும் பூ , எத் ஆகியவைகளுக்கு , இயங் , உவங் , 
யண் என்ற இரண்டு ஆதேசங்களும் ( 

உதா) வரும் 
வனேஷு சித்ரம் விப்வம் விவேப்ருக் 4.7.1) விஸே விபுவம் ( தை , ஸம் , 1.5.5 ); 
ஸுத் யோ ஹவ்யம்க் னே , மதியம் ஹவ்பமக்னே 


6.4.87 ஹுஸ் னுவோ : ஸார்வத பதுகே 

உயிரெழுத்தில் தொடங்கும் ணர்வதபாதுகவொட்டுக்கு முன் நிற்கும் , ஹு , 
‘ வேள்விசெய் (பலவசைகணைக் கொண்ட ) ஸ்னு வில் ( விகரணம் ) முடியும் 
( கூட்டுமெய்கள் முன்னாலணலாத ) வினை ஆகியவைகளின் ஈறுகளுக்கு 
யண் ( அரையுயிர் ) பதிலியாக வரும் 
ஹு + லட் = ஹு + ஸ்ணு + ஜி 2 (2475 ) = 3 + + அதி ( 6.110 ; 7.11.4) = 
ஜுஹ்வதி அவர்கள் யாகம் பண்ணுகிறார்கள் , ஜூஹ்வந்து ஸு + லட் = ஸு 
+ ஸ்னு + ஜி = ஸு னு + அந்தி = என்வந்தி அவர்கள் சாறு காய்ச்சி 
வடிக்கிறார்கள்; ஸுன்வந்துஅவள் ஆனால் ஆப்னுவந்தி 


84.88 புவோ வுக் லுங் லியோ : 

உயிரெழுத்தை முதலில் கொண்ட ஓ 
பூ வோடு வுக் ( வ் ) ( ஆகமம் ) வரும் 


ஒக்களுக்குமுன் நிற்கும் 


1891 


பாணினியின் அஷ்டகத்தியாயி 


1 ) பூ + லுங் = அட் ( 6.1.71) + பூ + ஸிச் ( 3.144) - 0 ; 2.4.77 ) + ஜி = அபூ 
அந்த் ( 3.4.100 ) அபூ வந்த் = அபூ - வ் - ந்0 ( 8.2.23 ) = அபூ " வன் " அவர்கள் 
ஆகியிருக்கிறார்கள் ” 2 ) பூ + லிட் = ப - பூ + ணல் ( 6.1.8 ; 3.4.82 ) = ப பூ 


வ் + ணல் = ப -பூ - வ = பபூவ அவன் ஆனான் 


6.4.89 ஊதுபதாயா : கோஹ: 

உயிரெழுத்தை முதலில் கொண்ட ஒட்டுக்கு முன் நிற்கும் கோ : ( கு ஹ் ) 
வினையடியின் ஈற்றயலான ஓவுக்கு ஊத்து பதிலியாகும் . 
நி - கு ஹ் + ஸ ப் + திப் = நி கோஹ் - அதி ( 7.3.84 ) = நி - கூ ஹ் - அ - தி 
மறைந்து கொள்கிறான் நி - கு 3 ஹ் + ஸ்வுல் நி - கோஹ் - அக = நி - 
கூ ஹக மறைந்து கொள்தல் ; ஆனால் நி - கு ஹ் + லிட் = G + கு ஹ் + 
அதுஸ் ( 3.4.82 ) = நி - ஜு - கு ஹ் - அது: நிஜுகு ஹது : அவர்கள் மறைந்த 
கொண்டிருக்கிறார்கள் " லிட் ஒரு கித் ( 1.2.5 ) ஆனதால் ஈற்றுயலுயிர் , 
குணமாக இவ்விதியில் காணப்படும் “ கோஹ் ", கு ஹ் எங்கெங்கு 
கணக்கிறதோ , அங்குதான் , கோஹ் இன் ஓ வுக்கு ஊ பதிலியாகும் . 


6.4.90 தேர் ஷோ ணௌ 

ணிச் (இயக்குவினையொட்டு ) க்கு முன் நிற்கும் தோஷ் ( து ஷ் ) அழி , 
காயப்படுத்து என்ற வினையடியின் ஈற்றயலான ஒ வுக்கு ஊம் பதிலியாகும். 
து நஷ + ணிச் = தோஷ் - இ ( 7.3.86 ) = ஸப் + திப் ( 3.4.68 ) = தூ ஷயதி 
கெடுக்கிறான் 


6.4.91 வா சித்தவிராகே 

ணிச் சுக்கு முன் நிற்கும் தோஷ் இன் ஈற்றயலான ஒ வுக்கு ஆக்கப்பட்ட 
சொல் மனக்குழப்பம் (சித்தவிராகே ) என்ற பொருளைச் சுட்டுமானால் 
ஊத் விருப்பாகப் பதிலியாகும். 
சித்தம் தோஷயதி , சித்தம் தூ ஷயதி 
மனதைக் குழப்புகிறது 
ப்ரக் ஞாம் தூ ஷயதி / தோஷயதி 


6.4.92. மிதாம் ய்ரஸ்வ ; 

ம் ஐ இத்தாகக் கொண்ட வினையடிகளைத் தொடர்ந்து ணிச் ஒட்டு 
நிற்கும்போது , அவைகளின் ஈற்றயலுக்கு குறில் பதிலியாகும் . தாது பாடத்தில் 
கொடுக்கப்பட்ட க * ட் ( 1.800 ) இலிருந்து தொடங்கி பீண் ( 1.873 ) 
வரையிலுமான தாதுக்கள் இத்தகையவை . 
கட் + ணிச் + ஸ ப் + திப் = கா ட் - இ - அ - தி ( 7.2.116 ) : கடயதி ( 7.3.94; 
6.178 ) நிகழ்கிற ; வ்யத யதி , ஜனயதி , ரஜயதி , ஸமயதி , க்ருபயதி 


முனைவர் கு . மீனாட்சி 


190 


6.4.93 சிண்ணமுலோர் தீர்கோ அன்யதஸ்யாம் 

ணிச் சுக்கு முன் நிற்கம் ம் ஐ இத்தாகக் கொண்ட வினையடி சின் அவது 
ணமூல் லோடு சேர்ந்து வரும்போது அவ்வினையடியின் ஈற்றயலுக்கு , நெடில் 
விருப்பாக ( அன்யதரஸ்யாம் ) வரும் . 
1.ஸம் + ணிச் + சிண் : அட் + ஸாம் - இ + சிண் + த = அ - ஸாம் + 


+ 


8 ( 6.4.148 ; 104 ) அஸாமி ; அஸர் " அமைதியானான் 
2. ஸம் + ணிச் + ணமூல் : ஸாம் - இ + முல் - ஸரம் + 9 + அம் = ஸாம் - 
அம் = ஸாமம் ஸாமம் , ஸமம் ஸமம் 


6.4.94 க சி ஹ்ரஸ்வ : 

இயக்குவினையின் ( ணிக் ) ஈற்றயல் , அவ்வினை க ச் ஒட்டுக்கு முன் 
நிற்கும்போது , குறிலாகும் . 
த்விஷந்தம் தாபயதி = த்விஷத் + தாப் + ணிச் + க்ச் ( 3.2.39 ) = தீ விஷத் + 
தாப் - இ + கச் (7.2.116 } = த் விஷ + மும் + தாபி + கச் (6.3.67 ) = த் விஷ் 
- அம் - த் + தப் + 8 - அ ( 6.4.51 ) = த் விஷந்த் - தப ( 8.4.58 ) = த் விஷ் - 
அந்சி- தப ( 8.2.23 ) = த்விஷந்தப “ பகைவனை யடக்குபவன் 
புரம் - தாரயதி = புர - தார் - இ + கச் = புர + மும் தார் இ + அ = புர - ந் + 
தர்- 8- அ = புரந்தர கோட்டைகளை யரிப்பவன் , இந்திரனின் பெயர் 


6.4.95 ஹ்லாதெ ள நிஷ்டாயாம் 

நிஷ்டா என்ற ஸம்க் ஞாவினால் சுட்டப்படும் ஒட்டுக்களுக்கு ( க்த , க்தவது ) 
முன் நிற்கும் ஹ்லாத் மகிழ்ச்சியடை என்ற வினையடியின் ஈற்றயல் 
குறிலாகும் . 
ப்ர + ஹ்லாத் + க்த = ப்ரஹ்லாந்- ந ( 8.2.42 ) = ப்ரஹ்லந்த " மகிழ்ச்சியடைந்த ". 
ஆனால் ப்ர - ஹ்லாத் " + E + ஸப் + திப் = ப்ரஹ்லாத யதி மகிழ்விக்கிறான் 


6.4.96 சாதே ர்கே * அத் வ்யுபஸர்க ஸ்ய 

சாதி (சத் + ணிச் ) என்ற தாது இரண்டு உபசர்க்கங்களுடன் சேர்ந்து 
வராமல் ( அத் வ்யுபஸர்க 3 ஸ்ய ) , அத் தாதுவைத் தொடர்ந்து க * ஒட்டு ( 3.3.118) 
வரும் போத அதனிற்றயலுக்கு குறில் பதிலியாகும் . 
உரஸ் சாத யதி : உரஸ் + 0 + சாத் - இ + க * = உரஸ் சாத் - 8 + அ = 
உரஸ் சாத 
ஆனால் ஸமுபச்சாத : ( இரண்டு உபசர்க்கங்களுடன் வருகிறது . ஸம் + உப ) 
சூ .6.4.51 ஐப் பயன்படுத்துவதால் ஏற்படும் சாத் முதலியவைகளின் ணி 
கெடுவது அஸித்தம் என்று கருதப்படமாட்டாது ( 6.4.22 ) அதேபோன்று , 
ஸ்தானிவத் 1.1.62 ஆகவும் கருதக்கூடாது . அவ்வாறு கருதினால் 
குறிலாவதற்கு ஈற்றயலே இருக்காது . 


191 


tam ணினியில் அவர கத்தியால் 


-- 


வா. அத்விப்ரப்ருதயோரிதி வக்தவ்யம் இரண்டுக்கும் மேற்பட்ட 
உபசர்க்கங்களோடு சேர்ந்து வரும்போதும் அவ்வாறே . 
ஸமுபாதிச்சாத ": 


6.4.97 இஸ் மன் த்ரன் க்விஷு ச 

இஸ் , மன் , த்ரன் , க்வி ஆகியவொட்டுக்களுக்கு முன் சாதி யின் ஈற்றயல் 
குறிலாகும் . 
1 ) சாதி + இஸ் = சரத் - 9 - இஸ் - சாதி " கூரை ( 2 ) சாதி + மன் - சாத் 

+ மன் = சத்மன் " கூரை" (3 ) சாதி + த்ரன் - சரத் - 8 + தான் - சத்ர 
* குடை ; ( 4 } தனும் சாத யதி = தனுச்சாத் 9 + க்விப் = தனுச்சத் கவசம் 


11 


6.4.98 கமஹன ஜன கன க ஸாம் லோயா 

க்கித்யனம் அங் ஐத் தவிர்த்து மற்ற 
ங் அல்லது க் ஐ இத் தாகக் கொண்ட உயிரெழுத்தில் தொடங்கும் 
ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் க ம் போ , ஹன் “ கொல் ; காயப்படுத்து " ஜன் 
பிற , கன் “தோண்டு ", கஸ் “ உண் , தின் ” என்ற வினைகள் நிற்கும்போது 
அவைகளின் ஈற்றயலுயிர் கெடும் . 
1.கம் + லிட் = க ம் + அதுஸ் = ஜ - கம் + அதுஸ் - ஐ- ம் + அதுஸ் 
ஜக்மது ; ( 6.18; 7.4.60 ; 62 ), ஜக் . ஆனால் அகமத் 
2. ஹன் + லிட் ஹன் + அதுஸ் - ஜ - கன் + அதுஸ் ( 355 ) - ஜக்ன்ே + 
அதுஸ் = ஐக்னது : ஜக் " னு ., 
3. ஜன் - ஜக் ஞது : ஜக் ஞ , ஜக் ரூே :, ஜக்ரே 
4.கன் = சக்னது : 
5.கஸ் = ஜக்ஷது : ஆனால் அகஸ் - அங் - த் அக ஸத் 


1.1 


6.4.99 தனிபத்யோஸ் சந்தஸி 

மேற்கூறிய சூழலில் வேதமொழியில் தன் விரிவாக்கு , பத் “ விழு , பற 
ஆகியவைகளின் ஈற்றயலுயிர் குறில் ஆகும். 
வி + தன் லிட் - வி - தன் + இரேச் ( 3.4.81 ) - வி - ததன் - இரேச் 
விதத்னிரே 
ப - பத்ம ( 6.1.8 ; 7.4.60 ) - ப - பத் + இட் + ம ( 7.2.35 ) = பப்திம 
ஆனால் விதேனிரே, பேதிம் ( பேச்சுமொழி ) 


6.4.100 க ஸி யஸோர் ஸலி ச 

வேத மொழியில் மெய்யெழுத்தில் தொடங்கும் ஒட்டுக்களுக்கு முன் ( க் 
அல்லது ங் ஐ இத்தாகக் கொண்ட உயிரெழுத்தை முதலாகக் கொண்ட 
ஒட்டுக்களுக்கு முன்னும் ) நிற்கும் கஸ் உண் , பஸ் விரைவாக விழுங்கு 
என்ற வினையடிகளின் ஈற்றயலுயிர் கெடும் , 
1 ) அத் + க்தின் = க ஸ் + க்தின் ( 2489 ) = க்சஸ் + தி = க் தி (8.2.40 ) = 
க் தி ( 8.4.53 ) ; ஸமானி க்தி : ஸக் தி ; " ஒருங்கிணைந்து உண்ணுதல் ; 


மணைவர் 


நககட்சி 


192 


11 


யேதுச் சாப்பாடு " ஸக் தி ஸ் ச மே ஸபீதிசமே . 

பஸ் + லோட் - பீஸ் + ஸ்லு + தாம் ( 2.4.75; 3.4.101 ) = ப்பாஸ் - தாம் 
(6.110 ; 7.4.60 ; 8.4.54 ) = - ப்ஸ் + தாம் : பப் + தாம் ( 8.2.26 ) பப் + 
தாம் ( 8.2.40 } = பப்தரம் ( 8.4.53 } ; பப்தாம் தே ஹர் தானா: பீஸ் + ஸ் லு 
* ஜி = ப் ஸ் - அதி = பீப்ஸதி (8.4.55 } 


6.4.101 ஹஜூல்ப்யோ ஹேர்தி : 

ஹ ஜூல் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஓரெழுத்தையீறாகக் கொண்ட 
வினையாகியவைகளைத் தொடர்ந்து நிற்கும் ஹி ( ஸப் இன் பதிலி 
3.4.87 ) க்குப் பதிலியாக, தி வரும் . 
ஹலோட் - ஹு + ஸ்லு + ஹி ( 3.4.87 ) ஜு ஹு + ஹி ( 6.1.10 ) : 


- 


4 


2 த் + லோட் = பித் + ஸ்னம் + U = பி னத் + U ( 3.1.78 ) = பி ன் 6 - த் 
+ m ( 5.1.111 ) = பின்த் + F * = பின்த் தி * ஆனால் இஹி ஸ்வபிஹி க்ரீ a ஹி 


6.4.102 ஸ்ரு ஸ்ரு ணு ப்ரு க்குப்குப் யஸ் சந்த ஸி 

ஸ் ரு , ஸ்ரு ணு கேள் , ப்ரூ நிரப்பு க்ரு செய் , வ்ரு மூடு ஆகிய 
வினைகளின் பின் இணைக்கப்படும் ஹி க்குப் பதிலியாக ‘ தி 
வரும் (வேத மொழியில் ) 
1 ) ஸ்ருதி ஹவம் இந்த்ர ( ருக் 2.11.3 ) ஓ இந்திரனே பிரார்த்தனைக்கு 
செவிசாய் 
2 ) ஸ் ருணுதி கிர ; ( ருக் 8.13.7 ) பேச்சைக் கேள் 
3 ) பூர்த் தி * ( ருக் 8.78.10 ) ‘நிறைவேற்று 
4 ) அபாவ்ருதிதி ( ருக் 1.7.5 ) திற 


6.4.103 அநிதஸ்ச 

ங் ஜ இத் தாக உடைத்ததாகாவிட்டாலும் ( 3.4.87-88 ) வேத மொழியில் ஹி 
க்கு தி பதிலியாக வரும் . 
சூ .3.4.88 இன்படி ஹி வேதமொழியில் பித் ஆகும் . அது பித் ஆனால் , மித் 
ஆகமுடியாது . ( 1.2.4 ) . அவ்வாறான ஹி க்கு தி பதிலியாகும் என்று 
இச்சூத்திரம் விதிக்கிறது . 
ஸோம ராரந்தி 4 ( ருக் 191.18 ) ஓ சோமனே 
ரம் + ஸ் னு + F " = ராம் + F * = ராரந்தி 
4 + ஸ் லு + U = யுயோதி . ஹி ஒரு மித் இல்லை . ஆகையால் 7.3 . 86 
இன்படி ஈற்றயலுயிருக்கு குண வெழுத்துப் பதிலியாகிறது . 


தடை செய் " 


6.4.104 சிண லுக் 

சிண் ( aorist ) ஒட்டுக்குப்பின் இணைக்கப்படும் ஒட்டுக்கள் கெடும் ( லுக் ) 
செயப்பாட்டு வினை . பாவே வாக்கியங்களில் வினையடிகளுக்குப்பின்னும் 
தன் ( இடவொட்டுக்களுக்கு ) ஓட்டுக்களுக்கு முன்னும் சிண் 


193 | 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


இணைக்கப்படும் (3166 ) க்ரியதே (செயப்பாட்டுவினை = அட் ( 6.1.71 ) + 
க்ரு + சிண் + த = அ - கார் - சி = த ( 2115 ) = அகாரி + 8 = அகாரி , அலாவி 
( லூ ) , அபாசி ( பச் ) அகாரிதராம் . அகாரிதமாம் ஆகியவைகளில் 
இடவொட்டான த ( 3160 ), சின் இன் கெடுதல் நிகழாதது ( அஸித்தம் ) என்று 
கருதப்படுவதால் , தவப் , தாய் ஆகியவொட்டுக்கள் கெடாது ( லுக் ஆகாது ) 


6.4.105 அத ; ஹுே 

அ விற்று வினையடிக்குமுன் நிற்கும் " ஹி கெடும் ( லுக் ) பச் + ஸப் + ஹி = 
பச் - அ + ஹி = பச் + அ +8 = ஹிபச "சமையல் செய் ஆனால் இ + 9 + ஹி 
= இஹி போ ஸ்வப் + இ + U = ஸ்வபிஹி படுத்துக்கொள் 


6.4.106 உதஸ் சப்ரத்யாத வம்யோக பூர்வாத் 

உ வையிறுதியாகக் கொண்ட ஓட்டை யீநாகக் கொண்ட வினையடிக்கு முன் 
நிற்கும் ஹி . அவ்விணையிற்றுக்கு முன் கூட்டு மெய்களமையாமலிருந்தால் , 
கெடும் ( லுக் ) 

+ லோட் = ₹ + ஸ்லு + ஹி னு ஹி = ஸுனு 8 = ஸுனு கேள் தன் + 
லோட் = தன் - 2 + U = தன் - 2 +8 = தனு விரிவாக்கு ஆனால் ருஹி , 
ப்ராப்பை 


உதஸ் சப்ரத்யாயாச சந்தோ வா வசனம் . 
வோமொழியில் ( விகாரணங்கள்) , ஸ் னு . 

ஸ்னு ஆகியவைகளுக்குப்பின் நிற்கும் 
ஹி விருப்பாகக் கெடும் . ஆதனுா யாதுதானான் ; தி 4 னுஹி யக் ஞபதிம் , 
தேன மா பாகினம் க்ருணுஹி 


6.4.107 லோபஸ் ச அல்யான்பதாஸ்யாம் ம்வோ : 

உ அல்லது ஸ்து என்ற வியாணங்களின் உ வையிறாகக் கொண்ட 
வினையடிகள் , அவைகளின் ஈறுகளுக்கு முன் கூட்டு மெய் 
நிற்காமலமையும்போது ) அந்த "உ வைத் தொடர்ந்து ம் , வ் ஆகியவைகளில் 
தொடங்கும் ஒட்டுக்கள் நிற்கும் போது உ ’ விருப்பாகக் கெடும் . 

+ லட் = M + ஸ் னு + வஸ் = + னு + வஸ் = ஸு - 08 - வஸ் = என்வ: 
அல்லது எனுவ , ஈன்ம அல்லது ஸுனம் ; தன் + லட் தனுவ : அல்லது தன் 
வ தனு தனுன்மா ஆனால்புவட பா ( இங்கு இறுதி உ ஒட்டல்ல தாதுவின் 
ஒரு பகுதி ) 


6.4.108 நித்யம் கரோதே 

கரோதி ( க்ரு ) என்ற வினைக்குப் பின்னிணைக்கப்படும் ( உ அல்லது 
ஸ்னு வின் உ , வ் அல்லது "ம் ஐ முதலில் கொண்ட வொட்டுக்கள் 
தொடரும்போது கட்டாயமாகக் கெடும் ( லோப ) க்ரு + லட் = க்ரு + உ + வஸ் 
குர் +2 + வஸ் ( 64100 ) = குர் +8+ ஸ் = குர்வஸ் க்ரு + லட் = க்ரு 
+ மஸ் = குர்மஸ்கு 827 இல்விதிக்கப்பட்டபடி குரு வின் உ நெடிலாக 


முனை 


ரவர் 


கு . மீனாட்சி 


194 


வேண்டும் . இவ்விதி செயற்படாத வண்ணம் 8.2.79 தடுக்கிறது . 


6.4.109 யேச 

ய இல் தொடங்கும் ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும்போதும் மேற்கூறிய க்ரு 
வினையின் உ கட்டாயமாகக் கெடும் . 
க்ரு + லிங் : க்ரு + உ + யாஸ் + த் ( 3.4.100 ) - குர் - உ + யாஸ் + ஸட் + த் 
( 6.4.110 , 3.4.107 ) - குர் - G - யா 8 + த் = குர்யாத் ( 7.279 ), குர்யாதாம் , குர்யு ; 


6.4.110 அத : உத்ஸார்வதாதுகே 

( க் அல்லது ங் ஐ இத் தாகக்கொண்ட ஸார்வதாதுக ஓட்டுக்களுக்கு முன் 
நிற்கும் காரு வின் ) உ வுக்கு ( உத் ) அ ( அத் ) பதிலியாகும் . 
க்ரு + உ + தஸ் / அந்தி ( நித் 1.2.4 ) = பர் - உ + தஸ் / அந்தி ( 7.3.84 ) = குர் 
* 2 - தஸ் - குருதஸ் , குர்வந்தி ஆனால் கரோதி ( பித் ); கர் 2 - U = குரு 
+ 8 ( 6.4.106 ) 


₹ 


6.4.111 ஸ் னஸோரல் லோப; 

க் அல்லது ங் ஐ இத் தாகக் கொண்ட லார்வதாதுக ஒட்டுக்களுக்குமுன் 
நிற்கும் ஸ் ன ( ம் ) விகரணத்தின் அத் அஸ் வினையின் அத் ஆகியவை 
கெடும் ( லோப ) 
1. ருத் + லட் - ருத் - ஸ்னம் + தஸ் = ரு - ந் - த் + தஸ் = ரு - ச- த் + தஸ் 
= ருந்த் " + தஸ் ( 8.2.40 ) ருந்த் " - த * ஸ் 8.3.15 ; 4.53 ) = ருந்த் தஸ், ருந்த ந்தி . 
2. அஸ் + லட் - அஸ் - 0 + தஸ் / அந்தி = 4 ஸ் + த : = ஸ்த : ஸ் ஸ் + அந்தி 
ஸந்தி 


. 


- 


6.4.112 ஸ் னாப்யஸ்தயோராத ; 

( க் அல்லது ங்ஐ இத் தாகக் கொண்ட ஸார்வ தாதுக ஒட்டுக் களுக்கு 
முன் நிற்கும் ) ஸ்னா விகரணத்தின் ஆத் இரட்டித்த வினை யடியின் ஆத் 
ஆகியவைகள் கெடும் ( லோப ) 
1. க்ரீ + லட் = க்ரீ + ஸ்னா + அதே ( 3.4.79,7.14 ) - க்ரீ ணா + அதே ( 8.4.2 ) 
க்ரீ ஸ் - அதே = க்ரீணதே அவர்கள் வாங்குகிறார்கள் : க்ரீ + லோட் - 
க்ரீ + ஸ்னா + அதாம் = க்ரீ + ணா + அதாம் = க்ரீ - ண் - அதாம் க்ரீணதாம் 
அவர்கள் வாங்கட்டும் 
2.தர் + லட் = த T + ஸ் னு + அதே = த - தர் + அதே ( 6.1.10 ; 7.4.59 ) = த 
- 08 + அதே = த த தே “ அவர்கள் கொடுக்கிறார்கள் ” த த ந்தாட் அவர்கள் 
கொடுக்கட்டும் " 


- 


11 


6.4.113 ஈ ஹல்ய கோ : 

மெய்யெழுத்தை முதலாகக் கொண்ட ( க் அல்லது நித் ஸார்வதாதுக் 
ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் ஸ்னா வின் ஆத் ) கு என்ற ஸம்க்ஞாவினால் 
சுட்டப்படும் வினைகளைத் தவிர்த்த ( தர் , தர் ) ( மற்ற வினைகளின் 


195 


பாணினியின் அஷ் . - மத்தியாயி 


இரட்டிக்கப்பட்ட அங்கத்தின் ஆத் ஆகியவைகளுக்கு ) ஈ பதிலியாகும் . 
1 ) க்ரீ + லட் = க்ரீ + ஸ் னா + தஸ் - க்ரீணா + தஸ் = க்ரீணீதஸ் ; க்ரீணீதா . 
க்ரீணீவஸ் , க்ரீணீமஸ் 
2 ) மா + ஸ் லு + தே = ம - மா + தே ( 6.1.10 ) 7.4.59 = I - மா - தே ( 7.4.76 ) 
= மிமீதே. மீ - மா - அதே = மீமதே ( 6.4.112 ); தர் + ஸ் னு + தஸ் = த - தர் 
+ தஸ் = த - த் + தஸ் ( 6.4.112 ) த த்த ; ( 8.4.55 ) 


6.4.114 இத் த ரித் " ரஸ்ய 

மெய்யெழுத்தை முதலாகக் கொண்ட கித் அல்லது ணித் ஸார்வ தாதுக 
ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் த ரித் ரா என்ற வினையினிறுதி யான 
ஆ வுக்கு இத் ( -இ ) பதிலியாகும் . 
தரி - த்ரா + லட் = தரி - த்ரா + 9 + வஸ் = தரித் ரீவஸ் , ஆனால் தரித்ரதி 
(6.4.112 ) தரித் ராதி ( Bத் ஒட்டுக்கு முன் ) 


வா : 


தரித்ரா தேரார்த " தாதுகே லோபோ வக்தவ்ய 
தரித்ரா வினிறுதி ஆத் ( ஆ ) ஆர்த தாதுக வொட்டுக்களுக்கு முன் 
நிற்கும்போது கெடும் ( லோப ) 


வா : 


ஸித் த ஸ்ச ப்ரத்யய விதௌ பவத்தி வக்தவ்யம் 
இந்த மறைதல் ( லோப ) இவ்வொட்டு தொடர்பான விதிகளைப் 
பயன்படுத்தும்போது நிகழ்ந்ததாக ( ஸித்தமாக் கருதப்படும் . ஆகவே 
த ரித்ரா’வின் ஈறான ஆ கெடும்போது . இது த ரித் ர என்று ஆகிறது . 
இதனோடு இணைக்கப்படும் , ஒட்டு ஆ வீற்று வினையான த ரித்ரா வோடு 
இணைக்கப்படுபவையல்ல த "ரித் ர என்பதோடு இணைக்கக்கூடிய 
வொட்டுக்களாகத்தானிருக்க வேண்டும் ஆ விற்று வினையுடன் ண 
வொட்டு இணைக்க வேண்டுமென்று சூ . 3.1.141 விதிக்கிறது . இங்கு 
இவ்வொட்டு வராது , ஆனால் பொதுவாக விதிக்கப்பட்ட அச் ( 3.1.134 ) 
இதனோடு இணைக்கப்பட வேண்டும் . 
தரித் ராதி = த ரித் ல ; 


3 


வா : 


அத்யதன்யாம் வா இதிவக்தவ்யம் 
அத்யதன ( Aorist ) வினையில் இது விருப்பாகும் . அத ரித் ரீத் அல்லது 
அத ரிதி ராஸித் 
த ரித்ரஸ்ய என்ற சொல் , வேதமொழியில் காணப்படும் ஆ வீற்றுச் 
சொல்லினீறு குறிலாக்கப்பட்ட ஒன்று . 


6.4.115 பியோ அன்யதரஸ்யாம் 

க் அல்லது ங் ஐ இத் தாகக் கொண்ட மெய்யெழுத்தில் தொடங்கும் ஸார்வ 
தாதுக வொட்டுக்களுக்கு முன் வரும் பி பயப்படு வினையின் ஈறுக்குப் 


முனைவர் கு . மீனாட்சி 


196 


பதிலியாக இ விருப்பாக வரும் , 
H * + லட் = பீ * + ஸ் லு + தஸ் = Hd " த ! அல்லது பிபி த; பிதே : அல்லது 
பிபித ஆனால் ( + யக் + தே பீயதே ( யக் ஆர்த்ததுக வொட்டு ) 


T 


6.4.116 ஜஹாதேஸ்ச 

க் அல்லது ங் ஐ இத் தாகக் கொண்ட மெய்யெழுத்தில் தொட ங்கும் 
ஸார்வதாதுக வொட்டுத் தொடரும்போது , ஜஹாதி ( ஹா ) யின் இறுதி 
ஆவுக்கும் இத் ( இ) விருப்பாகப் பதிலியாகும் . 
ஹா + லட்ஹா + ஸ் னு + தஸ் - ஜஹாத , அல்லது ஜஹீத , ( 6.4.113 ) 
ஜஹாத : அல்லது ஜஹீத : ஆனால் ஜஹதி ( உயிரெழுத்தில் தொடங்கும் 
ஒட்டுக்குமுன் ) ஜஹாதி ( நித் அல்லாத வொட்டுக்குமுன் ) ஹீயதே , ஜிஹீயதே 
( ஆர்த தாதுகவொட்டுக்கு முன் ) 
தொடர்ந்து வரும் சூத்திரங்களில்பயன்படுத்துவதற்காக இதைத் தனியாகப் 
பிரித்துக் கூறப்பட்டிருக்கிறது . 


6.4.117 ஆச ஹௌ 

ஹா விட்டு விடு வினீறுக்குப் பதிலியாக இ அல்லது ஈ அவ்வினையத் 
தொடர்ந்து ஸார்வததுகவொட்டு நிற்கும்போது விருப்பாக வரும் . 

= ஹா + ஸ் 1 லு + ஹி = ஜ - ஹா ஹி அல்லது ஜூஹிஹி 
( 6.4.116 ) . ஜஹீஹி ( 6.4.113 ) ( 6.1.10 ; 7.4.59,62) 


-- 


ஹா + லோட் 


6.4.118 லோபோ யி 

க் அல்லது ங் ஐ இத்தாகக் கொண்ட ய் யை முதலில் கொண்ட ஸார்வ 
தாதுக ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் ஹா வினீறான ஆ கெடும் . 
ஹா + லிங் : ஹா + ஸ் லு + யாஸுட் + ட் + தாம் : ( 3.4.103; 107 ) 3 - ஹா + 
யா + 8 + தாம் ( 7.2.79 ) ஜூ - ஹ e + யா + காம் = வண்யாகாம் , ஜஹ்யு: 
( 6.1.96 ) , ஜஹ்யாத் 


6.4.119 க் வஸோரேத் தரவப்சயாஸ லோபஸ் ச 

ஸார்வதாதுக ஒட்டான ஹிக்கு (வியங்கோள் ) முன் நிற்கும் கு என்ற 
ஸம்க் ஞாவினால் குறிப்பிடப்படும் வினைகளினீறு, அஸ் இனீறு 
ஆகியவைகளுக்குப் பதிலியாக ஏத் { ஏ ) வரும் . இரட்டித்த அசை ( அதாவது 
தா , தா ( ° 4 ) வின் கெடும் . 
1 ) தர் + லோட் = தர் + ஸ்லு + ஹி = த - தர் + U = 89 - தே + ஹீ - 
தே ஹி கொடு ; தே " ஹி 
2) அஸ் + லோட் - அஸ் + 8 + ஹி = அஏ + U = ஏ + U ( 6.1.97 ) = ஏ + தி " 
( 6.4.22; 101 ) = ஏதி 


6.4.120 அத ஏக ஹல் மத்யே அனாதே ஸாதேர்லிடி 

க் அல்லது ங் ஐ இத்தாகக் கொண்ட லிட் ஒட்டுக்களுக்கு முன்னால் 


197 ) 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


- 


நிற்கும் , இரட்டித்த அசையின் முதலெழுத்துக்கு ஆதேசம் ( பதிலி) எதுவும் 
வராமலிருக்கும் ( அனாதே 3 ஸாதி ) ஒரு வினையடியின் 
மெய்யெழுத்துக்களினிடையேயமையும் அத் ( - அ ) துக்கு ஏத் ( = ஏ ) 
பதிலியாக வரும். ரண் + லிட் = ர - ரண் + அதுஸ் அல்லது துஸ் ( 6.1.8 ) = 00 
ரேண் + அதுஸ் , துஸ் = ரேணது :, ரேணு: எதிரொலித்தன ஆனால் ர - ராண 
( + ணல் ) ரம் + லிட் = ர ரம் + ஏஸ் , ஆதே , இரேச் = 89 ரேமே = ரேமே . 
ரேமாதே , ரேமிரே , ஆனால் ராஸ் + லிட் ரராஸே , ரராஸாதே , ரராஸிரே ( இரு 
மெய்களுக்கு இடையில் அமையுமுயிர் நெடில் ) -சகணது :, சகணு: ( < கண் ) 
( க - வுக்கு ச ஆதேசமாகிறது இந்த தாதுவின் இரட்டித்த அசையில் ) இங்கு 
கூறப்பட்டிருக்கும் பதிலிகள் லிட் ஒட்டுக்களால் உண்டாக்கப்பட்டவை . 
ஷஹ் + லிட் = ஸஹ் + லிட் = ஸு- ஸஹ் + ஏஸ் : ஸேஹே , ஸேஹாதே, ஸேஹிரே 
நேமது :, நேமு : ( நம் ) 6.1.64 , 65.இல் கூறப்பட்டிருக்கும் விதிகள் , இந்த 
விதியின் செயற்பாட்டுக்குள்ளடங்காது . இச்சூத்திரங்களில் 
கூறப்பட்டிருக்கும் வளைநாவொலிக்குப் பதிலியாக அதை ஒத்த பல்லொலி 
வரவேண்டுமென்ற விதி லிட் தொடர்பானது மட்டுமல்ல . 


வா : 


த ம்பேரேத்வம் வக்தவ்யம் 
தம்ப் இன் அ வுக்கு ஏ பதிலியாகும் . 
தே பது:, தே 344: 6.4.24 இன்படி மூக்கொலி கெடுதல் , 6.4.22 இன்படி அது 
கெட்டதென்று கருதப்படமாட்டாது . 


வா: 


நஸிமன்யோரலிட்யேத்வம் வக்தவ்யம் 
லிட்’ஐத் தவிர்த்த மற்றவொட்டுக்களுக்கு முன் நிற்கும் நஸ் , மன் 
ஆகியவைகளின் அ வுக்கு ஏ பதிலியாகும் . 
நஸ் - அநேஸம் ( aroist ) மன் - மேனகா ( மன் + வுன் 3.1.150 ) 


வா: 


சந்த ஸ்யமிபசோரப்யலிடி 
‘ விட் ஐத்தவிர்த்த மற்றவொட்டுக்களுக்குமுன் நிற்கும் அம் பச் 
ஆகியவைகளின் அ வுக்கு ஏ பதிலியாகும் . வ்யேமானம் ( வி + அம் + சானஸ் 
வ்யேம் + சானஸ் = வ்யேமானம் முக் ஆகமம் மறையும் ) 
லிங் - பேசிரன் சரியான வடிவம் பசேரன் 


- 


வா : 


யஜிவப் யோஸ் ச 
யஜ் , வப் ஆகியவைகளிலும் இவ்வாறே . 
ஆயேஜே , ஆவேபே ( லிங் ) 


6.4.121 த லி ச ஸேடி 

மேற்சூத்திரத்தில் கூறப்பட்ட சூழலில் இட் டுடனிணைத்து வரும் த ல் ( லிட் , 
டின் பதிலி ) லுக்கு முன்னும் ( வினையின் இரு மெய்களுக்கிடையில் நிற்கும் 
அத் துக்கு ஏத் பதிலியாகும் ) பச் + இட் + த ல் = 1 - பச் + இ + தல் = 09 - 


முனைவர் கு . மீனாட்சி 


198 


2 


பேச் - இ- த = பேசித நீ சமையல் செய்திருக்கிறாய் ஆனால் ப - பச் + 
* பபக்த ( 8.2.80 ) . ( இட் ஆகமம் இங்கு வரவில்லை ) க் ஐ இத் தாகக் 
கொள்ளாத ஒட்டுக்கள் தொடரும்போதும் இச்சூத்திரத்தைப் பயன்படுத்தக் 
கூடும். த ல் லைத் தவிர எந்த ஒரு கித் தல்லாத லிட் ஒட்டு இட் ஆகமம் 
பெறாது . தெளிவாகப் புரிந்து கொள்வதற்காக இச்சூத்திரத்தில் த ல் 
சேர்க்கப்பட்டிருக்கிறது . 


6.4.122 த்ரு பல பஜ த்ரபஸ் ச 

க் அல்லது ங் ஜ இத் தாகக் கொண்ட லிட் ஒட்டுக்கள் , இட் ஆகமத்துடன் 
வரும் த ல் ஆகியவைகள் , த்ரு கட பல் பழு , பலன் கொடு பீஜ் பங்கிடு , 
தொண்டு செய் , த்ரப் வெட்கப்படு , நாணமடை ஆகிய வினைகளைத் 
தொடரும்போது அவைகளின் அ வுக்குப் பதிலியாக ஏ வரும் . 
1 ) த்ரு + லிட் = த - தர் + அதுஸ் ( 7.4.11) 00 தேர் + அதுஸ் தேரது :, தேரு :, 

தேரித 
2 ) பேலது : , பேலு :, பேலித 
3 ) பேஜது :, பேஜு , பேஜித 
4 ) த்ரேபது :, த்ரேபு :, த்ரேபித 
சூ . 6.4.126 க்கு மாறாக , த்ரு வில் குணம் ஆன அ வில் இவ்விதி 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது . 
பதிலியல்லாத ( அனாதே ஸாதி 120 ) என்பதற்குப் புறனடையாக பில் , u ஜீ 
ஆகியவைகள் செயற்படும் . த்ரப் என்ற வினையில் அ இரண்டு தனி 
மெய்களுக்கிடையில் நிற்கவில்லை. 


வா: 


ஸ்ரந்தே ஸ் ச இதி வக்தவ்யம் 
ஸ்ரந்த் என்பதிலும் இவ்விதி பயன்படுத்தப்படும் . 
ஸ்ரேத து :. ஸ்ரேது : 


6.4.123 ராதோ ஹிம்ஸாயாம் 

க் அல்லது ங் ஐ இத் தாகக் கொண்ட லிட் ஒட்டுக்கள் இட் ஆகமத்துடன் 
வரும் த ல் ஆகியவைகள் ராத் என்ற வினை துன்புறுத்து என்ற 
பொருளைச் சுட்டுமாறு வரும்போது தொடருமானால் அவ்வினையடியின் 
ஆ வுக்கு ஏ பதிலியாகும் . 
அப + ராத் " + லிட் - அப ர - ராத் + அதுஸ் = அபரேத து :, அதரேது ., 
அபரேதித ஆனால் ரராத து :, ரராது " . , ரராதி த ( மற்ற பொருட்களில் ) 


- 


6.4.124 வா ஜ்ரு ப்ரமுத்ரஸாம் 

க் அல்லது ங் ஐ இத் தாகக் கொண்ட லிட் ஒட்டுக்கள் , இட் ஆகமத்துடன் 
வரும் த ல் ஆகியவைகள் ஜ்ரு முதுமையுறு ப்ரம் தவறுசெய், சுற்றித்திரி , 
த்ரஸ் நடுங்கு என்ற வினைகளுக்குப்பின் வரும்போது அவ்வினைகளின் 
அ வுக்கு ஏ விருப்பாகப் பதிலியாக வரும் . 


1991 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


1 ) ஜ்ரு + லிட் = ஐ - ஜர் + அதுஸ் ( 7.4.11 ) = 09 - ஜேர் - அதுஸ் ஜோது :, 
ஜேரும், ஜேரித அல்லது ஜஜரது :, ஜஜரு :. ஜஜரித 
2 ) பீரம் + லிட் = ப்ரேமது :, ப்ரேமு :, ப்ரேமித அல்லது ப்ரமது :, ப ப்ரமு :, 
பிப்ரமித 
3 ) த்ரஸ் - த்ரேஸது :, த்ரேஸு , த்ரேஸித அல்லது தத்ரஸது :, தத்ரஸு :: 
தத்ரஸித 


6.4.125 பிணாதீனாம் ச ஸப்தானாம் 

க் அல்லது ங் ஐ இத்தாகக் கொண்ட லிட் ஒட்டுக்கள் , இட் ஆகமத்துடன் 
வரும் த ல் ஆகியவைகள் பண் ( போ ) முதலிய ஏழு வினைகளைத் 
தொடர்ந்து வரும்போது அவ்வினைகளின் அ வுக்கு ஏ விருப்பாகப் 
பதிலியாகும் . 
1 ) பண் - பேணது :, பே ணு :, பேணித , அல்லது பயணது :, பபணு:, 
பயணித . 
2 ) ராஜ் - ரேஜது :, ரேஜு , ரேஜித : ரராஜது :, ரராஜு , ரராஜித : 
3 ) ப்ராஜ் - ப்ரேஜே. ப்ரேஜாதே , ப்ரேஜிரே, ப்ராஜே . ப்ராஜாதே , 
பீப்ராஜிரே . 
4 ) ப்ராஸ் - ப்ரேஸே , ப் ரேஸாதே , ப்ரேஸிரே பீப்ராஸே , ப்ராஸாதே , 
பிப்ராஸிரே. 
5 ) ப் லாஸ் - ப் லேஸே , ப்லேஸாதே , ப் லேஸிரே, பீப் லாஸே , பப் லாஸாதே , 
பப் லாஸிரே 
6 ) ஸ்யம் - ஸ்யேமது :, ஸ்யேமுஃ ஸ்மேமித , ஸஸ்யமது :, ஸஸ்யமு :, ஸஸ்யமித 
7 ) ஸ்வன் - ஸ்வேனது :. ஸ்வேனு , ஸ்வேனித , ஸஸ்வனது :, ஸஸ்வனு :, 
ஸஸ்வனித ஆனால் தத் வனது:, தத்வனு .. தத் வனித 


6.4.126 ந ஸ ஸ த த வாதி கு ணரனாம் 

மேற்சூத்திரங்களில் கூறப்பட்ட சூழலில் வரும் ஸ ஸ் வெட்டு , த த் கொடு , 
வ் என்ற எழுத்தை முதலாகக் கொண்ட வினைகள் , குண ஆதேசமாக 
வரும் அ ஆகியவைகளில் காணப்படும் அ வுக் கு ஏ பதிலியாகாது . 
1 ) வி + ஸ ஸ் + லிட் = விஸ ஸ ஸது , விஸ ஸ ஸு : விஸ ஸ ஸித 
2 ) த த தே , த த தாதே , த த திரே 
3 ) வவ மது :, வவமு :, வவமித 
4 ) விஸஸாது :, விஸ ஸ ரூ ., விஸ ஸரித 





6.4.127 அர்வணஸ்த்ரஸாவனரு : 
( முதல் வேற்றுமையொருமையுருபு ) வைத் 

தவிர்த்த 
மற்றவொட்டுக்கள் ( அஸௌ ) தொடர்ந்து நிற்கும்போது அர்வன் பந்தயக் 
குதிரை என்ற அடிச்சொல் நஞ் ஒட்டோடிணைந்து நிற்காமல் 
அமையுமானால் ( அநஞ்), இந்த அடிச்சொல்லினீறுக்கு த்ரு பதிலியாக வரும். 
அர்வள் + ஔ ( அ ) ஜஸ் ( அ ) அம் = அர்வத்ரு + ஔ / ஜஸ் / அம் = அர்வ - நும் 


. 


, 
முனைவர் கு . மீனாட்சி 

200 
த் + ஔ / ஜஸ் / அம் (7.1.10 ) = அர்வந்தௌ, அர்வந்த :, அர்வந்தம் ஆனால் 
அர்வன் + ஸு = அர்வான் ஸு ( 8 ) அர்வான் + 8 ( 6.1.68 ) = அர்வா + 0 ( 8.2.7 ) 
அர்வா 
அநர்வா, அநர் வானௌ , அநர்வான: அர்வன் + X ப் ( 4.1.5 ) : அர்வத்ரு + ஈ 

அர்வதீ , அர்வன் + அண் அர்வதா 
6.4.128 மக வா பஹுலம் 

மேற்சூத்திரத்தில் கூறியவொட்டுக்களுக்கு முன் நிற்கும் மக வன் இ 
ந்திரனின் பெயர், தாராளமனமுடைய என்ற அடிச்சொல்லினீறுக்கு த்ரு 
பலவகையில் பதிலியாகும் . 
1 ) மக வான் , மக வந்தௌ , மக வந்த : மகவந்தம் , மக வந்தெள , மக வத 
அல்லது 
2 ) மகவா, மக வானௌ , மக வான: மக வானம் , மக வானௌ, மகோன : 

இரண்டாவதில் த்ரு பதிலியாக வரவில்லை. 
6.4.129 பண்ய 

இச்சூத்திரத்தில் தொடங்கி , இந்த அத்தியாயத்தின் இறுதிவரை 
விதிக்கப்பட்டிருக்கும் விதிகள் ப என்ற ஸம்க் ஞாவினால் குறிக்கப்பட்ட 
பெயரடிச் சொற்களில் ( 1.4.18 , 19 ) பயன் படுத்தப்பட வேண்டும் . 
இவ்வத்தியாயத்தின் கடைசி சூத்திரம் வரை அனுவிருத்தியாகும். 


6.4.130 பாத ” பத் 

பாத என்ற அடிச் சொல் ப என்ற ஸம்க்ஞாவினால் குறிப்பிடப்படும்போது , 
அதற்கு பத் " பதிலியாகும் . உயிரெழுத்து அல்லது ய் வில் தொடங்கும் 
ஒட்டுக்களுக்குமுன் ( அஸர்வநாமஸ்தான ) நிற்கும் அடிச் சொல் , அல்லது 
மதுப் ஒட்டின் பொருளைக் கட்டும் ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் த் அல்லது 
ஸ் இல் முடியும் சொல் ஆகியவைகள் என்ற ஸம்க் ஞா பெறும் ( 1.4.18 
19 ) . த் " வௌ பாதெ ள அஸ்ய : த் விபாத் ( 5.4.140 ) + ஸ ஸ் / டா / நே = த் விபத ”., 
த் விபதா , த் விபதே . த் " வௌ த் வௌ பாதௌ த தாதி = த் வி - பாத் + 
வன் ( 5.4.1 ) - டாப் = த்வி பதி காம் ( 7.3.44 ) ததாதி வ்யாக்ரஸ்ய பாதௌ 
இவ பாதௌ அஸ்ய வ்யாக்ர பாத் தஸ்ய அபத்யம் - வ்யாக்ர பாத் + யன் 
( 5.4.138 ; 4.1.105 ) - வையாக்ரபத்ய : ( 7.3.3 ) 


-- 


6.4.131 வஸோ : ஸம்ப்ரஸாரணம் 

வஸு (க்வஸு ) என்ற ப என்ற அடிச்சொல்லின் ஒட்டின் அரையுயிர் முழு 
உயிராகும் . 
வித் + வஸு + ஸ ஸ் டா / ஙே : 

வித் - உஸ் அஸ் / ஆ / ஏ = விது ஷம். 
விது ஷா, விது ஷே வித் - வஸ் + நீப் = விது ஷீ ( 6.1.108 ) , ( 8.3.59 ); வித்வஸ் 
+ அஸ் = வைது வு 


- 


201 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.4.132 வாஸ ஊட் 

வாஸ் ( “ ப ” என்ற அடிச்சொல்லின் ) என்பதின் அரையுயிருக்குப் பதிலியாக 
ஊட் ) வரும் . ப்ரஷ்டம் வஹதி = ப்ரஷ்ட + 9 + வஹ் + ண்வி ( 3.2.64 ) ப்ரஷ்ட 
வாஹ் + ஸ ஸ் / டா / ஙே = ப்ரஷ்ட ஊட r : + அ : / ஆ / ஏ = ப்ரஷ்டௌஹ:, 
ப்ரஷ்டௌஹா, ப்ரஷ்டௌஹே ( 6.1.89 ;108 ) 


6.4.133 ஸ் வ யுவ ம கோனாமதத் திதே 

( ப பெயரடிச் சொற்களான ) ஸ் வன் நாய் , யுவன் இளைஞன் , மகவான் 
இந்திரனின் பெயர் , தாராளமனப்பான்மையுடைய ஆகியவைகளின் 
அரையுயிர் முழு உயிராகும் . ஆனால் தத்திதவொட்டுக்களுக்கு முன் 
அவ்வாறாகாது . 
1. ஸ்வன் + ஸ ஸ் / டா / ஙே = ஸ்வன் அஸ் / ஆ / ஏ = ன:; ஸுவா , ஸுனே 
( 6.1.108 ) 
2. யுவன் - யூன :, யூனா, யூனே 
3.மக வான - மகோன:, மகோனா, மகோனே ன் ஈற்றுச் சொற்களில்தான் 
இவ்விதி செயற்படும் . ஆகவே யுவதி ( 4.1.77 ) + ஸ ஸ் = யுவதீ : ( 6.1.102 ): 
மது வத : மக வதா, மக 4 வதே அடுத்த சூத்திர த்தில் அமையும் அன 
இச்சூத்திரத்திலும் செயற்படும் . 


6.4.134 அல்லோபோ அன : 

( பீ அடிச் சொல்லினிறுதியசையான ) அன் இன் அத் ( அ ) கெடும் . 
ராஜன் + ஸ் டா/ நே = ராஸ் - ன் + அ :/ ஆ / ஏ = ராக் ஞ:, ராக் ஞா , ராக் ஞே 
தக்ஷன் + ஸ ஸ் / டா / ஙே = தக்ஷ்ண :, தக்ஷ்ணே 


வா : அனோநகாராந்தஸ்யாயம் லோப இஷ்யதே இந்த மறைதல் 
( வோபம் ) இன் இல் முடியும் அடிச் சொல்லில்தான் ஏற்படும் . ஆகவே 
ராஜகீயம் என்ற சொல்லினீறு கெடாது . 


6.4.135 ஷபூர்வயன் த்ருதராக்ஞாமணி 

அன் ஈற்று ப அடிச்சொல் , ஷ் ஹன் , த்ருதரா ன் ஆகியவற்றைத் 
தொடர்ந்து நின்று , அவ்வடிச்சொல் அண் என்ற ஒட்டுக்கு நிற்கும்போது 
அன் இன் அ கெடும் . 
1 ) உக்ஷன் + அண் ( 4.1.92 ) = ஔக்ஷன் + அ = ஔ 2 0 - ஸ் - அ = ஒக்ஷ்ண 
ஆனால் தக்ஷன் + ண்ய ( 4.1.151 ) தாக்ஷண்ய 
2 ) ப் ரூண - ஹன் + அண் = ப்ரூணக் ன ( 7.3.84 ) 
3 ) த்ருத - ராஜன் + அண் = தார்த ராஜ்னே - அ = தார்தராக்கு : 
இது 6.4.144 ; 167 க்குப் புறனடை 


முனைவர் 


மீனாட்சி 


202 


6.4.136 விபாஷா மிஸ் யோ ; 

B ( 7 ஆம் வேற்றுமையொருமை ) யுருபு ஸி (முதலாம் இரண்டாம் வேற்றுமை 
( நபும்ஸக இருமையுருபு ) ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் அன் ஈற்று ப 
அடிச்சொல்லின் அ விருப்பாகப் பதிலியாகும் . 
ராஜன் + B = ராக் ஸ் 
ஸாமன் + R = ஸாம் 0 - ன் இ = ஸாம்னி ஸாமனி 


6.4.137 ந ஸம் லோகாத் வமந்தாத் 

(உயிரெழுத்து அல்லது அரையுயிர் ய் இல் தொடங்கும் ஓட்டுக்களுக்கு முன் 
நிற்கும் ) ன் அல்லது ம் ஐ இறுதியில் கொண்ட கூட்டு மெய்யைத் தொடர்ந்து 
அமையும் அன் ஈற்று ப எனப்படும் அடிச்சொல்லின் அ கெடாது . 
அதர்வன் + ஸ ஸ் / டா / ஙே = அதர்வண :, அதர்வணே 
ப்ரஹ்மன் + ஸ ஸ் /டா /ஙே = ப்ரஹ்மண :, 
ப்ரஹ்மணா, ப்ரஹ்மணே ; ப்ரஹ்மன் + அண் = ப்ராஸ்மண ஆனால் 
தக்ஷ்ணா, தக்ஷ்ணே , ஸாம்னா , ஸாம்னே . 


6.4.138 அச : 


உயிரெழுத்து அல்லது அரையுயிர் ய் ஐ முதலில் கொண்ட 
வொட்டுக்களுட்ககு முன் நிற்கம் ப4 அடிச்சொல்லின் அச் இன் அ கெடும் . 
அச் ( என்று இச்சூத்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ) என்பது , அஞ்ச் இன் 
மூக்கொலி கெடுவதால் பெறப்படும் அச் ஐச் சுட்டும் ( 6.4.24) 
ததி + அஞ்ச் + கவிப் - ததீ + அச் 0 (6.4.24 ; 6.1.67 ) + ஸ ஸ்டா / நே 
த தி * + 0 ச் - அஸ் / ஆ / ஏ = த த் ச :, த தீ " சா , த தீ சே ; த b + அச் + அண் = 
த தீச ( 6.3.138 ) 


6.4.139 உத ஈத் 

உயிரெழுத்து அல்லது அரையுயிர் ய ஐ முதலில் கொண்டவொட்டுக்களுக்கு 
முன் நிற்கும் எனப்படும் அடிச் சொல்லினீறான அச் 
உத் ( இடைச் சொல் ) ஐத் தொடர்ந்து வருமானால் , அதன் அ வுக்கு ஈ 
பதிலியாக வரும் . 
உத் + அஞ்ச் + க்வின் = உத் + அசே + 6 + அஸ் / ஆ / ஏ ( 3.1.38 ) = உதீச , 
உதீசா, உதீ சே உத் + அஞ்ச் + க ( 5.4.8 ) : உதீசீன; உத் + அஞ்ச் + யத் 
( 4.2.101 ) = உதீச்ய 


6.4.140 ஆதோ தாதோ : 

உயிரெழுத்து அல்லது அரையுயிர் ய் வை முதலாகக் கொண்ட 
ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் ( ப என்ற ஸம்க்ஞாவினால் கட்டப்படும் ) 
தாதுவின் ஈறான ஆத் ( = ஆ ) கெடும் . கீலாலம் பியதி = கீலால + பா + விச் 
= கீலாலபா “ தேவர்களின் பானத்தையருந்துபவன் ". கீலாலபா + ஸ ஸ / டா / 


203 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஙே கீலால - 10 அஸ் - கீலாலப : 
கீலாலப் + ஆ = க்லாலபா 
கீலாலப் + ஏ : கீலாலயே 
ஸுபம்ய:, ஸுபீம்யா , ஸுயம்யே ஆனால் , கட்வா : ( ஆ தாதுவினீறல்ல ) 
இச்சூத்திரம் இரண்டு பகுதிகளாக அதாவது ( 1 ) ஆத: (2) தாதோ: என்று 
அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் . அதனால் ஆ பொதுவாகக் கெடும் . 
பாணினியே சில சூத்திரங்களில் அவ்வாறு பயன்படுத்தியுள்ளார் . க்த்வா 
ஸ்னா , ஆகியவைகளைக்த்வோல்யப் ( 7.1.37 ) , ஸ் ன ; ஸானச் ( 3.1.83 ) என்று 
பயன்படுத்தியிருக்கிறார் . 


6.4.141 மந்த்ரேஷ்வாங்யா தே "ராத் மன: 

வேதமொழியில் மந்திரப் பகுதியில் ஆத்மன் தான் என்ற பெயரடிச் 
சொல்லைத் தொடர்ந்து ஆங் ( டா ) மூன்றாம் வேற்றுமையொருமையுருபு ) 
வரும்போது , அப் பெயர்ச் சொல்லின் முதலெழுத்து கெடும். 
ஆத்மன் + ஆங் = ஆத்மன் + ஆ = 9 த்மன் - ஆ = த்மனா த்மனா தே வேப்ய;. 
மற்ற இடங்களில் ஆத்மனா 


வா : 


ஆகோ அன்யத்ராபி த்ரு ஸ்யதே 
மற்ற வேற்றுமையிலும் ஆத்மன் இன் ஆ கெடுதலைப் பார்க்கலாம். 

த்மன்யாஸஞ்ஜத மஹ்யம் ( த்மனி ஆஸஞ்ஜத ) 
6.4.142 தி விம்ஸ தேர் டி தி 

ட் ஐ இத் தாகக் கொண்டவொட்டுத் தொடரும்போது விம்ஸ தி ( ப 
அடிச்சொல் ) யின் தி கெடும் . விம்ஸதி + ட் 3 வுன் ( 5.1.24 ) = விம்ஸ - 00 + 
வுன் = விம்ஸ + அக ( 7.1.1 ) - விம்ஸ் 8 - அக ( 6.4.148 ) = விம்ஸ க : இருபதுக்கு 
வாக்கியது விம்ஸ - தி + பட் ( 5.2.48 ) = விம்ஸ + 69 + அ விம்ஸ 
இருபதாவது 


. 


6.4.143 டே , 

ஐ இத் தாகக் கொண்ட ஒட்டுக்கள் தொடர்ந்து நிற்கும்போது ப 
அடிச்சொல்லின் கடைசி உயிர் ( டி ) ( ஒரு மெய்யெழுத்துடன் இருந்தாலும் ) 
கெடும் 
குமுத + ட் மதுப் ( 4.2.87 ) = குமுத் 8 + மதுப் குமுத்வத் வேதஸ் + ட் 3மதுப் : 
வேதஸ்வத் ட வத்; த்ரிம்ஸ த் + ட் வுன் ( 5.1.24 ) = த்ரிம்ஸ் - 09 + அக 
த்ரிம்ஸ க : “ முப்பதுக்கு வாக்கியது 
ப அல்லாத அடிச் சொல்லானாலும் இவ்விதி இச்சூழலில் செயற்படும் . 
ஏனென்றால் ட் என்ற இத் பயனுள்ளது . உபஸரஜா மந்து ரஜ: (3.297 ) க்ருத் 
ஒட்டான இணைக்கப்பட்ட தருவிக்கப்பட்ட சொல் ) 


21 


14 


முனைவர் கு . மீனாட்சி 


204 


6.4.144 நஸ் தத் தி " தே 

தத் தி "த ஒட்டுத் தொடர்ந்து நிற்கம்போது , அடிச் சொல்லினீறாக 
அமையும் ன் ( அதற்கு முன்னால் நிற்கும் உயிரெழத்துடன் ) கெடும் . 
அக் னி - ஸர்மன் + இஞ் ( 4.1.96 ) = அக் னி - ஸர்ம் 00 + இ = அக் னிஸர்மி 
“ அக்னிஸர்மனின் வழித் தோன்றல் " ஆனால் ஸாத்வத : 


வா : நாந்தஸ்ய டிலொபே ஸப்ரஹ்மசாரி பீட ஸர்ப்பி கலாபிகுது 
மிதைதிலி ஜாஜலி லாங்க லி ஸி லாலி ஸி கண்டி ஸ கரஸத் ம 
ஸுபர்வணாம் உபஸம்க்யானம் கர்த்தவ்யம் . 
கீழ்க்கண்டவைகளின் இறுதி ன் அதற்கு முன் நிற்கும் உயிரெழுத்துடன் , 
தத்தித ஒட்டுத் தொடர்ந்து வரும்போது கெடும் . 
1 ) ஸப்ரஹ்மசாரின் - ஸாப்ரஹ்மசாரா : ( 4.3.120 ) 
2) பீட் ஸர்ப்பின் - பைட ஸர்ப்பா : ( 4.3.120 ); 
3 ) கலாபின் - காலாபா : ( 4.3.108 ; 4.2.59 ) 
4 ) குது ”மின் - கௌது மா: ( 4.3.101 ) 
5 ) தைதிலின் - தைதிலா: ( 4.3.116 ) 
6 ) ஜாஜலின் - ஜாஜலா: ( 4.2.59 ) 
7) லாங்க லின் - லாங்க லா: 
8 ) ஸி லாலின் - ஸிலாலா: . 
9) ஸி க ண்டின் - ஸை க ண்டா; 
10 ) ஸூகரஸத் மன் - ஸௌகர ஸத் மா : 
11 ) ஸுபர்வன் - ஸௌபர்வா : 
மேற்குறிப்பிட்ட சொற்களில் இன் வில் முடியுஞ் சொற்களில் 6.4.164 
விதியினால் தடுக்கப்பட்டாலும் இன் கெடும் . 
அவ்வாறே அன் இல் முடியுஞ் சொற்களில் அன் னும் 6.4.167 தடை 
விதிக்கப்பட்டாலும் கெடுகிறது . 


வா : 


அம்மனோ விகார உபஸம்க்யானம் 
அதனால் செய்யப்பட்டது என்ற பொருளைச் சுட்டும் தத்தித ஒட்டுக்கு முன் 
நிற்கும் அஸ்மன் இன் இறுதி அன் கெடும் . 
ஆஸ்ம: மற்ற பொருட்களில் ஆஸ்மன : 


வா: சர்மண : கோஸ உபஸம்க் பானம் 
உறை என்ற பொருளைச் சுட்டும் தத்தித ஒட்டுக்கு முன் நிற்கும் சர்மன் 
இன் அன் கெடும் . சார்ம ; ( 4.3.123 ) மற்றது சார்மண : 


வா: ஸு ன ஸங்கோச உபஸம்க் 2யானம் சுருங்குதல் என்ற 
பொருளைச் கட்டும் தத்தித ஒட்டுக்குமுன் நிற்கும் ‘ ஸ் வன் இன் அன் 
கெடும் . ஸெ ௗவ : ( 4.3.120 ) மற்றது ஸெ வன: 


205 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வா : 


அவ்யயானாம் ச ஸாயம்ப்ராதிகாத் யர்த முப ஸம்க்யானம் 
ஸாயம்ப்ராதிக போன்ற அவ்யயங்கள் டி (இறுதியசை ) கெட்டு 
ஆக்கப்படுபவை ஸாயம்ப்ராதிக :, பௌன : புனிக :, பாஹ்ய:, கௌதஸ்குத : 
( இவைகள் ட ஞ் ஒட்டிணைக்கப்பட்டு ஆக்கப்பட்ட சொற்கள் ( 4.3.11 ) . 
ஆனால் ட் யு , ட்யுல் இணைக்கப்படும்போது அவ்வாறாகாது . 
ஆராதீய :, ஸாஸ்வதிக : ஸாஸ்வத : ஆகியவைகளில் டி லோபம் 
காணப்படவில்லை . பாணினியே சூ .2,4.9 இல் ஸாஸ்வதிக என்ற சொல்லைப் 
பயன்படுத்தி இந்தப் புறனடையை காட்டியிருக்கிறார் . 


6.4.145 அஹ்னஷ்ட கோரேவ 

தத் தி த வொட்டான ட ( ச் ) ( 5.4.91, க 2 ( 5.1.87 ) ஆகியவைகள் தொடர்ந்து 
வரும்போது அஹன் பகல் ( ப அடிச்சொல் ) இன் இறுதியசை 
( கடைசியிலமையும் உயிரெழுத்துடன் ) கெடும் . 
தீ M + அஹன் + டச் ( 5.4.91 ) = த் M + அஹ் 09 + அ = த் வியஹ இரண்டு 
நாள்பொழுது ; வி + அஹன் + க = த்வி + அஹ் 09 ஈன: -ஷ = த்வ்யஹீன : 
இரண்டு நாட்களில் முடித்த ஆனால் அஹன் + L ஞ் : ஆஹ் 8 ன் - அகம் 
ஆஹ்னிகம் தினசரி , பகலினுடைய 


வா : 


. 


அஹ்ன: ஸமூஹே கோ வக்தவ்ய : 
சேர்க்கை , கூட்டம் என்ற பொருளில் அஹன் உடன் க வரும் . அது ஒரு 
வேள்வியைக் குறிக்கும் . 
அஹீன : ( அஹன் + க 4.2.42 ) “ ஒரு வேள்வியின் பெயர் " ட க வுக்கு முன் 
நிற்கும் அஹன் இன் அன் முத்திய சூத்திரத்தின்படி மறை ந்திருக்கும் . 
ஆயினும் இச்சூத்திரம் 

கட்டுப்பாடு அல்லது 
வரையறைக்குட்படுத்துகிறது . வேறு தத்திதவொட்டுத் தொடரும்போது 
அஹன் இன் அன் மறையாது . இவ்விரண்டு ஓட்டுக்கள் தொடரும் 
போதுதான் அவ்வாறாகும் என்று இவ்விதி ஒரு கட்டுப்பாடு அமைக்கிறது . 
ஆகையால் அஹன் + L ஞ் = ஆஹ்னிகம் ( 5.1.79 ) ஏவ என்ற சூத்திரத்தில் 
காணப்படும் சொல் , ட , க வுக்குமுன் நிற்கும் அன் ஐ இறுதியில் கொண்ட 
மற்ற சொற்களிலும் அன் மறையும் அஹன் மட்டு மல்ல என்று சுட்டும் . 
சூ .6.4.169 விதிக்கப்பட்டிருக்கும் ஆத்மன் , அத்வன் என்ற சொற்களோடு 
க வரும்போது அன் கெடாது என்ற புறனடையிலிருந்து இது 
ஊகிக்கப்படும் . 


6.4.146 ஓர் குண : 

தத்திதவொட்டுக்கு முன் நிற்கும் ( ப அடிச் சொல்லினீறாக அமையும் ) உ 
( குறில் நெடில் ) வுக்கு அதன் குண ’ எழுத்து பதிலியாகும் . 
பப்ரு + யஞ் ( 4.1.106 ) = பப்ரோ + y = பாப்ரவ்ய ( 6.1.79 ); மாண்டவ்ய: ( = 
மாண்டு ) ஸங்கு + யத் ( 5.12 ) = ஸ ங்கோ + யத் = ஸ ங்கவ்பம் தாரு ஆப்புக்குத் 


தகுந்த மரம் 


முனைவர் கு . மீனாட்சி 


206 


பிசவ்ய : ( பிசு ) கார்பாஸ : கமண்டலவ்யா ( கமண்டுலு ) ம்ருத்திகா பரஸவ்யம் 
(பரஸு ) அய ஒரோத் என்ற சூத்திரத்தை எளிதாக அமைந்திருத்திருக்கலாம் . 
ஆயினும் குண என்ற ஸம்க் 3 ஞாவை இங்கு சேர்த்து அமைக்கப் 
பட்டிருப்பதின் நோக்கம் என்னவென்றால் " ஸம்க்ஞாபூர்வகோ விதிரனித்ய : 
என்ற பரிபாஷா இருப்பதை நினைவு கூர்வதற்காக இதன் பொருள் வருமாறு 
ஒரு ஸம்க்ஞாவினால் விதிக்கப்பட்ட விதி எல்லா இடங்களிலும் பொதுவாக 
செயற்படாது . ஆகவே இச்சூத்திரம் அநித்யம் ஆகும் . ஆகையால் 
ஸ்வயம்புவ: என்ற சொல் ஸ்வயம்பு என்ற சொல்லிலிருந்து குணம் எழுத்து 
வராமல் தருவிக்கப்படும் . ( பார்க்க 7.4.30 ) 


6.4.147 டேர்லோப : அகத்ர்வா : 

கத் ரு வைத்தவிர்த்த மற்ற உ’விற்று ப அடிச்சொற்கள் - என்ற தத்தித 
வொட்டுக்கு முன் நிற்கும்போது அவைகளின் ஈறுகெடும் . 
கமண்டு லு + L " ஞ் = காமண்டு ல் 8 + ஏய = காமண்ட லேய 
கத் ரூ + ட க் ( 4.1.120 ) = காத் ரோ + ஏய ( 6.4.146; 7.2.118 ) = காத் ர வேய 
( 6.1.78 ) 


6.4.148 யஸ்யேதி ச 

உயிரெழுத்து அல்லது அரையுயிர் ய் வை முதலாகக் கொண்ட தத் தித ஒட்டு 
அல்லது ஈத் ( = ஈ பெண்பாலொட்டு ) ஆகியவற்றிற்கு முன் நிற்கும் ப 
அடிச்சொல்லினீறான இ அல்லது அ கெடும் . 
த க்ஷ + இஞ் ( 4.1.95 ) + X ஷ் ( 4.1.65 ) = தாக்ஷ் 8 - இ + ஈ = தாக்ஷ- ஈ , : 
தர்r தக்ஷனின் வம்சத்தில் பிறந்த பெண் து லி + L ‘ க் ( 4.1.122 ) = 
தெ ௗல் 9 - ஏய = தெ 3ளலேய த க்ஷ + இஞ் : தாஜீஇ = தாக்ஷி: “தக்ஷனின் 
வம்சத்தில் பிறந்த ஆண் : குமார + X ப் ( 4 .1.20 ) = குமார் 8 - ஈ ( 6.1.161 ) 
குமாரி 


வா 


யஸ்யேத்யௌங் : ஸ்யாம் ப்ரதிஷேத " வக்தவ்ய 
ஸி ( ஈ ) ( முதல் , இரண்டாம் வேற்றுமை ( நபும்ஸக ) இருமை ) யின் பதிலியானால் 
( 7.1.18 ) இந்த ஈ அவ்வாறாவதற்குத் தடை . சில ஆ வீற்றுப் 
பெண்பாற்சொற்களம் அவ்வாறே , இந்த ஈ க்கு முன்னால் நிற்கும் இ ஆ 
கெடா . காண்ட + ஈ = காண்டே ஸௌர்ய + ஈ = ஸௌர்யே 


வா : 


இயங்வங்ப்யாம் லோபோ பவதி விப்ரதிஷேதே * ன இயங் , உவங் 
ஆகியவைகள் லோப ( மறைதல் ) ஒரே சமயத்தில் செயற்பட வேண்டிய சூழலில் 
லோபம்தான் நிகழும், ஸ்ரீ , ப்ரூ ஆகியவைகளுடன் இயங் உவங் வரும் . 

ஸ்ரியௌ , ஸ்ரிய : 
ப்ரூ + ஔ = ப்ருவௌ , ப்ருவ : கமண்டலு + கட " ஞ்( 4.1.137 ) = காமண்டலேய : 
( உ மறைதல் ) 
வத்ஸப்ரி + LC ( 4.1.135 ) இங்கு 6.4.77 , 6.4.148 இரண்டையுமே 


ஸ்ரீ + ஔ : 


207 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


பயன்படுத்தலாம் . ஆனால் , முன்னால் குறிப்பிட்டதைப் பின்னுக்குத் தள்ளி 
6.4.148 முன்னுக்கு வரும் . ஆகையால் வாத்ஸப்ரேய :, லேகாப்ரேய 


6.4.149 ஸூர்ய திஷ்யாக ஸ்த்ய மத்ஸ்யானாம் ய உபதாயா: 

பீத் அடிச் சொற்களான ஸூர்ய சூரியன் , திஷ்ய ஒரு நட்சத்திரத்தின் பெயர் 
அகஸ்த்ய ஒரு முனிவரின் பெயர் மத்ஸ்ய மீன் ஆகியவைகளைத் 
தொடர்ந்து ஈத் (ஈ பெண் பாலொட்டு ), உயிரெழுத்து அல்லது ய் வை முதலில் 
கொண்ட தத்தித வொட்டுக்குள் நிற்கும்போது . அவ்வடிச் சொற்களின் 
ஈற்றயலான ய் கெடும் . 
ஸூர்ய + அண் ( 4.1.112 ) + நீப் ( 4.1.15 ) - ஸௌர்ய் + அ + ஈ ( 4.1.118 ) = 
ஸௌர்ய் + 8 - ஈ = ஸௌர் ஈ = ஸௌர் பலாக “ சூரியன் இருக்கும் 
திசைக்குச் சமமான திசையில் பறக்கும் கொக்கு " திஷ்ய + அண் - தைஷ்ய 
8 அ = தைஷ்ய: 
திஷ்யேண யுக்த : கால : " திஷ்ய நட்சத்திரத்திலமையும் நேரம் " அக ஸ்த்ய + 
அண் + நீப் = ஆக ஸ்தீ “ அகஸ்தியனின் வமிசத்தில் பிறந்த பெண் 
மத்ஸ்ய + X ஷ் = மத்ஸி 


வா : 


மத்ஸ் யஸ்ய ங்யாமி தி வக்தவ்யம் 
பெண்பாலொட்டான ஈ ( X } க்கு முன் மத்ஸ்ய நிற்கும் போதுதான் ய் கெடும் . 
ஆகவே மத்ஸ்ய ஸ்ய இத * ம் மாம்ஸம் - மாத்ஸ்யம் 


வா : 


ஸூர்யாக ஸ்த்யயோஸ் சே சண்யாம் ச 
ஸூர்ய , அகஸ்த்ய என்ற சொற்களின் ய் , அகைளைத் தொடர்ந்து ச ஈ 
(பெண்பாலொட்டு ) நிற்கும்போது கெடும் . 
ஸெவரீய ( ச ) , ஸௌரீ ( ஈ ) ஆ கஸ்தீய :, ஆக ஸ்தீ 
ஆனால் ஸௌர்யம் சரும் நிர்வபேத் ஸூர்ய + அண் = ஸௌர்யம் (4.1.114) 
ஆக ஸ்த்ய 


வா : 


திஷ்யபுஷ்யயோர் நக்ஷத்ராணி 
திஷ்ய , புஷ்ய ஆகியவைகள் நட்சத்திரங்களின் பெயரைச் சுட்டும் போதுதான் 
ய் கெடும் . திஷ்யேண நக்ஷத்ரேண் யுக்த : கால : தைக்ஷ:, பௌஷ: ( 4.2.3 ) 


வா : 


அந்திகஸ்ய தஸி காதி லோப ஆத் யுத ரத்தம் ச 
அந்திக என்ற சொல்லைத் தொடர்ந்து தஸி நிற்கும்போது , அச் ரெசல்லின் 
க கெடும் . தருவிக்கப்பட்ட சொல்லின் முதலசை உதாத்த சுரம்பெறும் . 
அந்தித :, அந்திதோ ந தூ ராத் 


வா : 


தமே தர்தே ஸ் ச 
தம் என்றவொட்டு தொடர்ந்து நிற்கும்போது அந்திக வின் திக வும் கெடும் 
அதாவது , திக ( அ ) க கெடும் . 


முனைவர் கு . மீனாட்சி 


208 


அந்தம அல்லது அந்திதம் , 
அக் " னே த்வம் நோ அந்திம ;, 
அந்திதமே அவரோஹதி 


வா : 


காதி லோபே பீஹுலமிதி வக்தவ்யம் 
அந்திக வின் க இரண்டாவது உறுப்பினருக்கு முன் பல வகையில் கெடும் . 
அந்திகே ஸ்த 3 தி = அந்திஷத் ( ஸ் > ஷ் 8.3.106 ) 


வா : 


யே ச 


ய ஒட்டுத் தொடரும்போது ம அந்திக வின் க கெடும் . அத்திய: ( = அந்திக 
+ யத் 4.4.110 ) 


6.4.150 ஹல : தத் தி *தஸ்ய 

ஈ (பெண்பாலொட்டு ) க்கு முன் நிற்கும் ( ப , அடிச் சொல்லின் ஈற்றயலான 
ய் ) மெய்யெழுத்தைத் தொடர்ந்து அமையும் தத்தித வொட்டின் ய் 
ஆகும்போது கெடும் . 
கர்க + யஞ் (4.1.105 ) = கார்க் - ய + X ப் ( 4.1.16 ) = கார்க் 99 + ஈ ( 6.4.148 , 
150 ) = கார்கீ ஆனால் காரிகா + தக் ( 4.1.120 ) + நீப் ( 4.1.15 ) = காரிக் 8 + ஏய 
+ ஈ = காரிக் + ஏய் / ஈ = காரிகேயி ( 6.4.148 ) வைத் 3 ய + B ஷ் ( 4.1.48 ) = 
வைத் - 0 - 0 - ஈ = வைதீ மருத்துவனின் மனைவி 


. 


6.4.151 ஆபத்யஸ்யச தத் தி தே அதாதி 

( ப அடிச் சொல்லின் ) “ அந்த வமிசத்தில் பிறந்த ” என்ற பொருளைச் சுட்டும் 
ஒட்டின் ஈற்றயலான ப் மெய்யெழுத்தைத் தொடர்ந்து நின்று , அதற்குப் பின் 
ஆ என்ற எழுத்தை முதலாகக் கொள்ளாத ( அனாதி ) தத்தித ஒட்டு 
வரும்போத அந்த ய் கெடும் . 
க ர்க் ய ( 4.1.105 ) + வுன் ( 4.2.37 ) - கார்க் + 8 அ + வுன் = கார்க் 8 
அக : 
கார் கக " கர்கனின் வமிசத்தில் பிறந்தவர்களின் கூட்டம் " ஆனால் கார்க்ய 
+ பக் ( 4.1.101 ) : கார்கய் + ஆயன ( 6.4.148 ) = கார்க்யாயண (8.4.2) 
" கார்க்ய ணவின் வழித் தோன்றல் " காரிகேயி : 


- 


6.4.152 க்யச்வ்யோஸ் ச 

ப அடிச்சொல்லின் , " அந்த வமிசத்தில் பிறந்த " என்ற பொருளைச் சுட்டும் 
ஒட்டின் ஈற்றயலான ய் மெய்யெழுத்தைத் தொடர்ந்து நின்று அதற்குப்பின் 
க்ய ( -க்யச் , க்யங் ), ச்வி ஒட்டுக்கள் வரும்போது அந்த ய் கெடும் . 
1. க்ய ; வாத்ஸ்ய + க்யச் + ஸப் + திப் ( 3.1.8 ) = வாத்ஸ் அ + க்யச் + 

அ + 
வாத்ஸ்ய - அ - தி = ( 7.4.33 ) = வாத்ஸ்யதி ( 6.1.97 ) 
2. ச்வி வாத்ஸ் - ய + ச்வி + பவதி: வாத்ஸ் - 8 + ச்வி + பவதி = வ 
ாத்ஸிபவதி ( 7.4.32 ) ஆனால் ஸாங்காஸ்யாயதே , ஸாங்காஸ் யபூ த : 
காரிகேயயதி , காரிகேயீ பூத : 


- 


209 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


6.4.153 பில்வகாதி ப்யஸ்ச ஸ்ய லுக் 

பி ல்வக முதலியப் அடிச் சொற்களின் பின்னாலிணைக்கப்படும் ச ஒட்டு 
உயிரெழுத்து அல்லது ய் பை முதலில் கொண்ட தத்தித வொட்டுக்களுக்கு 
முன் அவ்வடிச் சொல் நிற்கும்போது ச ஒட்டு கெடும் ( லுக் ) இவைகள் 
நடாதி வகுப்பின் கீழ்க் கூறப்பட்டவை . இவைகள் ச ஒட்டுத் தொடர்ந்து 
வரும்போது குக் ( 4.2.91 ) ஆக மம் இறுதியில் பெறும். 
பில்வ + குக் + ச ( 4.2.91 ) + டாப் : பி ல்வ + க்சி - ஈய + ஆ = பி ல்வ க்ய் 8 - 
ஆ = பில்வக்யா : தஸ்யாம் பவ: பில்வ + குக் + ச + டாப் + அண் : பில்வ - 
குக் + ச + ஆ + ஆண் = பி ல்உ - க் - 9 - 8 + அண் (6.4.64 ) = பைல்வ 
- க் “ வில்வமரக் காட்டில் விளையும் " வேணுகீயா : வைணுகா:, வேத்ரகியா: 
வைத்ரகா : வேதஸக்யா:, வைதஸகா :, 
த்ருணகீயா:, தார்ணாக:, இஹுக்யா: ஐக் ஷுக : காஷ்ட கீயா; காஷ்ட கா 
கபோதக்யா:, கபோதகா: 


வா : 


. 


க்ருஞ்சா ஹரஸ்வத்வம் ச 
க்ருஞ்சா வினீறான ஆ குறிலாகும் . 
க்ருஞ்சகீயா;, க்ரௌஞ்சகா; 
ச ஒட்டைத் தனியாக இச்சூத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதன் காரணம் , 
இவ்வொட்டு மாத்திரந்தான் கெடும் . ஆகமமான க் அல்ல என்பதைச் 
சுட்டுவதற்காகத்தான் . இல்லா விட்டால் ஸன்னி யோக 
ஸி ஷ்டானாமன்யதராபாயே உபயோரபி அபாவ : அதாவது இரண்டு 
பொருட்களைச் சேர்த்து விதித்திருக்கும்போது அவைகளில் ஒன்று கெடும் 
என்று கூறினால் , மற்றதும் கெடும் என்று பொருட்படும் . இதைத் 
தவிர்க்கத்தான் ச வை மட்டும் தனியாகக் குறிப்பிட்டு அது கெடும் என்று 
இச்சூத்திரம் கூறுகிறது . லுக் மறைதல் , ஈய என்றவொட்டு முழுவதும் 
மறையும் ய் மாத்திரமல்ல என்று கட்டும் . 


6.4.154 துரிஷ்டே ” மேயஸ்ஸ 

இஷ் ட ன் , இமனிச் , ஈயஸுன் என்ற வொட்டுக்களுக்கு முன் நிற்கும் த்ரு 
கெடும் ( லோப ) 
1 ) க்ரு + த்ரு + இஷ்ட ன் = கர் - 9 + இஷ்டன் = கரிஷ்ட ; ஆஸுதிம் கரிஷ்ட .2 . 
2 ) து ஹ் + த்ருச் + ஈயஸுன் + X ப் ( 4.1.6 ) = தோஹ் + த்ரு + ஈயஸ் 
( 7.3.84 } = தோஹ் + 89 + ஈயஸ் = தோஹீயஸீ தே " னு : 
அடுத்த சூத்திரத்திற்காக இமனிச் இங்கு சேர்ந்துக் கூறப்பட்டிருக்கிறது . 


- 


- 


6.4.155 டே : 

இஷ்ட ன் : இமனிச் , ஈயஸுன் தொடர்ந்து வரும்போது ப அடிச்சொல்லின் 
டி ( அதாவது மெய்யெழுத்துடன் சேர்ந்த இறுதி உயிர் ) கெடும் ( லோப ) 
லகு + இஷ்ட ன் = லகிஷ்ட 


_10 


முனைவர் கு . மீனாட்சி 


லகு + இமனிச் = லகிமன் 
லகு * + ஈயஸுச் = லகீயஸ் 


வா : 


ணாவிஷ்டவத ப்ராதி பதி கஸ்ய கார்யம் பவதீதி வக்தவ்யம் 
E (இயக்குவினையொட்டு ) தொடர்ந்து வரும் பிராதிபதிகம் . இஷ்ட ஒட்டுத் 
தொடர்ந்து வரும்போது எந்தெந்த மாற்றங்கள் ஏற்படுமோ 
அம்மாற்றங்களெல்லாம் அடையும் . அம்மாற்றங்கள் வருமாறு : 
1 ) பும் வத் பாவ . பெண்பாற்சொல் , ஆண்பாலாக மாறும் . காட்டாக 
ஏனீமாசஷ்டே ஏதபதி ; ஸ் யேத இஷ்ட , தஸிலாதி ஒட்டுக்களைச் சேர்ந்தது . 
அது ( பெண்பாற் சொற்களை ) ஆண்பாலாக்கும் ( 6.3.35 ) 
2 ) ரபாவ - ரு ஐ ர வாக்கும் பருந்து மாசஷ்டே - ப்ரத யதி ம்ரத யதி ( பார்க்க 
6.4.161) 
3 ) டி லோப - டி கெடுதல் படுமாசஷ்டே படயதி , லக யதி 
4 ) யனாதி பரம் - அதாவது சூ .6.4.156 ஐப் பயன்படுத்தல் . ஸ்தூலமாசஷ்டே 
ஸ்த வயதி பாரத்வாஜ சீடபரம்பரையின் கருத்துப்படி மேலும் மூன்று 
மாற்றங்கள் அடையும் 
5 ) வின் மதோர் லுக் - ஸ்ரக் விணமாசஷ்டே - ஸ்ரஜயதி : வஸுமந்தமாசஷ்டே 
- வஸயதி ( பார்க்க 5.3.65 ) 
6 ) கன் விதி - யுவன் , அல்ப ஆகியவைகளுக்கு கன் பதிலியாதல் (5.3.64 ) 
யுவானமாசஷ்டே அல்லது அல்பமாசஷ்டே கனயதி 
7 ) ப்ராதி பதிலியாக வருதல் ( 6.4.157 ) ப்ரிய மாசஷ்டே ப்ராபயதி 


6.4.156 ஸ்தூல தூர யுவ ஹ்ரஸ்வ க்ஷிப்ரக்ஷத் ராணாம் யணாதிபரம் பூர்வஸ்ய 


சகு ண : 


இஷ்டன் இமனிச் , ஈயஸுச் ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் ( ப " 
அடிச்சொல் ) ஸ்தூ ல பெரிய , தூ ர , யுவன் இளைய , ஹ்ரஸ்வ குறுகிய 
க்ஷிப்ர விரைவாக க்ஷத் ர சிறிய ஆகியவைகளின் அரையுயிரிலிருந்து 
தொடங்கி - இறுதியசை கெடும் ( லோப ) அதற்குமுன் நிற்கும் உயிர் 
குணமாகும் . 
1 ) ஸ்தூல + இஷ்டன் = ஸ்தே r + 09 - இஷ்ட = ஸ்த விஷ்ட 
ஸ்தூ ல + இமனிச் = ஸ்த விமன் 
ஸ்தூ ல + ஈயஸுன் = ஸ்த வியஸ் 
2 ) தூ ர - த விஷ்ட , த விமன் , த வியஸ் 
3 ) யுவன் - யனிஷ்ட , யவிமன் , யனீயஸ் 
4 ) ஹ்ரஸ்வ - ஹ்ரஸிஷ்ட , ஹ்ரஸிமன், ஹ்ரஸியஸ் 
5 ) க்ஷிப்ர - க்ஷேபிஷ்ட, க்ஷேபிமன், க்ஷேபீயஸ் 
6 ) க்ஷத்ர - க்ஷோதி ஷ்ட, க்ஷோதி மன் , க்ஷோதீயஸ் 


6.4.157 ப்ரிய ஸ்திர ஸ்பிரோரு பீஹுல குரு வ்ருத் த * த்ருப்ர தீர்க 

வ்ருந்தாரகாணாம் ப்ர ஸ்த ஸ்ப வர் பம்ஹி கர் வர்ஷி த்ரப் த்ராக் " 


211 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வ்ருந்தா: 
(இஷ்டன் , இமனிச் , ஈயஸுன் என்ற வொட்டுக்களுக்கு முன் நிற்கும் பி அடிச் 
சொற்களான ) ப்ரிய பிடித்த ஸ்திர உறுதியான . ஸ்பிர பருமனான . உரு 
‘ அகலமான , அகன்ற , பெரிய , ஹுல அடத்தியான , அடர்ந்த , குரு 
பளுவான , வ்ருத் த மிகுதியாக்கு , த்ருப்ர திருப்தியான , தீர்க நீளமான . 
வ்ருந்தாரக சிறந்த என்பவைகளுக்கு முறையே ப்ர , ஸ்த , ஸ்ப , வர் பம்ஹி , 
க ர் , வர்ஷி , த்ரப் , த் ராக் , வ்ருந்த ஆகியவைகள் பதிலியாக வரும். 
1 ) ப்ரிய + இஷ்டன் : ப்ரேஷ்ட ப்ரிய + இமனிச் = ப்ரேமன் . 
ப்ரிய + ஈயஸுன் : ப்ரேயஸ் 
2 ) ஸ்திர - ஸ்தே ஷ்ட , ஸ்தே யஸ் 
3 ) ஸ்பிர - ஸ்பேஷ்ட , ஸ்பீேயஸ் 
4 ) உரு - வரிஷ்ட , வரிமன் , வரீயஸ் 
5 ) பீஹுல - பீம்ஹிஷ்ட , சம்ஹிமன், பீஹீயஸ் 
6 ) குரு - கரிஷ்ட , கரிமன், கரியஸ் 
7 ) வ்ருத் த - வர்ஷிஷ்ட , வர்ஷீயஸ் 
8 ) த்ருப்ர - த்ரபிஷ்ட , த்ரபியஸ் 
9 ) தீர்க - த்ராகிஷ்ட , த்ராகிமன் , த்ராகீயன் 
10 ) வ்ருந்தாதக - வ்ருந்தி ஷ்ட , வ்ருந்தீயஸ் 
ப்ரிய , உரு , குரு, பீஹுல , தீர்க ஆகியவைகள் ப்ருத் வாதி வகுப்பைச் 
சேர்ந்தவை . இவைகள் இமனிச் ஒட்டோடுவரும் . மற்றவைகளுடன் 
இவ்வொட்டு இணைக்கப்படமாட்டாது . ஆகையால் இவைகளை 
எடுத்துக்காட்டுகளாக குறிப்பிடவில்லை . 


6.4.158 பீஹோர் லோபோ பூ ச பஹோ: 

இமனிச் , ஈயஸுன் என்ற ஒட்டுக்களின் இ , ஈ பீஹு என்ற சொல்லுக்குப் 
பின் வரும்போது கெடும் ( லோப ). 
பீஹு வுக்குப் பதிலியாகும் . 
uy + இமனிச் = பீஹு + இமன் = பூ + 8 மன் = பூ * மன் ; பனூ + ஈயஸுன் 


- பூயஸ் 


பீஹு ப்ருத் வாதி வகுப்பைச் சேர்ந்தது . ஆகவே இமன் ஒட்டு இத்துடன் 
இணைக்கப்படும் ( 5.1.122 ) 

பஹவை இங்கு திரும்பவும் கூறப்பட்டதன் 
காரணம் . பூ பதிலியாக வருவது ஸ்தானியான ப ஹு வுக்குத்தான் 
அதனுடனிணைக்கப்படும் ஒட்டுக்களுக்கல்ல என்று சுட்டுவதற்காக . 


6.4.159 இஷ்ட ஸ்ய யிட் ச 
இஷ்ட என்ற ஒட்டுக்கு முன் 

பஹு வின் பதிலியாக வரும் பூ நி 
ற்கும்போது , இஷ்ட வுக்கு முன் யிட் ஆகமம் வரும் . 
பீ Y + இஷ்டன் = பூ + யிட் + இஷ்ட = பூ " யிஷ்ட மேற்சூத்திரத்தில் கூறிய 
இ மறைதலை யிட் ஆகமம் தடுக்கிறது . யிட் டின் இ உச்சரிப்புக்காகப் 


முனைவர் கு . மீனாட்சி 


212 


பயன்படுத்தப்பட்டிருக்கிறது . ய் தான் உண்மையான ஒட்டு . 


6.4.160 ஜ்யாத தீ யஸ : 

ஈயஸுன் என்ற ஒட்டு . ஜ்யா ’ ( ப்ரஸாஸ்ய அல்லது வ்ருத் த 5.3.61, 62 
என்பவைகளின் பதிலி ) வுக்குப் பின் இணைக்கும்போது , அவ்வொட்டின் 
முதலெழுத்துக்கு ஆத் ( ஆ ) பதிலியாக வரும் . 
ஜ்ய + ஈயன் = ஜ்ய + ஆயஸ் = ஜ்யாயஸ் 


6.4.161 ரரூ தோ ஹலாதே ர் லகோ : 

இஷ்ட ன் , இமனிச் , ஈயஸுன் என்றவொட்டுக்களுக்கு முன் நிற்கும் ப அடிச் 
சொல்லின் பெய்யெழுத்தைத் தொடர்ந்து நிற்கும் ரு த் ( ரு ), லகு அசையாக 
அமையும் போது , அந்த ரு வுக்கு ர பதிலியாக வரும் . 
ப்ரு து இஷ்டன் ப்ரத் 8 இஷ்ட ன் ( 6.4.150 ) ப்ரதிஷ்ட , ப்ரதிமன் , ப்ரதீயஸ் 
ஆனால் ரு ஜு - ரு ஜிஷ்ட , ரு ஜிமன் , ரு ஜீயஸ் இந்த விதி ப்ரு து , ம்ரு து , 
ப்ரு ஸ , க்ரு ஸ , த்ரு ட , பரிவ்ருட " என்ற ஆறு சொற்களில்தான் இவ்விதி 
பயன்படுத்த வேண்டும் . மற்றவைகளில் அல்ல . ஆகவே , க்ரு த , மாத்ரு , 
ப்ராத்ரு ஆகியவைகளில் செயற்படாது . க்ருதயதி , மாதயதி , ப்ராதபதி 


6.4.162 விபாஷர்ஜோஸ் சந்த ஸி 

( இஷ்டன் . இமனிச் . ஈயஸுன் என்ற வொட்டுக்கள்) . ரு ஜு நேரான என்ற 
ப அடிச் சொல்லுக்குப்பின் நிற்கும்போது , அச்சொல்லின் ரு வுக்கு ர 
விருப்பாக வேதமொழியில் பதிலியாக வரும் . 
ரு ஜிஷ்ட அல்லது ரஜிஷ்ட 
ரு ஜிமன் அல்லது ரஜிமன் 
ருஜீயஸ் அல்லது ரஜீயஸ் 


6.4.163 ப்ரக்ருத்யைகாச் 

( இஷ்ட ன் , இமனிச் , ஈயஸுன் என்ற வொட்டுக்கள் ) ஓரசை ப 
அடிச்சொல்லைத் தொடர்ந்து நிற்கும்போது , அவ்வடிச் சொல் / 
மாற்றமடையாது . ( ப்ரக்ருதி ) அதாவது அதன் மூலவடிவம் நீடித்து நிற்கும் , 
ஸ்ரஜ் + வின் ( 5.2.121 ) = இஷ்டன் = 
ஸ்ரஜ் + 8 ( 5.3.65 ) = இஷ்ட : 
ஸ்ரஜிஷ்ட , ஸ்ரஜியஸ் 
ஸ்ருச் + மதுப் = ஸ்ருச் + வத் ( 8.2.10 ) + ஈயஸுன் = ஸ்ருச் + 8 ( 5.3.65 ) + 
ஈயஸுன் = ஸ்ருசீயஸ் . ஆனால் வஸு + மதுப் + இஷ்டன் = வஸ் 8 ( 6.4.155 ) 
+ 8 ( 5.3.65 ) + இஷ்ட = வஸிஷ்ட . 


வா : 


ப்ரக்ருக்யா அகே ராஜன்ய மனுஷ்ய யுவான : 
அக என்ற வொட்டுத் தொடரும்போது , ராஜன்ய, மனுஷ்ய , யுவன் என்ற 
சொற்களின் மூல வடிவங்கள் மாற்ற மடையாமல் நீடித்து நிற்கும் . 


213 


பயணிகரியின் அஷ்டாத்தியாயி 


ராஜன்யகம் , மானுஷ்யகம் 6.4.151 இல் விதிக்கப்பட்ட ய் கெடுதலை இது 
தடுக்கிறது . 
யௌவனிக : இளைமை ( யுவன் + வுஞ் ( 5.1.133 ) இங்கு 6.4.144 இல் விதி 
க்கப்பட்டபடி டி கெடாது . 


6.4.164 இனண்யனபத்யே 

அந்த வமிசத்தில் பிறந்த என்ற பொருளைச் சுட்டாத அண் ஒட் டுக்கு முன் 
நிற்கும் அடிச்சொல்லினிறுதியிலமையும் இன் மாற்றமடையாது . 
ஸம் கூட + இணுன் ( 3.3.54 ) + அண் ( 5.4.15 ) = ஸாம் - கூட் 8 - இன் + 
அண் : ஸாம் கூடினம் பெருந்தீ பெருங்கலகம் ஸ்ரக் வின் + அண் 
( 4.3.130 ) = ஸ்ரக் விணம் மாலையணிந்து கொண்டிருப்பவளைச் சேர்ந்த 
அவன் தொடர்பான ஆனால் மேதாவின : அபத்யம் மைதா ": 


6.4.165 காதி வித தி கே ஸி க ணி பணினஸ் ச 

" அந்த வமிசத்தில் பிறந்த " ( அபத்ய ) என்ற பொருளைச் சுட்டும் அண் 
ஒட்டுக்கு முன் நிற்கும் . காதி ன் , வித தின் , கேஸி ன் , க ணின், பணின் 
ஆகியவைகளும் இயல்பாகும் . (ப்ரக்ருதி ) 
காதினோ அபத்யம் 
காதின் + அண் = காதி ன:, 
வைத தி ன;, கைஸின:, காணின , பாணின: 
இல்விதி அபத்ய ஒட்டும் பயன்படுத்தப்படுமென்று சுட்டுகிறது . 


6.4.166 ஸம்யோக ாதி ஸ் ச 
அண் ஒட்டுக்கு முன் நிற்கும் இன் னையிறுதியில் கொண்ட ப 

அடி 
சொல்லின் இன் கூட்டு மெய்களுக்குப்பின் அமையுமானால் அந்த 
அடிச்சொல்லின் மூலவடிவம் மாறாமல் நீடித்து நிற்கும் 
ஸங்க் - இன் + அண் ( 4.1.92 ) = ஸாங்கி ன : 
" ஸங்கின் என்பவனின் வமிசத்தில் பிறந்தவன் " 
வஜ்ரின் - வாஜ்ரிண : 


6.4.167 அன : 


. 


அன் னையிறதியில் கொண்ட ப அடிச் சொல் அண் (மேலே கூறப்பட்ட 
அந்த வமிசத்தில் பிறந்த அல்லது அந்த வமிசத்தைச் சேராத ஆகிய இரண்டு 
பொருட்களைச் சுட்டும் போதும் ) தொடர்ந்து வரும்போது , அன் 
மாற்றமடையாது . 
ஸாமன் + அன் ( 4.3.120 ) = ஸாமன , வைமன ; 


6.4.168 யே ச அபாவ கர்மணோ; 

ய் இல் தொடங்கும் ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் அன் இல் முடியும் ப அடிச் 


முனை வர் கு . மீனாட்சி 


214 ) 


பட்ட 


சொல் , ஒரு நிலைமை , அல்லது செயல் என்ற பொருளைச் சுட்டாமல் 
அமையும் போது , அதனிறுதி அண் மாற்றமடையாது . 
ஸாமன் + பத் ( 4.4.98 ) ; ஸாமன்ப : ஸாமனுக்குத் தகுந்தவன் ’ ஆனால் ராஜன் 
+ யக் = ராஜ் 8 + யம் ( 6.4.144 ) = ராஜ்யம் அரசனின் நிலை அல்லது செயல் 


6.4.169 ஆத்மாத் வானௌ கே 

க ஒட்டுக்கு முன் நிற்கும் ஆத்மன் அத்வன் என்ற ப அடிச் சொற்கள் 
மாற்றமடையா. 
ஆத்மன் + க ( 5.2.16 ) = ஆத்மனீன : தனக்குத் தகுந்த ; 
அத் "வன் + க ( 5.1.9 ) = அத் வனீன பிரயாணி ஆனால் ப்ரதி + ஆத்மன் + 
டச் ( 2.1.6 ; 5.4.108 ) = ப்ரதி - ஆத்ம் 8 - அ- ம் = ப்ரத்யாத்மம் ; ப்ரத்யத்வம் 
( 5.4.84 ) 


6.4.170 ந மபூர்வோ அபத்யே அவர்மண; 

வர்மன் என்ற சொல்லைத் தவிர்த்த ம வைத் தொடர்ந்து வரும் மற்ற அன் 
இல் முடியுஞ் சொற்கள், (ப அடிச் சொல் ) அந்தவ மிசத்தில் பிறந்த ( அபத்யே ) 
என்ற பொருளைச் சுட்டும் அண் ஒட்டுக்கு முன்னால் நிற்கும் போது அந்த 
அடிச்சொற்களின் மூலவடிவம் தொடர்ந்து நீடிக்காது அதாவது 
மாற்றமடையும் . 

ஷாமன் + ஸு ஷாம் 8 - அ ( 6.4.144 ) = ஸௌஷாம "ஸுஷாமன் 
என்பவனின் வமிசத்தில் பிறந்தவன் " ஆனால் ஸுத்வன் + அண் 
ஸௌத்வன : 
சர்மன் + அண் ( 4.2.10 ) = சார்மண : ( 6.4.167 ) “ தோலால் மூடப்பட்ட 
சக்ரவர்மண + அண் : சாக்ரவர்மண ; 


ஸ 


31 


வா : 


மபூர்வ ப்ரதிஷேதே * வா ஹிதநாம்ன இதி வக்தவ்யம் 
ஹிதநாமன் என்ற சொல் அண் ஒட்டு இணைக்கப்படும்போது விருப்பாக 
அதன் மூலவடிவம் மாற்றமடையாது . 
ஹைதநாம் , ஹைத நாமன : 


6.4.171 ப்ராஹ்மோ அஜாதௌ 

ப்ரஹ்மன் என்ற ( ப * அடிச் சொல்லின் ) இறுதி , அன் (விதிக்குப் புறம்பாக ) 
கெட்டு “ப்ராஹ்ம் " என்ற சொல் ஒரு இனம் என்ற பொருளைச் சுட்டாமல் 
அமையுமானால் ( அஜாதௌ ) ஆக்கப்படும் . ஆனால் ப்ரஹ்மன் + அண் : 
ப்ராஹ்மண : (6.4.167 ) “பிராம்மணன் ” இது 6.4.144 க்குப் புறனடை 


6.4.172 கார்மஸ் தாச்சில்யே 

வழக்கமான குணம் என்ற பொருளைச் சுட்டும்போது , கார்ம் என்ற சொல் 
ண ஒட்டிணைக்கப்பட்ட கர்மன் என்ற ப அடிச்சொல்லின் ‘ அண் 


215 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


( விதிக்குப் புறம்பாக ) கெடப்பட்டு ஆக்கப்பட்டது . 
கர்மன் + ண = கார்ம் 8 - அ = கார்ம : " சுபாவமாகவே சுறுசுறுப்பான " ஆனால் 
கர்மன் + அண் : கார்மணம் ( 5.4.36 ) 


14 


6.4.173 ஔக்ஷமனபத்யே 

" அந்த வமிசத்தில் பிறந்த " என்ற பொருளைச் சுட்டாமலமையும் ( அனபத்யே ) 
போது உக்ஷன் என்ற ப அடிச் சொல்லினிறுதி அன் கெட்டு ( விதிக்குப் 
புறம்பாக ) ஔக்ஷ என்ற வடிவம் கிடைக்கிறது . 
ஆனால் உக்ஷன் + அண் = ஔக்ஷ்ன் - அ ( 6.4.135 ) = ஔக்ஷ ( அத்ய என்ற 
பொருளைச் சுட்டும் ) 


6.4.174 தாண்டிநாயன ஹாஸ்தி நாயனா தர்வஸிக ஜைய்மாஸினேய வாஸிதாயனி 

ப்ரௌண ஹத்யதை வத்ய ஸாரவைக்ஷ் வாகமைத் ரேயஹிரண்மயானி 
கிழ்க்கண்ட 11 சொற்களும் நிபாதனங்கள்: 
1. தாண்டிநாயன - தண்டின் + பீக் ( 4.1.99 ) (இறுதி இன் நீடித்து நிற்றல் 
( 6.4.163 ) நிபாதனம் ) 
2. ஹாஸ்தி நாயன - ஹஸ்தின் + பீக் ( இறுதி இன் நீடித்து நிற்றல் ) 
3. ஆதர்வணிக - அதர்வன் + L ’ க் ( 4.3.63 ) ( இறுதி அண் நீடித்து நிற்றல் ) 
4. ஜைஹ்மாஸினேய - ஜிஹ்மாஸின் + L க் ( 4.1.123) (இறுதி இன் நீடித்து 
நிற்றல் ) 
5. வாஸிநாயனி - வாஸின் + பி 2 ஞ் ( 4.1.157 ) ( இறுதி இன் நீடித்து நிற்றல் ) 
6. ப்ரௌணஹத்ய - ப்ரூண - ஹன் + ஷ்யஞ் ( 5.1.124 ) ( ன் க்கு த் 
பதிலியாதல் ) 
7. தை வத்ய - தீவன் + ஷ்யஞ் ( த் பதிலியாக வருதல் ) 
8. ஸாரவ - ஸரயூ + அண் ( யூ வுக்கு வ பதிலியாதல் ) 
9. ஜக்ஷ்வாக - இக்ஷ்வாகு + அண் ( இறுதி உ க்கு 8 பதிலியாக வருதல் ) 
10. மைத்ரேய - மித்ர - யு + L ஞ் ( 4.1136 ) = மைத்ர் - ஏய ( 7.4.2 ) ( யு கெடுதல் ) 
11. ஹிரண்மய - ஹிரண்ய + மயுட் (4.3.143 ) = ( இறுதியசை ய கெடுதல் ) 


6.4.175 ரு த்வ்ய வாஸ்தவ்ய வாஸ்தன மாத் வீ ஹிரண்யயானி சந்த ஸி 

வேதமொழியில் கீழ்க்கண்ட ஐந்து சொற்களும் நிபாதனங்கள் 
1 ) ரு தவ்ப - ரு து + யத் ( 4.4.110 ) ( 6.4.146 க்குப் புறனடை ) 
2 ) வாஸ்தவ்ய - வஸ்து + யத் 
3 ) வாஸ்தவ - வாஸ்து + அம் 
4 ) மாத்வீ - மது + அன் + நீப் 
5 ) ஹிரண்ய - ஹிரண்ய + மயுட் ( 4.3.143 ) ஹிரண்யய ( ஒட்டின் முதலான 
ய் கெடுதல் ) முதல் நான்கு எடுத்துக் காட்டுகளிலும் அடிச் சொல்லினீறான 
உயிருக்கு ( உ ) ப் பதிலியாக அதற்கு ஒத்த அரையுயிர் வரும் . 


முனைவர் கு . மீனாட்சி 


216 


7.1.1 


யுவோர் அனகௌ 
யு வு ( மூக்கொலியாக உச்சரிப்பவை ) என்ற ஒரு ஒட்டின் எழுத்துக்களுக்கு , 
முறையே அன அக ஆகியவைகள் பதிலியாக வரும் . 
யு - நந்த் + ல்யு ( 3.1.134 ) நந்தன . ரமண : ஸாயம் + வ்யு ( 4.3.23) ஸா யந்தன : 
: சிரம் + வ்யுல் சிரந்தன ; 
வு - க்ருண் + வுல் ( 3.1.133 ) காரக : : வாஸுதே வ - க : ( வுன் 4.3.98 ) ; 
ஆர்ஜுனக : 
ஆனால் ஊர்ணாயு: ( யுன் 5.2.123 . மூக்கொலியாக யுன் வராது ); பு " xy :, 
ம்ருத்யு : ( யுக் , ல்யுக் ) 


7.1.2 


ஆயனேயீ நீயிய: படக ச கரம் ப்ரத்யஜாதீனாம் 
ஆயன் , ஏய் , ஈன் , ஈய் , இய் ஆகியவைகள் முறையே , ஒரொட்டின் 
முதலெழுத்தாக அமையும் ப் , ட் , க் , ச் , க் " ஆகியவைகளுக்குப் பதிலியாக 
வரும். 
1. நட + பீக் ( 4.1.99 ) நாடாயன: 
2. ஸுபர்ண + L க் ( 4.1.120 ) ஸௌபர்ணேய : வைநதேய : 
3. ஆட் யகுலீன: ( க " 4.1.139 ); ( 4 ) கார்கீய; ( ச " 4.2.114 ) ; (5 ) அத்ரி ய: ( க 
4.1.138 ) 


4 . 


7.1.3 ஜோ அந்த : 

ஜ் ஒருவொட்டுக்கு முதலில் அமையும்போது அதற்குப் பதிலியாக அந்த் 
வரும் . 
பூ + ஸ ப் + ஜி = போ + அ + அந்தி ( 7.3.84 ) ப வந்தி ( 6.1.98 , 97 ) ஏத் " + ஸ ப் 
+ ஜூ - ஏத * ந்த ( 6.1.97 ) > ஏதந்தே ( 3.4.78 ) 


7.1.4 


அத ப்யஸ்தாத் 
இரட்டிக்கப்பட்ட வினையின் பின்னால் இணைக்கப்படும் ஒட்டின் முதலாக 
அமையும் ஜ் உக்கு அத் பதிலியாக வரும் . 
த த தி ( தர் + ஸ் லு + ஜி ); 
த த தே (தர் + ஸ்லு + ஜூ ) 


7.1.5 


ஆத்மனேபதே ஷ்வனத : 
அ ( அத் ) ஈறாக அமையாத வினைகளுக்குப்பின்னால் இணைக்கப்படும் ஜ் 
என்ற எழுத்தில் தொடங்கும் ஆத்மனேபத வொட்டின் ( தன் ) முதலெழுத்துக்கு 
அத் பதிலியாக வரும் . சின்வதே , சின்வதாம் , அசின்வத : 


7.1.6 


ஸ்நோ ருட் 
ஸிங் படுத்துக் கொள் , ஹங்கு என்ற தாதுவோடு , ( ஜ் க்குப் பதிலியாக 
இணைக்கப்பட்ட அத் துக்கு முன்) ‘ ருட் ஆகமம் ஆக வரும் . 


217 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஸீ + 9 + ஜு + ஸே + ருட் - அதே ( 7.4.21 ) ஸேரதே அவர்கள் படுத்துக் 
கொண்டிருக்கிறார்கள் , ஸோதாம் ( n + லோட் ) , அஸோத 


7.1.7 


வேத்தேர் விபாஷா 
ஜ் க்கு ஆதேஸமாக வரும் அத் வித் அறி என்ற தாதுவுக்குப்பின் 
இணைக்கும்போது , அத் துக்கு முன் விருப்பாக ரூட் வரும் . 
ஸம் + வித் + 8 + ஐ = ஸம்வித்ரதே , ஸம்வித " தே ; 
ஸம்வித் ரதாம் , ஸம்வித தாம் , ஸமவித்ரத , ஸமவிதத இங்குக் 
குறிப்பிடப்படும் வித் , அதாதி வகுப்பைச் சேர்ந்தது . விகரணம் கெடும் 
இந்தத் தாதுவைத்தான் இங்குக் குறிக்கும் . விகரணம் கெட ாத ருதாதி 
வகுப்பைச் சேர்ந்த வித்" ஜயல்ல. ஆகையால் , விந் தே , விந்தாதே , விந்த தே 
என்ற ருதாதி வகுப்பைச் சேர்ந்த வித் ஆகும் . விந்த 3 தாம் , அவிந்ததே 


7.1.8 


பீஹுலம் சந்த ஸி 
ஜ் க்குப் பதிலியாக வரும் அத் துக்கு முன் , வேத மொழியில் ரூட் ஆகமம் 
பல வகையில், ( அது ஒரு வினையோடு இணைக்கப்படும்போது ) வரும் . 
தே வா அது ஹ்ர ( து ஹ் ) 
அத் ருஸ்ரம் அஸ்ய கேதவ : நான் அதன் கிரணங்களைப் பார்த்தேன் ; 
அது ஹத ( ருட் இங்கு ஆகமம் ஆக வரவில்லை ) 


7.1.9 


அதோ பி ஸ ஜஸ் 
அ ( அத் ) வீற்றுப் பெயர்ச் சொற்களுக்குப் பின் இணைக்கப்படும் பி ஸ் ( 3 
ஆம் வேற்றுமைப் பன்மை ) உக்கு ஐஸ் பதிலியாக வரும் வருக்ஷை : ( வ்ருக்ஷ + 
பி ஸ் + வ்ருக்ஷ = ஐஸ் ) இதிலிருந்து 7.1.17 வரை அத : அனுவிருத்தியாகும் . 


7.1.10 பஹுலம் சந்த ஸி 

வேதமொழியில் , மேற்சூத்திரத்தில் விதிக்கப்பட்ட ஐஸ் பதிலியாவது , பல 
வகையாக வரும். 
அதாவது , வேறு உயிர்களை யீறாகக் கொண்ட பெயர்ச் சொற்களோடும் ஐஸ் 
பதிலியாக வரும் . அல்லது அ வீற்றுச் சொற்களுக்குப்பின்னும் ஐஸ் 
பதிலியாகாமல் வரலாம் . 
நத்யை : ( ஈ யீற்றுச் சொல் ); தே வேபி : ( இங்கு ஐ பதிலியாக வில்லை ) 


7.1.11 நேத மதஸோரகோ: 

க வில் முடியுமிடங்களைத் தவிர்த்து மற்ற இடங்களில் இதம் அத ஸ் , 
ஆக 

ஆகியவைகளோடு பிஸ் இணைக்கும் போது அவ்வேற்றுமையுருபுக்கு ஐஸ் 
பதிலியாகும் . 
இதம் + பி ஸ் = இதஅ + பி ஸ் ( 7.2.102 ) = இத பி ஸ் ( 6.197 ) = 8 - அ + பி ஸ் 
7.2.103 ) = ஏபி ; அமீபி : ( < அத 3 ஸ் 7.2102 ; 6.1.97 ; 8.280-81 ) ; ஆனால் இமகை :, 
அமுகை: 


முனைவர் கு . மீனாட்சி 


218 


7.1.12 டாங்ஸிங் ஸாமினாத்ஸ்யா; 

அ ( அத் ) வீற்றுப் பெயர்ச் சொற்களோடு டா ( 3 ஆம் வேற்றுமையொருமை ) 
ஙஸி ( 5 ஆம் வேற்றுமைபொருமை), ஙஸ் (6 ஆம் வேற்றுமையொருமை ) என்ற 
வேற்றுமையுருபுகளையிணைக்குங்கால் , அவைகளுக்குப் பதிலியாக 
முறையே இன ஆத் ஸ்ய ஆகியவைகள் வரும் . 
வ்ருக்ஷ + டா /ஙஸி / ஙஸ் = வ்ருக்ஷ + இன / ஆத் / ஸ்ய வ்ருக்ஷேண , வ்ருக்ஷாத் , 
வ்ருக்ஷஸ்ய ஆனால் ஸகி + டா = ஸக்யா ( 6.1.72 ) 


7.1.13 நேர் ய: 

ஙே ( 4 ஆம் வேற்றுமையொருமை ) என்ற வேற்றுமையுருபை அ வீற்றுச் 
சொல்லோடு இணைக்கும்போது அதற்குப் பதிலியாக ய வரும். 
வ்ருக்ஷ + ஙே = வ்ருக்ஷ + ய = வருக்ஷாய ( 7.3.102 ) . ஆனால் ஸக் யே 


7.1.14 ஸர்வநாம்ன : ஸ்மை 

அ வீற்று மாற்றுப் பெயர்களுக்குப் பின் ( ஸர்வநாம்ன :) ஙே யை 
யிணைக்கும்போது அதற்குப் பதிலியாக ஸ்மை வரும் . 
ஸர்வ + ஙே = ஸர்வஸ்மை, யஸ்மை , கஸ்மை 


7.1.15 ஙஸிங்யோ: ஸ்மாத் ஸ்மினௌ 

அ வீற்று மாற்றுப் பெயர்களுக்குப் பின் இணைக்குப்படும் ஙஸி B 
ஆகியவைகளுக்குப் பதிலியாக முறையே ‘ ஸ்மாத் , ஸ்மின் வரும் . 
ஸர்வ + ங R / B = ஸர்வஸ்மாத் , ஸர்வஸ்மின் 


7.1.16 பூர்வாதிப்யோ நவப்யோ வா 

பூர்வ முந்தையலிலிருந்து அதைத் தொடர்ந்து வரும் ஒன்பது மாற்றுப் 
பெயர்களோட ஙஸி , B யை யிணைக்கும்போது , ஸ்மாத் ஸ்மின் விருப்பாக 
பதிலியாக வரும் . பூர்வஸ்மாத் , பூர்வாத் ; பூர் வஸ்மின் , பூர்வே ; பரஸ்மாத் , பராத் ; 
பரஸ்மின் , பரே ; அவரஸ்மாத், அவராத் ; அவரஸ்மின் , அவரே ; தக்ஷிணஸ்மாத் , 
த க்ஷிணாத் : தக்ஷிணயஸ்மின் , த க்ஷிணே ; உத்தரஸ்மாத், உத்தராத் ; 
உத்தரஸ்மின் , உத்தரே; அபரஸ்மாத் , அபராத் ; அபரஸ்மின் , அபரே . அத " ரஸ்ம 
பாத் , அத " ராத் ; அத " ரஸ்மின் , அத ரே ; ஸ்வஸ்மாத் , ஸ்வாத் ; ஸ்வஸ் மின் , ஸ்வே ; 
அந்தரஸ்மாத் , அந்தராத் ; அந்தரஸ்மின் , அந்தரே . 
ஆனால் த்யஸ்மாத் , த்யஸ்மின் 


7.1.17 ஜஸ : ஸீ 

அ வீற்று மாற்றுப் பெயர்களோடு ஜஸ் ( முதல் வேற்றுமைப் பன்மையுருப்) 
இணைக்கும்போது , அதற்கு ஸீ பதிலியாக வரும். 
ஸர்வ + n = ஸர்வ ஈ = ஸர்வே (6.1.87 ) 


7.1.18 ஒளங் : ஆப: 


219 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஆப் (பெண்பாலொட்டு ) ஜயிறுதியில் கொண்ட பெயர்ச் சொற்களுக்குப்பின் 
ஒளங் ( முதல் இரண்டாம் வேற்றுமையிருமை ) இணைக்கும்போது அதற்குப் 
பதிலியாக ஸீ வரும் . 
கட்வா + ஒளங் : க ட்வா + n = ஈ = க ட்வே 


7.1.19 நபும்ஸகாச் ச 

நபும்ஸகத்தைச் சுட்டும் பெயர்ச் சொற்களுக்குப்பின்னால் ஔங் 
இணைக்கப்படும்போதும் அதற்குப் பதிலியாக ஸீ வரும் . 
குண்ட + n = ஈ = குண்டே 6.4.148 இன்படி குண்ட என்ற சொல்லினிறுதி 
அ கெடவேண்டும் . ஆனால் அது கீழ்க்கண்ட வார்த்திகத்தின்படி 
கெடுவதில்லை . 


வா : 


ஸ்யாம் ப்ரதிஷேதோ வக்தவ்ய ; 
ஸீ ஒட்டு வரும்போது அ கெடாது . 
த தி னீ , மது னீ போன்றவைகளும் அவ்வாறே . இங்கு ன் 7.1.73 இனால் 
இணைக்கப்படுகிறது . 


1.1.20 ஜஸ் ஸ ஸோ : ஸி : 

ஜஸ் ( முதல் வேற்றுமைப்பன்மை ) ஸஸ் ( இரண்டாம் வேற்றுமைப் பன்மை ) 
ஆகியவைகள் நபும்ஸகத்தைச் சுட்டும் பெயர்ச் சொற்களோடு 
இணைக்கப்படும்போது , அவைகளுக்குப் பதிலியாக ஸி ( இ ) வரும் . 
குண்ட + ஜஸ் / ஸ ஸ் = குண்ட + R = குண்ட + னும் + R ( 7.1.72 ) = குண்டானி 
( 6.4.8 ); த தீனீ, மதூ m 


1.1.21 அஷ்டாப்ய ; ஔஸ் 

அஷ்டன் எட்டு என்ற எண்ணுப் பெயருக்குப்பின் வரும் ஜஸ் , ஸஸ் 
ஆகியவைகளுக்கு ஔஸ் பதிலியாக வரும் . 
அஷ்டன் + ஜஸ் / ஸஸ் = அஷ்ட - அ ( 7.2.84 ) + ஔ = அஷ்டௌ (6.1.88 ) 


7.1.22 ஷட் ப்ய : லுக் 

ஜஸ் , ஸஸ் என்ற வேற்றுமையுருபுகள் ஷட் என்ற ஸம்க் ஞாவினால் 
குறிப்பிடப்படும் எண்ணுப் பெயர்களுக்குப் பின்னால் கெடும் . 
ஷஷ் + ஜஸ் / ஸ ஸ் = ஷஷ் + 6 = ஷட் ( 8.2.39 ): பஞ்ச , ஸப்த, நவ , த ஸ 


7.1.23 ஸ்வமோர் நபும்ஸகாத் 

நபும்சகத்தைச் சுட்டும் பெயர்ச் சொல்லுக்குப்பின் வரும் . ஸீ ( முதல் 
வேற்றுமை யொருமை ) , அம் ( 2 ஆம் வேற்றுமையொருமை ) ஆகியவைகள் 
கெடும் . 
மது + ஸு / அம் = மது + 8 = மது ; த தி , 


15 


முனைவர் கு . மீனாட்சி 


220 


7.1.24 அதோ அம் 

அ வீற்று நபும்சகச் சொற்களுக்குப்பின் வரும் ஜஸ் , ஸஸ் ஆகியவைகளுக்கு 
அம் பதிலியாக வரும் . 
குண்ட + ஜஸ் / ஸ் = குண்ட + அம் = குண்டம் ( 6.1.107 ) 


1 


7.1.25 அத் ட் ட தராதி ப்ய : பஞ்சப்ய: 

ட தா வில் தொடங்கி அடுத்து வரும் ஐந்து (பஞ்சப்ய:) மாற்றுப் 
பெயர்களுக்குப்பின் இணைக்கப்படும் ஸு , அம் ஆகியவைகளுக்குப் 
பதிலியாக அத் ட் வரும் . ட தர , ட தம , இதர , அன்ய, அன்யதர , ஆகிய ஐந்து 
சொற்களை இது சுட்டுகிறது . இவைகளில் முதலிரண்டும் மாற்றுப் 
பெயர்களோடு இணைக்கப்படும் ஒட்டுக்கள் கிம + L தர : க் 88 - அதர 
(6.4.143 ) ஸு / அம் = கதர + அத் கதரத் ; கதமத் , இதரத் , அன்யத் , அன்யதரத் . 


7.1.26 நேதராச்சந்த ஸி 

வேத மொழியில் . இதா என்ற மாற்றுப் பெயருக்குப்பின் வரும் ஸ அம் 
ஆகியவைகளுக்கு அத் ட பதிலியாகாது . இதர + ஸு / அம் = இதரம் 


வா : 


ஏகதராத் தி ஸர்வத்ர சந்த ஸிபாஷாயாம் ப்ரதிஷேத இஷ்யதே 
ஏகதா என்ற சொல்லுக்குப்பின் மேலே கூறிய அத் ட் பதிலியாதல் 
வேதமொழியிலும் , பேச்சுமொழியிலும் தடுக்கப்பட வேண்டும் . ஏகதரம் 
திஷ்டதி , ஏகதரம் பஸ்யதி 


7.1.27 யுஷ்மத் அஸ்மத் அஸ்மத்ப்யாம் ஙஸோ அஸி அஸ்மத் நான் 

ஆகியவைகளுக்குப்பின்இணைக்கப்படும் ங ( 6 ஆம் வேற்றுமையொருமை ) 
என்ற உருபுக்கு அஸ் பதிலியாகும் . யுஷ்மத் + ஙஸ் = தவ + அ ( 7.5.96 ) தவ 
உனது ( 6.1.97 ); மம எனது 


7.1.28 ஙே ப்ரத மயோரம் 

யுஷ்மத் அஸ்மத் என்ற மாற்றுப் பெயர்களுக்குப்பின் வரும் ஙே ( 4 ஆம் 
வேற்றுமையுருபு ), முதலிரண்டு வேற்றுமையுருபுகள் (ப்ரத மயோ :) 
ஆகியவைகளுக்கு அம் பதிலியாக வரும் . 
யுஷ்மத் + ஙே = துப்யம் ( 7.2.95 ; 6.1.107 ): யுஷ்மத் + ஸு = த்வம் யுஷ்மத் + 
ஔ = யுவாம் ( 7.2.95 ; 8.7.88 ); யுஷ்மத் + ஜஸ் = யூயம் ; யுஷ்மத் + அம் = த்வாம் 
( 7.2.87 ) யுஷ்மத் + ஔட் = யுவாம் ( 7.2.87 ) ; மஹ்யம் , அஹம் , ஆவாம் , வயம் , 
மாம் , ஆவாம் . 


7.1.29 ஸஸோ ந 

ஸ ஸ் ( இரண்டாம் வேற்றுமைப் பன்மை ) என்ற வேற்றுமையுருபு யு ஷ்மத் , 
அஸ்மத் ஆகியவைகளுக்குப்பின் இணைக்கும்போது அதற்கு ந பதிலியாக 
வரும் . 


221 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


யுஷ்மத் + ஸ ஸ் = யுஷ்மத் + ந = யுஷ்மா + ந ( 7.2.87 ) - யுஷ்மான் ( 8.2.23) 
அஸ்மான் 


7.1.30 ப்யஸ: ப்யம் 

யுஷ்மத் , அஸ்மத் என்ற மாற்றுப் பெயர்களுக்குப்பின் இணைக்கப்படும் 
ப்யஸ் உக்கு , ப்யம் வரும் . யுஷ்மத் + ப்யஸ் : யுஸ்மப் யாம் ( 7.2.102 ) ; 
அஸ்மப்யாம் 


7.1.31 பஞ்சம்யா அத் 

யுஷ்மத் , அஸ்மத் ஆகியவைகளோடு ஐந்தாம் வேற்றுமைப் பன்மையுருபு 
அதாவது ப்யஸ் இணைக்கும்போது அதற்குப் பதிலியாக அத் வரும் . 
யுஷ்மத் + ப்யஸ் = யுஷ்மத் + அத் = யுஷ்மாத் ; அஸ்மாத் 


7.1.32 ஏகவசனஸ்ய ச 

மேற்கூறிய மாற்றுப் பெயர்களுக்குப் பின் ஐந்தாம் வேற்றுமை 
யொருமையுருபுக்கு அத் பதிலியாகும் . 
த்வத் , மத் 


7.1.33 ஸாம ஆகம் 

யுஷ்மத் , அஸ்மத் ஆகியவைகளுக்குப்பின்னிணைக்கப்படும் ஸாம் 
(6,7 ஆம் வேற்றுமைப் பன்மையுருபுகள் ) உக்கு ஆகம் பதிலியாகும் . 
6 ஆம் வேற்றுமையுருபான ஆம் உடன் ஸ் ஆகமம் இணைந்து ஸாம் 
என்றாகிய வடிவத்தைச் சூத்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது . யுஷ்மத் + ஸாம = 
யுஷ்மாகம் , அஸ்மாகம் . 


7.1.34 ஆத ஔ ணல : 

ஆ ( ஆத் ) வீற்றுவினைகளுக்குப் பின் இணைக்கப்படும் ணல் ( லிட் டின் 
தன்மை , படர்க்கை ஒட்டுக்கள் ) லுக்கு ஔ பதிலியாகும் . 

+ ணல் = ப - ப + ஔ ( 6.1.8 ; 7.4.59 ) = பபௌ ( 6.1.88 ) 


7.1.35 துஹ்யோஸ்தாதஙாஸிஷி அன்யதாஸ்யாம் 

வாழ்த்துதல் என்ற பொருளைச் சுட்டும் போது ( ஆஸிஷி ) , து , ஹி ( ஏவல் 
வினை ) ஆகியவொட்டுக்களுக்கு தாதங் விருப்பாக ( அன்யதரஸ்யாம் ) 
பதிலியாக வரும். ஜீவ் + லோட் = ஜீவ் + ஸ ப் + து / U = ஜீவதாத் அவன் 
நீண்ட நாட்கள் வாழட்டும் அல்லது நீ நெடுநாட்கள் வாழ்க 


7.1.36 விதே ஸ துர் வஸு, 

வித் " அறி என்ற வினைக்குப்பின் வரும் ஸத்ரு ஒட்டுக்கு வ { = க்வஸு ) 
பதிலியாக வரும் . வித் " + ஸத்ரு - வித் + வஸு = வித் வஸ் , வித்வான் , 
வித் வாம்ஸௌ , வித் வாம்ஸ : 


முனைவர் கு . மீனாட்சி 


222 


7.1.37 ஸமாஸே அநங் பூர்வே க்தவ : ல்யப் 

நங் ( எதிர்மறை ) ஐத்தவிர்த்த ( அநங்பூர்வே ) மற்ற சொற்களோடு 
இறுதியுறுப்பினராக வரும் வினையின் ( ஸமாஸே ) பின்னால் 
இணைக்கப்படும் கத்வா வுக்கு ல்யப் பதிலியாக வரும் . 
ப்ர + க்ரு + க்த்வா - ப்ர + க்ரு + ல்யப் = ப்ரக்ருத்ய ( 6.1.71 ) ஆனால் அக்ருத்வா 


1.1.38 க்த்வாபி சந்த ஸி 

வேதமொழியில் , மேலே குறிப்பிட்ட சூழலில் , கத்வா , ல்யப் ஆகிய 
இரண்டுமே வரும் . 
க்ருஷ்ணம் வாஸோ யஜமானம் பரிதபாவயித்வா ( காடக 11.10 கருப்புத் 
துணியால் யஜமானன் தன்னை மூடிக் கொள்ளச் செய்துவிட் டு : 
ப்ரத்யஞ்சமர்கம் ப்ரத்யர் பயித்வா ( அ.2.25 ) ல்யப் - உத்த் ருத்ய ஜுஹோதி 


7.1.39 ஸுபாம் ஸுலுக் பூர்வ ஸவர்னணாச்சே யா டாட் யா யாஜால : 

வேதமொழியில் , பெயர்ச் சொல்லுக்குப் பின் இணைக்கப்படும் ஸுப் 
(வேற்றுமையுருபுகளுக்கு ) புக்கு ( 1 ) ஸுப் ( 2 ) வேற்றுமையுருபுகெடுதல் , 
(3 )உயிரீற்றுச் சொற்களின் இறுதியுயிருக்குப் பதிலியாக அதற்கொப்பான 
நெடில் பதிலியாதல் ( பூர்வஸவர்ண ) ( 4 ) ஆ ( 5 ) ஸே ( 6 ) LT ( 7) யா ( 8 )யாச் 
( 9) ஆல் ஆகியவகைள் வரும் . 


1. அன்ருக்ஷரா ருஜவ: ஸந்து பந்தரன : (பந்தரா:); ருக் 1.164 முள்ளில்லாததும் 
நேரானதாகவும் பாதைகள் அமையட்டும் 


வா : 


ஸுபாம் ஸுபோ பீவந்தீதி வக்தவ்யம் வேற்றுமையுருபுகளுக்கு 
வேறு வேற்றுமையுருபுகள் வரைமுறையற்றதாகப் பதிலியாகும் . 
துரி த க்ஷிணாயா: (+த க்ஷிணாயாம் ) 


வா: 


திஙாம் திஙோ ப வந்தீதி வக்தவ்யம் மூவிடங்களைச் சுட்டும் 
ஒட்டுக்களுக்கு மற்றொரு இடத்தைச் சுட்டும் ஒட்டு பதிலியாகும் . சண்டாலாம் 
யே அஸ்யூபாய தக்ஷதி ( தக்ஷந்தி ) (ருக் 1.162.6 ) 


2. ஆர்த்ரே சர்மன் = ( சர்மணி ) 
ஹவிர்த்தானே யத்ஸுன்வந்தி தத்ஸாமிதே " னீரன்வாஹ (-யஸ்மின் 
ஸுன்வந்தி தஸ்மின் ஸாமிதே னி :) 
3.தீ தீ (= தீ " த்யா ), மதீ (=மத்யா ): ஸுஷ்டுதீ { =ஸுஷ்டுத்யா ) 
4. உயர் ( உபௌ ) யந்தாரௌ 
5. ந தாத் ப்ராஹ்மணாத் நிந்தாமி ( தான் ப்ராஹ்மணான் ) 
6. ந யுஷ்மே (-யூயம் ) வாஜபந்த " வ : ; அஸ்மே ( = வயம் ) இந்த்ரா ப்ருஹஸ்பதி 
7. உருயா (உருணா ): த்ருஷ்ணுயா ( த்ருஷ்ணுனா) 
8. நாபா ப்ருதிவ்யாம் {= நாபௌ ) ப்ருதிவ்யாம் ) 


223 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


9. அனுஷ்ட்யா ச்யாவயதாம்( : அனுஷ்டுபீர் ) 
10. ஸாது யா ( = ஸாது * ) 
11. வஸந்தா (வஸந்தே ) யஜேத 


வாட் 


இயாடி யாஜீகாராணாமுபஸங்க்யானம் 
கீழ்க்கண்டவைகளும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டும் 
( 1 ) இயா, 
( 2 ) டி யாச் மெய்யோடு சேர்ந்து இறுதியுயிர் கெடுதல் 
( 3 ) ஈ 
( 1 ) உர்வியா பரிதானம் (உருணா ) 
( 2 ) ஸுக்ஷேத்ரியா (ஸுக்ஷேத்ரிணா) 
( 3 ) த்ருதிம் ந ஸு ஷ்கம் ஸரஸி ) ஸயானம் 


வா : 


ஆங்யாஜயாராமுபஸங்க்யானம் 
ஆங் , அயாச் , அயார் ஆகியவைகளும் அவ்வாறே பதிலியாகும் . 
ஆங் - ப்ரபாஹவா (= ப்ரபாஹுனா); 
அயாச் - ஸ்வப்னயா ஸச ஸேவனம் ( ஸ்வப்னேன ) 
அயார் - ஸிந்து மிவ நாவயா ( நாவா ) 


7.1.40 அமோ மஸ் 

வேதமொழியில் அம் ( தன்மையொருமையொட்டு லுங் ) உக்கு மஸ் 
பதிலியாக வரும் . 
அம் வினைச் சொல்லொட்டான மிப்புக்குப் பதிலியாக வருவது 2 ஆம் 
வேற்றுமையொருமையுருபு அல்ல . 
வதீம் வ்ருத்ரம் ( ருக் 1.165.8 ) ( வதீம் = அவதி ஷம் ) நான் விருத்திரனைக் 
கொன்றுவிட்டேன் க்ரமீம் வ்ருக்ஷஸ்ய ஸாகாம் ( க்ரமீம் அக்ரமிஷம் ) நான் 
மரத்தின் கிளையில் ஏறினேன் 


7.1.41 லோபஸ்த ஆத்மனேபதே ஷு 

வேதமொழியில் ஆத்மனேபதவொட்டான த ( தன் ) கெடும் . தே வா அது ஹ்ர 
( = அது ஹத) : த ந்தர்வாப்ஸரஸோ அது ஹ்ர து ஹாம் அஸ் விப்யாம் பய 
அக் ன்யேயம் (து க் தாம் ); த க்ஷிணத : ஸயே (ஸேதே ) 


7.1.42 த்வமோ த் வாத் 

வேதமொழியில் த்வம் உக்குப் பதிலியாக த்வாத் வரும் . 
அந்தரேவோஷ்மாணம் வாரயத் 4 வாம் ( வாரயத் 4 வம் ) ( ஐத்.ப்ர .28.14 ) சூட்டை 
அதற்குள்ளேயே மூடு 


7.1.43 யஜத் வைனமிதி ச 

யஜத்வம் என்பதற்குப் பதிலாக யஜத் வைனம் என்ற சொல்விதிக்குப் 


முனைவர் கு . மீனாட்சி 


224 


புறம்பாகப் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ( வேதமொழியில் ) 
யஜத்வம் + ஏனம் = யஜத்வ 0 + ஏனம் 
பஜத்வைனம் ப்ரியமேத " n ; ( ருக் 8.2.37 ) 


1.1.44 தஸ்ய தாத் 

வேதமொழியில் த (முன்னிலைப் பன்மை வியங்கோள் ) ஒட்டுக்குப் பதிலியாக 
தாத் வரும். 
காத்ரம் காத்ரமஸ்யா நூனம் 
க்ருணதாத் (-க்ருணுத ) ( ஐ.ப்ரா 2.6.15 ) ஊவத் யே கோஹம் பார்தி வம் 
க னதாத் ( க னத ) ( ஐ.ப்ரா . 2.6.16 ) 


7.1.45 தப்தனப்தனத னாஸ் ச 

வேதமொழியில் த வுக்குப் பதிலியாக தப் , தநப் , தன , தன ஆகியவைகளும் 
வரும் . 
தப் - ஸ் ரு ணோத (= ஸ்ரு ணுத ) க்ராவான : 
தனப் - ஸம்வரத்ராத தாதன ( தத்த ) 
தன - ஜுஜுஷ்டன் ( ஜுஷத ) 
த ன - யதிஷ்டன ( யதி ச்சத) 


7.1.46 இத ந்தோ மஸி 

வேதமொழியில் , மஸ் ஓட்டு இ யீற்று ஒட்டாக மஸி யாகும் . 
புனஸ் த்வாம் தீ பயாமஸி (= தீ " பயாம ) 
ஸ லபம் பீஞ்ஜ யாமஸி ( = பீஞ்ஜயாம ) 


7.1.47 க்த்வோ யக் 

வேதமொழியில் ஒரு வினைக்குப்பின் இணைக்கப்படும் க்த்வா வோடு ‘ யக் 
( -ய ) இணைக்கப்படும். 
த த்வாய ஸவிதா தி * ய : ( தத்வா ) 


7.1.48 இஷ்ட்வீனம் இதி ச 

வேதமொழியில் , இஷ்ட்வீனம் என்ற நிபாதனமும் காணப்படும் . யஜ் 
தாதுவுக்கப்பின் வரும் க்த்வா ஒட்டுக்க ஈனம் விதிக்குப் புறம்பாக பதிலியாக 
வருகிறது . 
இஷ்ட்வீனம் (இஷ்ட்வா ) தே 3 வான் இதைப் போன்ற மற்ற சொற்களும் 
வேதமொழியில் காணப்படும் என்பதை ச சுட்டுகிறது . பித்வீனம்பீத்வா 


7.1.49 ஸ்னாத்வ்யாத யஸ் ச 

வேதமொழியில் ஸ்னாத்வீ குளித்துவிட்டு என்ற சொற்கள் நிபாதனங்கள் 
ஸ்நாத்வீ மலாதி வ ( ஸ்நாத்வா ); பீத்வீ ( பீத்வா ) ஸோமஸ்ய வாங்ருதே " 
சோமரஸம் பருகி ( அவன் ) வளர்ந்தான் 


225 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


7.1.50 ஆஜ்ஜஸேரஸுக் 

வேதமொழியில் , அ அல்லது ஆ வீற்றுப் பெயர்ச் சொற்களுக்குப்பின் ஜஸ் 
( அஸ் ) ( முதல் வேற்றுமைப்பன்மை ) உருபு இணைக்கும்போது அஸுக் ( அஸ் ) 
அப்பெயர்ச் சொற்களுக்குப்பின் ( ஆகமம் ) வரும் . 
ப்ராஹ்மணாஸ : பிதர : ஸோம்யாஸ : ( ப்ராஹ்மணா: ஹோம்யா :) 


7.1.51 அஸ்வக்ஷர வ்ருஷலவணானாமாத்மப்ரீகௌ க்யசி 

தான் மகிழ்ச்சியடைதல் அல்லது திருப்தியடைதல் ( ஆத்ம ப்தீதௌ என்ற 
பொருளைச் சுட்டும்போது , க்யச் ஒட்டுக்குமுன் நிற்கும் அஸ் வ குதிரை . 
க்ஷர் பால் , வ்ருஷ காளை லவண உப்பு ஆகியவைகளுக்குப்பின் அஸுக் 
ஆகமம் ஆகும். அஸ்வஸ்யதி ( அஸ்வ + க்யச் + ஸ ப் + திப் ) - அஸ்வ + 
அஸுக் - ய + அ + F ) வட வா பெண்குதிரை ஆண் குதிரையை விரும்புகிறது 
r ரஸ்யதி மாணவக ; மாணவன் பாலை விரும்புகிறான் , வ்ருஷஸ்யதி 
கெள் . லவணஸ்ய தி உஷ்ட்ர: அஸ்வியதி , (தனக்காக என்ற பொருளில் 
அல்ல ) 


வா: 


அஸ்வ வ்ருஷயோர் மைது’னேச்சாயா மிதி வக்தவ்யம் அஸ்வ , 
வ்ருஷ என்ற சொற்களோடு , இவ்வொட்டு இணைதல் என்ற பொருளைச் 
சுட்டும் . 


வா: 


ஜீரலவணயோர் லாலஸாயாமிதி வக்தவ்யம் 
க்ஷர , லவண என்பவைகளோடு பேராசை என்ற பொருளைச் சுட்டும். 


7.1.52 ஆமி ஸர்வநாம்ன :ஸுட் 

அ அல்லது ஆ வீற்று மாற்றுப் பெயர்களோடு ஆம் ( 6 ஆம் வேற்றுமைப் 
பன்மை ) உருபு இணைக்கும்போது , அதற்கு முன் ஸுட் ஆகமம் ஆகும் . 
ஸர்வ + ஆம் = ஸர்வ + ஸுட் + ஆம் = ஸர்வேஷாம் ( 7.3.103 ) ; விஸ்வேஷாம் 


7.1.53 த்ரேஸ்த்ரய: 

ஆம் உக்கு முன் நிற்கும் த்ரி 3 க்கு த்ரய பதிலியாகும் . த்ரி + ஆம் = த்ரய + 
ஆம் = த்ரயாணாம் ( 7.1.54 ; 3.102 ) 


7.1.54 ஹ்ரஸ்வ நத் யாபோ நுட் 

குறிலீற்றுச் சொற்கள் , நதி என்ற ஸம்க் ஞாவினால் சுட்டப்படும் சொற்கள் 
ஆப் பெண்பாற்சொற்கள் ஆகியவைகளோடு ஆம் இணைக்கும்போது 
அதற்கு முன் நுட் ஆகமமாகும் . 
1. தே வ + ஆம் = தே வ + நுட் = ஆம் : தேவானாம் ; அக்னீனாம்..... 


முனைவர் கு . மீனாட்சி 


226 


2. நதீ - குமாரீணாம் , க ளரீணாம் 
3. ஆப் - மாலானாம் 


. 


7.1.55 ஷட் சதுர்ப்யஸ் ச 

ஷஷ் என்ற ஸம்க் ஞாவினால் சுட்டப்படும் எண்ணுப் பெயர்கள் , சதுர் 
நான்கு ஆகியவைகளோடும் நுட் ஆகமம் ஆம் உருபு இணைக்கும்போது 
வரும். 
1 ) ஷண்ணாம் , பஞ்சானாம் , ஸப்தானாம் , நவானாம் , த ஸானாம் 
2 ) சதுர்ணாம் . 


7.1.56 ஸ்ரீக் ராமண்யோஸ் சந்த ஸி 

வேத மொழியில் , ஸ்ரீ , புகழ் , க்ராமணீ கிராமத் தலைவன் ஆகிய 
சொற்களோடு ஆம் இணைக்கும்போது , அவ்வேற்றுமையுருபுக்கு முன் நுட் 
( ஆகமம் ) வரும் 
ஸ்ரீணாம் ( 8.4.2) ; க் 3ராமணீனாம் 1.4.5 இன்படி ஸ்ரீ 6ஆம் வேற்றுமையுருபு 
இணைக்கும்போது விருப்பாக நதி எனப்படும் . இங்கு இது வ்யவஸ்தி த 
விபாஷா ஆகியது . அதாவது ஸ்ரீ வேத மொழியில் கண்டிப்பாக நதீ எனப் 
பெயர்பெறும் . மற்ற இடங்களில் இது விருப்பாக நதீ யாகும் . ஸ்ரியாம் அல்லது 
ஸ்ரீணாம் 


7.1.57 கோ : பாதாந்தே 

வேதமொழியில் , இருக்குவேதத்தின் ஒரு செய்யுளினிறுதியிலமையும் 
( பாதாந்தே ) கே மாடு என்ற சொல்லோடு ஆம் இணைக்கும்போது 
அதற்கு முன் நுட் வரும் . 
வித் மா ஹி த்வா கோபதிம் ஸுர கோனாம் ( ருக் .10.47.9 ) ஓ வீரனே , 
நாங்கள் உன்னை மாடுகளின் காவலனாக அறிகிறோம் ஆனால் க வாம் 
கோத்ரம் உத ஸ்ருஜோ யத ங்கி ர : 
ஓ அங்கிரஸ் , நீ மாட்டுப்பட்டியைத் திறந்துவிட்டாய் 


7.1.58 இதி தோ நும் தாதோ : 

தாதுபாடத்தில் இத்தாகக் கொண்டதாகக் குறிக்கப்பட்டுள்ள தாவுக்குப்பின் 
நும் இணைக்கப்படும் . குடி - குண்டி தா , குண்டி தும் , குண்டி தவ்யம் , ஹுடி 
- ஹுண்டி தா , ஹுண்டி தும் , ஹுண்டி தவ்யம் . ஆனால் பசதி , படதி 


7.1.59 ஸே முசாதீ னாம் 

" முச் முதலியவைகளுக்குப்பின் , ஸ என்ற விகரணம் ( துதாதி 
வகுப்புவிகரணம் ) இணைக்கும்போது நும் ஆகமம் வரும் . 
இத்தாதுகள் தாதுபாடத்தில் 6.136-43 வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது . 
முச் + + + திப் = முச் + நும் + ச் + அ - தி முஞ்சதி விடுவிக்கிறான் , லுப் - 
லிம்பதி வெட்டுகிறான் : வித் - விந்த 3 தி அடைகிறான் , லிபி - லிம்பதி 


227 


பாணினியின் அஷ்டபாத்தியாயி 


பூசுகிறான் ஸிச் - ஸிஞ்சதி தெளிக்கிறான் : க்ருதி க்ருந்ததி 
வெட்டுகிறான் கித் - கிந்த தி அடிக்கிறான் , பிஸ் - பிம்ஸ தி பிரிக்கிறான் , 
வெட்டுகிறான் ஆனால் மோக்தும் 


வா 


ஸே த்ரும்பாதீ னாமுபஸம்க்யானம் கர்தவ்யம் 
மேலே கூறிய தாதுக்களுடன் த்ரும்ப் முதலியவைகளையும் சேர்த்துக் கூற 
வேண்டும் . 
த்ருப் , த்ரும்ப் , திருப்தியடை , த்ருப் , த்ரு ம்ப் வருந்து , ப் , கு ம்ப் , கட்டு ; 
உப் , உம்ப் ‘ நிரம்பு ஸுப் , ஸம்ப் அணி செய் 
இவைகளில் மூக்கொலியுடன் காணப்படும் தாதுக்கள் , மூக்கொலி கெடும் 
( 6.4.24 ) அதன்பிறகு நும் ( ஆகமம் வரும். ( இச்சூத்திரத்தின்படி ) ஆகவே 
த்ரும் பிதி , த் ரும்பதி , கும்பதி , உம்பதி , ஸும்ப தி மூக்கொலியுடன் 
அமையாதவைகள் த்ருப்தி , த்ருப்தி , கு பீதி, உபதி , ஸுபதி என்று ஆகும் . 


ஜூல் 


7.1.60 மஸ்ஜி நஸோர் ஜூலி 

மஸ்ஜ் முழுகு நஸ் மறை என்ற தாதுக்களுக்குப்பின் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஓரெழுத்தில் தொடங்கும் 
ஒட்டுக்களையிணைக்கும்போது , அத்தாதுக்களோடு நும் ஆகமம் ஆகும் . 
மங்க்தும் , நம்ஷ்டும் ஆனால் மஜ்ஜனம் , ( ல்யுட் 8.4.53 ) நஸனம் . 


7.1.61 ரதி ஜபோரசி 

ஒயிரெழுத்தில் தொடங்கும் ஒட்டுக்கு ( அசி ) முன் நிற்கும்ரத் அடக்கு , வெல் 
ஜப் ஓடி , பிளவு படு என்ற தாதுக்களுக்குப்பின் நும் ஆகமம் வரும். 
ரத் + ணிச் + ஸப் + திப் - ரந்த யதி ( 7.3.84 ) 
சமைக்கிறான் ரந்த க :, ( ண்வுல் ) , ரந்த *: (கஞ்) ஜம்பயதி கடிக்கிறான் , 
ஒடிக்கிறான் 
ஜம்ப : ( கஞ் ) பல் 


7.1.62 நேட்யலிடி ரதே" 

லிட் ஐத் தவிர்த்து மற்ற இட் ஆகமத்துடன் வரும் ஒட்டுக்களுக்கு முன் 
நிற்கும் ரத் தாதுவோடு நும் இணைக்கப்படமாட்டாது . 
ரதி " தா , ரதி " தும் ஆனால் ரத் " + லிட் = ரரந்தி " வ , 
ரரந்திம, ரந்த " ன ( ல்யுட் ) ; 


7.1.63 ரபேரஸப்லிடோ : 

ஸ ப் லிட் ஆகியவைகளைத் தவிர்த்து ( அஸப்லிடோ:) மற்ற . ஒரு 
யிரெழுத்தில் தொடங்கும் ஓட்டுக்களுக்கு முன் நிற்கும் ரப்பு பிடித்து க் கொள் 
என்ற தாதுவுக்குப் பின் நும் ஆகமம் ஆகும். ஆ - ரப் + ணிச் + ஸப் + திப் 
ஆரம் - பயதி ; தொடக்கி வைக்கிறான் ஆரம் (கஞ்) தொடக்கம் ஆனால் 
ஆரப் + ஸப் + தே = ஆரபதே, ஆரபே ( லிட் ) 


= 


முனைவர் கு . மீனாட்சி 


228 ) 


7.1.64 லபேஸ் ச 

ஸ ப் , லிட் ஆகியவைகளைத் தவிர்த்து மற்ற உயிரெழுத்தில் தொடங்கும் 
ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் லப் அடை` என்ற தாதுவோடும் நும் ( ஆகமம் ) 
இணைக்கப்படும் . 

லம்ப்யதி அடையவைக்கிறான் ஆனால் லபதே அடைகிறான் லபே ( லிட் ) 
7.1.65 ஆஙோ பி 

ஆங் ஓடு நிற்கும் லப் தாதுவோடு ய் இல் தொடங்கும் 
ஒட்டையிணைக்கும்போது , அத்தாதுவுக்குப்பின் நும் வரும் . 
ஆ + லப் + ண்யட் - ஆலம்ப்ய + டாப் - ஆலம்பியா கௌ : 
யாகத்தில் பலியிடப்படும் பசு ஆனால் லப்யம் 


7.1.66 உபாத் ப்ரஸம்ஸாயாம் 

புகழ்தல் ( ப்ரஸம்ஸாயாம் ) என்ற பொருளில் , உப உடன் சேர்ந்து நிற்கும் 
லப் தாதுவுக்குப்பின் ய் இல் தொடங்கம் ஒட்டு வரும்போது நும் 
தாதுவுக்குப்பின் வரும் . 
உபலம்ப்யா வித்யா அடையத் தகுந்த அறிவு ; ஆனால் உபலப்ய அடையக் 
கூடியது. 


7.1.67 உபஸர்காத் கல் கஞோ: 

உபசர்க்கத்துக்குப்பின் நிற்கும் லப் தாதுவுக்குப்பின் க ல் , கஞ் 
ஆகியவொட்டுக்கள் இணைக்கும் போது அவ்வொட்டுக்களுக்கு முன் நும் 
வரும். 
ஈஷத் ப்ரலம்ப : எளிதாக ஏமாறும் ஸுப்ரலம்ப : பெறுதல் 
கஞ் - ப்ரலம்ப : பெறுதல் ; ஆனால் லாப : லாபம் 


7.1.68 ந ஸுதுர்ப்யாம் கேவலாப்யாம் 

ஸு , அல்லது துர் மட்டும் அதாவது வேறு உபசர்க்கத்தோடு வராமல் தனியாக 
இந்த உபசர்க்கத்துடன் நிற்கும் லப் என்ற தாதுவுக்குப் பின் கல் , கஞ் 
இணைக்கும்போது , அவைகளுக்கு முன் நும்’ வராது . 
ஸுலபம் ( கல் ) ‘எளிதில் அடையக் கூடிய ; துர்லபம் அரிது ; 
கஞ் - ஸுலாப : ஆனால் ஸுப்ரலம்ப , துஷ்ப்ரலம்ப : 


7.1.69 விபாஷா சிண் ணமுலோ: 

சிண் ணமுல் ஓட்டுக்களுக்கு முன் நிற்கும் லப் உக்குப்பின் விருப்பாக 
நும் வரும் . 
சிண் - அலம்பி , அலாபி : 
ணமுல் -லாபம் லாபீம்,லம்பீம் லம்பம் 
இது வ்யவஸ்தித விபாஷா தாதுவோடு உபசர்க்கம் இணைக்கப்படாமல் 
நிற்கும்போது விருப்பாகும் . உபசர்க்கத்துடன் தாது நிற்கும்போது கட்டாயமாக 
நும் இணைக்கப்படும் ப்ராலம்பி , ப்ரலம்பம் 


229 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


7.1.70 உகி த சாம் ஸர்வநாமஸ்தானே அதாதோ: 

உக் (உ.ரு.ல் ) ஐ இத்தாகக் கொண்ட தாதுக்களைத் தவிர்த்த ( அதாதோ :) 
மற்ற அடிச் சொற்கள் , அச் ( அஞ்ச் ) ஆகியவைகளோடு ஸர்வநாமஸ்தானம் 
என்ற ஸம்க் ஞாவினால் குறிப்பிடப்படும் வேற்றுமையுருபுகள் இணைக்கும் 
போது நும் அவ்வுருபுகளுக்கு முன் வரும் . 


1. பவது + ஸு = ப வந்த் + m = பவந்த் + 8 (6.1.68 ) = ப வான் ( 8.2.23 ) ; 
பவந்தௌ ( ஔ ) பீ வந்த : ( ஐஸ் ) , பவந்தம் ( அம் ) 


2. ஸத்ரு - பச் + ஸ த்ரு = பசத் , பசந்தௌ, பசந்த : 


3. அஞ்ச் - ப்ராங் , ப்ராஞ்சௌ, ப்ராஞ்ச ஆனால் த் ருஷத் 


7.1.71 யுஜேரஸமாஸே 

ஒரு தொகையிலமையாத ‘ யுஜ் என்ற பெயரடிச் சொல்லோடு மேலே 
குறிப்பிட்ட வேற்றமையுருபுகளிணைக்கும்போது , அவ்வுருபு களுக்குமுன் 
நும் ஆகமம் வரும் . 
யுங் ( 8.2.23 ; 62 ) யுஞ்ஜௌ, யுஞ்ஜ: ஆனால் அஸ் வயுக் அஸ் வயுஜௌ , 
அஸ் வயுஜ: 
இங்கு குறிப்பிட்டிருக்கும் யுஜ் , ருதாதி வகுப்பைச் சேர்ந்தது 7 ) யுஜி யோகே 
தி 3 வாதி ( 68 ) வகுப்பைச் சேர்ந்ததல்ல ( யுஜ் ஸமா தெ ௗ ) ஆகையால் 
யுஜமாபன்னா : ருஷய : என்று வரும் . 


7.1.72 நபும்ஸகஸ்ய ஜூலச : 

ஜூல் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஓரெழுத்தையீறாகக் கொண்ட 
சொற்கள் , ஒருயிரெழுத்தையீறாகக் கொண்ட சொற்கள் ஆகிய 
நபும்சகத்தைச் கட்டும் பெயர்ச் சொற்களோடு ஸர்வநாமஸ்தானம் எனப்படும் 
வேற்றுமையுருபுகளை இணைக்கும் போது , அவ்வுருபுகளுக்கு முன் நும் 
ஆகமம் வரும் . 


1. யஸ ஸ் + R = யஸாம்ஸி ( 8.3.24 ) புகழ்கள் ; உத ஸ்விந்தி 


2. வன + R = வானினா( காடுகள் ) த b m தயிர்கள்; மதூ " னி , கர்த்ரூணி . 
ஆனால் பஹுபுரி 


வா : 


பஹுர்ஜி ப்ரதிஷேதோ வக்தவ்ய : இவ்விதி பஹுர்ஜி என்ற 
சொல்லின் செயற்படாது . பீஹுர்ஜிப்ராஹ்மண குலானி . 


1.1.73 இகோ அசி வியக்தௌ 

இக் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரெழுத்தையீறாகக் கொண்ட 


முனைவர் கு . மீனாட்சி 


230 


நபும்சகத்தைச் சுட்டும் பெயர்ச் சொல்லுக்குப்பின் ஒருயிரெழுத்தில் 
தொடங்கும் வேற்றுமையுருபையிணைக்கும் போது அதற்கு முன் நும் ஆகமம் 
ஆகும் . 
வாரி + டா / நே /ங்ஸிங்ஸ் / ஓஸ் / B = வாரி + ன் + ஆ / ஏ அஸ்/ அஸ் / ஒஸ் / இ = 
வாரிணா, வாரிணே , வாரிணம், வாரிண :, வாரிணோ , வாரிணி 


7.1.74 த்ருதீயாதி ஷு பாவித பும்ஸ்கம் பும்வத் காலவஸ்ய 

இக் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஓருயிரெழுத்தை யீறாகக் கொண்டதும் , 
அதற்கிணையான ஆண்பாற் சொல் 
உடைத்தான நபும்ஸகச் சொல்லுக்குப்பின் மூன்றாம் வேற்றுமையுருபுகளும் 
அதைத் தொடர்ந்து வரும் மற்ற வேற்றுமையுருபுகளும் 
இணைக்கப்படும்போது அச்சொற்களை ஆண்பாற் சொற்களாகக் 
கருதப்படும் என்பது காலவரின் கருத்து. 
அதாவது , ஆண்பாற் சொற்களில் குறிலாவதோ நும் ஆகமம் வருவதோ 
கிடையாதோ , அதே போன்று நபும்சகச் சொற்களிலும் இவைகள் கிடையாது . 
க்ராமணி ( ஆண்பாற் சொல் ) க்ராமணி ( நபும்சகம் ) 


3. க் ராமண்யா ப்ராஹ்மணகுலேன, 
க் ராமணினா ப்ராஹ்மண குலேன 


4. க்ராமண்யே ப்ராஹ்மணகுலாய 
க்ராமணினே ப்ராஹ்மணகுலாய 


5. க் ராமண்யோ ப்ராஹ்மண குலாத் 
க் ராமணினோ ப்ராஹ்மணகுலாத் 


6. க்ராமண்யோ ப்ராஹ்மணகுலஸ்ய 
ஒருமை க்ராமண்னோ ப்ராஹ்மணகுலஸ்ய 


6. பன்மை 

க் ராமண்யாம் ப்ராமண குலானாம் , க்ராமணீனாம் 
ப்ராமணகுலானாம் 


7. க்ராமணினி ப்ராஹ்மணகுலே 
க்ராமண்யாம் ப்ராஹ்மணகுலே 


7.1.75 அஸ்தி த தி * ஸக்த யக்ஷ்ணாமனவுதாத்த : 

அஸ்தி எலும்பு , த தி * தயிர் , ஸக்தி தொடை , அக்ஷி கண் 
ஆகியவைகளுக்குப்பின் மூன்றாம் வேற்றுமையுருபுகளும் அதற்குப்பின் 
தொடர்ந்து வரும் மற்ற வேற்றுமையுருபுகளும் இணைக்கப்படும்போது 
உதாத்த சுரம் கொண்ட அனங் , அச் சொற்களின் இறுதியுயிருக்குப் 


231 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


பதிலியாக வரும் . 
அஸ்த் னா, அஸ்த் னே , அஸ்த் ன :, அஸ்த் னோ :, அஸ்த னி / அஸ்த்னி 
அஸ்த் னி; தத் " னா , த " த்னே . த த் " ன : 
ஸக்த் னா , ஸக்த் னே , ஸக்த் ன : 
அக்ஷ்ணா, அக்ஷணே , அக்ஷண : 


7.1.76 சந்த ஸ்யபி த்ருஸ்யதே 

வேதமொழியிலும் , அஸ்தி , த தி , ஸக்தி , அக்ஷி ஆகியவைகளினி 
றுதியுயிர்களுக்குப் பதிலியாக மேலே கூறப்பட்ட வேற்றுமையுருபுகளைத் 
தவிர மற்ற வேற்றுமையுருபுகளோடு அச்சொற்கள் வரும்போதும் அனங் 
வரும் , 
அதாவது ஒரு மெய்யெழுத்தில் தொடங்கும் வேற்றுமையுருபுகள் 
தொடரும்போது அவ்வாறாகும் . 
அஸ்த பி : ( 8.2.7; 3.1.5 ) ( அஸ்தி + பி :) அக்ஷபி : அஸ்தரனி ( அஸ்தி + ஸி ) 
வேற்றுமையுருபுகளல்லாத வேறு ஓட்டுக்கள் தொடரும்போதும் அவ்வாறாகும் . 
அக்ஷண்வத் ( அக்ஷி + மதுப் ) அஸ்தவத் 
இந்த் ரோ த தீசீ அஸ்த பி :; 
பத்ரம் பஸ்யேமாக்ஷபி : 
அஸ்தாண்யுத்க்ருத்ய ஜுஹோதி 
அக்ஷண்வதா லாங்கலேன 
அஸ்த " ன்வந்தம் யதனஸ்தா பிபர்தி 


7.1.77 ஈசத் விவசனே 

வேதமொழியில் , அஸ்தி , த தி , ஸக்தி , அக்ஷி ஆகியவைகளோடு 
வேற்றுமையுருபுகளின் 

இருமையிணைக்கப்படும் 
அவைகளினிறுதியுயிருக்குப் பதிலியாக உதாத்த சுரம் கொண்ட ஈ 
பதிலியாகும். 
அக்ஷி தே இந்த்ரபிங்க லே கபேரிவ 
அஜீப் யாம் தே நாஸிகாப்யாம் 


7.1.78 நாப்யஸ்தாச் சது: 

இரட்டிக்கப்பட்ட அடிச் சொற்களோடு ஸ த்ரு ( அத் - அந்த் ) இணைக்கும்போது 
நும் ஆகமம் , அவைகளுக்குப்பின் வராது . ததத், தத தெள , ததத: ( தா + 
ஸத்ரு ) ஜாக்ரத் , ஜாக்ரதௌ , ஜாக்ரத : ( ஜாக்கரு - ஸத்ரு ) 
மது 

7.1.70 உக்குப் புறனடை . ஸர்வநமிஸ்தாபை எனப்படும் 
ஓட்டுக்களிணைக்கப்படும்போது தான் இது செயற்படும் . சூ . 70 ,இலிருந்து 
நும் இங்கு கொணர வேண்டும் . ஏனென்றால் , இதற்கு முந்திய சூத்திரத்தில் 
விதிக்கப்பட்ட ஈ , ஸத்ரு வுக்குப்பின் வராததால் , அச்சூத்திரத்திற்கு இது 
மறுப்பு விதியாக ஆக முடியாது , 


முனைவர் கு . மீனாட்சி 


232 


7.1.79 வா நபும்ஸகஸ்ய 

மேலே கூறப்பட்ட சூழலில் நபும்சகத்தைச் சுட்டும் சொற்களுக்குப்பின் நும் 
விருப்பாக ஆகமம் ஆகும் . 
த த தி , அல்லது த த ந்தி குலானி 
த த தி அல்லது த தந்தி 


1.1.80 ஆச் சீநத் யோர் நும் 

அ அல்லது ஆ வையீறுதியில் கொண்ட ஸத்ரு என்ற வொட்டோடு கூடிய 
வினையடிச் சொல்லுக்குப்பின் ஸீ என்ற வேற்றுமையுருபுகளோ அல்லது நதீ 
எனப்படுபவை ( 3.4.3 ) வரும்போது நும் ( ஆகமம் ) விருப்பாக வரும் . 
துத் + ஸத்ரு = துத் " + ஸ் + ஸத்ரு + துத த் 6.1.97 ) + n = துத ந்தீ அல்லது 
துத தீ ; துத த் + நீப் = துத ந்தீ அல்லது துத தீ ப்ராஹ்மணீ: 
யா + ஸ த்ரு = யா + 8 அத் = யாத் + ஸீ = யாந்தீ அல்லது யாதீ . 


11 


7.1.81 ஸப் ஸ்யனோர் நித்யம் 

ஸப் , ஸ்யன் என்ற விகரணங்களோடு நிற்கும் வினைகளுக்குப்பின் “ ஸ த்ரு 
ஒட்டு இணைக்கப்பட்டாக்கப்பட்ட சொற்களுக்குப்பின் , நபும்ஸக 
வேற்றுமையுருபுகளான n ( ஈ ) , பெண்பால் ஒட்டு ஈ ( நதீ ) 
ஆகியவைகளினைக்கும்போது நும் கட்டாயமாக ஆகமம் வரும் . 
பசந்தீ, தீவ்யந்தி 


7.1.82 ஸாவனடு ஹ : 

ஸு ( முதல் வேற்றுமை , விளி வேற்றுமையொருமையுருபு ), அண்டு ஹ எருது 
என்ற சொல்லோடு இணைக்கும்போது அச்சொல்லுக்குப்பின் நும் வரும் . 
அனட்வான் ( முதல் வேற்றுமையொருமை ) 
அனட்வன் ( விளி வேற்றுமையொருமை ) 


1 


7.1.83 த்ருக்ஸ் வவஸ் ஸ்வதவஸ் சந்த ஸி 

வேதமொழியில் , த்ரு ஸ் , ஸ்வவஸ் 
ஸ்வதவஸ் ஆகியவைகளோடு 
அவ்வேற்றுமையுருபுக்கு முன் நும் ஆகமம் வரும் . 
ஈத் ருங் , ( 8.2.23 ; 62 ) ; தாத் ருங் 
ஸ்வவான் , ஸ்வதவான் 


ஸு 


இணைக்கும்போது , 


7.1.84 திவ ஒளட் 

தி வ் ஆகாயம் ஓடு ஸு இணைக்கும்போது அச்சொல்லினீறுக்கு ஔட் 
பதிலியாக வரும் . 
தி வ் + ஸு = தி - ஔ + ஸு = 

த் யௌ : 
இத் எழுத்து எதுவும் இணைக்கப்படாத தி வ் என்ற பெயர்ச் 
சொல்லையிங்கு குறிக்கும் . இத் எழுத்து உ வுடணிணைக்கப்பட்ட தி வு 


233 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


என்ற தாது பாடத்தில் காணப்படும் வினையையல்ல . திவு என்ற 
வினையிலிருந்து ஆக்கப்பட்ட பெயர்ச்சொல்லுடன் ஔ வராது . ஆனால் ஊ 
வரும் . அதன் முதல் வேற்றுமையொருமைச் சொல் த் " :: என்றாகும் . காட்டாக 
அக்ஷத்யு: பார்க்க 6.4.19 : 6.1.131 ) 


7.1.85 பதி மதி ருபு க்ஷாம் ஆத் 

பதின் பாதை , மதின் மத்து ருபு க்ஷின் இந்திரனின் மற்றொரு பெயர் 
ஆகியவைகளோடு ஸு இணைக்கும் போது அச்சொற்களின் ஈறுக்குப் 
பதிலியாக ஆத் ( ஆ ) வரும். 
பந்தா , மந்தா , ருபு க்ஷா: 


7.1.86 இதோத் ஸர்வநாமஸ்தானே 

மேலே கூறிய பெயர்ச் சொற்களோடு ஸர்வநாமஸ்தானம் எனப்படும் 
வேற்றுமையுருபுகளை யிணைக்கும்போது , அவைகளினீற்றுக்குப் பதிலியாக 
அதாவது இ க்குப் பதிலியாக அத் வரும் . 
பந்தானௌ, பந்தான :; பந்தானம் , 
மந்தானௌ, மந்தான:, மந்தானம் 
ருபு க்ஷாணௌ , ருபு க்ஷாண , ருபுக்ஷாணம் 


7.1.87 தோந்த 

மேலே கூறிய பெயர்ச் சொற்களோடு ஸர்வநாமஸ்தானம் எனப்படும் 
வேற்றுமையுருபுகளையிணைக்கும்போது அச்சொற்களின் த் பதிலியாக 
ந்த் வரும் . 
மேற்சூத்திரம் 86 இல் காட்டுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 


7.1.88 பஸ்ய டேர் லோப: 

ப எனப் பெயர்பெறும் ( 1.4.18 ) பதின் , மதின், ருபு க்ஷின் ஆகியவைகளோடு , 
ஒருயிரெழுத்தில் தொடங்கும் வேற்றுமையுருபுகளையிணைக்கும்போது , 
அச்சொற்களின் இறுதியுயிர் மெய்யெழுத்தோடு ( டி ) கெடும் . 
உயிரெழுத்து அல்லது ( ய் ) ஐ முதலில் கொண்டவொட்டுக்களுக்கு முன் 
நிற்கும் அடிச்சொல் ப எனப்படும் . 
பத ., பதர் , பதே : மத :, மதர், மதே , ருபு க்ஷ :, ருபு க்ஷா , ருபு க்ஷே 


7.1.89 பும்ஸோ அஸுங் 

பம்ஸ் ஆண் , மநிதன் என்ற சொல்லோடு ஸர்வநாமஸ் தான வொட்டுக்கள் 
இணைக்கும் போது , அதனிறுதி ஸ் உக்குப் பதிலியாக அஸுங் வரும் . 
புமான் (7.1.70 ; 6.1.68 ; 8.2.23 ); 
புமாம்ஸௌ , புமாம்ஸ :; புமாம்ஸம் ( 8.3.23 ) 


முனைவர் கு . மீனாட்சி 


234 


7.1.90 கோத: ணித் 

கோ மாடு என்ற சொல்லுக்குப் பின் இணைக்கப்படும் ஸர்வநாமஸ்தான 
வொட்டுக்கள் ண் ஐ இத்தாகக் கொண்ட தாகக் கருதப்படும் . 
கெ : க ரவெள் , காவ : 
அதாவது விருத்தி முதலியவைகள் வரும். 


7.1.91 ணலுத்தமோ வா 

தன்மையொருமை ( ணல் , லிட் ) விருப்பாக ணித் போன்று செயற்படும் அஹம் 
சகார அல்லது சகர , (விருத்தி விருப்பாகும் ) பபாச , பபச 


7.1.92 ஸக் யுரஸம்புத்தெள 

விளிவேற்றுமையொருமையைத் தவிர்த்து ( அஸம்பு த் தௌ ) , மற்ற 
ஸர்வநாமஸ்தான வொட்டுக்கள் ஸகி நண்பன் என்ற சொல்லோடு 
இணைக்கும்போது அவ்வொட்டுக்கள் ணித் ஆகும் . ஸகாயௌ , 
ஸகாயௌ , ஸகாயம்:. ஸகே (விளிவேற்றுமையொருமை ) 


போது 


7.1.93 அநங் ஸௌ 

ஸகி என்ற சொல்லுக்கு முன் ஸு ( முதல் வேற்றுமையொருமை , ஆனால் 
விளிவேற்றுமையொருமையல்ல ) இணைக்கப்படும் 
அச்சொல்லினீறான இ க்கு அநங் பதிலியாகும் . 
ஸகி + ஸு : ஸக ன் + n = ஸகான் + ஸ் ( 6.4.8 ) = ஸகான் + 8 (6.1.88 ) : 
ஸகா 8 ( 8.2.7 ) ஆனால் ஸகே 


7.1.94 ருது ஸ னஸ் புருதம்ஸோ அனேஹஸாம் ச 

ரு வீற்றுச் சொற்கள் , உஸ னஸ் ஒரு பெயர் , புருத ம்ஸ் அற்புதமான 
செயல்கள் நிறைந்த , அனேஹஸ் ‘ஈடற்ற , நிகரில்லாத ஆகியவைகளோடு 
ஸு ( முதல் வேற்றுமையொருமை மட்டும் ) இணைக்கும்போது 
அவைகளினீற்றுக்கு அனங் ( அன் ) பதிலியாக வரும் . 
கர்தா , ஆனால் கர்த்த : (விளிவேற்றுமையொருமை ), பிதா, ஆனால் பித :, 
உஸ னா ஆனால் உஸ ன :, புருத " ம்ஸா ஆனால் புருத ம்ஸ :, அனேஹா 
ஆனால் அநேஹ: 


வா : 


அ னங் உம் உஸனஸ் உடன் விளிவேற்றுமையொருமையில் 
வரும் உஸ னஸ் 


7.1.95 த்ருஜ்வத்க்ரோஷ்டு : 
க்ரோஷ்டு நரி 

என்ற 

சொல்லோடு ஸர்வநாமஸ்தான 
வொட்டுக்களிணைக்கப்படும்போது , அச்சொல் த்ருச் இல் முடியுஞ் சொல் 
போன்று கருதப்படும் . அதாவது த்ருச் ( த்ரு ) வில் முடியும் சொல்லாகக் 
கருதப்படும் . 


235 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


க்ரோஷ்டா , க்ரோஷ்டாரௌ , க்ரோஷ்டார :, க்ரோஷ்டாரம் :, க்ரோஷ்டாரௌ 


7.1.96 ஸ்த்ரியாம் ச 

பெண்பாலொட்டிணைக்கும்போதும் க்ரோஷ்டு என்ற சொல் த்ருச் இல் 
முடியுஞ் சொல்லாகக் கருதப்படும் . 
க்ரோஷ்டு + X ஷ் ( 4.1.63 ) = க்ரோஷ்ட்ரு + X ஷ் ( 4.1.41 ) = க்ரோஷ்ட்ரீ 


7.1.97 விபாஷா த்ருதீயாதிஷ்வசி 

உயிரெழுத்தை முதலில் கொண்ட மூன்றாம் வேற்றுமை , அதையடுத்து வரும் 
வேற்றுமையுருபுகள் ( த்ருதீயாதி ஷு ) ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் 
க்ரோஷ்டு என்ற சொல் த்ருச் இல் முடியும் சொல்லாக விருப்பாகக் 
கருதப்படும் . 
க்ரோஷ்டுனா, க்ரோஷ்ட்ரா 
க்ரோஷ்டவே , க்ரோஷ்ட்ரே 
க்ரோஷ்டோ :, க்ரோஷ்டு : 
க்ரோஷ்டௌ , க்ரோஷ்டரி 
க்ரோஷ்ட்ரோ:, க்ரோஷ்ட்வோ: 


வா : 


த்ருஜ்வத்பாவாத் பூர்வ விப்ரதிஷேதே ன நும் நுடௌ பவத : 
த்ருச் போன்று செயற்பட வேண்டுமென்று முன் சூத்திரங்களில் 
விதிக்கப்பட்டதை மீறி நும் ‘ நுட் ஆகமங்கள் வரும் . ப்ரியக்ரோஷ்டுனே 
( 4 ஆம் வேற்றுமையொருமை ) அரண்யாய ஹதக்ரோஷ்டுனே வ்ருஷலகுலாய 
நுட் - க்ரோட்டூனாம் ( 6 ஆம் வேற்றுமைப் பன்மை) 


7.1.98 சதுரனட் ஹோராமுதாத்த : 

ஸர்வநாமஸ்தானம் எனப்படும் வேற்றுமையுருபுகளை சதுர் 4 அன டுஹ் 
எருது ஆகியவைகளோடு இணைக்கும்போது அச்சொற்களினி றுதி 
உயிரான உ வுக்குப்பின் உதாத்த சுரம் கொண்ட ஆம் ( ஆ ) ஆகமம் வரும் . 
சத்வார : அனட் வான் , அனட் வாஹௌ , அனட்வாஹ:, அனட் வாஹம் . 
சதுர் , அனடு ஹ் ஆகியவைகளையிறுதியுருப்பினராகக் கொண்ட 
தொகைகளிலும் அவ்வாறே . 
ப்ரிய சத்வா:, ப்ரிய சத்வாரௌ, ப்ரிய சத்வார :, ப்ரியானட் வான் , 
ப்ரியான்ட் வாஹௌ , ப்ரியானட் வாஹ: 


வா : அனடு ஹ: ஸ்த்ரியாம் வேதி வக்தவ்யம் 
பெண்பாலில் இது விருப்பாகும் 
அனடு ஹீ , அனட் வா 


7.1.99 அம்ஸம்புத் தௌ 
விளிவேற்றுமையொருமையில் ( ஸம்புத் 

தெ ௗ ) மேலே குறிப்பிட்ட 
16 


முனைவர் கு . மீனாட்சி 


236 


சொற்களில் உ வுக்குப்பின் அம் ஆகமம் வரும் . ப்ரியசத்வ , ப்ரியானட் வான் 


1.1.100 ரூ த இத் தாதோ: 

ரூ1 வீற்றுத் தாதுவின் ஈறுக்கு இத் ( இ ) பதிலியாக வரும் . 
க்ரு + ஸப் + திப் : கிரதி, 


7.1.101 உபதாயாஸ் ச 

ரூ வீற்றுத் தாதுவின் , ஈற்றயலுக்குப் பதிலியாகவும் இத் வருகிர்தயதி 


7.1.102 உதோஷ்ட்ரீய பூர்வஸ்ய 

இதழொலியைத் தொடர்ந்து நிற்கும் ரூ வை இறுதியில் கொண்ட வினையின் 
ரூ வுக்குப் பதிலியாக உத் ( உ ) வரும் . 
ப்ரு + க்த = புர் + க்த = பூர்த ( 8.2.57; 76 ) 
பூபூர்ஷ்தி; முமூர்ஷதி 


வா : 


1 


இத்வோத்வாப்யாம் குணவ்ருத்தி பவத : விப்ரதிஷேதோன 
இத் உத் விதிகளை மீறி குணம் விருத்தி ஆகியவைகள் வரும் . 
ஆஸ்தரணம் , ஆஸ்தாரக : 


7.1.103 பஹுலம் சந்த ஸி 

வேதமொழியில் நெடில் ரூ வுக்கு உத் ( உ ) பல வகையில் பதிலியாக வரும் . 
மேலே குறிப்பிட்ட சூழல்களைத் தவிர்த்த மற்ற இடங்களை இங்கு 
கூறப்படுகிறது . இதழொலியல்லாத மெய்யைத் தொடர்ந்து ரூ நிற்கும்போது 
த்ரு + கின் ( 3.2.171) = தத்ரு + இ ( 6.1.8 ; 7.4.66 ) - ததுரி ; மித்ராவருணௌ 
ததுரி :; தூ ரே ஹ்யத் வா ஜகு K :; 
இதழொலி முன்நிற்கும்போது அவ்வாறாகாமை - பப்ரிதமம் 


7.2.1 


ணிசி வ்ருத் தி ": பரஸ்மைப்தேஷு 
இக் ( இ , உ , ரு , ல் குறிலும் நெடிலும் ) பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரை 
யிறுதியில் கொண்ட வினைக்குப் பின்னால் ணிச் ( Aorist ) 
ஒட்டிணைக்கும் போது , பரஸ்மைபதத்தில் , அவ்வினையினிதியுயிருக்கு 
விருத்தி பதிலியாக வரும் . 
அட் + C + ஸிச் + திப் : அசைஷ் + இட் + த் ( 3.4.100 ; 7.3.93 ; 8.3.59 ) அசைஷித் ; 
அபாவீத் ( பூ ) ; அகார்ஷீத் ( < க்ரு )), ஆனால் அக்ருஷ்ட ( ஆத்மனேபதம் ) 


722 


அதோ ல்ராந்தஸ்ய 
பரஸ்மைபதத்தில் , ஸிச் ஒட்டுக்குமுன் நிற்கும் ல் , ரு ஆகியவைக 
ளையீறாகக் கொண்ட வினையின் , இவ்விறுதியெழுத்துக்கு முன்னால் 
நிற்கும் அத் ( அதுக்கு விருத்தி பதிலியாக வரும் . 
க்ஷர - அக்ஷாரீத் ; த்ஸர - அத்ஸாரீத் ; 


237 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஜ்வல - அஜ்வாலீத் ; ஹ்மல - அஹ்மாலீத் 
சூ . 7.2.7 க்குப் புறனடை . 


7.2.3 


வத வ்ரஜ ஹலந்தஸ்ய அச : 
பரஸ்மைப்பதவொட்டோடு வரும் ஸிச் ஓட்டுக்கு முன் நிற்கும் வத பேசு, கூறு 
வ்ரஜ சுற்று , மெய்யெழுத்தில் முடியும் வினைகள் ஆகிய வைகளின் 
உயிருக்கு விருத்தி பதிலியாக வரும் . 
1. அவாதீத்; ( 2 ) அவ்ராஜீத் ( 3 ) அபாக்ஷித் ( < பச் ) அபைத்ஸித் ( பி த் ); 
அரௌத்ஸித் ( ருத் ) 


7.2.4 


நே டி 


(பரஸ்மைபதத்தில் ) இட் ஆகமத்தோடு வரும் ஸிச் உக்கு முன் நிற்கும் ஒரு 
மெய்யெழுத்தையீறாகக் கொண்ட வினையின் உயிருக்கு விருத்தி பதிலியாக 
வராது. 
அதே வித் ( தி வ் ) அஸேவீத் ( ஸேவ் ) ; அமோஷித் ( முஷ் ) 


7.2.5 


ஹ்ம்யந்த ண ஸ் வஸ ஜாக் ரு ணி ஸ்வ்யேதி தாம் 
இட் ஆகமத்தோடு வரும் ஸிச் ஒட்டுக்கு முன் நிற்கும் ஹ் , ம , ய 
ஆகியவைகளை யீறாகக் கொண்ட வினைகள் , க்ஷண , ஸ்வஸ , ஜாக் ரு . 
என்ற வினைகள் , ணி இணைத்தாக்கப்பட்ட வினை , ஸ்வி என்ற தாது , 
ஏ யை இத் தாகக் கொண்டதாகக் குறிப்பிடப்படும் (தாதுபாடத்தில் ) 
தாதுக்கள் ஆகியவைகளின் உயிருக்குப் பதிலியாக ( பரஸ்மைபத்தில் ) 
விருத்தி வராது. 


1. க்ரஹ் - அக்ரஹீத் ; ( 2 ) ஸ்யம் - அஸ்யமீத் ( 3 ) வ்யய - அவ்யயீத் ( 4 ) 
அக்ஷணீத் ( 5 ) அஸ்வஸித் ( 6 ) அஜாகரீத் ( 7 ) ஔனயீத் ( 8 ) அஸ் வயீத் ( 9 ) 
அரகீத் (ரகே ), அசுகீ த் ( ககே ) 


7.2.6 


ஊர்ணோதேர் விபாஷா 
இட் ஒடு வரும் ஸிச் ஒட்டுக்கு முன் நிற்கும் ஊர்ணு மூடு, மறை என்ற 
தாதுவின் உயிருக்குப் பதிலியாக ( பரஸ்மைபதத்தில் ) விருப்பாக விருத்தி 
பதிலியாக வரும் . 
ப்ரௌர்ணாவித், ப்ரௌர்ணவீத் 


7.2.7 


அதோ ஹலாதேர் லகோ : 
இட் ஓடு வரும் ஸிச் ஒட்டுக்கு முன் நிற்கும் , ஒரு மெய்யெழுத்தில் 
தொடங்கும் வினையின் குறில் அ லகு வாக அமையும்போது , அந்த 
அ வுக்குப் விருத்தி விருப்பாக பரஸ்மைபதத்தில் பதிலியாக வராது . 
அரணீத் , அராணீத் ( ரன் ) 
ஆனால் அதே வித்; அஸேவீத் ( அத் அல்ல ) அதஜீத் ( லகு அல்ல) ; 


முனைவர் கு . மீனாட்சி 


238 


அபா r த் ( அனிட் ) 


7.2.8 


நேட் " வஸி க்ருதி 
வஸ் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஓரெழுத்தில் தொடங்கும் க்ருத் 
ஒட்டுக்கு முன் இட் ’ இணைக்கப்பட மாட்டாது ( நேட் ) 
1. ஈஸ் + வரச் ( 3.2.175 ) : ஈஸ் வர 
2. தீப் + ர ( 3.2.167 ) = தீ ப்ர ஒளி படைத்த 
3. பீஸ் + மனின் = பிஸ்மன் ( 3.2.75 ) சாம்பல் 
4. யாச் + ந + டாப் ( 3.3.90 ; 4.1.4 ) = யாச்னா 
பிச்சையெடுத்தல் 
இது சூ . 35 க்குப் புறனடை . 
ஆனால் ஈஸிதும் , தீபினும் , ப 4 ஸினும் , யாசினும் 


7.2.9 


திது த்ர ததஸி ஸு ஸரகஸேஸு ச 
தி , து , த்ர , த , த , ஸி , ஸர , க , ஸ என்ற க்ருத் ஒட்டுக்களுக்கு முன் ‘ இட் 
ஆகமம் வராது . 
1. தி - க்தின் / க்திச், தன் க்திச் தந்தி கயிறு தீப் + க்தின் = தீப்தி : ஒளி 
2. து - ஸக்து: பார்லி மாவு ( 3 ) த்ர - தந்த்ர - தறி பத்தர வண்டி ( 4 ) த - 
ஹஸ்த கை ( 5 ) த - குஷ்ட 2 ஒரு செடியின் பெயர் ( 6 ) ஸி - குக்ஷி வயிறு 
( 7 ) ஸு- இக்ஷூ - கரும்பு ( 8 ) ஸர அக்ஷர எழுத்து (9) க - ஸ ல்க துண்டு 
( 10 ) ஸ வத்ஸ கன்று , ஹம்ஸ - அன்னம் ’ ‘தி , த்ர என்ற இரண்டு 
ஒட்டுக்களைத் தவிர்த்த மற்ற எல்லாம் உணாதி ஒட்டுக்கள். 


வா : 


திது த்ர த தே ஷ்வக்ரஹாதீனாமிதி வக்தவ்பம் 
தி , து , த்ர , ஆகியவைகள் க் ரஹ் க்குப்பின் வரும்போதும் , அதே போன்று 
மற்ற சொற்கள் ஆக்கப்படும்போதும் இட் ஆகமம் வரும். 
நிக்ருஹீதி : அடக்கம், கட்டுப்பாடு 
உபஸ்நிஹிதீ : ஈரமாகு , ஈரமாக்கு 
நிகுசிதி : சுருக்கம் நிபடிதி : 
படிப்பு , ஒப்பித்தல் 


7.2.10 


ஏகாச உபதே ஸே அனுதாத்தாத் 
அனுதாத்தமான ஓரசை கொண்டதாக தாதுபாடத்தில் ( ஏகாச உபதே ஸே ) 
குறிப்பிடப்படும் வினைக்குப்பின் ஒரெட்டையிணைக்கும் போது 
அவ்வொட்டுக்கு முன் இட் ஆகமம் ஆகாது . 
பொதுவாக , தாதுக்கள் ஒருயிரெழுத்தோ அல்லது மெய்யெழுத்தோ 
இறுதியில் கொண்டதாக அமையும் . அவற்றுள் அ , ஊ , ரு ( நெடில் ) 
ஆகியவைகளிறுதியில் கொண்டவற்றைத் தவிர்த்து மற்ற உயிரெழுத்தில் 
முடியும் ஓரசைத் தாதுக்கள் அனதாத்தமாகும் . அவைகளுடன் ‘இட் ஆகமம் 
வராது . காட்டாக தாத்ரு , நேத்ரு கர்த்ரு . 


239 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


அத ந்த - ஆவதிஷ்ட 
ரூ - தரிதா ( த்ரூ ) 
ஊ - லவிதா ( லூ ) , பவிதா ( பூ ) 


7.2.11 ஸ்ர்யுக : கிதி 
ஸ்ரி சார்ந்திரு , 

, உக் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரெழுத்தில் முடியும் 
தாதுக்கள் ஆகியவைகளுக்குப்பின் க் ஐ இத் தாகக் கொண்ட ஓரெட்டு 
இணைக்கும்போது , அவ்வொட்டுக்கு முன் இட் ஆகமம் வராது . 
ஸ்ரி + க்த = ஸ்ரித, ஸ்ரி + க்தவா - ஸ்ரித்வா :, ஸ்ரிதவான் ஆனால் ஸ்ரயித்ரு 
( த்ருச் ), ஸ்ரயிதும் ( தும் ) உக ந்த - யுத்வா, யுத :, யுதவான் . 
ஆனால் யவிதும் ; லூத்வா, லூன :, 
லூனவான் ; ஆனால் வவிதும் ; 
வ்ருத்வா, வ்ருத :, வ்ருதவான் , ஆனால் வரிதும் ; தீர்த்வா, தீர்ண :, தீர்ணவான் , 


7.2.12 ஸ்னி க்ரஹகு ஹோஸ் ச 

க்ரஹ் பிடி , கு ஹ் மறை , உக் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த 
ஒருயிரெழுத்தில் முடியும் தாதுக்கள் ஆகியவைகளுடன் ஸன் ஒட் 
டிணைக்கும்போது , அவ்வொட்டுக்கு முன்னும் இட் ’ இணைக்கப்படமாட்டாது . 
க்ரஹ் - ஜிக் ருக்ஷதி ; கு ஹ் - ஜுகுக்ஷதி ; 
உக ந்த - ருரூஷதி , லுலூஷதி 


1.2.13 க்ரு ஸ்ரு ப்ரு வ்ரு ஸ்து த்ரு ஸ்ரு ஸ் ருவோ லிடி க்ரு செய் , ஸ்ரு பாய் , 

நகர் , ப்ரு தாங்கு , வ்ருஞ் மூடு , ( 5.8 ) , வ்ரு ( 9.38 ), தேர்ந்தெடு , பங்குபெறு , 
ஸ்து புகழ் , த்ரு ஓடு , ஸ்ரு ஓடு , கசிந்து ஒழுகு , ஸ்ரு கேள் ஆகிய 
தாதுக்களுக்குப்பின் லிட் ஒட்டு இணைக்கும்போது அவ்வொட்டுக்கு முன் 
இட் இணைக்கப்படமாட்டாது . 
க்ரு + லிட் + வ / ம = சக்ருவ சக்ரும 
ஸ்ரு - ஸஸ்ருவ , ஸஸ்ரும ; ப்ரு - பப்ருவ , 
வவ்ருமஹே ; ஸ்து - துஷ்டுவ , துஷ்டும் ; த்ரு - து த் ருவ , 
து த் ரும; ஸ்ரு - ஸுஸ்ருவ , ஸுஸ்ரும ; 
ஸ்ரு - ஸு ஸ் ருவ , ஸ் ரும 
இச்சூத்திரத்தில் கொடுக்கப்பட்ட தாதுக்கள் எல்லாம் வ்ரு வைத் தவிர 
எல்லாமே அனுதாத்த தாதுக்கள் ( 7.2.10 ) வ்ருஞ், வ்ருங் இரண்டுமே 
உதாத்தமாகும் . 
ஒரு வரையறைக்குட்படுத்துவதற்காகத்தான் இவைகளை இங்கு தனியாகக் 
கூறப்பட்டிருக்கிறது . அதாவது இங்கு கூறப்பட்ட தாதுக்கள் மட்டுந்தான் 
லிட் டோடு வரும்போது இட் ஆகமமில்லாமல் காணப்படும் . மற்ற எல்லா 
தாதுக்களும் லிட் டில் இட் டோடுதான் வரும் . ஆகவே , H -H F வ , HH F ம ; 
லுலுவிவ , லுலுவிம் : 


முனைவர் கு . மீனாட்சி 


240 


வா : 


க்ருஞோ அஸுட்கஸ்யோதி வக்தவ்யம் 
க்ரு என்ற தாது ஸுட் இணைக்கும்போது இட் ஆகமம் பெறும் . 
அவ்வொட்டு இணைக்காமல் வரும்போது இட் வராது . ஸ்ஞ்சஸ்கரிவ , 
ஸஞ்சஸ்கரிம 


7.2.14 ஸ் வீதி தோ நிஷ்டாயாம் 

நிஷ்டா எனப்படும் ஒட்டுக்கு ( க்த , க்தவது ) முன்னால் நிற்கும் ஸ்வி 
பருமனாகு , ஊது , ஈயை இத்தாகக் கொண்ட தாதுக்கள் ( தாதுப்பாடத்தில் 
கொடுக்கப்பட்டவை ) ஆகியவைகளுக்குப்பின் இட் வராது . 


1 ) ஸ் வி - ஸ ன் :, ஸுனவான் ; 
2 ) ஈதித: - ஓலஜீ - லக்னம் , லக்னவான் ; 
ஓவிஜீ - உத் விக் ன .,உத்விக்னவான் 
ஓதீ பி - தீப்த :, தீப்தவான் 7.2.35 வரை ‘நிஷ்டாயாம்’ தொடர்ந்து வரும் . 


7.2.15 யஸ்ய விபாஷா 

எந்தெந்த தாதுக்களுக்குப்பின் வேறு ஒட்டு இணைக்கும்போது இட் 
விருப்பாக வரும் என்று விதிக்கப்பட்டுள்ளதோ ,அத்தாதுக்களுக்குப்பின் 
நிஷ்டா வொட்டுக்கள் வரும்போது அவ்வொட்டுக்களுக்கு முன் இட் வராது . 
அதாவது , வேறு ஒட்டுக்களுக்கு முன் எந்தெந்த தாதுக்கள் விருப்பாக ஸேட் 
( இட்டோடு ) ஆகுமோ அத்தாதுக்கள் , 
நிஷ்டாவொட்டுக்களிணைக்கும் போது கட்டாயமாக அனிட் ( அதாவது இட் 
இணைக்கப்படாதது ) 

ஆகும் . 

7.2.44 இல் இத்தாதுக்கள் 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 
விதூ த :, விதூ தவான் ; குஹ் - கூட ,, கூட " வான் , 


ப 


7.2.16 ஆதி தஸ் ச 

ஆத் ( ஆ ) ஐ இத் தாகத் தாது பாடத்தில் கொடுக்கப்பட்ட தாதுவோடு 
நிஷ்டா ஒட்டுக்கள் இணைக்கும்போது அவ்வொட்டுக்களுக்கு முன் இட் 
ஆகமம் வராது . 
தீமிதர் - மின்ன ., மின்னவான் 
D ஜீவிதர் - க்ஷவிண்ண :, க்ஷவிண்ணவான் 
தீஷ்விதா - ஸ்வின்ன , ஸ்வின்னவான் 
இங்கு குறிப்பிடப்படாத மற்ற தாதுக்களும் இவ்வாறாகும் என்று ச சுட்டும் 
ஆஸ்வஸ்த , வாந்த : 


7.2.17 விபாஷா பாவாதி கர்மணோ : 

ஆத் ( ஆ ) ஐ`இத்’தாகக் கொண்டதாக தாது பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 


- 


241 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


தாதுக்களோடு நிஷ்டா ஒட்டுக்களையிணைக்கும்போது , அவைகள் பாவ 
(impersonal ) அல்லது ஒரு செயலின் தொடக்கம் ( ஆதிகர்மன் ) என்ற 
பொருளைச் சுட்டுமானால் , அவ்வொட்டுக்களுக்கு முன் இட் ஆகமம் 
விருப்பாக வரும் . 
மின்னமனேன , மேதி " தமனேன 
ப்ர மின்ன :, ப்ரமேதி த : 
பா வ , தொடக்கம் என்ற பொருளைத் தாதுக்கள் உணர்த்தும்போது , 
இச்சூத்திரம் சூ . 15 ஐச் செயற்படாமல் தடுக்கிறது . ஆகவே இட் ஐ விருப்பாக 
இச்சூழலில் விதிக்கிறது . 


7.2.18 ஷுப்த ஸ்வாந்தத் வாந்த லக்ன ம்லிஷ்ட விரிப் த பா ண்ட பாடானி 

மந்த மனஸ்தம : ஸக்தாவிஸ்பஷ்ட ஸ்வரானா யா ஸப்ருஸே ஷ 
1. க்ஷுப்த ( 2 ) ஸ்வாந்த ( 3 ) த் வாந்த ( 4 ) லக் ன 5 ) ம்லிஷ்ட ( 6 ) விரிப்த 
( 7 ) பாண்ட ( 8 ) பாட ஆகிய சொற்கள் முறையே ( 1 ) மத்து ( 2 ) மனது ( 3 ) 
இருட்டு ( 4 ) ஒட்டிக் கொண்ட அதாவது அன்பான ( 5 ) தெளிவற்ற ( 6 ) நாதம் , 
குரல் ( 7 ) எளிதில் செய்யப்பட்ட ( 8 ) தீவ்ரமான , பலமான ஆகிய பொருட்களைச் 
சுட்ட ( இட் ) ஆகமம் வராமல் விதிக்குப் புறம்பாக ஆக்கப்பட்டவைகள் . 
வேறு பொருட்களில் க்ஷூ H த ‘ கலக்கிய , ஸ்வனித குரலெழுப்பிய த்வனித 
குறிப்பாகச் சொல்லிய , கட்டிக் காட்டிய , லகித ஒட்டிக் கொண்ட ம்லேச் சித் 
தவறாக அல்லது தெளிவில்லாமல் பேசிய , விரேபி த அர்த்தமில்லாமல் 
வேகமாகப் பேசிய , பாணித உறையவைத்த கரும்புச்சாறு , பாஹித முயற்சி 
செய்த 


7.2.19 த்ருஷி ஸ ஸி வையாத்யே 

த்ருஷ் துணிவு கொள் , ஸ ஸ் காயப்படுத்து என்ற தாதுக்களோடு நிஷ்டா 
ஒட்டுக்கள் இணைக்கும் போது , அவ்வொட்டுக்களுக்கு முன் இட் ஆகமம் 
துடுக்கான அகந்தையுள்ள ( வையாத்யே ) என்ற பொருட்களை அவைகள் 
சுட்டும்போது , வராது 
த்ருஷ்ட ; துஷ்டத் தனமுள்ள ஆனால் தர்ஷித : 
மரியாதையில்லாமல் நடத்தப்பட்ட விஸ ஸ்த : மரியாதையில்லாம ஆனால் 
விஸ ஸித வெட்டப்பட்ட 
இந்த விதி மரியாதையில்லாத என்ற பொருளைச் சுட்டும் போது தான் 
செயற்படும் . 


7.2.20 த்ருட் " : ஸ்தூ லப்லயோ: 

பருமனான ( ஸ்தூ ல ), பீல ( பலமான ) என்ற பொருளைச் சுட்டும் த் ருடு 
என்ற சொல் ஒரு நிபாதனம் வேறு பொருட்களில் த்ரும்ஹித , அல்லது 
த ருஹித என்றாகும் . < த்ரும்ஹ் /த்ருஹ் ( 1.770 , 769 ) 


7.2.21 ப்ரபௌ பரிவ்ருட : 


முனைவர் கு . மீனாட்சி 


242 


பரிவ்ருட என்ற சொல் அரசன் (ப்ரபு ) என்ற பொருளில் நிபாதனமாகும். 
பரி + வ்ரும்ஹ் /வ்ருஹ் + க்த = பரிவ்ருட , இங்கு இட் ஆகமம் ஆகாதது 
விதிக்குப் புறம்பானது . 
வேறு பொருட்களில் பரிவர்ம்ஹித , பரிவ்ருஹித , அதிகப்படுத்திய 


7.2.22 க்ருச் ச் ர க ஹனயோ : கஷ : 

கஷ் உரசு என்ற வினையோடு நிஷ்டா ஒட்டிணைக்கப்பட்டு ஆக்கப்பட்ட 
சொற்கள் , ` கடினம் ( க்ருச் ச் ர ), நுழைய முடியாத , ஊடுருவமுடியாத ( கஹன ) 
என்ற பொருட்களைச் கட்டும்போது , அவ்வொட்டுக்குமுன் இட் வராது . 
கஷ்ட !, அக் னி :, கஷ்டம் வனம் ஆனால் கஷிதம் ஸுவர்ணம் உரைகல்லில் 
பரிசோதிக்கப்பட்ட தங்கம் 


7.2.23 குஷிரவிஸப்தனே 

வெளிப்படையாக தெரிவிக்கப்படாத , அல்லது விளம்பரம் செய்யாத 
( அவிஸப்த ன ) என்ற பொருளைச் சுட்டும் போது , குஷ் என்ற தாதுவோடு 
நிஷ்டா ஒட்டிணைக்கும்போது இட் ஆகமம் வராது . 
குஷ்டா: ரஜ்ஜு : கயிறு தேய்க்கப்பட்டது குஷ்டௌ பாதெ ள இரண்டு 
கால்கள் தேய்த்து அல்லது பிடித்துவிடப்பட்டன ஆனால் குஷித 
‘விளம்பரப்படுத்தப்பட்ட வெளிப்படையாகத் தெரிவிக்கப்பட்ட 


7.2.24 அர்தே. ஸம்நிவிப்ய: 

அர்த் போ என்ற தாது , ஸம் , நி / வி என்ற உபசர்க்கங்களுடன் சேர்ந்து 
நிற்கும்போது , அவைகளுடன் ‘நிஷ்டா ஒட்டு இணைக்கப்படும்போது இட் 
ஆகமம் வராது . 
ஸமர்ண : காயப்பட்ட , ந்யர்ண கரைக்கப்பட்ட வ்யர்ண துன்பப்படுத்திய 
ஆனால் அர்தித வேண்டப்பட்ட , கேட்கப்பட்ட 


1.2.25 அபேஸ் சாவிதூர்யே 

அபி யுடன் சேர்ந்து நிற்கும் . அர்த் என்ற தாதுவுக்குப்பின் நிஷ்டா 
ஒட்டிணைக்கும்போது , ஆக்கப்பட்ட சொல் அருகே என்ற பொருளைச் 
சுட்டும்போது இட் ஆகமம் நிஷ்டா வுக்கு முன் வராது. 
அப்யர்ணா ஸேனா அருகிலிருக்கும் படை , அப்யர்ணா 
ஸரத் ஸாத்காலம் நெருங்குகிறது . ஆனால் அப் யர்தி த இடர்பட்ட , 
துயருக்காளான 


. 


7.2.26 ணேரத்யயனே வ்ருத்தம் 

வ்ருத் திரும்பு என்ற வினையின் இயக்குவினை ( ணே : ) யிலிருந்து வ்ருத்த 
என்ற சொல் ஒரு தடவை படித்துமுடித்த ( அத்யயன ) என்ற பொருளில் இட் 
ஆகமம் வராமல் விதிக்குப்புறம்பாக ஆக்கப்பட்டது. 
வ்ருத்தோ குணோ தே வத த்னே ‘தே வதத்தனால் குணம் படிக்கப்பட்டது 


243 


பாணினியின் அஷ்டமத்தியாயி 


வருத்த என்ற சொல்லில் இட் ஆகமும் , வரவில்லை ணி யும் கெட்டது . 
ஆனால் வர்த்தித திரும்பிய 


7.2.27 வாதாந்த ஸாந்த பூர்ண த ஸ்தஸ்பஷ்டச்சன்ன க் ஞப்தா : தாந்த அடக் 

டக்கிய, 
ஸாந்த அமைதியான , பூர்ண நிரப்பிய , த ஸ்த அயர்வுற்ற , ஸ்பஷ்ட 
வெளிப்படுத்திய , ச ன்ன மூடப்பட்ட , மறைக்கப்பட்ட , க் ஞாப்த 
தெரிவிக்கப்பட்ட ஆகிய சொற்கள் , நிஷ்டாவொட்டுக்களுக்கு முன் இட் 
விருப்பாக இணைக்காமல் , முறையே தம் , அடக்கு , ஸம் அமைதியுறு , ப்ரு 
‘ நிரப்பு தஸ் ‘வீணாக்கு ’ ஸ்பஸ் உணர் , சத் மூடு , மறை க் ஞப் தெரிவி 
என்ற தாதுக்களின் ணி (இயக்குவினையொட்டு ) இணைத்து விதிக்குப் 
புறம்பாக ஆக்கப்பட்ட சொற்கள் 
தாந்த :/ த மித :, ஸாந்த :/ ஸ மித :, 
பூர்ண :/பூரித , த ஸ்த :/தாஸித ., 
ஸ்பஷ்ட :/ ஸ்பாஸித , ச ன்ன: / சாதிப்த: 
க் ஞப்த : / க் ரூபித :, 


7.2.28 ருஷ்யமத்வர ஸங்கு ஷாஸ்வானாம் 

ருஷ் கோபமடை , அம் நோ , யுறு , த்வர் அவசரப்படுத்து விரை ஸங்கு " ஷ் 
விளம்பரப்படுத்து , தெரிவி , ஆஸ்வன் எதிரொலிசெய் ஆகியவைகளுடன் 
நிஷ்டா வொட்டுக்கள் இணைக்கும்போது அவ்வொட்டுக்களுக்கு முன் இட் 
விருப்பாக ( ஆகமம் ) வராது . 
ருஷ்ட , ருஷித , அப்யாந்த , அப்யமித ; தூர்ண : 
த்வரித ஸங்குஷ்டம், ஸங்கு ஷித , ஆஸ்வாந்த , 
ஆஸ்வனித : 
ருஷ் உக்குப்பின் ஒட்டுக்கள் இணைக்கும்போது அது விருப்பாக ஸேட் 
ஆகுமென்று 7.2.48 விதிக்கிறது . ஆகையால் 7.2.15 இன்படி 
இத்தாதுவுக்குப்பின் நிஷ்டா வொட்டுக்களிணைக்கும் போது அது 
கட்டாயமாக அனிட் ( இட் இல்லாமல் ) ஆகிறது . ஆகவே இச்சூத்திரம் அதை 
விருப்பாக ஆக்கி , 7.2.15 செயற்படுவதற்குத் தடையாக அமைகிறது . 
தாதுபாடத்தில் , த்வர் என்ற தாது ஹீத்வரா ( 1.8.12 ) என்று 
குறிப்பிட்டிருப்பதால் , இத்தாது ஆ வை இத் தாகக் கொண்டதாகிறது . 
ஆகையால் , இது கட்டாயமாக அனிட் ஆகும் . ( 7.2.16 ) . இந்தச் சூத்திரம் 
அதை விருப்பாக அனிட் ஆக்குகிறது . இதைப் போன்று ஸங்கு 4 ஷ் என்ற 
தாதுவை விருப்பாக அனிட் ஆகும் என்று இங்கு குறிப்பிடப்படுவதால் 
7.2.23 இதில் செயற்படாது . ஆ வைத் தொடர்ந்து நிற்கும் ‘ ஸ்வன் மனது 
என்ற பொருளைச் சுட்டியபோதிலும் , இதுவும் விருப்பாக அனிட் ஆகுமென்று 
இச்சூத்திரத்தில் விதிக்கப்பட்டிருப்பதால் , 7.2.18 இங்கு செயற்படுவதை 
இச்சூத்திரம் தடை செய்கிறது . 


முனைவர் கு . மீனாட்சி 


244 


7.2.29 ஹ்ருஷேர் லோமஸு 

ஹ்ருஷ் களிப்படை என்ற தாதுவோடு நிஷ்டா ஒட்டுக்களிணைக்குங்காலை , 
அச்சொல் , மயிர் , கேசம் என்ற பொருட்களைச் சுட்டும்போது 
அவ்வொட்டுக்கு முன் இட் ஆகமம் விருப்பாக வராது . 
ஹ்ருஷ்டானி லோமானி ஹ்ருஷிதானி மயிர்க்கூச்சல் /சிலிர்ப்பு லோமானி ; 
ஹ்ருஷ்டா: கேஸா , ஹ்ருஷிதா : கேஸா ஹ்ருஷு அலிகௌ பொய்கூறு ( 1.741), 
ஹ்ருஷ் மகிழ்ச்சியடை ( 4.119 ) என்ற இரண்டு தாதுக்களையுமே இது 
குறிக்கும் . ஹ்ருஷு உ வை இத்தாகக் கொண்டதாக தாது பாடத்தில் 
கொடுக்கப்பட்டிருப்பதால் நிஷ்டா வொட்டுடன் அது கட்டாயமாக அனிட் 
ஆகும் ( 7.2.15 ) ஏனென்றால் , கத்வா ஒட்டுடன் அது விருப்பாக அனிட் 
ஆகும் . ( 7.2.56 ) மற்ற தாது ஸேட் ஆகும் . இங்கு கூறப்பட்ட விருப்பு 
இவ்விரண்டு தாதுக்களுக்குமே பொருந்தும் . ஆனால் ஹ்ருஷ்ட : தே வத த்த : 
தேவதத்தன் பொய்கூறினான் . 


வா 


விஸ்மித ப்ரதிகாதயோரிதி வக்தவ்யம் 
வியப்படைந்த , ஆச்சரியமடைந்த (விஸ்மித ), அடிப்பட்ட , தேய்ந்த ( ப்ரதிகாத ) 
என்ற பொருளைச் சுட்டும்போதும் விருப்பாகும் . 
ஹ்ருஷ்ட : அல்லது ஹ்ருஷித : தேவதத்த : வியப்படைந்த தேவதத்தன் 
ஹ்ருஷ்டா: அல்லது ஹ்ருஷிதா : த ந்தா : வளைந்த அல்லது அழிந்த பற்கள் 


7.2.30 அபசிதஸ் ச 

சாய் என்ற தாது " அப் என்ற உபசர்க்கத்துடன் , நின்று அதோடு நிஷ்டா 
ஒட்டு இணைக்கப்படும்போது விருப்பாக இட் ஆகமம் வந்த , சாய் சி 
என்று மாற்றமடைந்து அபசித : ( மதிக்கப்பட்ட ) என்ற சொல் விதிக்குப் 
புறம்பாக ஆக்கப்பட்டது . 
அபசித : அனேன கு 3 ரு: அவனால் ஆசிரியர் மதிக்கப்பட்டார் அபசாயிதோ 
அனேன குரு: 


வா : 


க்தினி நித்யமிதி வக்தவ்யம் 
க்தின் ஒட்டுக்கு முன் சாய் கண்டிப்பாக சி யாக மாறும் . இது விதிக்குப் 
புறம்பானது . அபசிதி : ‘இழப்பு, அழிவு , மரியாதை காட்டுதல் 


1.2.31 ஹ்ரு ஹ்வரேஸ் சந்த ஸி 

வேதமொழியில் ஹவ்ரு வளைந்த என்ற தாதுவுக்கு ஹ்ரு என்ற வடிவம் 
அத்தாது நிஷ்டா ஒட்டுக்கு முன் நிற்கும்போது வரும் 
ஹ்ருத ( வேதமொழி ) ஹவ்ருத ( மற்ற இடங்களில் ) 


7.2.32 அபரிஹ்வ்ருதாஸ் ச 

வேதமொழியில் அபரிஹ்வ்ருதா என்ற சொல் விதிக்குப் புறம்பாக 
ஆக்கப்பட்டது . 


245 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


இது 7.2.31 க்குப் புறனடை . 
அபரிஹ்வ்ருதா : ஸநுயாம வாஜம் ( ருக் 1.100.19 


7.2.33 ஸோமே ஹ்வரித ; 

வேதமொழியில் , சோமத்தைச் சுட்டும் ஹ்வரித என்ற சொல் நிபாதனமாகும். 
ஹ்வ்ரு என்ற தாதுவுக்குப்பின் நிஷ்டா ஒட்டு இணைக்கும் போது , குணம் 
பதிலியாதல் இட் ஆகமம் ஆகியவைகள் விதிக்குப்புறம்பானவை . 
மா ந : ஸோமோ ஹ்வரித :, விஹ்வரிதஸ்த்வம் 


1.2.34 க் ரஸித ஸ்கபி த * ஸ்தபிதஉத்தமி த சத்த விகஸ்தா 

விஸ ஸ்த்ரு ஸ்ம்ஸ்த்ரு ஸாஸ்த்ரு தருத்ரு தரூத்ரு வருத்ரூ வரூத்ரு வரூத்ரீ 
ருஜ்ஜ்வலிதி க்ஷரிதிக்ஷ மிதி வமித்யமீத்திச 
வேதமொழியில் , கீழ்க்கண்ட ( சில இட் ஆகமத்துடனும், வேறு சில இட் 
ஆகமமில்லாமலும் ) விதிக்குப்புறம்பாக ஆக்கப்பட்ட சொற்கள் 
காணப்படுகின்றன. 


1 ) க்ரஸித ( 2 ) ஸ்கபி த ( 3 ) ஸ்தபி த ( 4 ) உத்தபி த 5 ) சத்த ( 6 ) விக ஸ்த ( 7 ) 
விஸஸ்த்ரு ( 8 ) ஸம்ஸ்த்ரு ( 9 ) ஸாஸ்த்ரு ( 10 ) தருத்ரு ( 11 ) தரூத்ரு ( 1 ) வருத்ரு 
( 13 ) வரூத்ரு ( 14 ) வரூத்ரி : ( 15 ) உஜ்ஜ்வலிதி ( 16 ) க்ஷரிதி ( 17 ) க்ஷமிதி ( 18 ) 
வமிதி ( 19 ) அமிதி 
மேலே கொடுக்கப்பட்ட சொற்களில் 1,2,3 ஆகியவைகள் க்ரஸு ( 1.661 ) 
விழுங்கு , ஸ்கம்பு நிறுத்து ( 1.414 ), ஸ்தம்பு 4 ( 1.415 ) ஆகியவைகள் உ வை 
இத் தாகத் தாதுபாடத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதால் 7.2.56 ; 15 
சூத்திரங்களில் விதிக்கப்பட்டபடி அவைகளோடு இணைக்கப்படும் நிஷ்டா 
இட் ஆகமம் கொண்ட தாகாது . வேதமொழியில் இவைகள் இட் 
ஆகமத்துடன் விதிக்குப் புறம்பாக இச்சொற்கள் ஆக்கப்பட்டுள்ளன. 
க்ரஸிதம் வா ஏதத் ஸோமஸ்ய , க்ரஸ்த ( பேச்சு மொழியில் ); விஷ்கபிதே 
அஜரே , (விஷ்கப்த பேச்சு மொழியில் ); யேன ஸ்வஸ்தபி தம் / ஸ்தப்தம் 
( பேச்சு மொழியில் ) ; ஸ்த்யேன உத்தபிதா பூமி , உத்தப்த ( பேச்சு மொழியில் ) 
உத் எ . 

என்ற உபசர்க்கத் துடன் வரும்போது மட்டும்தான் இது 
விதிக்குப்புறம்பானதாக , அமைகிறது . மற்ற உபசர்க்கத்துடன் ஸ்தபி " த 
என்று ஆகாது . ( 5 ) சத்தா வர்ஷேண வித் யுத் ; சதிதா பேச்சுமொழியில் ); 
இங்கு இட் வரவேண்டும் ஆனால் வரவில்லை . இது நிபாதனம் ( 6 ) 
உத்தானாயா ஹ்ருதயம் யத் விகஸ்தம் , விகஸிதம் பேச்சு மொழியில் கஸ் 
உடன் வரவேண்டிய இட் வராதது நிபாதனம் . 7 , 8,9இல் வி க்குப்பின் 
நிற்கும் ஸ ஸ் , ஸம்ஸ் , ஸாஸ் ஆகியவைகளில் த்ருச் ஒட்டுக்கு முன் இட் 
வரவேண்டும் . அது வராதது நிபாதனம் . ஏகஸ் த்வஷ்டுர ஸ்வஸ்யா 
விஸஸ்தா . பேச்சு மொழியில் விஸ ஸிதா , உதஸம்ஸ்தா ஸுவிப்ர: ; பேச்சு 
மொழியில் ஸம்ஸிதா; ப்ரஸாஸ்தா , பேச்சு மொழியில் ப்ரஸாஸிதம் ; 10, 11, 12 , 
13 , 14 ஆகியவைகளில் உட் , ஊட் ஆகிய ஆகமங்கள் நிபாதனங்கள் . 


முனைவர் கு . மீனாட்சி 


246 


தருதாரம் ரதரனாம் , தருதாரம் ; பேச்சு மொழியில் தரிதாரம் , தரீதாரம் ; வரு 
தாரம் , வருதாரம் ; பேச்சு மொழியில் வரிதாரம் , வரீதாரம் ; வருத்ரீஷ்ட்வா தே வீ 
விஸ்வ தே வ்பாவதீ . மீதியுள்ள 15 , 16 , 17 , 18 ஆகியவைகள் உத்ஜ்வல் , க்ஷர் , 
க்ஷம் , வம் , அம் என்ற தாதுக்களுடன் ஸ ப் ( விகரணம் ) உம் , திப் 
( படர்க்கையொருமை ) யும் இணைத்து ஆக்கப்பட்டுள்ளன. இவைகளில் 
ஸப் புக்கு இ பதிலியாவது நிபாதனம் . அல்லது ஸ ப் கெட்டு இட் ஆகமம் 
ஆவது நிபாதனம் , அக் னிருஜ்ஜ்வலிதி ; பேச்சு மொழியில் உஜ்ஜ்வலதி ; 
ஸ்தோகம் க்ஷரிதி ; பேச்சு மொழியில் க்ஷரதி ; ஸ்தோமம் க்ஷமிதி பேச்சு 
மொழியில் க்ஷமதி ; ய: ஸோமம் வமிதி ; பேச்சு மொழியில் வமதி ; அப்யமிதி 
வருண: ; பேச்சு மொழியில் அப்யமதி , 


1.2.35 ஆர்த தாதுகஸ்ய இட்வலாதே : 

வல் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒரெழுத்தில் தொடங்கும் 
ஆர்த தாதுகவொட்டுக்களுக்கு முன் இட் இணைக்குப்படும் . இது ஒரு 
அதிகார சூத்திரம் . ஆர்தததாதுக என்ற சொல் 7.2.29 வரை 
அனுவிருத்தியாகும் . லவிதா, லவிதம் , லவிதவ்யம் ஆனால் ஆஸ்தே , வஸ்தே 
( ஸார்வமதாதுக வொட்டுக்கள் தொடர்ந்து வருகின்றன ) 
இட் மேற்சூத்திரங்களில் தொடர்ந்து வருகின்றன போதிலும் , அதோடு 
சேர்த்து கூறப்பட்ட தடையை விதிக்கும் ந இதிலிருந்து தொடராது என்று 
உணர்த்துவதற்காக இட் என்ற சொல்லை இச்சூத்திரத்தில் திரும்பவும் 
பயன்படுத்தப்பட்டுள்ளது . 


7.2.36 ஸ்னுக்ரமோரனாத்மனேபத நிமித்தே 

ஸ்னு கசிந்து , ஒழுது , க்ரம் மிதி என்ற தாதுக்களுக்குப்பின் ஆர்த * 
தாதுகவொட்டுக்களிணைக்கும் போது , அவ்வொட்டுக்களுக்குப்பின் 
ஆத்மனே பதவொட்டுக்கள் வராமலிந்தால் , 

அந்த 
ஆர்ததாதுகவொட்டுக்களுக்கு முன் இட் ஆகமம் ஆகும் . பாவ 
(impersonal ), செயப்பாட்டுவினை ( கர்மணி ), தற்சுட்டுவினை (கர்மகர்தரி ) 
பரிமாற்ற வினை ( கர்மவ்யதி ஹார ) ஆகியவைகளில் 
ஆத்மநேபதவொட்டுக்களிணைக்கப்படும் . இச்சூழலில் இட் ஆகமம் வராது . 
மற்றவிடங்களில் இட் வரும் . 
ஸ்னு , க்ரம் , உதாத்த சுரம் பெறும் தாதுக்களாவதால் இட் வரவேண்டும் . 
இச்சூத்திரம் மேலே கூறப்பட்டவரையறைக்கு இதை உட்படுத்துகிறது . 
ப்ரஸ்னவிதா , ப்ரஸ்னவிதும் , ஆனால் , ப்ரஸ்னோப்ஸ்ட , ப்ரக்ரமீஷ்ட ; 
ப்ரஸ்னோஷ்யதே , ப்ரக்ரம்ஸ்யதே ; ப்ரஸுஸ்னுஷிஷ்யதே , ப்ரசிக்ரம்ஸிஷ்யதே ; 
இவைகளில் ஆத்மனேபதவொட்டுக்கள் வருகின்றன. 


வா : 


க்ரமேஸ்து கர்தர்யாத்மனேபத விஷயாத ஸத் யாத்ம னேபதே 
க்ருதி ப்ரதிஷேதோ வக்தவ்ய : 
க்ரம் ஓடு செய்வினையைச் சுட்டும் ஆத்மனேபதமல்லாத ‘ க்ருத் 


247 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஒட்டுத் தொடர்ந்து வரும்போது , செய்வினையிலமைந்தாலும் அந்த தாது 
ஆத்மனேபதமாகும் . இச்சூழலிலும் இட் ஆகமம் வருவதற்கு தடை 
கூறவேண்டும் . 
ப்ரக்ரந்தா , உபக்ரந்தா ஆனால் ப்ரக்ரமிதவ்யம் , உபக்ரமிதவ்பம் . 


7.2.37 க்ரஹோ அலிடி தீர்க ": 

லிட் ஒட்டைத் தவிர்த்த ( அலிடி ) மற்ற வல் பிரத்தியாஹாரத்தைச் செர்ந்த 
ஒரெழுத்தில் தொடங்கும் ஆர்ததாதுகவொட்டுக்களுக்கு முன் க்ரஹ் பிடி 
என்ற தாது நிற்கம் போது அவ்வொட்டுக்களுக்கு முன் வரும் இட்டின் இ 
நெடிலாகும் அதாவது ஈ யாகும் . 
க் ரஹீதா, க்ரஹீதும் , க்ரஹீதவ்யம் ; ஆனால் ஜக் ருஹிவ , ஜக்ருஹிம . 
7.2.35 இல் விதிக்கப்பட்ட இட் நெடிலாவதை இங்கு குறிக்கிறது . 6.4.62 இல் 
விதிக்கப்பட்ட இட் டையல்ல . க்ராஹிதா, க் "ராஹிஷ்யதே 


7.2.38 வ்ரு , ருதோ வா 

வ்ருஞ் மூடு ( 5.8 ) , வ்ருங் தேர்ந்தெடு ( 9.38 ) , ரு (நெடில் ) விற்று தாதுக்கள் 
ஆகியவைகளுக்குப்பின் ‘ லிட் ஒட்டுக்களைத் தவிர்த்த மற்ற வல் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒரெழுத்தை முதலாகக் கொண்ட 
ஆர்ததாதுகவொட்டுக்களிணைக்கும் போது அவ்வொட்டுக்களுக்கு முன் 
ஆகமமாகும் . இட் விருப்பாக நெடிலாகும் . 
வரிதா , வரீதா ; ப்ராவரிதா , ப்ராவரீதா , ரு வீற்றுத்தாது தரிதா , தரீதா , 
ஆஸ்தரிதா , ஆஸ்தரீதா ஆனால் வவரித , தேரித 


7.2.39 நலிங் 

மேலே குறிப்பிட்ட தாதுக்களுக்குப் பின் லிங் ஒட்டுக்கள் ( வாழ்த்து ) 
இணைக்கும்போது , அவ்வொட்டுக்களுக்கு முன் வரும் இட் நெடிலாகாது . 
வவரிஷீஷ்ட, ப்ராவரிஷீஷ்ட, ஆஸ்தரிஷீஷ்ட, விஸ்தரிஷீஷ்ட 


7.2.40 ஸிசி ச பரஸ்மைபதே ஷு 

வ்ரு , ரு வீற்றுத் தாதுக்களுக்குப்பின் ஸிச் ஒட்டு பரஸ்மைபதத்தில் 
இணைக்கும்போதும் , அவ்வொட்டுக்களுக்கு முன் வரும் இட் நெடிலாகாது . 
ப்ராவாரிஷ்டாம் , ப்ராவாரிஷூ :; 
அதாரிஷ்டாம் , அதாரிஷு: 
ஆஸ்தாரிஷ்டாம் , ஆஸ்தாரிஷு : 
ஆனால் ப்ராவரிஷ்ட , ப்ராவரீஷ்ட ( பரஸ்மைபதமல்ல ) 


7.2.41 இட் ஸனி வா 

மேலே கொடுக்கப்பட்ட தாதுக்களோடு ஸன் ஒட்டிணைக்கும் போது இட் 
விருப்பாக ஆகமமாகும் . வுவூர்ஷதி ( 6.197 ), விவரிஷதே / விவரீஷதே (7.2.38 ) 
திதீர்ஷதி ; திதரிஷதி , திதரீஷதி . 


முனைவர் கு . மீனாட்சி 


248 


-- 


7.2.42 லிங் ஸிசாவாராத்மனேபதே ஷு 

மேலே கொடுக்கப்பட்ட தாதுக்களுக்குப்பின் லிங் , ணிச் ஒட்டுக் 
களிணைக்கும்போது ஆத்மனேபதத்தில் அவ்வொட்க்களின் முன் இட் 
விருப்பாக இணைக்கப்படும் . 
லிங் -- வருஷீஷ்ட , வரிஷீஷ்ட; ப்ராவ்ருஷீஷ்ட, ப்ராவரிஷீஷ்ட, ஆஸ்தரிஷீஷ்ட , 
ஸிச் - அவ்ருத , அவரிஷ்ட, அவரீஷ்ட ப்ராவ்ருத , ப்ராவரிஷ்ட, ப்ராவரீஷ்ட , 
ஆஸ்தீர்ஷ்ட , ஆஸ்தரிஷ்ட, ஆஸ்தரீஷ்ட ஆனால் ப்ராவாரிஷ்டாம் , ப்ராவாரிஷ ", 
( பரஸ்மைபதம் ) 
லிங் இல் வலாதி ஒட்டுக்கள் காணப்படாததால் இட் ஆகையால் மாற்று 
எடுத்துக் காட்டுக்கள் இவைகளுக்குக் கிடையாது . 


7.2.43 ரு தஸ் ச ஸம்யோகாதே : 

கூட்டுமெய்களுக்குப்பின் வரும் ரு வீற்று தாதுக்களோடு ‘ லிங் , ஸிச் 
ஒட்டுக்களிணைக்கும்போதும் அவைகளுக்கு முன்பும் இட் ’ விருப்பாக வரும் . 
த்ருஷீஷ்ட, த் வரிஷிஷ்ட ( த்வரு ) 
ஸ்ம்ருஷீஷ்ட, ஸ்மரிஷீஷ்ட ( ஸ்ம்ரு ) 
அத் வருஷாதாம் , அத் வரிஷாதாம் 
அஸ்ம்ருஷாதாம் , அஸ்மரிஷாதாம் 
ஆனால் க்ருஷீஷ்ட , ஹ்ருஷீஷ்ட; 
அக்ருத , அஹ்ருத , அத் வார்ஷித் , அஸ்மார்ஷீத் (பரஸ்மைபதம் ) 


7.2.44 ஸ்வரதி ஸூதி ஸூயதி தூஞ் ஊதி தோ வா 

ஸ்வ்ரு எதிரொலி , ஸ பிள்ளைபெறு , ( MF , ஸயதி ) தூ * ஆடு , நடுங்கு 
ஊ வை இத் தாகக் கொண்டதாக முதல் முதலில் தாதுபாடத்தில் 
குறிப்பிடப்படும் தாதுக்கள் ஆகியவைகளுக்குப் பின் வல் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒரெழுத்தை முதலில் கொண்ட 
ஆர்ததாதுகவொட்க்கள் இணைக்கும் போது அவ்வொட்க்களுக்கு முன் 
விருப்பாக இட் வரும் . 
ஸ்வர்த்தா , ஸ்வரிதா , ஸதி - ப்ரஸோதா, ப்ரஸவிதா; 
எயதி - ஸோதா , ஸவிதா, தூ 4 ம் - தோதா, த * விதா, ஊதி த - பிகாடா :, 
விகாஹிதா ( < க பஹு ); கோப்தா , கோபிதா ( < கு பூ ) வா என்ற சொல் 
41 இலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருந்த போதிலும் , லிங் ஸிச் ( 42 ) 
இத்துடன் வராமல் தடுப்பதற்காக வா வை திரும்பவும் இங்கு 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது . 


1.2.45 ரதாதி ப் யஸ் ச 

ரத் ( 4.84 ) கீழ்ப்படி முதலிய தாதுக்களுக்குப்பின் மேலே கூறிய ஆர்ததாதுக 
வொட்டுக்களிணைக்கும் போதும் , இட் அவைகளுக்கு முன் விருப்பாக 
இணைக்கப்படும் . ரதாதி வகுப்பைச் சேர்ந்த தாதுக்கள் வருமாறு . 84 ரத் " 
( 85 ) நஸ் மறை ( 86 ) த்ருப் திருப்திய டை ( 87 ) த் 3 ருப் பைத்தியான ( 88 ) 


249 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


த்ருஹ் பகையுள்ள ( 89 ) முஹ் குழப்பமுறு ( 90) ஷ்ணுஹ் வாந்தி எடு கக்கு 
( 91 ) ஷ்ணிஹ் அன்பாக இரு , ஒட்டிக் கொள் 
ரத் - ரத் தா , ரதி தா; நஸ் - நம்ஷ்டா, நஸி தா ; த்ருப் த்ரப்தா, தர்ப்தா . 
தர்பிதா , த்ருப் - த்ரப்தா , தர்ப்தா, தர்பிதா ; த்ருஹ் - த்ரோக்தா , 
த் ரோடா, த் ரோஹிதா ; முஹ் - மோக் " தா , மோடா மோஹிதா; ஷ்ணுஹ் 
ஸ்னோக்தா , ஸ்னோடா, ஸ்னோ ஹிதா , ஷ்ணிஹ் ஸ்னேக் தா , ஸ்னேடா , 
ஸ்னேஹிதா . 


7.2.46 நிர : குஷ: 

நிர் ஒடு கூடிய குஷ் காயப்படுத்து , என்ற தாதுவுக்குப்பின் வல் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒரெழுத்தை முதலில் கொண்ட 
ஆர்ததாதுகவொட்டுக்கள் இணைக்கும்போது , அவ்வொட்டுக்களுக்கு முன் 
இட் , விருப்பாக வரும் . 
நிஷ்கோஷ்டா, நிஷ்கோஷிதா , 
நிஷ்கோஷ்டும் , நிஷ்கோஷிதும் ; 
நிஷ்கோஷ்டன்யம் , நிஷ்கோஷிதவ்யம் 
ஆனால் கோஷிதா , கோஷிதும் , கோஷிதவ்யம் 


- 


1.2.47 இண் நிஷ்டாயாம் 
நிர் ஒடு 

கூடிய குஷ் தாதுவுக்குப்பின் நிஷ்டா 
வொட்டுக்களிணைக்கும்போது அவ்வொட்டுக்களக்குமுன் இட் 
இணைக்கப்படும் . நிஷ்குஷித :, நிஷ்குஷிதவான் 
இது சூ .15 க்குப் புறனடை . இச்சூழலில் இட் கட்டாயமாக வரும் என்று 
கட்டுவதற்காக இட் மறுபடியும் இங்கு பயன்படுத்ப்பட்டிருக்கிறது . விருப்பைச் 
கட்டும் வா அடுத்து வரும் விதிகளில் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் . 


7.2.48 தீஷ ஸஹ லுப்ருஷரிஷ: 

இஷ் விரும்பு , ஸஹ் தாங்கு , லுப் பேராசைப்படு , ருஷ் சிமைடை , ரிஷ் 
காயப்படுத்து ஆகியவைகளுக்குப்பின் த் என்ற எழுத்தில் தொடங்கும் 
ஆர்த தாதுகவொட்டுக்களிணைக்கும்போது அவ்வொட்டுக்களுக்கு முன் 
விருப்பாக இட் ஆகமம் வரும் . 
இஷ் - ஏஷ்டும் , ஏஷிதும் ; இஷு விரும்பு ( 6.59 ) என்ற தாதுவை இங்கு 
குறிக்கும் இஷ் போ ( 4.19 ) , தைவாதி வகுப்பைச் சேர்ந்த தாதுவையல்ல . 
இத்தாதுவோடு கட்டாயமாக இட் வரும் . ப்ரேஷிதா , ப்ரேஷிதும் , ப்ரேஷிதவ்யம். 
க்ரயாதி வகுப்பைச் சேர்ந்த இஷ திரும்பச் செய் அல்லது சொல் ( 9.53 ) 
வையும் இங்கு குறிப்பிடவில்லை. 
ஸஹ் - ஸோடா , ஸஹிதும் ; லுப் " - லோப்தா , லோபி தா ; ருஷ் - ரோஷ்டா , 
ரோஷிதா; ரிஷ் - ரோஷ்டா , ரோஷிதா . 


முனைனவர் கு . மீனாட்சி 


250 


7.2.49 ஸனீவந்தர்த பிரஸ்ஜ தம்பூ ஸ்ரி ஸ்வருயூர்ணு பிரக்ஞ பிஹானாம் 

இவ் ஈற்றுத் தாதுக்கள் , ரு த் * அதிகமாகு : ப்ரஸ்ஜ் ‘வறு , த ம்பு * ஏமாற்று , 
ஸ்ரி சாய் சார்ந்திரு . ஸ்வ்ரு சத்தம் செய் , யு கல , ஊர்ணு ப்ரு தாங்கு , 
க்ளுப் தெரிவி . ஸன் அடை ஆகியவைகளோடு ஆர்ததாதுவொட்டான 
ஸன் இணைக்கும்போது , அவ்வொட்டுக்கு முன்னால் இட விருப்பாக வரும். 
இவந்த - தி தே விஷதி , து த் யூஷதி விஸேவிஷதி , ஸுஸ்யூஷதி 
ரு த் " - அர்தி தி ஷதி , ஈர்த்ஸதி : 
ப்ரஸ்ஜ் - பிஃப்ரஜ்ஜிஷதி , பிப்ரக்ஷதி , பிபீர்ஜ்ஜிஷதி , பி பீர்க்ஷதி 
தம்பு - திதம் பிஷதி , திம் ஸதி , த்ப்ஸ்தி 
ஸ்ரி - உச்சி ஸ்ரயிஷதி , உச்சி ஸ் ரிஷதி 
ஸ்வ்ரு - ஸிஸ்வரிஷதி , ஸ்வூர்ஷதி 
யு - யியவிஷதி , யுயூஷதி 
ஊர்ணு - ப்ரோர்ணுன விஷதி, ப்ரோர்ணுனுவிஷதி , ப்ரோர்ணுனூஷதி 
ப்ரு - பி பரிஷதி , பு பூர்ஷதி 
க ஏபி - ஜிக்ஞபயிஷதி , க்ப்ஸதி 
ஸன் - ஸிஸனிஷதி, ஸிஷாஸ்தி 


7.2.50 க்லிஸ : க்த்வாநிஷ்ட யோ : 

க்லிஸ் துன்புறுத்து என்ற தாதுவுக்குப் பின் , க்த்வா அல்லது நிஷ்டா 
கட்டுக்களிணைக்கும்போது அவ்வொட்டுக்களுக்கு முன் இட் விருப்பாக 
வரும் . க்லிஷ்ட்வா, க்லிஸித்வா, க்லிஷ்டர், க்லிஷ்டவான் . 


1.2.51 பூஙஸ் ச 

கத்வா நிஷ்டா வொட்டுக்களுக்கு முன்னால் பூ புனிதமாக்கு என்ற தாது 
நிற்கும் போதும் அவ்வொட்டுக்களுக்கு முன் இட் விருப்பாக வரும் . 
பூத்வா, பவித்வா; பூத , பவித ; பூதவான் , பவிதவான் 


7.2.52 வஸதி க்ஷு தோரிட் 

வஸ் வசி , வாழ் என்ற தாதுவுக்குப்பின் கத்வா அல்லது நிஷ்டா 
வொட்டுக்களிணைக்கும்போது , அவைகளுக்கு முன் கட்டாயமாக இட் 
வரும் . 
உஷித்வா, உஷித :, உஷிதவான் . க்ஷுதி " த்வா , க்ஷுதி த :, க்ஷுதி தவான் 


1 


7.2.53 அஞ்சே: பூஜாயாம் 

க்த்வா அல்லது நிஷ்டா வொட்டுக்களுக்கு முன் , அஞ்ச் என்ற தாது 
மரியாதை கொடு , பூசி என்ற பொருளைச் சுட்டும்போது 
அவ்வொட்டுக்களுக்கு முன் இட் வரும் . 
அஞ்சித்வா ஜானு ஜுஹோதி 
அஞ்சிதா அஸ்ய குரவ: 7.2.56 , க்த்வா வுக்கு முன் அஞ்சு நிற்கும்போது 
விருப்பாக இட் டோடு வரும் என்று விதிக்கிறது . ஆகையால் 7.2.15 ன் படி 


251 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 
நிஷ்டா வொட்டுக்களுக்கு முன் இட் வரவே வராது . இச்சூத்திரம் 7.2.15 ட் 
க்குத் தடையாக அமைகிறது . ஆனால் உதக்தம் உத கம் கிணற்றிலி ருந்து 
தண்ணீர் இற்க்க்ப்பட்டது 


1 


7.2.54 லுபேர் விமோஹனே 

லுப் தாதுவோடு க்த்வா அல்லது நிஷ்டா வொட்டுக்களிணைக்கும்போது 
அது மனக்குழப்பம் , தடுமாற்றம் என்ற பொருளைச் சுட்டுமானால் , 
அவ்வொட்டுக்களுக்கு முன் இட் வரும் . 
லுபித்வா, லோபித்வா, லுபித: ஆனால் லுப் தேர் வ்ருஷல : 


1.2.55 ஜ்ரு வ்ரஸ் ச்யோ : க்த்வி 

ஜ்ரு முதுமையடை வ்ரஸ் ச் கிழி , வெட்டு ஆகியவைகளுக்குப்பின் க்த்வா 
வொட்டு இணைக்கும்போது. அவ்வொட்டுக்கு முன் இட் ’ வரும் . 
ஜரித்வா, ஜரீத்வா, வ்ரஸ்சித்வா இங்கு நிஷ்டா அனுவிருத்தியாகாது என்று 
சுட்டுவதற்காக க்த்வா வை மட்டும் குறிப்பாக கூறப்பட்டிருக்கிறது . 


7.2.56 உதி தோ வா 
உ வை 

இத் தாகக் கொண்ட தாதுக்களுக்குப்பின் க்த்வா 
இணைக்கும்போது , இட் ’ விருப்பாக ஆகமம் ஆகும் . 
ஸமு - ஸமித்வா, ஸாந்த்வா , தமு - தமித்வா, தாந்த்வா; த மு தமித்வா , 
தாந்த்வா 


ஸ் ஐ 


முதலில் 


112.57. ஸே அஸிசி க்ருதச்ருதச்சருத த்ருத ந்ருத : 
ஸிச் ஒட்டைத் தவிர்த்து மற்ற 

கொண்ட 
ஆர்ததாதுகவொட்டுக்கள் , க்ருத் வொட்டு , ச்ருத் ஒட்டு ச் ருத் 
வாந்தியெடு த்ருத் துளை , ந்ருத் கூத்தாடு , நாட்டியமாடு 
ஆகியவைகளோடு இணைக்கப்படும்போது இட் விருப்பாக வரும் . 
க்ருத் - கர்த்ஸ்யதி , அகர்த்ஸ்யத் , சிக்ருத்ஸதி , கர்த்திஷ்தி , அகர்த்திஷ் யத் , 
சி கர்த்திஷதி 
ச்ருத் - சர்த்ஸ்யதி , அசர்த்ஸ்யத் , சிச்ருத்ஸதி , சர்திஷ்யதி , அசர்திஷ்யத் 
சிசர்திஷதி 
ச்ருத் - சர்த்ஸ்யதி , அச் சர்திஷ்யத், சிச்ச ருத்ஸதி , 
சர்தி ஷ்யதி , அச் சர்தி ஷ்யத் , சிச்சர்தி ஷதி 


த்ருத் - தர்த்ஸ்யதி, அதர்த்ஸ்யத் , தித் 3 ருத்ஸதி , தர்திஷ்யதி , அதர்தி ஷ்யத் , 
திதர்தி ஷதி 
ந்ருத் - நர்த்ஸ்யதி , அநர்த்ஸ்யத் , நிந்ருத்ஸ்யதி , நர்திஸ்யதி , அநர்திஷ்யத் , 
நிநர்திஷதி 


ஆனால் கர்திதா ( ஸே அல்ல ) அகர்ஷீத் ( ஸிச் உடன் ) 


17 


முனைவர் கு . மீனாட்சி 


252 


1.2.58 க மேரிட் பரஸ்மைபதேஷு 

என்றவெழுத்தில் தொடங்கும் ஆர்த தாதுகவொட்டுக்கள் க ம் போ 
என்ற தாதுவோடு இணைக்கும்போது, பரஸ்மை பதத்தில் இட் வரும் . 
கமிஷ்யதி , அக மிஷ்யத் . ஜிக மிஷதி ஆனால் ஸமகம்ஸிஷ்ட, ஸம்க ம்ஸ்யதே 
இட் கட்டாயமாக வரும் என்பதைச் சுட்டுவதற்காகவும் வா ( விருப்பு ) 
அனவிருத்தியாகாது என்று சுட்டுவதற்காகவும் இட் ஐ இங்கு சேர்த்து 
கூறப்பட்டிருக்கிறது . 


7.2.59 நவ்ருத்ப்யஸ்சதுர்ப்ய: 

ஸ்ருத் , திரும்பு, நேரிடு என்ற தாதுவிலிருந்து தொடங்கும் நான்கு 
தாதுக்களுக்குப்பின் ஸ் இல் தொடங்கும் ஆர்ததாதுக வொட்டுக்கள் 
இணைக்கும்போது , பரஸ்மைபதத்தில் ‘இட் வராது . 
1. வ்ருத் - வர்த்ஸ்யதி , அவர்த்ஸ்யத் , விவ்ருத்ஸதி , 
2. வ்ருதூ - வர்த்ஸ்யதி , அவர்த்ஸ்யத், விவ்ருத்ஸதி , 
3. ஸ் ருதூ - ஸர்த்ஸ்யதி , அஸர்த்ஸ்யத் , ஸிஸ் ருத்ஸதி 
4. ஸ்யந்தூ - ஸ்யந்த்யதி , அஸ்யந்த்ஸ்யத், ஸிஸ்யந்த்ஸ்யதி 
ஆனால் வர்திஸ்யதே, வர்திஷீஷ்ட, அவர்திஷ்யத , விவர்திஷதே 
( ஆத்மனேபதம் ) 


1.2.60 தாஸி ச க்ல்ருப : 

ஸ் இல் தொடங்கும் ஆர்த தாதுகவொட்டுக்கள் தாஸ் ( லுட் ஓட்டு ) 
ஆகியவைகளுக்கு முன் க்ல்ப் திறமையுள்ள தாது நிற்கும்போது 
அவ்வொட்டுக்களுக்கு முதலில் இட் வராது (பரஸ்மைபதத்தில் ) கல்ப்தா, 
கல்ப்ஸ்யதி , அகல்ப்ஸ்யத் , சிக்ல்ருப்ஸதி ஆனால் கல்பிதாஸே , கல்பிஷ்யதே , 
கல்பிஷீஷ்ட , அகல்பிஷ்யத , சிகல்பிஷதே ( ஆத்மனேபதம் ) 


1.2.61 அசஸ்தாஸ்வத்த ல்யநிடோ நித்யம் 

உயிரெழுத்தையீறாகக் கொண்ட தாதுக்களோடு தாஸ் இணைக்கும் போது 
இட் ஆகமம் வராததைப்போல , அத்தகைய தாதுக்களுக்குப்பின் த ல் ( லிட் ) 
இணைக்கும்போதும் இட் கட்டாயமாக வராது . 
யா - யாதா , யயாத , சேதா, சிசேத , நேதா, நிநேத ஹோதா , ஜுஹோத 
ஆனால் பேத்தா - பி பேதி த ( அச் ஈற்றுத் தாதுவல்ல ) யாதாயயித 


7.2.62 உபதே ஸே அத்வத : 

தாதுபாடத்தில் அத் ( அ ) தை யீறாகக் கொண்ட தாதுக்களோடு . தாஸ் 
இணைக்கும்போது கட்டாயமாக இட் வராதோ , அதே போன்று , த ல் 
இணைக்கும்போதும் இட் கட்டாயமாக வராது . 
பக்தா - பயக்த , யஷ்டா, இயஷ்ட, ஸ க்தா - ஸ ஸ்க்த ஆனால் கர்ஷ்டா - 
ககர்ஷித ( தாதுபாடத்தில் அ வுள்ள தாகக் குறிப்பிடவில்லை ) 


253 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


. 


1.2.63 ருதோ பாரத் வாஜஸ்ய 

ரூ வீற்று தாதுக்களோடு தால் இணைக்கும்போது கட்டாயமாக இட் 
வராது என்பது பாரத்வாஜரின் கருத்து . 
ஸ்மர்த்தா - ஸஸ்மர்த ; த் வர்த்தா - த த் வர்த இவ்விலக்கண ஆசிரியரின் 
கருத்துப்படி சூ .7.2.61 ரு வீற்றுத் தாதுக்களில் மட்டுந்தான் பயன்படுத்த 
முடியும் , மற்ற தாதுக்களில் அல்ல . ஆகவே யயித , வலித , பேசித , ஸேசித 


7.2.64 பபூதா ததந்த ஜக் ரும்பவவர்த இதி நிகமே 

வேதமொழியில் ப்பூ த . ஆததற்த , ஜக் ரும்ப , வவர்த என்ற நிபாதனங்கள் 
காணப்படுகின்றன . 


1 ) த்வம் ஹி ஹோதா ப்ரதமோ பபூத ( தை 3.1.4 . ) பூவித பேச்சு 
மொழியில் ) நீ முதல் ஹோதாவாக ஆகியிருக்கிறாய் : 


2 ) யேனாந்தரிக்ஷமுர்வாத தந்த ( ருக் 3.11.1 ) எந்தச் சக்தியைக் கொண்ட நீ 
விரிவடைந்திருக்கிறாயோ ( ஆதேநித பேச்சு மொழியில் ) 


3 ) ஜக் ரும்பா தே த க்ஷிணமிந்த் , 
ஹஸ்தம் ( ருக் 10.47.1 ) நாங்கள் உனது வலதுகையை பிடித்துள்ளோம் , ஓ 
இந்திரனே ) ( ஐக்ருஹிம பேச்சு மொழியில் ) 


4 ) வவர்த த்வம் ஹி ஜ்யோதிஷா 
ஒளியினால் உன்னை மறைந்துக் கொண்டிருக்கிறாய் ( வவரித பேச்சு 
மொழியில் ) 


7.2.65 விராஷி ஸ்ருஜித்ருஸோ : 
ஸ்ருஜ் * படை , த்ருஸ் பார் , 

உணர் 

ஆகியவைகளோடு 
ஆர்ததாதுகவொட்டான த ல் இணைக்கும்போது , அவ்வொட்டுக்கு முன் .. 
இட் விருப்பாக இணைக்கப்படமாட்டாது . 
ஸஸ்ரஷ்ட , ஸஸர்ஜித ", த "த்ரஷ்ட , த த ர்ஸி த 


7.2.66 இட த்யர்த்திவ்யய தீனாம் 

அத் உண் , ரு போ , வ்யே மூடு , ஆடையணி ஆகியவைகளோடு 
ஆர்ததாதுகவொட்டான த ல் இணைக்கும்போது அவ்வொட்டுக்கு முன் 
இட் வரும் . 
மேற்சூத்திரத்திலுள்ள விபாஷா இச் சூத்திரத்திலும் தொடராமல் தடுக்க 

ஐ மறுபடியும் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது . 
(1 ) ஆதி த , ( 2 ) ஆரித ( 3 ) ஸம்விவ்யயித 


முனைவர் கு . மீனாட்சி 


254 


7.2.67 வஸ்வேகாஜாத் க " ஸாம் 

இரட்டிக்கப்பட்ட ஒரசையுள்ள வினையடிச் சொல் , ( ஏகாச் ) ஆ விற்று வினை , 
கஸ் உண் , விழுங்கு ஆகியவைகளுக்குப்பின் வஸ் . ( க்வஸு ) 
ஒட்டிணைக்கும்போது அவ்வொட்டுக்கு முன் இட் வரும் . 
1. ஆதி வான் , ஆஸிவான் , பேசிவான் , ஸே கிவான் , 
2. ஆத் - யயிவான் ( யா ) தஸ்திவான் ( ஸ்தா ), 
3. க ஸ் - ஜுவான் 


7.2.68 விபாஷா க மஹன வித விஸாம் 

க ம் போ , ஹன் கொல் , வித் அறி விஸ் உப்புகு ஆகியவைகளோடு வஸ் 
இணைக்கும்போது , அதற்குமுன் இட் விருப்பாக வரும் . 
1. ஜக் மிவான் . ஜகன்வர்ன் ( 2 ) ஜக் னிவான் , ஜகன்வான் 
3. விவிதி வான் , விவித வான் ( 4 ) விவிஸிவான் , விவிஸ்வான் 


வா: 


த்ரு ஸே ஸ்சேதி வக்தவ்யம் 
த்ரு ஸ் - ஐயும் இவைகளோடு சேர்த்துக் கூற வேண்டும் . 
த த் ரு ஸி வான் , த த் ரு ஸ் வான் 


7.2.69 ஸநிம் ஸஸநிவாம் ஸம் 

ஸநிம் ஓடு வரும் ஸன் அடை என்ற தாதுவோடு க்வஸு இணைக் 
கப்படும்போது இட் இணைக்கப்பட்டு ஸநிம்ஸஸ நிவாம்ஸம் என்ற விதிக்குப் 
புறம்பான சொல்லாக்கப்பட்டுள்ளது . 


7.2.70 ரூத்த னோ : ஸ்ய 

ரூ வீற்றுத் தாதுக்கள் , ஹன் என்ற தாது ஆகியவைகளோடு ஸ்ய 
இணைக்கும்போது இட் வரும் . 
கரிஷ்யதி , ஹனிஷ்யதி 


7.2.71 அஞ்ஜே : ஸிசி 

அஞ்ஜ் என்ற தாதுவுக்குப்பின் ‘ ஸிச் இணைக்கும்போது அதற்குமுன் இட் 
வரும் . 
ஆஞ்ஜீத் , ஆஞ்ஜிஷ்டாம் , ஆஞ்ஜிஷு ; ஆனால் அங்க்தா, அஞ்ஜிதா 


ஸ்து , 


7.2.72 ஸ்துஸு தூ " ஞ்ப்ய : பரஸ்மைபதே ஷு 

தூஞ் ஆகியவைகளோடு ஸிச் இணைக்கும் போது 
பரஸ்மைபதத்தில் இட் வரும் . 
அஸ்தாவீத், அஸாவீத் , அதாவீத் ஆனால் அஸ்தோஷ்ட , அஸோஷ் 
அதோஷ்ட அல்லது அத விஷ்ட ( ஆத்மனேபதம் ) 


255 


LIT 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


7.2.73 யமரமநமாதாம் ஸக்ச 

யம் அடக்கு , ரம் அனுபவி , நம் வணங்கு , ஆத் ( ஆ ) ஈற்றுத் தாதுக்களோடு 
ஸிச் ஒட்டிணைக்கும்போது பரஸ்மைபதத்தில் ‘இட் ஆகமத்தோடு ஸக் ( ஸ் ) 
ஆகமம் வரும் . 
யம் - அயம்ஸித் . அயம்ஸிஷ்டாம் , அயம்ஸிஜு 
ரம் - வ்யரம்ஸீத் , வ்யரம்ஸிஷ்டாம் , வ்யரம்ஸிஷு : 
நம் - அநம்ஸித் , அநம்ஸிஷ்டாம் . அநம்ஸிஷு : 
ஆத் - அயாஸித் , அயாஸிஷ்டாம் , அயாஸிஷு : ஆனால் 
அயம்ஸ்த , அரம்ஸ்த , அநம்ஸ்த ( ஆத்மனேபதம் ) 


7.2.74 ஸ்மிபூங் ரஜ் ஜ்வஸாம் ஸ்நி 

ஸ்மி சிரி , பூங் புனிதமாக்கு , ரு போ அஞ்ஜ் தைல அபிஷேகஞ் செய் , அஸ் 
அடை , சேர் ஆகியவைகளோடு ஸன் ஒட்டிணைக்கும்போது அதற்குமுன் 
இட் வரும் . ஸிஸ்மியிஷதே , பிபவிஷ தே , அரிரிஷதி , அஞ்ஜிஜிஷதி , 
அஸிஸிஷதே 
பூஞ் ( 9.12 ) வளர் , உணவூட்டு என்ற தாது புபூஷதி என்று இட் " வராமல் 
ஆகும் . 


7.2.75 கிரஸ் ச பஞ்சப் ய : 

க்ரு சிதர் வில் தொடங்கும் ஐந்து தாதுக்களோடு ஸன் ஒட்டு 
இணைக்கும்போது அவ்வொட்டுக்கு முன் இட் வரும் , க்ரு சிகரிஷதி , க்ரு 
- ஜிகரிஷதி, த்ருங் - தி த ரிஷதி த்ருங் தி த ரிஷதே , ப்ரச்ச - பிப்ரச் சதி 
இவைகள் தாதுபாடத்தில் 6.116-120 வரை கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 
இத்தாதுக்களின் பொருட்கள் 116 செய் 117 விழுங்கு, உண் 118. மதி . 
மரியாதை செய் 119. வசி, இரு, தொடர் 120 கேள் . 


7.2.76 ருதாதி ப்ய : ஸார்வத ாதுகே 

ருத் அழு முதலியவைகளுக்குப் பின் வல் பிரத்தியாஹாரத்தை சேர்ந்த 
ஓரெழுத்தில் தொடங்கும் ஸார்வ தாதுகவொட்டுக்களை யிணைக்கும்போது 
அவ்வொட்டுக்கு முன் இட் வரும் . 
ருத் - ரோதி தி ஸ்வப் - தூங்கு ஸ்வபிதி , ஸ் வஸ் - சுவாசி ஸ் வஸிதி ; 
அன் - மூச்சு , விடு - ப்ராணிதி , ஜக்ஷ உண் - ஜக்ஷிதி ( 2.58.62 ) ஆனால் 
ஜாகர்தி (இந்த ஐந்து தாதுக்களக்குள்ளடங்கியத ல்ல ) ஸ்வப்தா 
( ஆர்ததாதுகவொட்டிணைக்கப்பட்டது ) 


7.2.77 ஈஸ ! ஸே 

ஈஸ் 1 அரசாள் என்ற தாதுவுக்குப் பின் ஸார்வதாதுகவொட்டான ஸே 
( முன்னிலை நிகழ்கால , வியங்கோள் ஒட்டு ) இணைக்கும்போது 
அவ்வொட்டுக்கு முன் இட் வரும் . 
ஈஸிஷே - ஈஸிஷ்வ ( ஸே - ஸ்வ 3.4.91; 80 ) 


முனைவர் கு . மீனாட்சி 


256 


1.2.78 ஈட் ஜனோர் த் ஜே ச 
புகழ் . ஜன் 

தோன்று ஆகியதா துக்களுக்குப்பின் 
ஸார்வதா துகவொட்டான த் 4 வே ( ஸே யும் ) இணைக்கும்போது , 
அவ்வொட்டுக்கு முன் இட் வரும் . 
ஈடி த் வே , ஈடி த்வம் , ஈடி ஷே , ஈடி ஷ்வ ஜனித் வே , ஜனித்வம் , ஜனிஷே , 
ஜனிஷ்வ ஜன் ( 4.41 ) என்ற தாதுவோடு வரும் . ஸ்யன் ( விகரணம் ) கெடுவது 
வேதமொழியில் காணப்படும் நிபாதனம் . அதே போன்று ஈற்றயலும் 
கெடவில்லை மற்ற இடங்களில் ஜாயதே என்ற சொல் காணப்படுகிறது . 
ஜன் பிற ( 3.24 ) இதிலடங்கும் . 
வ்யதிஜக் ஜிஷே , வ்யதிஜக் தீஷ்வ, வ்யதிஜக் நித் வே , வ்யதிஜக்ஷித் வம் . 
( கர்ம வ்யதிஹார பரிமாற்ற வினை ) 


1.2.79 லிங் : ஸலோபோ அனந்த்யஸ்ய ஸர்வதாதுக 

லிங் ஒட்டின் (யாஸுட் , ஸீயுட் , ஸுட் 3.4.102 ; 102 , 1.4.107 ) ஈறல்லாத 
( அனந்த்யஸ்ய ) ஸ் கெடும் குர்யாத் , குர்யாத் , சூர்யு :; குர்வீத , குர்வீயாதாம் , 
குர்வீரன் ஆனால் க்ரியாஸ்தாம் , க்ரியாஸு ; க்ருஷீஷ்ட , க்ருஷீயாஸ்தாம் , 
க்ருஷீரன் ( ஆர்ததாதுகம் ) 


1.2.80 அதோ யேய : 

அ ( அத் ) விற்று வினைகளுக்குப்பின் இணைக்கப்படும் ஸார்வதாதுக 
வொட்டான யா ( அதாவது லிங் இன் யாஸ் இன் யா ) வுக்கு இய் பதிலியாக 
வரும் . 
பச் + ஸப் = யாஸ் - ஸ் + த் = பச் - அ + யா 9 -0 - த் = பச் - அ + இய் + த் = சே 
ய் + த் (8.1.87 ) = பச் + 8 + த் ( 8.1.66 ) = பசேத் , பசே தாம் , பசேயு :. 
ஆனால் சினுயாத் ( அத் ஈறல்ல ) ; சிகீர்ஷ் - யாத் ( ஆர்ததாதுக 


1.2.81 ஆதோ நித : 

அ வீற்று வினைக்குப்பின்னிணைக்கப்படும் ங் என்ற எழுத்தை இத் தாகக் 
கொண்ட ஸார்வதாதுகவொட்டின் ( ஆதே , ஆதே , ஆதாம் , ஆதாம் ) 
ஆ வுக்கு இய் பதிலியாக வரும் . 
பச் + ஸப் + ஆதே = பசேதே , பசேதே , பசேதாம் , பசேதாம் ; யஜேதே , யஜேதே , 
யஜேதாம் , யஜேதாரம் 


7.2.82 ஆனே முக் 

அ வீற்று வினைகளுக்குப்பின்னிணைக்கப்படும் ஸார்வதாதுகவொட்டான 
ஆன ( ஸானச் ) வுக்கு முன் முக் ஆகமம் வரும் . பச் + ஸானச் = பச் + முக் + 
ஸானச் - பசமான :, யஜமான : 


257 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


யுவாம் , ஆவாம் ஆனால் யுவயோ:, ஆவயோ : 
யுவம் வஸ்த்ராணி பீவஸா வஸாதே ( வேதமொழி ) 


7.2.89 யோ அசி 

பதிலிகளல்லாத , உயிரெழுத்தை முதலாகக் கொண்ட வேற்றுமையுருபுகளுக்க 
முன் நிற்கும் யுஷ்மத் , அஸ்மத் ஆகியவைகளினிறுதியெழுத்துக்கு ய் 
பதிலியாகும் . 
யுஷ்மத் + ஆ / இ / ஓஸ = த்வயா, 
த்வயி , தவயோ:, மயா , மயி , ஆவயோ : 


7.2.90 ஸேஷே லோப : 

மீதியிடங்களில் ( ஸேஷே ) அதாவது ஆ அல்லது ய பதிலியாக வராத 
இடங்களில் , யுஷ்மத் , அஸ்மத் என்ற மாற்றுப்பெயர்களினிறுதியெழுத்து 
கெடும் . 
முதல் வேற்றுமை , 4 , 5 , 6 ஆம் வேற்றுமையொருமை , பன்மையுருபுகள் 
இணைக்கும்போது அவ்வாறாகும் . 
ஒருமை 

பன்மை 
முதல் வேற்றுமை த்வம் , அஹம் யூயம் , வயம் 
4 ஆம் வேற்றுமை துப்யம் , மஹ்யம் , யுஷ்மப்யம் , அஸ்மப்யம் 
5 ஆம் வேற்றுமை த்வத் , மத் யுஷ்மத் , அஸ்மத் 
6 ஆம் வேற்றுமை தவ , மம யுஷ்மாகம் , அஷ்மாகம் 


1.2.91 மபர்யந்தஸ்ய 

இங்கிருந்து சூ . 98 வரையில் விதிக்கப்பட்டுள்ள பதிலிகள் , யுஷ்மத் , அஸ்மத் 
என்ற மாற்றுப் பெயர்களின் ம வரையிலுள்ள எழுத்துக்களுக்காகும் . 
அதாவது , யுஷ்ம் , அஸ்ம் ஆகியவைகளுக்குப் பதிலியாகும் . இது ஒரு அதிகார 
சூத்திரம் . சூ . 98 வரை அனுவிருத்தியாகும் . 


1.2.92 யுவாவௌத் விவசனே 

இருமையைச் சுட்டும்போது , யுஷ்மத் , அஸ்மத் என்ற மாற்றுப் பெயர்களின் 
ம் வரைக்குமுள்ளவைகளுக்கு முறையே யுவ , ஆவ பதிலியாக வரும் . 
யுவாம் , ஆவாம் நீங்கள் , நாங்கள் , யுவாப்யாம் , 
ஆவாப் யாம் உங்களால் , உங்களுக்கு , உங்களிடமிருந்து , எங்களால் , 
எங்களுக்கு , எங்களிடமிருந்து , யுவயோ:, ஆவயோ:, உங்களு டைய , 
உங்களில், எங்களுடைய , எங்களில் : 


1.2.93 யூயவயோ ஜஸி 

ஜஸ் ( முதல் வேற்றுமைப்பன்மை ) உக்கு முன் நிற்கும் யுஷ்மத் , 
அஸ்மத் என்ற மாற்றுப் பெயர்களில் , யுஷ்ம் , அஸ்ம் க்கு முறையே யூய வய 
பதிலியாகும் . 


முனைவர் கு . மீனாட்சி 


258 


- 


யூயம், வயம் நீங்கள் , நாங்கள் 


7.2.94 த்வாஹௌ ஸௌ 

ஸு ( முதல் வேற்றுமையொருமை ) க்கு முன் நிற்கும் யுஷ்மத் , அஸ்மத் என்ற 
மாற்றுப் பெயர்களின் யுஷம் , அஸ்ம், உக்கு முறையே த்வ , அஹ பதிலியாகும் . 
த்வம் , அஹம் , நீ , நான் 


7.2.95 துப்யமஹ்யௌ ஙயி 

ஙே ( 4 ஆம் வேற்றுமையொருமை ) க்கு முன் நிற்கும் யுஷ்மத் , அஸ்மத் என்ற 
மாற்றுப் பெயர்களின் , யுஷ்ம் , அஸ்ம் ஆகியவைகளுக்கு முறையே துப்ய , 
மஹ்ய பதிலியாகும் . 
துப்யம் , மஹ்யம் உனக்கு , எனக்கு 


7.2.96 தவமமௌ நஸி 

ஙஸ் ( 6 ஆம் வேற்றுமையொருமை ) உக்கு முன் நிற்கும் யுஷ்மத் , அஸ் மத் 
என்ற மாற்றுப் பெயர்களின் யுஷம் , அஸ்ம் ஆகியவைகளுக்கு தவ , மம 
பதிலியாகும் . 
தவ , மம உன்னுடைய, என்னுடைய 


7.2.97 த்வமாவேகவசனே 

ஒருமையைச் சுட்டும் போது , யுஷ்மத் , அஸ்மத் என்ற மாற்றுப் பெயர்களின் 
யுஷம் அஸ்ம் ஆகியவைகளுக்கு முறையே தவ , பதி லியாகும் . 
த்வாம் , மாம் ( 2 ஆம் வேற்றுமை), த்வயா , மயா ( 3 ஆம் வேற்றுமை), தவ்த் , மத் 
( 5 ஆம் வேற்றுமை ) , த்வயி , மயி 7 ஆம் வேற்றுமை ) 


1.2.98 ப்ரத்யயோருத்தரபத யோஸ் ச 

ஓரொட்டுக்கு முன் நிற்கும் போதும் , அல்லது ஒரு 
தொகையினிறுதியுருப்பினராக அமையும் போதும் யுஷ்மத் , அஸ்மத் என்ற 
மாற்றுப் பெயர்களின் யுஷ்ம் , அஸ்ம் ஆகியவைகளுக்குப் பதிலியாக முறையே 
த்வ , ம ஆகியவைகள் ஒருமையைச் சுட்டும்போது பதிலியாகும் . 
த்வதீய : உன்னுடையது ( ச ஒட்டுடன் 4.2.114, 1.1.74 ) மதீய : என்னுடையது 
த்வத்தா :, மத்தர உன்னைவிட அல்லது என்னைவிடச் சிறந்த , த்வத் யதி , 
மத்யதி உன்னை என்னை விரும்புகிறான் 
த்வத்புத்ர , மத்புத்ர : உன் என் மகன் 


t 


7.2.99 த்ரிசதுரோ: ஸ்த்ரியாம் திஸ் ருசதஸ்ரு 

வேற்றுமையுருபுகளுக்கு முன் நிற்கும் எண்ணுப் பெயர்களான த்ரி 3 சதுர் 

ஆகியவைகளுக்குப் பதிலியாக முறையே திஸ்ரு, சதஸ்ரு ஆகியவைகள் 
பெண்பாலில் பதிலியாக வரும் 
தொடர்புள்ளது . 


259 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


த்ரி + ஜஸ் / ஸஸ் / பிஸ் /ப்யஸ் / நாம் 
ஸு : திஸ்ர :, திஸ்ரு பி :, திஸ்ரப்ய:, திஸ்ரூணாம் , 
திஸ்ருஷு ; சதஸ்ர , சதஸ்ருபி :, சதஸ்ரு ப்ய :, சதஸ்ரூனாம் , சதஸ் ருஷு 
இங்கு ஸ்த்ரியாம் என்ற சொல் அடிச்சொல்லான த்ரி , சதுர் ஓடு 


வா : 


திஸ்ருபாவே ஸம்க் ஞாயாம் கன்யுபஸங்க்யானம் வக்தவ்யம் 
கன் ஒட்டுக்கு முன் வரும்போதும் த்ரி க்கு திஸ்ரு பதிலியாக வரும் 
திஸ்ருகா நாமக்ராம : 


வா : 


சத ஸர்யாத் யுதாத்தநிபாதனம் கர்தவ்யம் 
சதஸ்ரு முதலசையில் உதாத்தம் பெறும் . சதஸ்ர : பஸ்ய ஆனால் 
சதஸ்ரூணாம் (6.1.179 ) 


7.2.100 அசிர ரு த : 

திஸ்ரு , சதஸ்ரு என்ற எண்ணுப் பெயர்களுக்குப் பின் ஒருயிரெழுத்தில் 
தொடங்கும் வேற்றுமையுருபுகள் வரும்போது , அவைகளினிறுதி யெழுத்தான 
ரு வுக்கு ர் பதிலியாக வரும் . 
திஸ்ர : ( திஸ்ரு + ஜஸ் / ஸஸ் ): 
சதஸ்ர : ஆனால் திஸ்ருபி ,, சதஸ்ருபி : 


7.2.101 ஜராயா ஜர ஸன்யதரஸ்யாம் 

ஒருயிரெழுத்தில் தொடங்கும் வேற்றுமையுருபுகளுக்கு முன் நிற்கும் ஜரா 
முதுமை என்ற சொல்லுக்கு ஜரஸ் விருப்பாகப் பதிலியாகும். 
ஜரஸா/ ஜாயா த ந்தா : ஸுர்யந்தே 
ஜரஸே / ஜராயை , ஜரஸ : / ஜராயா:, 
ஜரஸி / ஜராயாம் ; ஜரஸோ: / ஜரயோ: ஜாஸாம் / ஜராணாம் 


7.2.102 த் யதாதீ னாம : 
வேற்றுமையுருபுகளுக்கு 

முன் நிற்கும் த்யத் 

அது 
முதலியவைகளினிறுதியெழுத்துக்கு அ பதிலியாக வரும் . த்யத் 
முதலியவைகள் ஸர்வ ( 1.1.27 ) வை முதலில் கொண்ட சொற்களின் வகுப்பின் 
உட்பிரிவு ஆகும் . கீழ்க்கண்ட சொற்களைக் கொண்டது இது . த்யத் , தத் 
அது ; யத் எது , எவன் ( Relative ); ஏதத் இது , அத ஸ் அது : இத ம் 
இத ; ஏக ஒன்று , த் வி இரண்டு த்யத் த்ய :, த்யௌ , த்யே ; தத் - ஸ :, 
தௌ , தே ; யத் " - ய :, யௌ , யே ; ஏதத் - ஏஷ :, ஏதௌ , ஏதே ; இத ம் - அயம் , 
இமௌ , இமே; 
அத’ஸ் - அஸௌ , அமூ , அமீ ; த்வி - த் வௌ . 
த்வாப்யாம் 


முனைவர் கு . மீனாட்சி 


260 


7.2.103 கிம : க : 

கிம் யார் , என்ன , எது என்ற சொல்லுக்குப்பின் வேற்றுமையுருபுகள் 
இணைக்கும்போது , அதற்கு க : பதிலியாகும். க :, கௌ , கே 


1.2.104 கு திஹோ : 

கிம் உக்குப்பின் , த் அல்லது ஹ் என்ற எழுத்தில் தொடங்கும் 
வேற்றுமையுருபுகள் வரும்போது அதற்கு கு பதிலியாக வரும் . 


1 ) கிம் + தஸில் (5.2.7 ) = குத : ( 8.3.15) எங்கிருந்து ; கிம் + த்ரல் ( 5.3.13 ) = 
குத்ர எங்கே ? 


2 ) கிம் + ஹ = குஹ ( 5.3.13 ) எங்கே ? 


7.2.105 க்வாதி 

அத் (5.3.12 ) துக்குமுன் நிற்கும் கிம் உக்கு க்வ பதிலியாக வரும். 
கிம் + அத் = வ + அத் = க்வ (6.1.97 ) எங்கே ? , 


1.2.106 ததோ : ஸ : ஸாவனந்த்யயோ : 

ஸு வுக்கு முன் நிற்கும் தீயதாதி வகுப்பைச் சேர்ந்த சொற்களினிறுதியில் 
நிற்காத த் அல்லது த் துக்குப் பதிலியாக ஸ: வரும் . 
த்யத் + n = ஸ்ய :; தத்" - ஸ:, ஏதத் - ஏஷ:; அத ஸ் - அஸௌ . 


7.2.107 அத ஸ ஔ ஸுலோபஸ் ச 

அத ஸ் உக்குப்பின் ஸு வரும்போது , அதனீறான ஸ் உக்கு ஔ பதிலியாக 
வரும் . முதல் வேற்றுமையொருமையுருபான ஸு கெடும் . 
அத ஸ் + ஸு = அத + ஔ + ஸு ( 7.2.107 ) - அஸ + ஔ (7.2.106) 8 = அளெ . 


வா : 


ஔத்வ பிரதிஷேத : ஸாகச்காத் வா வக்தவ்ய: ஸாது த்வம் ச 
அகச் என்ற ஆகமம் வரும்போது ஔ பதிலியாவது விருப்பாகும் . 
அவ்வாறான நிலையில் ஸ் உக்குப்பின் உ வரும் . அஸுக:, அஸகௌ 


உத்தர பத பூ தானாம் த்யதாதீ னாம் அக்ருத 
ஸந்தீ னாமாதே ஸா வக்தவ்யா: 
த்யதாதி " வகுப்பைச் சேர்ந்த சொற்கள் ஒரு தொகையினிரண்டாவது 
உறுப்பினராக நிற்கும்போது மேலே குறிப்பிட்ட பதிலிகள் , புணர்ச்சி 
விதிகளைப் பயன்படுத்துவதற்கு முன்பே ஏற்படும் . 
பரமாஹம் , பரமாயம் , பரமானேன 


261 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


1.2.108 இதமோ ம : 

இத ம் உக்குப்பின் ஸு வரும்போது அதனிறுதியெழுத்துக்கு ம் பதிலியாக 
வரும் . 


1.2.102 இல் விதிக்கப்பட்ட அ பதிலியாவதைத் தடைசெய்ய இந்த விதி : 

இயம் , அயம் 


1.2.109 த ஸ் ச 

இத ம் உக்குப்பின் வேற்றுமையுருபு வரும்போது த் உக்கும் ம் பதிலியாக 
வரும் . 
இத ம் + ஔ = இமௌ ( 102 ) 108 , 6.1.97 ) இமே , இமாம் , இமான் 


7.2.110 ய : ஸௌ 

ஸு வுக்கு முன் நிற்கும் இதம் இன் த் உக்கு ய் பதிலியாகும் . இ யம் 
அடுத்த சூத்திரத்தில் பும்ஸி ஆண்பாலில் என்று குறிப்பாக விதிக்கப் 
பட்டுள்ளதால் , இது பெண்பாலில் மட்டுந்தான் என்று உணர்த்துகிறது . 


7.2.111 இதோ அய் பும்ஸி 

ஸு வுக்கு முன் நிற்கும் இத ம் என்ற சொல்லின் இத் டக்குப் பதிலியாக 
அய் ஆண்பாலில் வரும் . 
இத ம் + n = அய் - அ - ம் + 8 ( 6.1.68 ) = அயம் 


7.2.112 அநாப்யக : 

இத ம் என்ற மாற்றுப் பெயருக்குப்பின் ஆப் என்ற பிரத்தியாஹாரத்தினால் 
சுட்டப்படும் வேற்றுமையுருபுகள் ( அதாவது 

3 ஆம் 
வேற்றுமையொருமையிலிருந்து 7 ஆம் வேற்றுமைப்பன்மை வரையில் ) 
வரும்போது இத் துக்குப் பதிலியாக அன வரும் . அகச் ஆகமம் இதோடு 
இணைக்கப்படும் போது அவ்வாறாகாது . 
அனேன , அனயோ : ஆனால் இம்கேன , இமகயோ: 


7.2.113 ஹலி லோப : 

ஒரு மெய்யெழுத்தில் தொடங்கும் வேற்றுமையுருபுகளுக்கு முன் நிற்கும் 
இதம் மின் இத் " கெடும் . 
ஆப்யாம் , ஏபி " ;; ஏப்ய :, ஏஷாம் ஏஷு 


1.2.114 ம்ருஜேர் வ்ருத் தி ": 

ம்ருஜ் அலம்பு என்ற தாதுவுக்குப்பின் ஒட்டிணைக்கும்போது அதன் 
உயிருக்கு விருத்தி பதிலியாக வரும் . 


முனைவர் கு . மீனாட்சி 


262 


மார்ஷ்டா , மார்ஷ்டும் , மார்ஷ்டவ்யம் 7.3.84 இல் விதிக்கப்பட்ட குணம் 
வருவதை இது தடுக்கிறது . 


7.2.115 அசோ ஞ்ணிதி 

ஞ் அல்லது ண் ஐ இத் தாகக் கொண்ட வொட்டுக்களுக்கு முன் நிற்கும் 
அடிச்சொல்லினிறுதியுயிருக்கு விருத்தி பதிலியாக வரும் . 
நிஸ்சாய : (கஞ்); நிஷ்பாவ (கஞ்) கார , ஹார் : (கஞ்) 
விதி - கெ ள : கரவௌ , கரவ :; 
ஸகாயௌ , ஸகாய : 


17.2.116 அத உபதாயா: 

ஞ் அல்லது ண் ஐ இத்தாகக் கொண்ட ஒரொட்டுக்கு முன் நிற்கும் 
அடிச்சொல்லின் ஈற்றயலான அ வுக்கு அதன் விருத்தி பதிலியாக வரும் . 
பச் - பாக : ( கஞ் ) , த்யாக ", யாக , 
பாசயதி ( ணிச் ) , பாசக : ( ண்வுல ) 


7.2.117 தத் தி தேஷு அசாமாதே : 

ஞ் அல்லது ண் ஐ இத் தாகக் கொண்ட தத்தித வொட்டுக்கு முன் நிற்கும் 
அடிச்சொல்லின் முதலுயிருக்குப் பதிலியாக விருத்தி வரும் . 
கார்க்ய : (கஞ்) , ஒளபக வ : ( அண் ) 


7.2.118 கிதி ச 

க் ஐ இத் தாகக் கொண்ட தத்திதவொட்டுக்களுக்கு முன் நிற்கும் 
அடிச்சொற்களின் முதலுயிருக்கு விருத்தி பதிலியாகும் . 
நாட யான : (ப2க் ) சாராயண : 


. 


7.3.1 


. 


3 


தே விகா ஸிமஸபா தித்யவாட் தீர்க ஸத்ர ஸ் ரேயஸாமாத் ங் , ண் க ஐ 
இத்தாக உடைய தத்தித வொட்டுக்களுக்கு முன் நிற்கும் தே விகா ஒரு 
நதியின் பெயர் , ஸிம்ஸபா ஒரு மரத்தின் பெயர் , தி த்யவாஹ் “ இரண்டு 
வயதான ஒரு விலங்கு ”, தீர்கஸத்ர பல நாட்களாக நடைபெறும் 
ஸத்ரமெனப்படும் யாகம் , ஸ்ரேயஸ் மற்றதை விடச் சிறந்தது 
ஆகியவைகளின் முதல் உயிருக்குப் பதிலியாக ஆத் ( ஆ ) வரும் . 
“ தாவிகமுத கம் " தேவிகா என்ற நதியின் தண்ணீர் , ஸாம்ஸ : சமஸ : 
ஸிம்ஸபா என்று மரத்தினால் செய்த கரண்டி , தாத்யௌஹம் ‘தித்யவாஹ் 
தொடர்பான தார்க ஸத்ரம் " தீர்கஸத்ரத்தில் நடக்கிற "; ஸ்ராயஸம் . 


வா : 


வஹீனரஸ்ய இத் வசனம் 
வஹீனா என்ற சொல்லின் முதலுயிர் இச்சூழலில் இ வரும் . வைஹீனரி: 


2631 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


7.3.2 


கேகய மித்ரயு ப்ரலயானாம் யாதேரிய: 
--மேற்சூத்திரத்தில் கூறப்பட்ட தத்தித வொட்டுக்களுக்கு முன் நிற்கும் கேகய , 
பெயர் , மித்ரயு நட்பான , ப்ரலய ஆகியவைகளின் ய் இலிருந்து தொடங்கும் 
அசைக்குப் பதிலியாக இய் வரும் . 


1 ) கைகேய , ( 4.1.168 ; 2.117 ; 6.1.87 ) ; ( 2 ) மைத்ரேயக ( 5.1.134 ; 1.1 , ; ( 3 ) 
ப்ராலேயமுத கம் ( 4.3.74; 2.117 ; 6.1.87 ): 


. 


.. S 


7.3.3 


- 


நாய்வாய் யாம் பதர்ந்தாப்யாம் பூர்வெளது தாப்யாமைச் ங் , ண் , 
இத் தாகக் கொண்ட தத்திதவொட்டுக்களுக்கு முன் நிற்கும் , f அல்லது 
வ் ஆகியவைகளை யீறாகக் கொண்ட சொல்லைத் தொடர்ந்து நிற்கும் 
இரண்டாவது உறுப்பினரின் முதல் உயிருக்கு விருத்தி பதிலியாக வராது . 
ஆனால் அவைகளுக்கு முன் ( தாப்யாம் பூர்வௌ ) ஐச் ( ஐ . ஔ முறையே ) 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த உயிர் இணைக்கப்படும் . வி + ஆ + க்ரு 
ல்யுட் ( 3.3.117 ) = வ்யாகரணம் ( 8.4.2 ) வ்யாகரண + அண் ( 4.2.109 ) = 


வையாகரண ( 6.4.48 ) ஸௌவாஸ் 1 ல : ( ஸ்வஸ்வ + அண் ) 


7.3.4 


த் வாராதீனோம் ச 
த் வார கதவு முதலிய சொற்களுக்குப்பின் மேற்கூறிய தத்தித வொட்டுக்கள் 
நிற்கும்போதும் , அவைகளுடைய முதல் உயிருக்குப் பதிலியாக விருத்தி உயிர் 
வராது . 
தெ ளவாரக : (த் வார + L க் ( 4.4.69 ), 8.4.148 ; 7.3.50 ); 


வா: 


அவ்யயானாம் பீமாத்ரே டிலோப: 
அவ்யயத்தின் மெய்யோடு கூடிய இறுதியுயிர் ( டி ) கெடும். ஸௌவர்க ாமிக : 
( ஸ்வர்க மனமாஹ) 


7.3.5 


ந்யக் ரோதஸ்ய ச கேவலஸ்ய 
ங் , ண் , க் , ஐ இத்தாகக் கொண்ட தத்தித வொட்டுக்களுக்கு முன் , 
ந்யக் ரோத * ஆலமரம் என்ற சொல் தனியாக நிற்கும்போது அதாவது ( ஒரு 
தொகையினுறுப்பினராகாமல் ) ( கேவலஸ்ய ) அதன் ய் க்குப் பதிலியாக 
வ்ருத்தி உயிர் வராமல் ஐ வரும் . 
நையக் ரோத : சமஸ்: ( 6.4.148 ) ஆனால் ந்யக் ரோத மூலே பவா : ஸாலய : 
ந்யாக் ரோத மூலா ( 4.3.53 ) ஸாலய ஆலமரத்தின் வேரில் விளையும் அரிசி 


7.3.6 


நகர்ம வ்யதிஹரே 
பெயர்ச்சொல் செயல்பரிமாற்றம் என்ற பொருளைச் சுட்டும் போது 
( கர்மவ்யதிஹரே ) 7.3.3 விதிக்கப்பட்டது செயற்படாது . 


முனைவர் கு . மீனாட்சி 


264 


வ்யாவக்ரோஸீ “ ஒருவரையொருவர் திட்டிக் கொள்தல் வ்யாவஹாஸீ 


1.3.7 


ஸ்வாக தாதீனாம் ச 
ஸ்வாக த முதலியவைகளிலும் 7.3.3 விதி செயற்படாது . ஸ்வாக திக: ( 4.4.1 ) 
வரவேற்பவளிப்பவன் 
வ்யாடி ": ( < வ்யட் ) ( 4.1.95 ) 


7.3.8 


ஸ் வாதே ரிணி 
ஸ் வன் என்ற சொல்லை முதலுறுப்பினராகக் கொண்டே தொகையைத் 
தொடர்ந்து இ D ஒட்டு நிற்கும்போதும் 7.3.3 விதி செயற்படாது . 
ஸ் வாபஸ்த்ரி ( ஸ் வயஸ்த்ர + இங் 4.1.95 ) ஸ்வன் என்ற சொல் த் வாராதி 
வகுப்பைச் சேர்ந்தது 7.3.4 இச்சொற்கள் தனியாக நின்றாலும் ஒரு 
தொகையின் உறுப்பினராக நின்றாலும் 7.3.4 செயற்படுமென்பதை 
இச்சூத்திரம் சுட்டுகிறது . 


இகாராதி க்ரஹணம் கர்தவ்யம் ஸ் வாக ணிகாத் யர்த 
இ ணை முதலாகக் கொண்ட எந்தவொரு தத்தித ஒட்டுத் தொடரும்போதும் 


இந்த விதி செயற்படும் . 
ஸ் வாக ணிக ( 4.1.11) நாய்க் கூட்டத்தோடு செல்பவன் 
ஸ் வாயதி க : 


7.3.9 


பதாந்தஸ்ய அன்யதரஸ்யாம் 
ஸ் வன் முதலியவைகள் பத என்ற சொல்லுக்கு முன் நிற்கும்போது 
( பதாந்தஸ்ய ) 7.3.3 விதி பலவகையில் ( அன்யதரஸ்யாம் ) செயற்படாது . 
ஸ் வாபத ம் , ஸௌவாபத ம் காட்டு விலங்குகள் தொடர்பாக 


7.3.10 உத்தரபத ஸ்ய 

ஒரு தொகையினிரண்டாவது உறுப்பினரின் (உத்தர பத ஸ்ய ) முதலுயிருக்குப் 
பதிலியாக வ்ருத்தி வரும் . 
இது ஒரு அதிகார சூத்திரம் 7.3.22 வரை இது தொடரும் . 


7.3.11 அவ்யயாத்ருதோ : 

பருவத்தைச் சுட்டும் சொல் இரண்டாவது உறுப்பினராகவும் அதன் ஒரு 
பகுதியைச் கட்டும் சொல் இரண்டாவது உறுப்பினராகவும் அமையும் ஒரு 
தொகையைத் தொடர்ந்து ஞ் , ண் , க் ஆகியவைகள் இத் தாகக் கொண்ட 
ஒரு தத்தித வொட்டு வரும்போது அத்தொகையின் இரண்டாவது 
உறுப்பினரின் முதலுயிருக்குப்பதிலியாக வ்ருத்தி உயிர் வரும். 
பூர்வ வார்ஷிக ( 6.4.148 ) மழை காலத்துக்கு முன் பகுதியில் நடைபெறும் 


265 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


(பூர்வம் வர்ஷானாம் பூர்வவர்ஷா: தத்ர பவா:) 
ஆனால் பௌர்வ வார்ஷிக : ( பூர்வாஸு வர்ஷாஸு பவம் ) 


7.3.12 ஸுஸர்வார்தாஜ் ஜனபத ஸ்ய 

ஸு , ஸர்வு , அர்த * என்ற சொற்களைத் தொடர்ந்து ஒரு நாட்டின் பெயர் நின்று , 
அத்தொகைக்குப்பின் மேலே கூறிய தத்திதவொட்டு வரும்போது 
அத்தொகையினிரண்டாவது உறுப்பினரின் முதலுயிருக்குப்பதிலியாக 
வ்ருத்தி உயிர் வரும் . 
ஸுபாஞ்சாலக : ( ஸோபினேஷு பஞ்சாலேஷு ஜாத :) 
ஸர்வ பாஞ்சாலக :, அர்த பாஞ்சாலக : 


7.3.13 தி ஸோ அமத்ராணாம் 

மத்ர என்ற சொல்லைத் தவிர்த்து மற்ற, நாட்டில் பெயரைச் சுட்டும் சொற்கள் 
இரண்டாவது உறுப்பினராகவும் , திசையைச் 

சுட்டும் சொல் 
முதலுறுப்பினராகவும் அமைந்த ஒரு தொகையின் பின் ஞ் , ண் , க் 
ஆகியவைகளை இத்தாகக் கொண்ட ஒரு தத்திதவொட்டு நின்றால் , 
அத்தொகையின் இரண்டாவது உறுப்பினரின் முதல் உயிர் , விருத்தி 
உயிராகும். 
பூர்வ பாஞ்சாலக : த க்ஷிணபாஞ்சாலக: 4.2.125 ; 107 , 108 ; 6.2.103 சுரம் ) 
ஆனால் பூர்வ : பஞ்சாலானாம பூர்வபஞ்சால : ( திசையைக் குறிக்கும் 
சொல்லுடன் அல்ல ); 
பௌர்வமத் ர ; ஆபரமத்ர : ( 4.2.108 அஞ் உடன் ) தொடர்ந்து வரும் 
சூத்திரங்களுக்காக இச்சூத்திரம் முதல் சூத்திரத்திலிருந்துத் தனியாகப் 
பிரித்து அமைக்கப்பட்டிருக்கிறது . 


7.3.14 ப்ராசாம் க்ராமநகராணாம் 

கீழ்த்திசையில் அமையும் ஒரு கிராமத்தின் பெயர் அல்லது நகரத்தின் பெயர் 
ஆகியவைகள் இரண்டாவது உறுப்பினராகவும் , திசையைக் குறிக்கும் சொல் 
முதலுறுப்பினராகவும் அமையும் ஒரு தொகையின் பின் ஞ் , ண் , க் 
ஆகியவைகளை இத்தாகக் கொண்ட தத்திதவொட்டுத் தொடரும்போது . 
அத்தொகையினிரண்டாவது உறுப்பினரின் முதல் உயிருக்கு விருத்தியுயிர் 
பதிலியாக வரும் . 
பூர்வைஷு காமஸம ; பூர்வ கார்ஷ்ணம்ருத்திக : ( 4.2.107 ) கிராமங்களில் 
பெயர்கள் 
பூர்வ பாடலிபுத்ரக , பூர்வகான்யகுப்ஜக : 


7.3.15 ஸங்க்யாயா: ஸம்வத்ஸரஸங்க் யஸ்ய ச 

எண்ணுப்பெயருக்குப்பின் ( ஸங்க் யாயா :) ஸம்வத்ஸர ஆண்டு அல்லது 
எண்ணுப் பெயர் நிற்கும் தொகைக்குப்பின் ஞ் , ண் , க் ஆகியவைகள் 
இத்தாகக் கொண்ட தத்திதவொட்டு வரும்போது இரண்டாவது 


முனைவர் கு . மீனாட்சி 


266 


உறுப்பினரின் முதலுயிருக்கு விருத்தி உயிர் பதிலியாகும் . த் வி 
ஸாம்வத்ஸரிக : ( 5.1.80 ) இரண்டு ஆண்டு காலம் நடக்கும் த் விஷாஷடிக ; 
62 நாட்கள் நடைபெறும் ஆனால் த் வை மாஸிக :, 


7.3.16 வர்ஷஸ்ய அப் விஷ்யதி 

எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் ஒரு நிகழ்ச்சியைக் குறிக்காத 
( அப் விஷ்யதி ), ஞ் , ண் , க் ஆகியவைகளை ‘இத்தாகக் கொண்ட ஒரு 
தத்தித வொட்டுக்குமுன் நிற்கும் , எண்ணுப் பெயரை முதலுறுப்பினராகவும் 
வர்ஷ என்ற சொல்லை இரண்டாவது உறுப்பினராகவும் கொண்ட 
தொகையின் வ என்ற சொல்லின் முதலுயிருக்கு விருத்தி பதிலியாக வரும் . 
த் வி வார்ஷிக இரண்டு ஆண்டு காலம் நடைபெறும் ஆனால் த்ரைவர்ஷிக : 
இன்றிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குப் பின் நடக்கவிருக்கும் 


( ரூ 


. 


7.3.17 பரிமாணாந்தஸ்யாஸம்க் ஞா ஸாணயோ: 
ண் , 

ஆகியவைகளை இத் தாகக் கொண்ட 
தத்திதவொட்டுக்களுக்கு முன் நிற்கும் தொகையின் , முதலுறுப்பினர் 
எண்ணுப் பெயராகவும் , இரண்டாவது உறுப்பினர் ‘ ஸாண என்ற சொல்லைத் 
தவிர்த்து மற்ற அளவையைக் குறிக்கும் சொல்லாக அமைந்து , ஆக்கப்பட்ட 
சொல் ஒரு பெயரைக் குறிக்காவிட்டால் , அத்தொகையினிரண்டாவது 
உறுப்பினரின் முதலுயிருக்குப் பதிலியாக விருத்தி யுயிர் வரும் . 
த் விநைஷிகம் ( த்வி + நிஷ்க ) " இரண்டு நிஷ்கங்களுக்கு வாங்கியது 
( 5.1.30 ) த் விகௌட விகம் ( 5.1.109 ) ஆனால் பாஞ்சலோஹிகம் ( பெயர்) 
த்வைஸாணம் 


2 


7.3.18 ஜே ப்ரோஷ்ட பதானாம் 

ஞ் , ண் , க் ஆகியவைகளை இத்தாகக் கொண்ட அந்த நேரத்தில் பிறந்த 
என்ற பொருளைச் சுட்டும் ( ஜே ) தத்தித வொட்டுக்களுக்குமுன் நிற்கும் 
ப்ரோஷ்டபத " ஒரு நட்சத்திரத்தின் பெயர் " என்பவைகளின் இரண்டாவது 
உறுப்பினரின் முதலுயிருக்குப் பதிலியாக விருத்தியுயிர் வரும். 
ப்ரோஷ்ட பாத “ ப்ரோஷ்டபத என்ற நட்சத்திரத்தின் பிறந்த 


11 


1.3.19 ஹ்ருத் பீக ஸிந்த் வந்தே பூர்வ பதஸ்ய ச 

ஞ் , ண் , க் ஆகியவைகள் இத்தாகக் கொண்ட தத்தித வொட்டுக்களுக்கு 
முன் நிற்கும் , ஹ்ருத் , பக , ஸிந்து என்ற சொற்களிறுதியுறுப்பினராக 
அமையும் தொகையின் இரண்டு உறுப்பினர்களின் முதலுயிர்களுக்கும் 
பதிலியாக விருத்தியுயிர் வரும். 
ஸௌஹாத் ம் ( ஸு + ய்ருத் ) ( 6.3.50 ; 4.3.120 ) நல்ல மனிதனுடைய ; 
ஸௌஹார்த் யம் ( ஸு + u r க ); “ நல்ல அதிர்ஷ்டம் ” ஸாக்து ஸைந்த வ : 
( ஸக்து + ஸிந்து ) 


267 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


7.3.20 அனுஸ தி காதீ னாம் ச 

அனுஸாதிக முதலிய தொகைகளின் இரண்டு உறுப்பினர்களுடையும் 
முதலுயிருக்குப் பதிலியாக மேலே கூறப்பட்ட தத்திதவொட்டு தொடரும்போது 
விருத்தியுயிர் வரும் . 
அனுஸாதிக, ஆதி தை விகம் ; ஆதி பௌதி க ஆனுஹௌடி க 


7.3.21 தே வதாத் வந்த் வே 

இரு தேவதைகளின் பெயர்களாலாக்கப்பட்ட தொகையின் பின்னால் மேலே 
கூறப்பட்ட தத்திதவொட்டு நிற்கும்போது அவ்விரண்டு உறுப்பினர்களின் 
முதலுயிர்களுக்குப் பதிலியாகவும் விருத்தியுயிர் வரும் . 
ஆக் னி மாருத அக்னி , மருத் ஆகிய தேவதைகளுக்குரிய இது வேத 
மந்திரங்களிலோ , அல்லது அவைகளின் கூறப்படும் ஹவிஸ போன்ற 
யாகத்தில் அளிக்கப்படும் பொருட்கள் ஆகியவைகளில் மட்டும் 
பயன்படுத்தக்கூடியது . 


7.3.22 ந இந்த்ரஸ்ய பரஸ்ய 

மேலே கூறப்பட்ட தத்தித ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் ஒரு தொகையின் 

இறுதியுறுப்பினராக இந்த்ர என்ற சொல் அமையும்போது அதன் 
முதலுயிருக்குப் பதிலியாக விருத்தியுயிர் வராது . 

ஸெனமேந்த்ர ( ஸோம + இந்த ர ) 


7.3.23 தீர்காச்ச வருணஸ்ய 

முதலுறுப்பினரினிறுதியுயிர் நெடிலாக அமைந்து இரண்டாவது உறுப்பினர் 
வருண என்ற சொல்லாக அமைந்தால் , அத்தொகையைத் தொடர்ந்து மேலே 
கூறப்பட்ட தத்திதவொட்டு வரும்போது , வருண என்ற சொல்லின் 
முதலுயிருக்கு விருத்தியுயிர் பதிலியாக வராது. 
ஐந்த் ராவருணம் , (இந்த்ர + வருண ) ; மைத்ராவருணம் (மித்ர + வருண ) 


7.3.24 ப்ராசாம் நக ராந்தே 

நகர என்ற சொல் இரண்டாவது உறுப்பினராக அமையும் கீழ்த்திசை 
மக்களின் ஒரு நகரத்தைக் குறிக்கும் ஒரு தொகைக்கு பின் மேலே கூறப்பட்ட 
தத்தித ஒட்டு வரும்போது இவ்விரு உருப்பினர்களின் முதலுயிர்களுக்கும் 
பதிலியாக விருத்தி உயிர் வரும் . 
ஸாஹ்மாநாகர: (ஸுஹ்ம + நகர ) 
பௌண்ட்ரநாகர: ( புண்ட்ர + நகர ) 


1.3.25 ஜங்க ல தே னு வலஜாந்தஸ்ய விபாஷிதமுத்தரம் 

ஞ் , ண் , க் ஆகியவைகளை இத் தாகக் கொண்ட 


18 


முனைவர் கு . மீனாட்சி : 


268 


ப்ரவாஹண என்ற சொல்லோடு ட ஒட்டிணைக்கப்பட்டு ஆக்கப்பட்ட 
தத்திதவொட்டுக்களுக்குமுன் நிற்கும் , ஜங்கல காடு , தே " னு பசு வலஜா 
வயல் 

ஆகியவைகளையிறுதியுப்பினராகக் கொண்ட தொகையின் 
இரண்டாவது உறுப்பினரின் முதலுயிருக்குப்பதிலியாக விருத்தி விருப்பாக 
வரும் . 
1 ) கௌரு ஜாங்கலைம் கௌரு ஜங்கலம் ( குரு + ஜாங்கல ) 
2 ) வைஸ் வதே * னவ அல்லது வைஸ் வ தை * னவ 
3 ) ஸௌவர்ண வாலஜ அல்லது ஸௌவர்ண வலஜ 


1 


க 


7.3.26 அர்தாத் பரிமாணஸ்ய பூர்வஸ்ய து வா 
ண் , ஆகியவைகளை இத் தாக்க் 

கொண்ட 
தத்திதவொட்டுக்களுக்கு முன் நிற்கும் ஒரு தொகையின் இரண்டாவது 
உறுப்பினர் ஓரளவையைக் குறிக்கும் சொல்லாகவும் , அதன் முதலுறுப்பினர் 
அர்த ( அரை ) என்ற சொல்லாகவும் அமையும்போது , இரண்டாவது 
உறுப்பினரின் முதலுயிருக்குப் பதிலியாக விருத்தியும் வரும் . அர்த என்ற 
சொல்லின் முதலுயிருக்கு , விருப்பாக விருத்தியுயிர் பதிலியாகும் . 
ஆர்தத் ரௌணிகம் அல்லது அர்தத் ரௌணிகம் ( 5.1.18 ; 37 ) 
அரை துரோணத்துக்கு / வாங்கியது ” ஆர்த * க்ரௌட விகம் அல்லது 
அர்த க்ரௌட விகம் ஆனால் ஆர்த க்ரோஸிகம் 


7.3.27 நாத : பரஸ்ய 

ஞ் , ண் , க் ஆகியவைகளை இத் தாகக் கொண்ட தத்திதவொ 
ட்டுக்களுக்கு முன் நிற்கும் அர்த என்ற சொல்லை முதலுறுப்பினராகவும் , 
இரண்டாவது உறுப்பினராக அமையும் அளவை குறிக்கும் சொல்லின் 
முதலுயிர் அ என்ற உயிராகவும் ஆனால் இந்த அ வுக்கு விருத்தி 
பதிலியாக வராது . அர்த " வுக்குப் பதிலியாக , விருப்பாக விருத்தி வரும் . 
அர்த *ப்ரஸ்தி க : அல்லது ஆர்தப்ரஸ்தி க : அரை ப்ரஸ்த வுக்கு வாங்கியது 
ஆனால் ஆர்த கௌடி கம் ; அர்த காரீ ( இரண்டாவது உறுப்பினரின் 
முதலுயிர் ஆ 


7.3.28 ப்ரவாஹணஸ்ய டே 

ப்ரவாஹண என்ற சொல்லின் பின்னால் ட ஒட்டு வரும்போது அதன் 
இரண்டாவது உறுப்பினரின் முதலுயிருக்குப் பதிலியாக விருத்தி வரும் . 
ஆனால் அதன் முதலுறுப்பினரின் ( அதாவது ப்ர ) முதலுயிருக்குப்பதிலியாக 
விருப்பாக விருத்தி வரும் . ப்ராவாஹ ணேய : அல்லது ப்ரவாஹணேய : 
ப்ரவாஹணன் என்பவனின் வழித்தோன்றல் 


269 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


1.3.29 தத்ப்ரத்யயஸய ச 

சொல்லுக்குப்பின் ஞ் , ண் , க் ஆகியவைகளை இத்தாகக் கொண்ட 
தத்திதவொட்டு இணைக்கப்படும் போது அச்சொல்லினிரண்டாவது 
உறுப்பினரின் முதலுயிருக்கு விருத்தி பதிலியாகும் . அதன் முதலுறுப்பினரின் 
முதலுயிருக்கு விருத்தி விருப்பாக வரும் . 
ப்ராவாஹணேயி : அல்லது ப்வாராஹணேயி ;; ப்ராவாஹணேயகம் அல்லது 
ப்ராவாயணேயகம் 


7.3.30 நஞ : ஸுசீஸ் வர க்ஷேத்ரக்ஞ குஸ ல நிபுணானாம் 

எதிர்மறையொட்டான நஞ் க்குப் பின்னால் வரும் ஸுசி புனிதமா ஈஸ்வர 
எஜமானன் , அரசன் , க்ஷேத்ரக் ஞ ஆத்மா , குஸ ல திறமை வாய்ந்த நிபுண 
சாமார்த்தியமுள்ள ஆகியவைகளின் பின்னால் ஞ் ண் , க் ஐ இத் தாகக் 
கொண்ட தத்திதவொட்டுத் தொடரும்போது , இச்சொற்களின் 
முதலுயிருக்குப் பதிலியாக விருத்தி வரும். முதலுறுப்பினரான நஞ் இன் 
உயிருக்கு விருப்பாக விருத்தி பதிலியாகும். 


1 ) ஆஸெளசம் , அஸெ ளசம் 
2 ) ஆனைஸ் வர்யம் , அநைஸ்வர்யம் 
3 ) ஆக்ஷைத்ரக்ஞ்யம் , அக்ஷைத்ரக்ஞ்யம் 
4 ) ஆகௌஸ் லம் , அகௌஸ லம் 
5 ) ஆநைபுணம் , அதை பணம் 


ப 


முதலுயிர் 


7.3.31 யதர் தத " யதாரபுரயோ: பர்யாயேண 

ண் , க் ஆகியவைகளை இத் தாகக் கொண்ட தத்திதவொ 
ட்டுக்களுக்கு முன் , நஞ் ஓடு கூடிய தயதாதத ம் உண்மையாக , யதாபுரம் 
முன்பு இருந்தது போல் என்ற தொகை நிற்கும்போது முதலுறுப்பினரின் 
முதலுயிர் அல்லது இரண்டாவது உறுப்பினரின் 
ஆகியவைகளுக்குப் பதிலியாக விருத்த மாறி மாறி வரும். 
அதாவது நஞ் விருத்தியாகும்போது , இச்சொற்களின் முதலுயிர் 
விருத்தியாகாது , இச்சொற்களினுயிர் விருத்தியடையும்போது நஞ் 
விருத்தியாகாது . 
ஆயதா தத்யம் அல்லது அபாதர் தத்யம் 
ஆயதா புர்யம் அல்லது அயாதாபுர்யம் 


. 


7.3.32 ஹனஸ்தோ அசிண்ணலோ: 

சின் , ணல் ஒட்டுக்களைத் தவிர்த்த மற்ற ஞ் ண் ஆகியவைகளை இத் 
தாகக் கொண்ட வொட்டுக்களுக்கு முன்னால் நிற்கும் ஹன் கொல் , அடி , 
காயப்படுத்து என்ற தாதுவின் இறுதி ன் உக்கு த பதிலியாகும் . தத்தித , 
கித் ஆகியவைகள் இச்சூத்திரத்திலிருந்து அடுத்து வரும் சூத்திரங்களில் 
தொடராகு ஹீத், ணித் தொடரும் . 


t 


முனைவர் கு . மீனாட்சி 


270 


காத : ( 

கஞ்), காதயதி ( ணிச் ): காதக ( ண்வுல் ) ஆனால் அகானி ( சின் , 
ஐகான ( ணல் ) 
இச்சூத்திரம் தாது தொடர்பானது ஆகையால் தாதுக்களோடு வரும் 
ஒட்டுக்களைத்தான் இங்கு குறிக்கிறது . ஆகவே வ்ருத்ரஹன் – வார்தக்ன : 


7.3.33 ஆதோ யுக்சின்க்ருதோ : 

‘ சின் அல்லது ஞ் ன் ஐ இத் தாகக் கொண்ட க்ருத் ஒட்டுக்களுக்கு 
முன்னால் நிற்கும் ஆத் ( ஆ ) வீற்று வினையடியின் ஈற்றுக்குப்பின் ‘யுக் 
இணைக்கப்படும் . 
1.தர் + சின் = அ + தர் + யுக் + இ = அதாயி 
2.தர் + ண்வுல் = தரையக கொடையாளி 
தா + கஞ் = தாய கொடை , தானம் 


7.3.34 நோ தரத்தேர்ப தே ஸ ஸ்ய மாந்தஸ்யானாசமே : 

சின் அல்லது ஞ் , ண் ஆகியவைகளை இத் தாகக் கொண்ட க்ருத் 
ஒட்டுக்களுக்கு முன்னால் நிற்கும் ஆ + சம் என்ற வினையைத் தவிர்த்து 
மற்ற ம் இல் முடியும் , உதாத்த சுரம் கொண்டதாகவும் தாதுபாடத்தில் 
கூறப்பட்ட வினையடியின் ஈற்றயலுக்கு விருத்தி பதிலியாக வராது. 
1. ஸம் + சின் = அஸமி அமைதியடைந்துவிட்டான் 
2. தம் + சின் = அதமி களைப்படைந்துவிட்டான் 
ஸமக ( ண்வுல் ) : ஸம (கஞ்) ஆனால் யாமக:, 
த மக : ( யம் , த ம் உதாத்த சுரம் கொண்டவையல்ல ) 


வா : 


அநாசமிகமிதி வக்தவ்யம் ஆசம் போல் , கம் , வம் ஆகிய 
வைகளுக்கும் தடை கூற வேண்டும் . வாம் :, காம:, ஆசாம : 


7.3.35 ஜனிவத் யோஸ் ச 

சின் அல்லது ஞ் ண் ஆகியவைகளை இத் தாகக் கொண்ட க்ருத் 
ஓட்டுக்களுக்கு முன்னால் நிற்கும் . ஜன், வத் " ஆகியவைகளின் ஈற்றயலுக்குப் 
பதிலியாகவும் விருத்தி வராது . 
1. அஜனி ( சின் , ஜனக : ( ண்வுல் ), ப்ரஜன (கஞ்) 
2. அவதி * (சின் ) : வத க ‘கொலைகாரன் ( ண்வுல் ) வத * (கஞ்) கொலை , 
சாவு 
இது ஹன் உக்குப் பதிலியாக வரும் வத அல்ல . இது வத என்ற வேறு 
ஒரு வினையைச் சுட்டும் , ஹன் இலிருந்து காதக என்ற வடிவம் 
கிடைக்கும் . 


7.3.36 அர்தி ஹ்ரி வ்லி நூயி க்ஷ்மயி ஆதாம் புக் ணௌ ரூ1 போ ஹ்ரீ வெட்கப்படு , 

நாணமடை வ்லி நசுக்கு , ரீ பாய் , ஓடு க்னூய் ஈரமாகு . க்ஷ்மய் நடுங்கு , 
ஆடு , ஆ ( ஆத் ) வீற்றுத் தாதுக்களுக்குப்பின் புக் ( ஆகமம் ) ‘ ணிச் ஒட்டுத் 


274 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


தொடரும் போது இணைக்கப்படும் . 
1. ரு + ணிச் = ரு + புக் + ணிச் + ஸப் + திப் = அர் + பே - அ - தி ( 4 ) அர்பயதி 
( 86 ;6.1.78 ) : 
2. ஹ்ரேபயதி ( 3 ) வ்லேபயதி ( 4 ) ரேப்பதி ( 5 ) க்னோபயதி ( 6 ) க்ஷமாபயதி ( 7 ) 
தாபயதி , தாபயதி 


7.3.37 ஸாச்சா ஸா ஹ்வா வ்யா வே பாம் யுக் 

ஸா ( = ஸோ 4.37 ) கூர்மையாக்கு , சா ( சோ 4.38 ) வெட்டு , ஸா ( ஸோ 
4.39 ) ‘முடித்தல் , ஹ்வா ( ஹ்வே 1.1057 ) அறை கூவு , சவால் விடு : வ்யா 
( = வ்யே 1.1056 ) சுற்றிக்கட்டு : வே நெய்தல் ( 1.1055 ) , பா ( 1972 ) குடி பை 
உலர்த்து ( 1.968 ) ஆகியவைகளுக்குப்பின் யுக் ( ஆகமம் ) 
தொடரும்போது வரும் 
1. ஸா + யுக் + ணிச் + ஸ ப் + திப் : ஸாபயதி 
2. சாயயதி 
3. ஸாயயதி 
4. ஹ்வாபயதி 
5. வ்யாயதி 
6. வாயயதி 
7. பாயயதி 


வா : 


லுகாக மஸ்து தஸ்ய வக்தவ்ய 
இங்கு பா ‘ காப்பாற்று ( 2.47 ) என்ற தாதுவை சுட்டவில்லை. ஏனென்றால் 
ஸப் விகரணம் இங்கு கெடும் . இப்பொருளைச் சுட்டும் பா ’ தாதுவுடன் 
லுக் ஆகமம் ணிச் ணிச் உக்கு முன்னால் வரும் பாலயதி . 


வா : 


தூஞ் ப்ரீஞோர் நுக் வக்தவ்ய : 
ணிச் உக்கு முன் நிற்கும் தூ ஞ் ப்ரீஞ் என்ற தாதுக்களோடு நுக் ஆகமம் 
ஆகும் . தூணயதி , ப்ரீணயதி . 


7.3.38 வோ விதூ னனே ஜுக் 

ணிச் ஒட்டுக்கு முன் நிற்கும் வா உலர்ந்து , உலர் ( 1.969 ) என்ற தாதுவோடு 
ஆடு , ஆட்டு , அசை (விதூ னன ) என்ற பொருளைச் சுட்டும்போது ஜுக் 
ஆகமம் ஆகும் . 
வா + ஜுக் + ணிச் + ஸ ப் + திப் = வாஜயதி விசிறுகிறான் : ஆனால் 
ஆவாபயதி , கேஸான் தலைசீவுகிறான் 


7.3.39 லீ லோர் நுக் லுகௌ அன்யதரஸ்யாம் ஸ்நேஹ விபாதனே : 

ணிச் ஒட்டுக்குமுன் நிற்கும் லீ ஒட்டிக்கொள் ( 4.31: 9.31 ) லா அடைபெறு 
( 2.49 ) என்ற தாதுக்களோடு முறையே நுக் , லுக் ( ஆகமம் ) விருப்பாக 
கொழுப்புப் பொருளை உருக்குதல் என்ற பொருளில் இணைக்கப்படும் . 


முனைவர் கு . மீனாட்சி 


272 


1. க்ருதம் விலீனயதி / விலாயயதி 
2. விலாலயதி , விலாபயதி 
ஆனால் லோஹம் விலாபயதி இரும்பை உருக்குகிறான் . ஐடாபி : ஆலாபயதி . 


7.3.40 பியோ ஹேதுப்யே ஸுக் 

ணிச் உக்கு முன் நிற்கும் பி 4 பயப்படு ( 3.3 ) என்ற தாதுவின் பின் 
இயக்குவினையின் கர்த்தாவினாலேற்படும் பயம் என்ற பொருளில் ஈ ஷக் 
ஆகமம் வரும் . 
பீஷயதே பயப்படச் செய் ( 1.3.68 ) குஞ்சிகயா பாயயதி மூங்கில் கம்பைக் 
கொண்டு மிரட்டுகிறான் பீர்பயதே என்ற மற்றொரு வடிவமும் மிரட்டுதல் 
என்ற பொருளில் கிடைக்கப் பெறும் ( 6.1.56 ) 


7.3.41 ஸ்பாயோ வ : 

ஸ்பாய் பெருகுதல் , உப்புதல் என்ற தாது ணிச் உடன் வரும்போது 
அவ்வினையினீறுக்குப் பதிலியாக வ் வரும் . ஸ்பாவயதி . 


7.3.42 ஸதே ராக தௌ த : 

ணிச் உக்கு முன்னால் நிற்கும் ஸத் விழு , கீழே விழு என்ற வினையி 
னீறுக்குப் பதிலியாக ஒட்டுதல் என்ற பொருளைச் சுட்டாமல் வரும்போது , 
த் வரும் . 
ஸாதயதி பிலானி பழங்களைக் கீழே விழச் செய்கிறான் ஆனால் கர் : 
ஸாத யதி கோபாலாக : ‘மாட்டிடையன் மாடுகளை ஒட்டுகிறான் 


7.3.43 ருஹ: ப : அன்யதரஸ்யாம் 

ணிச் ஒட்டுக்க முன் நிற்கும் ருஹ் வளர் , பயிரிடு என்ற தாதுவினீறுக்குப் 
விருப்பாக பதிலியாகும் . 
ரோஹயதி அல்லது ரோபயதி வ்ரீஹீன் நெல் பயிரிடுகிறான் 


7.3.44 ப்ரத்யயஸ்தாத் காத் பூர்வஸ் யாத இதாப்யஸு : 

வேற்றுமையுருபுகளுக்குப்பின் வராத ( அஸு :) ஆப் ( சாப் , டாப் , டாப் ) என்ற 
பெண்பாலோட்டுக்கு முன் நிற்கும் ஒரொட்டின் க் (ப்ரத்யய்ஸ்தாத் காத் ) 
என்ற எழுத்துக்கு முன்னால் அமையும் அத் ( அ ) துக்கு , இத் வரும் . 
ஜடிலிகா , காரிகா : முண்டி கா ( முறையே ஜடில , கார , முண்ட 
என்பவைகளிலிருந்து ஆக்கப்படவை ) ஆனால் , எஸகா , எளிதாகச் செய்யக் 
கூடிய , ஹு பரிவ்ராஜகா நக் ரீ ஸுப்புக்கப்பின் ஆப் வருகிறது . 


வா : 


மாமகநரகயோருபஸங்க்யானம் கர்தவ்யமப்ரத்யய ஸ்த தா வாத் , 
மாமக , நரக என்ற சொற்களில் க் ஒரோட்டின் பகுதிய ல்லாததால் , 
இவைகளையும் இங்கு சேர்த்துக் கூறவேண்டும் . மாமிகா நரிகா . 


273 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வா: 


ப்ரத்யயநிஷேதே த்யக்த்யபோஸ்ச உபசஞ்க்யானம் 7.3.46 தடை 
விதித்தாலும் த்யக் ( 4.2.98 ) , த்யப் ( 4.2.1 ) என்பவைகளில் முடியும் 
சொற்களுக்கும் இந்த விதி பயன்படுத்தப்படும் தாக்ஷிணாத்யிகா, 
இஹத்யிகா. 


7.3.45 நயாஸயோ : 

ய க ஆகமத்துடன் நிற்கும் யா , ஸ ஆகியவைகளுக்குப்பின் , ஆப் 
வரும்போது , அவைகளின் அ வுக்குப் பதிலியாக இ வராது . யாக , ஸகா . 


வா: 


யாஸகயோரித்வ ப்ரதித்ஷேதே த்யகன உபஸங்க்யானம் யய த் ) , 
ஸ ( தத் ) ஆகியவைகளுடன் த்யகன உம் சேர்த்துக் கூற வேண்டும் . 
உபத்யகா, அதித்யகா 


வா : 


பாவனகாதீனாம் சந்த ஸ்யுபஸங்க்யானம் 
பாவக முதலியவைகளின் பெண்பாற் சொற்களின் , அ வுக்கு இ 
வேதமொழியில் பதிலியாகாது . 
ஹிரண்யவர்ணா: ஸுசய: பாவகா:, யாஸு அலோமகா :, ஆனால் பாவிகா மற்ற 
இடங்களில் 


வா: 


ஆஸிஷி சோபஸங்க்யானம் 
ஆசீர்வாதத்தில் பயன்படுத்தப்படும் வுன் ஒட்டிலும் அவ்வாறே ( ஜீவதாத் ) 
ஜீவகா (நந்த தாத் ) நந்த கா , ( வதாத் ) பவகா ( பார்க்க சூ .3.1150 ) 


வா: 


உத்தர பத லோபே சோபஸங்க்யானம் 
ஒரு தொகையினிரண்டாவது உறுப்பினர் கெடும்போதும் அவ்வாறே 
தே வத த்திகா - தே வகா; யக்ஞத த்திகா யக் ஞகா ( பார்க்க 5.3.83 
வார்த்திகம் ) 


வா : 


- 


க்ஷிபகாதீனாம் சோபஸங்க்யானம் 
V பகா முதலியவைகளும் இத்தோடு சேர்த்துக் கூறப்பட வேண்டும் . 
க்ஷிபகா , த்ருவகா 


வா: தாரகா ஜ்யோதிஷ்யுபஸங்க்யானம் 
நட்சத்திரம் என்ற பொருளைச் சுட்டும் தாரகா முதலியவைகளும் 
அவ்வாறே . ஆபால் தாரிகா வேலைக்காரி ( < தாரயதி ) 


வா : 


வர்ணகா தாந்தவ உபஸங்க்யானம் 
தளர்ந்த மேலங்கி , முகமுடி (தாந்தவ ) என்ற பொருளைச் சுட்டும் வர்ணகா 
என்ற சொல்லும் இங்கு சேர்க்கப்பட வேண்டும் , ஆனால் வர்ணிகா 
வியாக்யானம் செய்பவர் . காட்டா வர்ணிகா பாகுர் லோகாயதே , 


வர்தகா ஸ குனௌ 
முனைவர் கு . மீனாட்சி 

274 
லோகயதத்தின் உரை பாகு ரீ ( எனப்படும் ) 
கீழ்த்திசை இவக்கண நூலார்களின் கருத்துப்படி ஒரு பறவையென்ற 
பொருளைச் சுட்டும்போது வர்தகா ஆகும் . ஆனால் வடக்குத் திசை 
இலக்கண நூலார்களின் கருத்துப்படி வர்திகா என்று ஆகும். வர்திகா 
பாகு ரி லோகாயதஸ்ய 
இங்கு உரை எனப்பொருள்படும் . 


வா : 


வா: 


அஷ்டகா பித்ருதை வத்யே 
பித்ரு தேவதைகளின் தொடர்புள்ள ஒரு சடங்கைக் குறிக்கும் போது 
அஷ்டகா ஆகும் . ஆனால் அஷ்டிகா காரீ 


வா: 


வாஸதகா புத்ரகா வ்ருந்தாரகாணாமுபஸங்க்யானம் ஸதகா , 
புத்ரகா, வருந்த ராக ஆகியவைகள் விருப்பாக அமைக்கப்பட்டவை , இதன் 
மற்ற வடிவங்கள் எதிகா, புத்ரிகா, வ்ருந்தாரிகா 


7.3.46 உத்சாமாத : ஸ்தானே யகபூர்வாயா : 

வடக்கத்திய இலக்கண நூலார்களின் கருத்துப்படி , பெண்பாலொட்டான 
ஆப் ( ஆ ) குறிலாக்கப்பட்ட அ (பார்க்க 7.4.13 ) வுக்கு , முன்னால் ய 
அல்லது க நிற்கும்போது அந்த அவுக்கு இ பதிலியாக வராது . உதீசாம் 


என்ற சொல் , இதை விருப்பு விதியாக்குகிறது . இப் யிகா , இப் யகா பணக்கார 
மாது , பெண்யாணை சடக்கா , சடகிகா பெண் குருவி மூஷககா , மூஷகிகா: 
ஆனால் அஸ் விகா பெண் குதிரை 


வா : 


யகபூர்வாயா : தாரத்வந்த ப்ரதிஷேத ய் , க் ஆகியவைகள் 
தாதுவினீறாக நிற்கும்போது இவ்விதிக்குத்தடையாகும்.ஸுநயிகா, 
ஸுஸயிகா , ஸுபாகிகா , ஸுஸோகிகா . 


1 


1 


7.3.47 பஸ்த்ரைஷாஜாக் ஞாத் வாஸ்வா நஞ் பூர்வாணாமபி 

பீஸ்த்ரா தோல் பை , ஏஷா அவள் அஜா ஆடு க் ஞா அறிவாளி , த் வா 
இரண்டு ஸ்வா தன் ஆகியவைகள் நஞ் ஒட்டுக்குப்பின் நிற்கும்போதும் , 
அவைகளின் ஈறான ஆ வுக்கு , பதிலியாக வரும் அ வுக்கு , இ பதிலியாக 
( அச்சொற்களுக்கு ப்பின் ஒரொட்டின் க் வந்து , அவைகளோடு 
பெண்பாலொட்டான ஆப் இணைக்கப்பட்டால் ) வராது . என்பது வடக்கத்திய 
இலக்கண நூலார்களின் கருத்து . 
மேற்சூத்திரத்தைப்போன்று இங்கும் உதீ சாம் என்ற சொல் , விருப்பு 
விதியாகுமென்று சுட்டும் , 


275 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


1. ஸ்த்ரா + க + அப் + டாப் : பீஸ்த்ரகா அல்லது பீஸ்த்ரிக சிறிய தோல் 
பை ( 2 ) ஏஷகா அல்லது ஏஷிகா ( 3 ) அஜகா அல்லது அஜிகா ( 4 ) க் ஞகா 
அல்லது க் ஜிகா ( 5 ) த் வகா அல்லது த் விகா ( 6 ) த் வகா அல்லது த் விகா 
அப்ஸ்த்ரகா / அப்ஸ்த்ரிகா, அனஜகா , அல்லது அனஜிகா : 
அக் ஞகா / அக் ஷிகா , அஸ் வகா / அஸ்விகா 
இத்தகையை மாற்றுவடிவங்கள் 

ஏஷா , த்வி இரண்டுக்கும் 
காணப்படமாட்டாது . ஏனென்றால் அகச் இணைந்த பிறகு நஞ் 
இணைத்துத் தொகையாக்கட்டாலும் அல்லது இதற்கு மாறாக நஞ் 
இணைந்து தொகையாக்கப்பட்டு . அத்தொகையோடு அகச் இணைத்தாலும் , 
அவைகளினீறுக்குப் பதிலியாக அ வருவதற்கு , இத்தொகையுடன் 
வேற்றுமையுருபுகளையிணைக்க டியது இன்றியமையாதது ( 7.2.102 ), அ வைப் 
பதிலியாகக் கொண்டு வந்தால்தான் பெண்பாலொட்டான டாப் வர இயலும் . 
ஆகவே இங்கு வேற்றுமையுருபு ஒரு முக்கியமான பகுதியாக அமைகிறது . 
ஸுப்புக்குப்பின்தான் டாப் வரமுடியும் ஆகையால் அஸுப: ( 7.3.44 ) என்ற 
தடையினால் , இ பதிலியாவதற்கு வாய்ப்பே இல்லை . ஆகையால் , அனேஷகா, 
அத் 3 வகா என்ற ஒரேயொரு வடிவங்கள் தான் ( அதாவது மாற்று 
வடிவங்களில்லாமல் ) எதிர்மறை இடைச்சொல்லோடு கட்டாயமாகப்பெற 
முடியும் . 


7.3.48 அபாஷிதபும்ஸ்காச் ச 

மேலே கூறப்பட்ட சூழலில் , ஒரு பெண்பாற் சொல்லுக்கு நேரிணையா 
ஆண்பாற்சொல் காணப்படாவிட்டாலும் ( அபாஷிதபும்ஸ்காத் ) மேலே வறிய 
இ பதிலியாதல் வராது என்பது வடக்கத்திய இலக்கண நூலாரின் கருத்து . 


கட்வா + க + டாப் = கட்வாகா அல்லது க ட்விகா சிறிய கட்டில் , அக ட்வகா, 
அல்லது அக ட்விகா 


7.3.49 ஆதர்சார்யாணாம் 

மற்ற இலக்கண நூலார்களின் கருத்துப்படி ( ஆசார்யாணாம் ) 
பெண்பாற்சொல்லுக்கு நேரிணையான ஆண்பாற் சொல் இல்லாத பெண்பாற் 
சொற்களின் , ஆத் துக்குப் பதிலியாக வரும் அ வுக்கு மேலே கூறப்பட்ட 
சூழலில் ஆத் பதிலியாக வரும் கட்வாகா; அக ட்வாகா 


7.3.50 டய் இக : 

அடிச்சொல்லுக்குப்பின்னால் இணைக்கப்படும் ட வுக்கு இக் பதிலியாக 
வரும் . 
கீழ்க்கண்டவொட்டுக்களில் ட் காணப்படும் . 
ஜூட் ( 4.2.116 ) : டக் ( 4.4.1), டச் ( 4.2.80 ) டஞ் (5.1.18 ): டன் ( 4.7.13) : டப் ( 4.3.26 ); 
ஷ்டச் ( 4.4.31 ): ஷ்டன் ( 4.3.70 ): ஷ்டல் ( 4.4.9 ) 


முனைவர் கு.மீனாட்சி 


276 


அக்ஷ + டக் ஆக்ஷக ( 6.4.148 : 2.118 ) பகடையால் சூதாடுபவன் : லாவணிக : 


7.3.51 இஸுஸுக்தாந்தாத் க ; 

இஸ் , உஸ் , அல்லது உக் பிரத்தியாஹாரத்தின் ஒரெழுத்து அல்லது த் 
ஆகியவைகளையீறாகக் கொண்ட அடிச் சொல்லுக்குப்பின் இணைக்கப்படும் 
ட ஒட்டின் ட வுக்கு க பதிலியாக வரும் . 
1. ஸர்பிஸ் - ஸார்பிஷ்க: ( 2 ) தனுஸ் - தானஷ்க: ( 3 ) உக் - தைஸா 
பநைஷாத கர்ஷுக ; ஸர்பரஜம்பு க .. ( 4 ) மாத்ருகம் பைத்ருகம் ( 4 ) தாந்த 
ஔத ஸ்வித்க !. ஸாகுத்க : 


வா : 


தோஷ உபஸங்க்யானம் . 
தோஸ் உக்குப்பின்னால் வரும் ஒட்டின் ட வுக்கு க பதிலியாகும் தௌஷ்க: 


7.3.52 சஜோ : கு கிண்ண்யதோ: 

க் இத்தாகக் கொண்ட ஒட்டு அல்லது ண்யத் ஆகியவைகளுக்கு 
முன்னால் நிற்கும் அடிச்சொல்லின் ச அல்லது ஜ் என்ற எழுத்துக்கு கு 
பின்னண்ணவொலி பதிலியாகும் . 
கிதி - பாக : ( 5 பச் ) , த்யாக : ( த்யஜ் ), ண்யதி - பாக்யம் : வாக்யம் ( வச் ) 


7.3.53 ன்யங்க்வாதீ னாம் ச 

பயங்கு மான் முதலிய சொற்களின் ச் அல்லது ‘ ஜ் வுக்குப் பதிலியாக கு 
(பின்னண்ணவொலி ) வரும் . 
ந்யங்கு , மஸ்கு ...... 


7.3.54 ஹோ ஹந்தேர் ருணிந்நேஷு 

ஞ் அல்லது ண் ஐ இத் தாகக் கொண்ட ஒட்டு அல்லது ன் ( ஹன் இன் 
ஈற்றயல் உயிர் கெடும்போது 6.4.98 ) ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் ‘ ஹன் 
தாதுவின் ஹ் வுக்கு கு (பின்னண்ணவொலி) பதிலியாகும் . 
1. ஞ் - ஹன் + கஞ் - காத : ( 7.3.32 ) கொலை 
2. ண் - ஹன் + ண்வுல் : காதக : ( 7.3.32 ) கொலையாளி 
3.ன் - ஹன் + ஸ ப் - (2.4.72} + T = ஹசன் - அந்தி ( 6.4.98 ) க் * னந்தி 


7.3.55 அப் யாஸாச்ச 

ஹன் தாதுவின் ஹ் க்குப் பதிலியாக கு ( பின்னண்ணவொலி ) அதன் 
இரட்டித்தலுக்குப்பின்னும் ( அப்யாஸாத் ) வரும் . 
ஜிகாம்ஸதி , ஜங்கன்யதே . அஹம்ஜகான 


7.3.56 ஹோசம் 

சங் ஓட்டைத்தவிர்த்து மற்ற ஹி தாதுவின் இரட்டித்த அசைக்குப் பதிலியாக 
கு வரும் . 


277 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ப்ரஜிகீஷதி , ப்ரஜேகீசியதே , ப்ரஜிகாய ஆனால் ப்ராஜீஹய்த் தூ தம் 
( சங் உடன் ) 


7.3.57 ஸன் விடோர் ஜே : 

ஜி வெல் யுக்குப்பின் ஸன் அல்லது லிட் ஒட்டு இணைக்கும் போது 
அத்தாதுவின் இரட்டித்த அசைக்கு கு பதிலியாக வரும் ஜிகீ ஷதி , ஜிகாய 
ஆனால் ஜேஜீயதே 


7.3.58 விபாஷா சே : 

சி திரட்டு , கூட்டு க்குப்பின் ஸன் அல்லது லிட் இணைக்கும்போது 
அத்தாவதுவின் இரட்டித்த அசைக்குப் பதிலியாக கு விருப்பாக வரும் . 
சீகீஷதி , சிஷதி ; சிசாய , சிகாய ஆனால் சேச்யதே 


7.3.59 நக்வாதே ": 

பின்னண்ணவொலியில் தொடங்கும் ( கு - ஆதே:) தாதுவின் பின்னால் க் 
இத் தாகக் கொண்டவொட்டு அல்லது ‘ ண்யத் இணைக்கும்போது , 
அத்தாதுவினிறுதி ச் அல்லது ஜ் உக்குப்பதிலியாக கு வராது . 
கூஜ் + கஞ் = கூஜ., கர்ஜ., கர்ஜ: 


7.3.60 அஜி வ்ரஜ்யோஸ் ச 

க வை இத் தாகக் கொண்ட வொட்டு அல்லது ண்யத் ஆகியவைகளுக்கு 
முன்னால் நிற்கும் அஜ் சுற்று வ்ரஜ் போ , செல் ஆகியவைகளின்றான 
ஜுக்குப் பதிலியாக கு வராது . 
ஸமாஜா , பரிவ்ராஜ: 


1 


7.3.61 பு ஜன்யுப் ஜௌ பாண்யுபதாபயோ : 

புஜ, ந்யுப் ஜ என்ற சொற்கள் கை (பாணீ ) வலி, நோய் (உபதாப ) என்ற 
பொருட்களில் நிபாதனங்களாகும் . பு " x + கஞ் ( 3.3.121 ) = 4 ஜ: குணம் 
பின்னண்ணவொலி ஆகியவைகள் பதிலியாக வராதது நிபாதனம் : ந்யுப்ஜ 
( நி - உப் "ஜ் + கஞ் ) பின்னண்ணவொலியாக மாறாதது நிபாதனம் . வேறு 
பொருட்களில் போக இன்பம் ; ஸமுத் க 


7.3.62 ப்ரயாஜானுயாஜௌ யக் ஞாங்கே 

ஒரு யாகத்தின் ஒரு பகுதி ( யக் ஞாங்கே ) என்ற பொருளில் ப்ரயாஜ 
யாகத்தின் முதல் பகுதி அனுயாஜ யாகத்தின் இரண்டாவது பகுதி என்ற 
சொற்கள் நிபாதனங்கள் . 
இவைகள் , க ஞ் ஒட்டிணைக்கப்பட்டு பின்னண்ணவொலி யாக மாறாமல் 
ஆக்கப்பட்டவை . மற்ற பொருட்களில் ப்ரயாக , அனுயாக வேறு 
உபசர்க்கங்களுடனும் இவ்வாறே . காட்டாக உபயாஜ , உபாம்ஸுயாஜ , ஸம்யாஜ், 
ருதுயாஜ ஆகியவைகள் கீழ்க்கண்ட வாக்கியங்களில் காணப்படுகின்றன . 


முனைவர் கு . மீனாட்சி 


278 ) 


ஏகாத ஸோபயாஜ , உபாம்ஸுயாஜமந்தர யஜதி , அஷ்டௌ பத்னீஸம்யாஜா 
பிவந்தி , ருதுயாஜைஸ் சரந்தி . 


7.3.63 வஞ்சேர் க தௌ 

செல் , போ என்ற பொருளைச் சுட்டும் போது வஞ்ச் என்ற வினையின் ச் 
உக்குப் பதிலியாகக் பின்னண்ணவொலி வராது . வஞ்ச் + ண்யுட் = வஞ்ச்யம் , 
வஞ்சந்தி வணிஜ: 
ஆனால் வங்கம் காஷ்டம் வளைந்த மரம் 


7.3.64 


ஒக உச : கே 


உச் உடன் க ஒட்டிணைத்து ஒக இருப்பிடம் , வீடு என்ற சொல் விதிக்குப் 
புறம்பாக ஆக்கப்பட்டது . ச் பின்னண்ணவொலியாதல் ( அதாவது க் ) 
குணம் ஆகியவைகள் நிபாதனங்கள் . 
ந்யோக : பறவை, வீடு 
தி வௌகஸ :, ஐலௌகஸ : ஆகியவைகளும் நிபாதனங்கள் . 


7.3.65 ண்ய ஆவஸ்யகே - 

கண்டிப்பாகச் செய்யவேண்டும் ( ஆவஸ்யகே ) என்ற பொருளில், ண்யத் 
ஒட்டுக்கு முன் நிற்கம் அண்ணவொலிக்குப் பின்னண்ணவொலி 
பதிலியாகாது . 
அவஸ்ய பாச்யம் , அவஸ்யவாச்யம் ஆனால் பாக்யம் , வாக்யம் ( ஆவஸ்யகம் 
அல்ல ) 


7.3.66 


யஜ யாச ருச ப்ரவச ருசஸ்ச 
யஜ் , பாச் , ருச் , ப்ரவச் ஆகியவைகளுக்குப்பின் ண்யத் ஒட்டிணைக்கும்போது , 
அச்சொற்களின் அண்ணவொலிக்கு பின்னண்ணலொலி பதிலியாக வராது . 
யாஜ்யம் , யாச்யம் , ரோச்யம் , ப்ரவச்யம் , அர்ச்யம் 


வா : 


ண்யதி ப்ரதிஷேதே " த்யஜேரு பஸங்க்கியானம் ண்யத் துக்குமுன் 
நிற்கும் த்யஜ் என்ற தாதுவினீறான ஜ் உம் பின்னண்ணவொலியாக 
மாற்றமடையாது . 
த்யாஜ்யம் . 


7.3.67 வசோ அஸப்த ஸம்க் ஞாயாம் 

மொழியியலின் கலைச் சொல் என்ற பொருளைச் கட்டாத ( அஸ ப்த 
ஸம்க் " ஞாயாம் ) ‘ வச் இன்றான ச் க்கு பின்னண்ணவொலி பதினியாக 
வராது . வாச்யம் கூற வேண்டியது /தகுந்தது ஆனால் வாக்யம் , வர்க்கியம் . 


7.3.68 ப்ரயோஜ்யநியோஜ்யௌ ஸ க்யார்தே 

ப்ரயோஜ்ய பயன்படுத்தத் தகுந்தது . நியோஜ்ய “ வேலையில மர்த்தத் 


279 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 
தருதியுள்ள ” என்ற சொற்கள் திறமை ( ஸக்யார்தே ) என்ற பொருளைச் 
சுட்டும்போது நிபாதனங்களாகும் . அதாவது ‘ ண்யத் ஒட்டுக்குமுன் 
பின்னண்ணவொலியாக மாறவில்லை . 

ப்ரயோக , 
பயன்படுத்தவேண்டும் நியோக ( வேலையில் ) அமர்த்த வேண்டும் " 


ஆனால் 


7.3.69 போய்ம் பீடீயே 

உணவு ( பக்ஷ்யே ) என்ற பொருளில் போஜ்யம் என்ற சொல் நிபாதனமாகும் . 
அண்ணவொலி , ண்யத் துக்கு முன் பின்னண்ணவொலியாக மாறாதது 
நிபாதனம் . ஆனால் போக்ய ‘அனுபவிக்கவேண்டியது 


7.3.70 கோர்லோபோ லேடி வா 

கு ( தா , தா ) என்ற ஸம்க் ஞாவினால் குறிப்பிடப்படும் வினைகளினீறு , 
விருப்பாக லேட் ஒட்டுக்குமுன் கெடும் . த தத் ரத்னானி தாஸுஷே ( ருக் 
4.15.3 ) கொடையாளிக்கு அவன் ரத்னங்கள் கொடுக்கட்டும் ஸோமா த த த் 
க ந்தர் வாய இதன் மாற்றுவடிவம் யத க் னிரக்னயே ததாத் 


7.3.71 ஒத : ஸ்யனி 

ஸ்யன் ( நிகழ்கால விகரணம் ) ஒட்டுக்கு முன் நிற்கும் ஓ வீற்று வினையின் 
ஈறு கெடும் . 
ஸே - நிஸ்யதி கூர்மையாக்குகிறான் 
சோ - அவச்ச்யதி வெட்டுகிறான் 
தேர் - அவத் யதி பிரிக்கிறான் 
ஸோ - அவஸ்யதி நிறுத்துகிறான் 


7.3.72 க்ஸஸ்யாசி 

ஒருயிரெழுத்தில் தொடங்கும் ( அசி ) ஒட்டுக்கு முன் க்ஸ ( Aorist )வின் அ 
கெடும் . 
து ஹ் + லுங் : அட் ( 6.4.71 ) + து3ஹ் + ச்வி + இட் ( 3.1.43 ) : அது ஹ் + க்ஸ + 
இட் ( 3.145 ) அதுஹ - ve + இ = அது க் ஸி ( 8.2.32 ) = அது க் ஸி ( 8.2.37 ) 
அது " V ( 8.3.59 : 4.55 ) நான் பால் கறந்துவிட்டேன் ஆனால் அது க்ஷத் 


7.3.73 லுக் வா து ஹ தி ஹ கு ஹாமாத்மனேபதே தந்த்யே 

து ஹ் கற . F3 ஹ் பசு ன லிஹ் நக்கு , ஹ் ஒளித்துலை, மறை , 
ஆகியவைகளுக்குப்பின் நிற்கும் பல்லொலியில் தொடங்கும் 
ஆத்மனேபதவொட்டுக்களுக்குப்பின் தொடரும் ‘ க்ஸ விருப்பாகக் கெடும் . 
1. து ஹ் + லுங் : அட் + து ஹ் + க்ஸ + த = அது க் * + ஷ + த = அது க்ஷத 
2. அதி த் த , அதி க்ஷத 
3. அலீட , அலிக்ஷத 
4. ந்யகூட , ந்யத க்ஷத 


முனைவர் கு . மீனாட்சி 


280 


7.3.74 ஸமாமஷ்டானாம் த்ர்க : ஸ்யனி 

ஸ ம் அமைதியுறு இல் தொடங்கும் எட்டு வினைகளின் ( அஷ்டானம் 
உயிர்களுக்குப் பதிலியாக நெடில் அவ்வினைகளுக்குப்பின் ண்யன் 
இணைக்கும்போது வரும் . 


1. ஸம் - ஸாம்பதி , ( 2 ) தம் - தாம்யதி ( 3 ) த * ம் - தாம்யதி ( 4 ) ப்ரம் - 
ப்ராம்யதி ( 5 ) க்ஷம் - க்ஷாம்யதி ( 6 ) க்வம் - க்லாம்யதி ( 7 ) ஸ்ரம் -ஸ்ராம்யதி 
( 8 ) மத் " - மாத்யதி ஆனால் அஸ்யதி , ப்ரமதி 


7.3.75 ஷ்டி வுக்லகம்யாசமாம் ஸி தி 

ஸி ஐ இத்தாகக் கொண்ட ஒரு ஓட்டுக்குமுன் நிற்கும் ஷ்டிவ் ‘ துப்பு க்லம் 
கனைப்பனம் , ஆ சம் ஹிஞ்சு ஆகியவைகளின் உயில் நெடிலாகும். 
1. ஷ்டிவ் + ஸ்யன் + திப் = ஷ்டீவ்யதி 
2. க்லாமதி ( 3 ) ஆசாமதி ஆனால் சமதி , விசாமதி 


7.3.76 க்ரம ; பரஸ்மைபதே ஷு 

பரஸ்மைபதத்தில் ‘ஸ் ஐ இத்தாகக் கொண்ட ஒரொட்டுக்கு முன் நிற்கும் 
க்ரம் மிதி தட என்ற வினையின் உயிர் நெடிலாகும் . 
க்ராமதி மிதிக்கிறான் , நடக்கிறான் ஆனால் ஆக்ரமதே ஆதித்ய: 
( ஆத்மனேபதம் ) 


7.3.77 இஷுக மியமாம் ச . 

ன் ஐ இத் தாகக் கொண்ட ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் இஷ் விரும்பு , கம் 
போ’யம் தாங்கு ஆகியவைகளினிறுதி எழுத்துக்கு ச " பதிலியாக வரும் . 
இஷ் + ஸ திப் = இச் ச தி ( 6.1.73 ) க ம் + ஸ ப் + திப் = க ச் ச தி , யம் - யச்ச தி 
இஷ் உ ஐ இத் தாகக் கொண்ட துதாதி ( 59 ) வகுப்பைச் சேர்ந்த 
தாதுவைச்சுட்டும் தி வாதி ( 19 ) அல்லது க்ரயாதி ( 53 ) வகுப்பைச் சேர்ந்த 
தையல்ல . அங்கு முறையே இஷ்யதே , இஷ்யதி , இஷ்ணாதி என்றாகும் . 


7.3.78 பா க்ராத் மா ஸ்தா ம்னாதாண் த்ருஸ்யர்த்தி ஸர்த்தி ஸ த 

ஸதாம் பிய ஜிக்ர தம திஷ்ட மன யச்ச பஸ்யர்ச்ச தௌ ஸீய ஸீதா ; 
ஸ் ஐ இத் தாகக் கொண்ட வொட்டுக்களுக்கு முன் ( 1) பா குடி ( 2 ) க்ரா 
வாசனை பார் ( 3 ) த் * மா ஊது ( 4 ) ஸ்தா நில் ( 5 ) ம்னா நினை ( 6 ) தாண் 
கொடு ( 7 ) த் ருஸ் பார் ( 8 ) ரு போ (9 ) ஸ்ரு ஒடு , பாய் ( 10 ) ஸ த் விழு 
(11 ) ஸத உட்கார் ஆகியவைகளுக்கு முறையே ( 1 ) பிப் ( 2 ) ஜிக்ர் ( 3 ) தம் 
( 4 ) திஷ்ட் ( 5 ) மன் ( 6 ) யச்ச ( 7 ) பஸ்ய் ( 8 ) ரு ச்ச் ( 9 ) தெ "ௗ ( 10 ) ஸீய் ( 11) 
ஸீத் என்பவைகள் பதிலியாக வரும் . 
( 1 ) பிபதி ( 2 ) ஜிக் ரதி ( 3 ) த மதி ( 4 ) திஷ்ட தி ( 5 ) மனதி ( 6 ) யச்ச தி 
( 7 ) பஸ்யதி ( 8 ) ரு ச்ச தி ( 9)தாவதி ( 10 ) ஸீயதே (11) ஸீத தி 


281 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


7.3.79 க் ஞா ஜனோர் ஜா 

ஸ் ஐ இத் தாகக் கொண்ட வொட்டுக்களுக்குமுன் நிற்கும் க் ஞா 
அறிந்துகொள் ஜன் பிற என்ற வினைகளுக்கு ஜா பதிலியாகும் . 
க் ஞா - ஜானாதி : ஜன் - ஜாயதே 


4 


7.3.80 ப்வாதீ நாம் ஹ்ரஸ்வ 

ஸ் ஐ இத் தாக வொட்டுக்களுக்கு முன் நிற்கும் பூ புனிதமாக்கு 
முதலியவைகளின் உயிர் குறிலாகும் . இத்தாதுக்கள் தாதுபாடத்தில் 
9.12-32 வரை கொடுக்கப்பட்டிருக்கின்றன . பூஞ் - புனாதி , லூஞ் - லுனாதி 
( ஸன் விகரணத்துடன் ) 


7.3.81 மீனாதேர் நிக மே 

வேதமொழியில் ( நிக மே ) மீஞ் காயப்படுத்து , அழி ஆகியவைகளுக்குப் பின் 
ஸ் ஐ இத் தாகக் கொண்ட ஒட்டு இணைக்கம்போது . அத்தாதுவின் உயிர் 
குறிலாகும் . 
ப்ரமினாதி வ்ரதானி 
ஆனால் ப்ரமீனாதி ( பேச்சு மொழியில் ) 


ஸ் , 


7.3.82 மிதே ர் கு ண : 

ஐ இத் தாகக் கொண்ட ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் மித் 
"உணர்ச்சியார்வமிக்க, எண்ணெய்ப்பிசுக்குடைய " என்ற வினையின் 
உயிருக்கு ( இ ) குணம் பதிலியாகும் . 
மேத்யதி 


7.3.83 ஜுஸி ச 

ஜுஸ் ( லங் ) ஒட்டுக்கு முன் நிற்கும் இக் பிரத்தியாஹாரத்தில் 
( இ , ஈ , உ , ஊ , ரு , ரு , ல் ) ஒருயிரெழுத்தையீறாகக் கொண்ட வினைகளின் 
அவ்வீற்றுக்கும் குணம் பதிலியாக வரும் . 
அபிபீயு: ( < d ") அபிப்ரு: ( < ப்ரு ), அஜுஹவு : ( <ஹு ) , அஜாக ரு: ( < ஜாக்ரு) 


7.3.84 ஸார்வார்த் " த * தாதுக யோ : 

இக் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரெழுத்தை யீறாகக் கொண்ட 
வினைகளுக்குப்பின் ஸார்வதா துக 

ஆர்த் த தாதுக 
வொட்டுக்களிணைக்கும்போது , அவ்வீறுகளுக்குப் பதிலியாக குணம் வரும். 
ஸார்வதாதுக : - ஜி + ஸப் + திப் = ஜே - அ - தி = ஜயதி (6.1.78 ) அவன் 
வெல்கிறான் : ந் + ஸப் + திப் = நயதி அவன் வழிகாட்டுகிறான் பவதி 
( பூ ) 
ஆர்த்த தாதுக : - கர்தும் ( க்ரு ) 


முனைவர் கு . மீனாட்சி 


282 


7.3.85 ஜாக் ரோ அவிசிண்ணல்மித்ஸு 

வி , சிண் , ணல், ங் ஐ இத்தாகக் கொண்ட ஒட்டுக்கள் ஆகியவைகளைத் 
தவிர்த்து மற்ற ஸார்வதாதுக ஆர்த்த தாதுக வொட்டுக்களுக்கு முன்னால் 
நிற்கும் ஜாக்ரு விழி என்ற வினையின் இறுதியுயிருக்குப் பதிலியாக குணம் 
வரும் . 
ஜாக " ரயதி எழுப்புகிறான் (இயக்குவினை) ( ஜாக்ருணிச் ) ஜாகரக ( ண்வுல் ): 
ஸாது ஜாகரீ , ஜாக ரம் ஜாக " ரம் ( ணவுல் ) , ஜாக ர : ( க ஞ் ) , ஜாக " ரித : ( க்த ); 
ஜாக ரிதவான் (க்தவது ) ஜாக் ரு + வி = ஜாக் ருவி: சின் - அஜாகாரி ; நித் - 
ஜாக்ருத : ணல் ஜூஜாகார 


7.3.86 புக ந்த லகூ.பத ஸ்ய ச 

புக் இறுதியில் நிற்கும் வினையடிகள் , லகு இக் ஐ . ஈற்றயலாக நிற்கும் 
வினைகள் ஆகியவைகளுக்குப்பின் ஸார்வததுக , ஆர்த்த தாதுக்க 
வொட்டுக்களிணைக்கும்போதும் , அவ்விணைகளினீற்றயலுக்குப் பதிலியாக 
குணம் வரும். 
புகந்த - ஹ்ரோபயதி ( ஸ்ரீ ): க்னோபயந்தி ( கனு ) லகூ பத பேதனம் ( பி த் ) 
சேதனம் ( சித் ) 


7.3.87 நாப்யஸ்தஸ்யாசி பிதி ஸார்வதாதுகே 

ப் ஐ இத் தாகக் கொண்ட ( பிதி ) ஒருயிரெழுத்தில் தொடங்கும் ( அசி ) , 
ஸார்வததுக வொட்டுக்களுக்கு முன் நிற்கும் இரட்டிக்கப்பட்ட 
வினையடியின் இக் பிரத்யிரஹாரத்தைக் சேர்ந்த ஈற்றயலாக நிற்கும் லகு " 
உயிருக்கு குணம் பதிலியாக வராது . 
நேநக்தி ( அசி அல்ல ) 


வா ; 


பஹுலம் சந்த ஸீதி வக்தவ்யம் 
வேதமொழியில் பலவகையில் இவ்வாறாகும் . 
ஜுஜோஷத் ( ஜுஸ் தாதுவின் ) 


7.3.88 பூ ஸுவோஸ் திமி 

( ஸார்வதாதுக வொட்டுக்கள் ) திங் ( மூவிடப்பெயரொட்டுகள் ) உ க்குமுன் 
நிற்கும் பூ ஆகு , ஸு பெறு ( குழந்தை ) , ஆகியவைகளின் இ க் உயிருக்கு 
குணம் பதிலியாகாது . 
பூ + லுங் = பூ + சலி ( 3.1.43 ) = பூ + ஸிச் ( 3.1.44 ) = பூ + 4 + த் ( 2.4.77 ) 
அட் + பூத் ( 6.4.71 ) - அபூத் அபூ , அபூர்வம் ஸு + லோட் + M ( + ஸப் ) + 
இ ( 2.4.72 ) ஸு - அட் + ஐ ( 3.4.92.93 ) = எ + ஐ .6.1.88 ) = ஸவை ( 6.4.77 ) 
ஸுவாவஹை , ஸுவாமஹை 


7.3.89 உதோ வ்ருத் தி * ர்லுகி ஹலி 

ப் ஐ இத் தாகக் கொண்ட ஒரு மெய்யெழுத்தில் தொடங்கும் ஸார்வதாதுக 


283 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஒட்டுக்கு முன் நிற்கும் விகரணம் கெட்டு ( லுகி ) நிற்கும் உ`வீற்றுத் தாதுவின் 
இறுதியுயிருக்கு விருத்தி பதிலியாகம் . யு + 8 + திப் : யௌதி கலக்கிறான் , 
நௌதி ( நு ): ஸ்தௌதி ( < ஸ்து ) ஆனால் ஸுநோதி ( லுக் அல்ல ) ஏதி ( இ + 
e + திப் ) 


7.3.90 ஊர்ணோதேர் விபாஷா 
ப் ஐ இத்தாகக் கொண்ட 

ஒரு மெய்யெழுத்தில் தொடங்கும் 
ஸார்வதாதுகவொட்டுக்கு முன் நிற்கும் ஊர்ணு மூடு என்ற தாதுவி ன் 
இறுதி உ க்கு விருத்தி விருப்பாக பதிலியாகும் . 
ப்ர + ஊர்ஸ + 0 + திப் = ப்ரோர்ணோதி , அல்லது ப்ரோர்ணொதி 


1.3.91 குயோ அப்ருக்தே 

ப் ஐ இத்தாகக் கொண்ட ஒரேயொரு மெய்யெழுத்தில் தொடங்கும் 
ஸார்வதாதுக வொட்டுக்குமுன் நிற்கும் ஊர்ணு என்ற வினையினீறான 
உ க்கு குணம் பதிலியாக வரும் . 
ப்ரோர்ணோத் 


7.3.92 த்ருணஹ இம் 

ப்ஐ இத்தாகக் கொண்ட மெய்யெழுத்தில் தொடங்கும் ஸார்வதாதுக 
வொட்டுக்கு முன் நிற்கும் த்ருஹ் நசுக்கு என்ற வினையின் 
இறுதியிருக்குப்பின் இம் இணைக்கப்படும் . த்ருணேடி ( 8.3.13 ) 
அத்ருணேட் 


7.3.93 ப்ரு வ ஈட் 

ப் ஐ இத்தாகக் கொண்ட மெய்யெழுத்தில் தொடங்கும் 
ஸார்வதாதுகவொட்டுக்கு முன் நிற்கும் ப்ரூ கூறு, பேசு என்ற வினையின் 
பின்னால் ஈட் ( ஆகமம் ) வரும் . 
ப்ரவீதி , ப்ரவீஷி, ப்ரவீமி , அப்ரவித் ஆனால் ப்ரவாணி (உயிரெழுத்தில் 
தொடங்கும் ஒட்டுடன் ) ப்ருத : ( பித் ஓட்டல்ல ) 


7.3.94 யவோ வா 

ப் ஐ இத்தாகக் கொண்ட மெய்யெழுத்தில் தொடங்கும் ஸார்வதாதுக் 
வொட்டுக்கு முன் நிற்கும் ( யங் infersive foequefation ) ஒட்டோடுவரும் 
வினையோடு ஈட விருப்பாக ஆகமம் ஆகும் . 
ஸாகுனிகோ லாலபீதி , து ந்து " பி : வாவதீ தி லாவப்யதே பர்வர்தி , வர்வர்தி 


7.3.95 துரஸ்து ஸம்யம் ; ஸார்வதாதுகே 

து பலம்பெறு , ரு அழு , ஸ்து புகழ் ஸம் அமைதியுறு , அம் ‘ போ ஆகிய 
வினைகளுடன், மேற்யெழுத்தில் தொடங்கும் ஸர்வதாதுகவொட்டுக்கள் 

இணைக்கும்போது , அவ்வொட்டுக்களுக்கு முன் ஈட் ( ஆகமம் ) விருப்பாக 
19 


முனைவர் கு . மீனாட்சி 


284 


என்ற 


-- 1 


ணைக்கப்படும் . ஸார் வதா துக 

ரெசல் 87 இலிருந்து 
அகுவிருத்திளாகிக் கொண்டிருந்த போதிலும் மறுபடியும் இங்கு இதைப் 
பயன்படுத்தியி ருப்பது , பித் இங்கு அனுவிருத்தியாவதைத் தடை 
செய்வதற்காக 
1. உத்தௌதி ( ஹ் + து + 8 திப் ) அல்லது உத்தவீதி 
2. உபரௌதி , உபரங்தி 
3. உபஸ்தெளதி , உபஸ்தவீதி ( 4 ) ஸாம்யத்வம் 
ஸமீத் " வம் ( 5 ) அப் யமதி , அப்யமீதி 


7.3.96 அஸ்தி ஸிசோ: அப்ருக்கே 

அஸ் இரு , ணிச் ஒட்டு ஆகியவைகளுக்குப்பின் ஒரேயொரு மெய் 
யெழுத்தைக் கொண்ட ( அப்ருக்தே ) ஸார்வதாதுக ஒட்டுக்கு முன் ஈட் 
( ஆகமம் ) ஆகும் . 
1. அஸ் + லங் = அட் + அஸ் + 0 + த் ( 3.4.110 : 8.4.72) - ஆஸீத் ( 8.3.15 ) . 
2. க்ரு + லுங் - க்ரு + ஸிச் + த் ( 3.4.100 ) - அட் + கார் ஷ்- ஈத் ( 2.1 ; 6.4.71 
; 8.3.59 ) = அகார்ஷீத் ஆனால் அஸ்தி , அகார்ஷம் ( அப்ருக்தம் அல்ல ) 


7.3.97 பஹுலம் சந்த ஸி 

வேத மொழியில் , அஸ் , ஸிச் ஒட்டோடு வரும் வினைகளுக்குப் பின் ஒ 
ரேயொரு மெய்யெழுத்தைக் கொண்ட ஸார்வ தாதுக ஒட்டுக்கு முன் ஈட் 
பலவகையில் இணைக்கப்படும் . ஆப: ஏவேதம் ஸலிலம் ஸர்வமா: இங்கு , 
ஆஸீத் என்ற சொல்லுக்குப் பதிலியாக ஆ : பயன்படுத்தப்பட்டிருக்கிறது . 
அஹரேவாஸித் ந ராத்ரி : இங்கு ஆஸீத் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஸிச் 
- கோபி : அக்ஷா!, ப்ரத்யஞ்சம் அத்ஸா :, அக்ஷா:, அத்ஸா என்பவைகள் ஈட் 
இணைக்கப்படாத ஸிச் ( Aorist ) அக்ஷஜா : ( < க்ரு ) 


-- 


7.3.98 ருத ஸ் ச பஞ்சப்புய : 

ருத் அழு’வில் தொடங்கும் ஐந்து வினைகளுக்குப்பின் ஒரேயொரு 
மெய்யெழுத்தைக் கொண்ட ஸார்வதாதுக வொட்டு இணைக்கும் போது , 
அவ்வொட்டுக்கு முன் ஈட் இணைக்கப்படும் . 
1 ) அரோத் த் , அரோதீ ; ( 2 ) அஸ்வபீத் , அஸ்வபி : ( 3 ) அஸ் வஸித் , அஸ்வஸீ : 
( 4 ) ப்ராணீத் , ப்ராணீ : ( 5 ) அஜக்ஷித் , அஜ r : 


7.3.99 அட் கார்க்ய காலவயோ : 

மேலே குறிப்பிட்ட சூழலில் ருத் " முதலிய ஐந்து வினைகளோடு அட் ஆகமம் 
வரும் என்பது கார்க்யர் , காலவர் ஆகியவாகளின் கருத்து . 
1 ) அரோத த் , அரோத : ( 2 ) அஸ்வபத் : அஸ்வம்: ( 3 ) அஸ் வஸத் , அஸ்வஸ : 
( 4 ) ப்ராணத், ப்ராண : ( 5 ) அஜக்ஷத் , அஜக்ஷ: 


285 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


7.3.100 அத : ஸர்வேஷாம் 

அத் உண் என்ற வினைக்குப்பின் ஒரேயொரு மெய்யெழுத்தைக் கொண்ட 
ஸார்வதாதுக ஒட்டு இணைக்கப்படும்போது அட் ஆகமம் வருமென்பது 
எல்லா இலக்கண நூலார்களின் கருத்து . 
( ஸர்வேஷாம் ) ஆத த், ஆத: 


7.3.101 அதோ த் ர்கோயங் 

யங் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ( அரையுயிர்கள் , மூக்கொலி , ப ) 
ஒரெழுத்தில் தொடங்கும் ஸார்வதா துக வொட்டுக்கு முன் நிற்கும் அ வீற்று 
வினைகளினீறு நெடிலாகும் (தீர்கோ) அதாவது ஆ வாகும் . பச் + ஸ ப் + 
மி , = பசாமி , பசாவ : பசாம : ஏதாவஹே, ஏதர்மஹே . ஆனால் சினுவ:, சினும்: 
( அத் அல்ல ) 


7.3.102 ஸுபி ச 

யன் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒரெழுத்தை முதலில் கொண்ட 
வேற்றுமையுருபுகளுக்கு முன் ( ஸுபி ) நிற்கும் பெயரடிச் சொல்லினீறான 
அ வும் ஆவாகும். 
வ்ருக்ஷ + ஙே = வ்ருக்ஷ + ய = வ்ருக்ஷாய வ்ருக்ஷாப்யாம் , ஆனால் 
அக்னிப்யாம் (இயீற்றுச் சொல் ) வ்ருக்ஷஸ்ய 


₹ 


. 


7.3.103 பஹுவசனே ஜூல்யேத் 

ஜுல் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒரெழுத்தில் தொடங்கும் 
வேற்றுமையுருபுகளுக்கு முன் நிற்கும் அ வீற்று பெயரடிச் சொல்லீனீறு , 
பன்மையில் ஏ யாகும் . 
வ்ருக்ஷேப்ய: ( வ்ருக்ஷ + ப் யஸ் ) ஆனால் வ்ருக்ஷாப்யாம் (பன்மையல்ல ) 


7.3.104 ஒஸி ச 

ஒஸ் ( ஆறு , ஏழாம் வேற்றுமையிருமை ) உக்கு முன் நிற்கும் அ வீற்று 
பெயரடிச் சொல்லின்றுக்கும் ஏ பதிலிபாகும் . 
வ்ருக்ஷ + ஒஸ் = வ்ருக்ஷே + ஒஸ் = வ்ருக்ஷயோ : 


1.3.105 ஆணி சாப : 

ஆப் ( சாப் , டாப் , டாப் ) என்ற பெண்பாலொட்டில் முடியும் பெயர்ச் 
சொற்களுக்குப்பின் ஆங் ( 3 ஆம் வேற்றுமை பொருமை ) ஒஸ் ஆகியவைகள் 
இணைக்கும்போது அப்பெயர்ச்சொற்களின்றான ஆ வுக்கு ஏ பதிலியாக 
வரும் . 
மாலா + ஆங் / ஓஸ் = மாலே / ஓஸ் = மாலய் + ஆ = மாலயா , மாலயோ : 
பாணினிக்குக் காலத்தால் முற்ப்பட்ட இலக்கண நூலார்கள் , பாணினியின் 
டா வை ஆங் என்ற கலைச் சொல்லால் குறிப்பிடுவார்கள் . 


முனைவர் கு . மீனாட்சி 


286 


7.3.106 ஸம்புத் தெ ௗ ச 

ஆப் ஈற்றுப் பெயர்ச் சொல்லுக்குப் பின் விளிவேற்றுமையொருமையுருபை 
( ஸம்பு த் தெ ௗ ) பிணைக்கும்போதும் அதனீறுக்கு ஏ பதிலியாகும் . 
மாலா + ஸு (விளி) = மாலே + 8 ( 6.1.69 ) 


1.3.107 அம்பார்த நத் யோர் ஹ்ரஹ்வ : 

அம்பர் , தாய் என்ற பொருளைச் சுட்டும் சொற்கள் , நதீ என்ற 
ஸம்க் ஞாவினால் சுட்டப்படும் சொற்கள் ஆகியவைகளோடு விளி 
வேற்றுமையொருமை யுருபையிணைக்கும்போது அச்சொற்களினீறு 
குறிலாகும் . 
அம்பர் + ஸு : அம்ப + 8 ; நதீ + ஸு = நதி + 8 ; வது 


வா : ட லகவதீனாம் ப்ரதிஷேதோ வக்தவ்ய : 
தாய் என்ற பொருளைச் சுட்டும் சொற்கள் ட , ல , க வோட (ஆனால் கூட்டு 
மெய்யாகாமல் ) வந்து அன்புடன் அழைத்தல் என்ற பொருளில் வரும்போது 
இவ்விதி செயற்படாது . அம்பாடே , அம்பாலே, அம்பி கே 


வா : 


சந்தஸி வேதி வக்தவ்யம் 
வேதமொழியில் இது விருப்பாகும் . 
அம்பாடே / அம்பாட , / அம்பாலே / அம்பால ; அம்பிகே / அம்பி க 


வா : 


. 


தலோ ஹ்ரஸ்வோ வாங் ஸம்பு த் தயோரிதி வக்தவ்யம் 
தல் ஒட்டிணைத்து ஆக்கப்பட்ட பெண்பாற் சொல்லுக்குப்பின் B , ஸம்பு த தி * 

8 ஆம் வேற்றுமையொருமையுருபுகள் இணைக்கும் போது 
அச்சொற்களினிறு விருப்பாக குறிலாகும் . இது வேதமொழியில் மாத்திரம் 
காணப்படும். தே வதே பக்தி : தேவதாயாம் பக்தி : தேவத , தேவதே 


வா : 


மாத்ருணாம் மாத்ரச் புத்ரார்த மர்ஹதே அத்தகைய தாய்க்குத் 
தகுந்த மகன் ( புத்ரார்த மர்ஹதே ) என்ற பொருளில் மாத்ரு ( என்ற 
சொல்லையிறுதியுறுப்பினராகக் கொண்ட பஹுவ்ரீஹித் தொகையில் ) வுக்கு 
மாத்ரச் என்ற சொல் பதிலியாக வம்புத்தி யில் வரும் . கார்க் 3 மாத ; 


7.3.108 ஹ்ரஸ்வஸ்ய குண : 

விளிவேற்றுமையொருமையில் ( ஸம்பு த் தெ ௗ ) பெயர்ச்சொல்லின் 
ஈறாகவமையும் குறிலுக்கு ( இக் ) குணம் பதிலியாகும் அக்னே , வாயோ 


1.3,109 ஜஸி ச 

இக் ஈற்றுச் சொற்களோடு ஜஸ் ( வேற்றுமையுருபு ) இணைக்கும்போதும் , 
அவ்வீற்றுக்குக் குணம் பதிலியாகும் . ஹரி + ஜஸ் : ஹரே + அஸ் = ஹாய :, 
வாயவ :, பிதா ; ( 6.1.78; 8.2.66; 3.15 ) 


287 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வா : 


ஜஸாதி ஷு சந்த ஸி வா வசனம் ப்ராக்ணௌ சங்யுபதாயா 
ஹ்ரஸ்வ இத்யேதஸ்மாத் இந்தப்பாதத்தினிறுதி வரையில் காணப்படும் 
விதிகள் யாவும் . வேதமொழியில் விருப்பாகப் பயன்படுத்தப்படும் . அம்பே , 
அம்ப , தர்வி , தர்வி , ஸ தக்ரத்வ :, ஸ தக்ரதவ ;, பஸ்வே , பஸவே 


7.3.110 ருதோ B ஸர்வநாமஸ்தானயோ; 

ரு வீற்றுச் சொற்களோடு B ( 7 ஆம் வேற்றுமையொருமை ), 
ஸர்வநாமஸ்தானமெனப்படும் வேற்றுமையுருபுகள் ஆகியவைகளை 
இணைக்கும் போது அவ்வீறு குணம் ஆகும் . 
மாதரி ( மாத்ரு + B ); பிதரி ; மாதரௌ ( மாத்ரு + ஔ ) மாதரம் ( மாத்ரு + 
அம் ) : மாதர : (மாத்ரு + ஜஸ் ) 


7.3.111 கே ; நிதி 

கி என்ற ஸம்க்ஞாவினால் சுட்டப்படும் பெயரடிகளுக்குப்பின் ‘ ங் ஐ இத் 
தாகக் கொண்ட வேற்றுமையுருபுகள் 4 , 5 , 6 ஆம் வேற்றுமையொருமை ) 
இணைக்கும்போது அவைகளினீற்றுக் குணம் பதிலியாகும் . 
அக்னயே , அக்னே :, வாயவே , வாயோ: 


7.3.112 ஆண் நத் " யா ; 

நதீ என்ற ஸம்க் ஞாவினால் சுட்டப்படும் சொற்களுக்குப்பின் மேலே கூறிய 
வேற்றுமையுருபுகள் (நித் ) இணைக்கும்போது அவைகளுக்குப்பின் ஆட் 
ஆகமம் ஆகும் . 
நதீ + வே = நதீ + ஆட் = ஏ = நத்யை , நத்யா:, 
நத் யாம : வத் வௌ , வத்வா:, வத்வாம் . 


7.3.113 யாடாப ; 

ஆப் ( சாப் , டாப் , டாப் ) இணைத்து ஆக்கப்பட்ட பெண்பாற்சொற்களோடு 
ங் ஐ இத் தாகக் கொண்ட வேற்றுமையுருபுகள் இணைக்கும்போது 
அவ்வேற்றுமையுருபுகளுக்கு முன் யாட் ( ஆகமம் ) வரும் . 
மாலா + ஙே : மாலா + யாட் + ஏ = மாலாயை , 
மாலாயா :. மாலாயாம் 


7.3.114 ஸர்வநாமன : ஸ்பாட் ட்ரஸ்வஸ் ச 

ஆப் இல் முடியும் மாற்றுப் பெயர்களோடு (பெண்பால் ) ( ஸர்வநாம்ன :) ங் ஐ 
இத் தாகக் கொண்ட வேற்றுமையுருபுகளை இணைக்கும்போது 
அவ்வுருபுகளுக்கு முன்னால் ஸ்யாட் ஆகமம் ஆகும் . அம்மாற்றுப் 
பெயர்களினீறு குறிலாகவும் ஆகும் . ஸர்வஸ்யை , ஸர்வஸ்யா:, ஸர்வஸ்யாம் 
( ஸர்வா ), விஸ் வஸ்யை , விஸ் வஸ்யா;, விஸ் வஸ்யாம் 


முனைவர் கு . மீனாட்சி 


288 


7.3.115 வியாஷாத் வித்யா த்ருதீயாப் யாம் 

த்விதீயா, த்ருதீயா என்ற சொற்களுக்குப்பின் மேலே கூறிய 
வேற்றுமையுருபுகளையிணைக்கும்போது ட ஆட் விருப்பாக 
இணைக்கப்படும் . ஆயினும் அச்சொற்களினீறு குறிலாகும் . த்விதீயஸ்யை , 
த்விதீயாயை; த்ருதீயஸ்யை, த்ருதீயாயை 


7.3.116 நேராம் நத் யாம் நீப்ய; 

நதி எனப்படும் சொற்கள் ஆப் இணைத்தாக்கப்பட்ட பெண்பாற்சொற்கள் 
நீ தலைவன் ஆகியவைகளோடு ( 7 ஆம்வேற்றுமையொருமை ) 
இணைக்கும் போது அவ்வுருப்புக்கு ஆம் பதிலியாக வரும் . 
வதூ + B = வதூ + ஆம் = வதூ + ஆட் + ஆம் = வத் வாம் , நந்யாம் ; 
ஸேனானி + B = ஸேனானீ + ஆம் - ஸேனான்யாம் 


7.3.117 இதுத் ப்யாம் 

இத் ( இ ) , உத் ( உ ) வீற்று நதீச் எனப்படும் சொற்களோடு B 
இணைக்கும் போது அவ்வேற்றுமையுருபுக்கு ஆம் பதிலியாக வரும் . 
க்ருத்யாம் ( க்ருதி + B = க்ருதி : ஆம் ) 
தே " ன்வாம் ( தே னு + B = தே " னு + ஆம் ) 


7.3.118 ஒளத் 

இத் அல்லது உத் ஈற்றுச் சொற்களுக்குப்பின்னால் இணைக்கப்படும் 
நிக்கு ஒள ( ஒளத் ) பதிலியாகும் . 
ஸகி + B = ஸகி + ஔ = ஸக் யௌ இவைகள் நதீ அல்லது கி என்ற 
ஸம்க் ஞாவினால் சுட்டப்பட்டவையல்ல . 


7.3.119 அச் ச கே ; 

இ அல்லது உ வீற்று கி 4 எனப்படும் சொற்களுக்குப் பின் B 
இணைக்கும் போது . இவ்வுருப்புக்கு 

ஔ 

பதிலியாகும் . 
அப்பெயர்ச்சொற்களினீற்றுக்குப் பதிலியாக அ வரும் . 
அக் னௌ ( அக்னி + B = அக்னி + ஔ - அக்ன ஒள ) வாயௌ 


7.3.120 ஆஙோ நா அஸ்த்ரியாம் 

பெண்பாலைச் சுட்டாத கி எனப்படும் சொற்களின் பின்னால் 
இணைக்கப்படும் . ஆ ( 3 ஆம் வேற்றுமையொருமை) வுக்கு நா பதிலியாகும் . 
அக்னனா ( அக்னி + ஆங் - அக்னி + நா ) 
வாயுனா; வாரிணா, மதுனா 
ஆனால் மத்யா (பெண்பாற்சொல் ) 


7.4.1 


ணௌ சங்யுபதாயா: ஹாஸ்வ : 
இயக்குவினையடிச் சொல்லினீற்றயலாக நிற்கும் (உபதாயா :, ணௌ ) 


வாட் 


ணிச் + சங் + த் : அபபதத் அவன் 
289 

பாணினியின் அஷ்டாத்தியாயி 
உயிருக்குப்பின் ‘ சங் ஒட்டு வரும்போது அவ்வுயிர் குறிலாகும் . 
சங் ( Aorist Marker ) 
க்ரு + ணிச் + சங் + த் ( 3.1.48 ) - காரி + சங் + த் (2.115 ) கார் + 0 + சங் + த் 
( 6.4.51 ) - கார் + சங் + த் - ககரத் ( 6.111 ) சகரத் ( 4.62 ) = சீகரத் ( 4.93-4 ) + 
அட்ச்- கரத் ( 6.4.71 ) - அசீகரத் : அஜீஹாத் . 

உபதாஹ்ரஸ்வே ணேணிச்யுபஸம்க்யானம் சங் ஓடு வரும் 
இயக்குவினையின் இயக்குவினை ( இரு இயக்கு வினைகள் ) யிலும் ஈற்றயல் 
உயிர் குறிலாகும் . 

அவீவதத் ( வத் ) வீணாம் பரிவாத கேன 
7.4.2 நாக்லோபி ஸாஸ்வ்ரு திதாம் 

ணிச் ஒட்டு ( இயக்குவினையொட்டு ) இணைக்கப்படும்போது இறுதியுயிர் 
கெடும் நாம தாது ( elenouinative ) ஸாஸ் கற்பி , கட்டளையிடு , ரு வை 
இத்தாகக் கொண்டதாக தாது பாடத்தில் முதல் முதலில் கொடுக்கப்பட்ட 
தாதுக்கள் ஆகியவைகளுக்குப்பின் சங் ஒட்டோடு கூடிய ணிச் ஒட்டு 
வரும்போது , அவ்வினையடிகளின் ஈற்றயல் குறிலாகாது ராஜானம் 
அதிக்ராந்தவான் அதி + ராஜ் 00 + ணிச் + சங் + த் ( 6.4.144 ) = அத்யராஜத் 
அவன் அரசனை தோற்கடித்து விட்டான் ; ஸாஸ் + ணிச் + சங் + த் = 

; 
கொடுமைப்படித்தினான் 


. 


7.4.3 


ப்ரா ஜபாஸ் பாஷ தேப ஜீவமீல பீடாமன்யதரஸ்யாம் ப்ராஜ் ஒளி வீசு 
பாஸ் ஒளிவீசு , பாஷ் பேசு , தீப் ஒளிவீசு . ஜீவ் உயிரோடிரு , மீல் 
கண்ணைமூடு . பீட் துன்புறுத்து ஆகியவைகளுக்குப் பின் சங் ஒட்டு 
ணிச் ஒடு சேர்ந்து வரும்போது , அவ்வினைகளினீற்றயல் உயிர் விருப்பாக 
( அன்யதரஸ்யாம் ) குறிலாகும் . 
1 ) ப்ராஜ் - அபிப்ரஜத் , அப்ப்ராஜத் ( 2 ) பாஸ் அப்பிராஸத் , அபீயாஸத் ( 3 ) 
பாஷ் - அப் பாஷத், அபீஷத் ( 4 ) தீ ப் அதி தீபத், அதீ " தி பத் ( 4 ) ஜீப் - 
அஜிஜிவத் , அஜீவத் , (5 ) மீல்ஜி அமிமீலத் அமீமிலத் ( 6 ) பீட் - அபிபீடத் 
அபீபிடத் ஈற்றயலுயிர் குறிலாகும்போது , இரட்டித்த அசையில் குறில் 
நெடிலாகும் ( 7.4.94 ) 


1 . 


வா : 


. 


காண்யாதீனாம் வேதி வக்தவ்யம் 
காணி முதலியவைகளையும் இவைகளுடன் சேர்த்துக் கூறவேண்டும் . 
காணி - அசகாணத் , அசீகணத் : 
வாணி - அவ்வாணத், அவீவணத் 
ராணி அராணத், அரீரணத் 
ஹேடி - அஜீஹிடத், அஜிஹெடத் 
லோபி - அலுலோபத் , அலூலுபத் 


முனைவர் கு . மீனாட்சி 


2901 


7.4.4 


லோப : பிபதேரீச்சாப்யானஸ்ய 
பா குடி என்ற வினைக்குப்பின் ணிச் ஒடு சன் வரும்போது 
அவ்வினையினிறுதியுயிர் கெடும் . இரட்டிக்கப்பட்ட அசையிறுயிருக்கு ஈ 
பதிலியாகும் . பா + ணிச் + சங் + த் = பாய் இசங் + த் ( 7.3.37 ) - பயி + சங் 
+ த் = பிப்ய் 6 - அ - த் = அபீப்யத் 


7.4.5 


திஷ்ட தேரித் 
ஸ்தா இரு , நில் வுக்கப்பின் ணிச் உம் சங் உம் வரும் போது , 
அவ்வினையினீற்றயலுக்கு இத் பதிலியாக வரும் . 
ஸ்தர் + ணிச் + சங் + த் = அத - ப் - இ + சங் + த் = அதர் + 9 + சங் + த் 
( 6.4.51 ) = அதிஷ்டி பத் 


7.4.6 


ஜிக்ரதேர் வா 
க்ரா வாசனை , பார் என்ற தாதுவோடு ணிச் ஒடு சங் ஒட்டு 
இணைக்கும்போது அவ்வினையின் ஈற்றயலுயிருக்கு ஈ விருப்பாகப் 
பதிலியாக வரும். 
அஜிக் ரிபத் அல்லது அஜிக்ரபத் 


7.4.7 உர்ருத் 

இரட்டிக்கப்பட்ட ( சங் ) இயக்குவினையின் ஈற்றயலாக நிற்கும் ரு ( குறிலும், 
நெடிலும் ) உக்கு குறில் ரு விருப்பாகப் பதிலியாக வரும் . 
இது இர் ( 7.1.101 ). அர் ( 7.3.86 ) . ஆர் ( 7.2.114 ) வருவதைத் தடை செய்கிறது . 
அசிகீர்தத் ( அ ) அசீக்ருதத் ; 
அவவர்தத் ( அ ) அவீவ்ருதத் ; 
அமமார்ஜத் ( அ ) அமீம்ருஜத் 


7.4.8 ) 


நித்யம் சந்த ஸி 
வேதமொழியில் ணிச் உடன் வரும் சங் ஒட்டுக்கு முன் நிற்கம் 
வினையினீற்றயலான ரு உக்கு ( குறிலும் . நெடிலும் ) குறில் கட்டாயமாகப் 
பதிலியாக வரும். 
அவிவ்ருதத் புரோடாஸே ன 


7.4.9 


த யதேர் தி கி விடி 
தே ( ங் ) காப்பாற்று ( 1.1011 ) என்ற தானுவுக்குப்பின் லிட் ஒட்டு 
இணைக்கம்போது , அவ்வினைக்கு தி கி பதிலியாக வரும் . 
அவதி க் யே , அவதி க்யாதே , அவதி க் யிரே தய தானே (1.510 ) என்ற 
தாதுவை இங்கு குறிக்கவில்லை . இந்த தாது ஆம் ஆகமத்துடன் 
வருமென்று சூ .3.1.37 விதிக்கிறது . தி கி பதிலியாக வருவதால் இங்கு 
இரட்டித்தல் நிகழாது . 


291 


டாணினியின் அஷ்டாத்தியாயி 


7.4.10 ருதஸ் ச ஸம்யோகாதே ர் குண : 

கூட்டுமெய்யை முதலில் கொண்டதாகவும் ( ஸம் யோகா தேர் ) , ருத் ( ரு ) ஐ 
யிறுதியில் கொண்டதாகவுமுள்ள 

தாதுவுக்குப் பின் லிட் 
ஒட்டிணைக்கும்போது , அவ்வினையினிறுதியுயிருக்கு குணம் பதி லியாகும் . 
ஸ்த்ரு - ஸஸ்வரது :, ஸஸ்வரு : 
தவ்ரு - த " த் வரது :, த த் வரும் , 
ஸ ம்ரு - ஸஸ்மரது :. ஸஸ்மரு : 


வா : ஸம்யோகர்தேர் கு ணவிதானே 
ஸம்யோக உபதா "க்ரஹணம் க்ருஞர்தம் கர்தவ்யம் கூட்டுமெய்கள் 
ஈற்றயலில் நின்றாலும் ( முதலில் வராவிட்டாலும் ) க்ருஞ் உக்கா க குணம் 
பதிலியாகும் என்று கூறவேண்டும் . 
ஸஞ்சஸ்கரது :, ஸஞ்சஸ்கரு : ; க்ரு + லிட் - சக்ரு + அதுஸ், ஸம்சக்ரு அது: 
ஸம்ச - ஸ் - க்ரு ( 6.1.136 , 137 ) ஸம்சஸ்க்ரு + அது ஸஞ்சஸ்கரது . 


7.4.11 ருச்ச த்ய்ருதாம் 

ருச்ச போ ( 6.15 ) , ரு ( 1.183 ) ‘ போ ரு ( நெடில் ) வீற்று வினைகள் 
ஆகியவைகளோடு லிட் இணைக்கம் போது இவ்வினைகளினுயிருக்கு 
குணம் பதிலியாக வரும் . 
ருச்ச - ஆனர்ச்ச , ஆனர்ச்ச து : ஆனர்ச்சு : 
ரு - ஆரது. , ஆரு: 
ருகாராந்த ; நிசகரது :, 
நிசகரு; 
நிஜகரது :, 
நிஜக ரு : 


7.4.12 ஸ்ரு த்ரு ப்ராம் ஹ்ரஸ்வோ வா 

ஸ் ரு காயப்படுத்து ( 9.18 ), த்ரு உடை , ( 9.23 ) ப்ரு காப்பாற்று , நிரப்பு ( 9.19 ) 
ஆகியவைகளோடு லிட் ஒட்டிணைக்கும் 
அவ்வினைகளினிறுதியுயிர்களுக்குப் பதிலியாக குறில் விருப்பாக வரும் . 
மேலே கூறப்பட்ட விதியின் விருப்பு விதி இது . 


போது , 


விஸ ஸ்ரது: 
விஸ ஸ்ரு : ( குறில் ) 
விஸஸாது: 
விஸஸரு : ( குணம் ) 
வித "த்ரது: 
வித த் ரு : ; 


முனைவர் கு . மீனாட்சி 


292 


7.4.13 கே அண : 

க ஒட்டுக்கு முன் நிற்கும் அண் பிரத்தியாஹாரத்தின் ஒரெழுத்தை யீறாகக் 
கொண்ட வினைகளின் ( அ.இ.உ ) நெடிலுக்கு குறில் பதிலிபாக வரும் . 
க் + க ( 3.1135 ) + டாப் - க்ஞ்சி + அ + டாப் ( 6.4.84 ) கஞா க்ஞா + க + 
டாப் (5.3.90 ) / க் ஞா + கண் + டாப் ( 5.3.79 ) = க் ஞக/ க் " ஞகா ( 6.3.47 ) ; குமாரீ 
+ க + டாப் - குமாரிகா; கிஸோஸ் ரிகா ( கிஸோஸரி); ஆனால் கோகா 
நௌகா 


7.4.14 ந கபி 

கபி என்ற வொட்டுக்கு முன் நிற்கும் அண் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த 
ஒருயிரின் நெடிலுக்குப் பதிலியாகக் குறில் வராது . 
ப ஹு குமாரீக : 
( பஹு குமாரீ + கப் ) 
பஹு வதூக: 
பீஹுலக்ஷ்மீக: 


7.4.15 ஆபோ அன்யதரஸ்யாம் 

ஆப் (சாப் , டாப் , டாப் ) ஈற்றுச் சொற்களுக்குப்பின் பி என்றவொட்டு 
வரும்போது , அச்சொற்களினீறு விருப்பாகக் குறிலாகாது . 


பீஹுக ட்வாக: 
பஹு கடவக : 
பஹு மாலாக : 
பீஹுமாலக : 


ப 


7.4.16 ரு த் ரு ஸோ அங் கு ண : 

அங் ( Aorist ) என்றவொட்டுக்குமுன் நிற்கும் வினையினீறான ரு , த்ரு ஸ் 
உணர், பார் என்ற வினையின் ரு ஆகியவைகளுக்கு குணம் பதிலியாக 
வரும் . 


க்ரு + லுங் = க்ரு + ச்லி ( 3.1.43 ) - க்ரு + அங் ( 3.1.59 ) - அத் + க்ரு + அத் 
அகரத் ; த்ருஸ் - அதர்ஸ த் 


7.4.17 அஸ்யதேஸ் து க் 

அஸ் எறி , வீசு என்ற தாதுவுக்குப் பின் அங் வரும்போது அதற்கு ப்பின் 
து க் ஆகமம் ஆகும் . 
ஆஸ்யத் 
ஆஸ்யதாம் 
ஆஸ்யன் 


293 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


7.4.18 ஸ் வயதேர : 

ஸ்பி உப்பு பருமனாகு என்ற தாதுவோடு அங் இணைக்கும்போது 
அத்தாதுவுக்குப்பின் அ ஆகமம் ஆகும் . 
அஸ் வத் , அஸ் 1 வதாம் , அஸ்வது : 


7.4.19 பத: பும் 

அங் உக்கு முன் நிற்கும் பத் கீழே விழு என்ற தாதுவுக்கப் பின் பும் ஆகமம் 
ஆகும் . 
அபப்தத் , அபப்தாம் , அபப்தன் 


7.4.20 வச : உம் 

வச் பேசு தாதுவுக்குப்பின் அங் வரும்போது தாதுவோடு உம் ஆகமம் 


ஆகும் . 


சத் = அவோசத் , அவோசத் 


வச் + லுங் = வச் + அங் + த் = அவ 
அவோசன் 


7.4.21 ஸ்ங் : ஸார்வதா துகே கு ண : 

ஸிங் படுத்துக்கொள் என்ற தாதுவுக்குப்பின் ஸார்வதாதுக வொ ட்டுக்கள் 
இணைக்கும்போது அத்தாதுவினிறுதி உயிருக்கு குணம் ப திலியாகும் . 
ஸே தே , ஸயாதே , ஸேரதே 


7.4.22 


யங்யி க்நிதி 
ய் ஐ முதலில் கொண்டவொட்டுக்களோ , க் அல்லது ங் என்றவொழுத்தை 
இத் தாகக் கொண்டவொட்டுக்களோ இணைக்கும்போது ஸிங் என்ற 
தாதுவின் இறுதியுயிருக்குப் பதிலியாக அயங் வரும் . ஸ ய்யதே ( யக் 
ஒட்டுடன் ) (பாவே ) ; ஸய்யதே ( யங் உடன் ) ; ப்ரஸய்ய ( க்த்வா உடன் ) ; 


ஊ 


7.4.23 உபஸர்காரத் ஹ்ரஸ்வ ஊஹதே : 

ஹ் ஊஹி என்ற தாது ஒருபசர்க்கத்துடன் கூட நின்று அதற்குப் பின் ய் 
ஐ முதலில் கொண்ட ஒட்டுக்களோ அல்லது க் அல்லது ங் ஐ இத் தாகக் 
கொண்டவொட்டுக்களோ , இணைக்கும்போது அவ்வினையின் உயிருக்கு 
குறில் பதிலியாகும் . 
ஸம் ஊஹ் + யக் + தே = ஸமுஹ்யதே ; முஹ்ய க த : ஆனால் ஊஹ்யதே 


- 


7.4.24 ஏதேர் LB 

ய் இல் தொடங்கும் லிங் ஒட்டு அல்லது க் அல்லது ங் ஐ இத்தாகக் 
கொண்ட லிங் ஒட்டு ஆகியவைகளுக்குமுன் உபசர்க்கத்தோடுகூட ஈ போ 
என்ற தாது நிற்கும்போது அத்தாதுவின் உயிர் குறிலாகும் . 
25 க்குப் புறவடை 
உதி யாத் , ஸமியாத் , அன்வியாத் 


முனைவர் கு . மீனாட்சி 


294 


7.4.25 அக்ருத் ஸார்வதாதுகயோர்தீர்க : 

ஒருயிரெழுத்தை யீறாகக் கொண்ட தாதுக்களுக்குப்பின் இ க்ருத் அல்லது 
ஸார்வதாதுகமல்லமத பீ என்ற எழுத்தை முதலில் கொண் ட க் அல்லது 
ங் ஐ இத் தாகக் கொண்ட வொட்டுக்கள் இணைக்கப்படும்போது , 
அவ்வினைகளினிறுதியுயிர் நெடிலாகும் . 
ப்ருஸாயதே ( க்யங் ) , ஸுகாயதே : ; சீயதே , ஸ்தூயதே ( பக் செயப்பாட்டு 
வினை ) ; சேசீயதே , தோஷ்யதே ( யங் ) சீயாத் , ஸ் தூயாத் ( ஆஸிர்லிங் ) 


7.4.26 வௌ ச 

ஒருயிரெழுத்தையீறாகக் கொண்ட தாதுவுக்குப்பின் ச்வி ( 5.4.50 ) 
ஒட்டிணைக்கும்போது , அத்தாதுக்களினிறுதியுயிர் நெடிலாகும் . ஸு சீகரோதி , 
ஸு ச் பவதி , ஸுசீஸ்யாத் ; படூகரோதி , படூபவதி , படூஸ்யாத் 


7.4.27 ரீங்ருத : 

க்ருத் அல்லது ஸார்வதாதுகமல்லாத ய் என்ற எழுத்தில் தொடங்கும் 
ஒட்டுக்கள் , ச்வி என்ற வொட்டுக்கள் ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் 
வினையீன்றான ருத் ( ரு ) உக்கு ரீங் பதிலியாகும் . மாத்ரீயதி , மாத்ரீயதே 
( க்யச் ) , சேக்ரீயதே ( யங் ), மாத்ரீபூத : ( ச்வி ) 


7.4.28 ரிங் ஸயக் லிங்க் ஷு 

ஸ , யக் , லிங் ஒட்டுக்களுக்குமுன் நிற்கும் , ஒரு தாதுவினீறான ரு த் ( 1 ) வுக்கு 
பதிலியாக வரும் . 
ய் யில் தொடங்கும் ஸார்வதாதுகமல்லாத லிங் ஒட்டுக்கள் என்று சுட்டும் , 
அந்தவொட்டு யாஸ் ( ஆஸிர்லிங் ) ஆகும் . 
ஸ - ஆத் ரியதே , ஆத் * ரியதே ; யக் - க்ரியதே ஹ்ரியதே ; லிங் க்ரியாத் , 
ஹ்ரியாத் 


7.4.29 குணோ அர்தி ஸம் யோகாத்யோ: 

யக் ஒட்டு , ய் இல் தொடங்கும் ஸார்வதாதுகமல்லாத ஸிங் ஒட்டுக்கள் 
ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் ரு போ தாது அல்லது கூட்டு மெய்களில் 
தொடங்கும் வினைகள் ஆகியவைகளினிறுதி யெழுத்துக்கு குணவெழுத்து 
பதிலியாக வரும் . 
அர்யதே , அர்யாத் ; ஸ்மர்யதே , ஸ்மர்யாத் 


7.4.30 யங்ச 

என்ற தாது , கூட்டு மெய்களில் தொடங்கும் வினைகள் , 
ஆகியவைகளுக்குப்பின்னால் யங் ஒட்டு இணைக்கும்போதும் , 
அவ்வினைகளினிறுதி ருத் ( ரு ) வுக்குப் பதிலியாக அதன் குணவெழுத்து 
பதிலியாக வரும் . 
அரார்யதே , ஸாஸ்மர்யதே , தாத் வர்யதே ; ஸாஸ்வர்யதே 


295 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வா 


ஹந்தேர் ஹிம்ஸானாம் யங் க்வீயாவோ வக்தவ்ய : 
ஹன் கொல் என்ற தாதுவோடு யங் ஒட்டு வரும்போது அதற்கு க் வீ 
பதிலியாகும் . 
ஜேக் னீயதே 


7.4.31 ஈ க்ராத் மோ : 
க்ரா முகர்ந்துபார் , த் * மா 

ஊது என்ற வினைகளுக்குப்பின் யங் ஒட்டு 
இணைக்கும்போது அவைகளினிறுதியுயிருக்கு ஈ பதிலியாகும் . 
ஜேக்ரீயதே , தே த் 

மீயதே 


7.4.32 அஸ்ய ச்வௌ 

ச்வி ஒட்டுக்கு முன் நிற்கும் தாதுவினீறான அ வுக்கு ஈ பதிலியாகும் . 
ஸு க்லி பவதி ( ஸு க்ல ), ஸு க்லீஸ்யாத் ; 
கட்வீ கரோதி , கட்வீஸ்யாத் 


7.4.33 க்யசி ச 

ஒட்டுக்கு முன் நிற்கும் பெயரடிச் சொல்லினீறான அ அல்லது 
ஆ வுக்கும் ஈ பதிலியாகும் . 
புத்ரீயதி ( புத்ர ), கடீயதி ( க * L ), க ட்வீயதி (கட்வா), மாலீயதி ( மாலா ) 


7.4.34 அஸ னாயோத ன்ய த " னாயா புபு க்ஷா பிபாஸாக ர்தே ஷு அஸ வாய , 

உத ன்ய , தனாய என்ற நாமதாதுக்கள் முறையே பசியான தாகமான , 
தனாய ‘பேராசைப்படு என்ற பொருட்களில் க்யச் ஒட்டு இணைத்து 
விதிக்குப் புறம்பாக ஆக்கப்பட்ட சொற்கள் அஸ னாய - என்ற சொல் 
அஸ ன வுடன் க்யச் இணைக்கும்போது அதவிறுதியுயிர் நெடிலாவது 
விதிக்குப் புறம்பானது . உத க என்ற சொல்லோடு க்யச் இணைக்கும்போது , 
உதன் என்ற ஆதேசம் விதிப்படியானதல்ல . த ன என்ற சொல்லோடு க்யச் 
இணைக்கும்போது அதனிறு நெடிலாவது நிபாதனம் . அஸ னீய : 
பசியில்லாவிட்டாலும் உண்ணவிரும்புபவன் , உத கிய: தாகமில்லாவிட்டாலும் 
தண்ணீரை விரும்புபவன் , த னீய : பேராசையில்லாமல் செல்வத்தை 
விரும்புபவன் இச்சொற்கள் விதிப்படியாக்கப்பட்ட சொற்கள் 7.4.33க்குப் 
புறனடை . 


7.4.35 நச்சந்த ஸ்யபுத்ரஸ்ய 

வேதமொழியில் , புத்ர என்ற சொல்லைத் தவிர்த்து மற்ற அ வீற்றுச் 
சொற்களோடு க்யச் ஒட்டிணைக்கும்போது அவைகளினிறுதியுயிர் 
நெடிலாகாது . ஈ யும் பதிலியாக வராது . 
தே வான் ஜிகாதி ஸும்னயு: 
ஆனால் புத்ரீயந்த ஸுதானவ : 


முனைவர் கு . மீனாட்சி 


296 


வா : 


அபுத்ராதீ னாமிதி வக்தவ்யம் 
புத்ர என்ற சொற்களும் அதைப் போன்ற வேறு சில சொற்களும் என்று 
சூத்திரம் அமைய வேண்டும் . 
ஜனீயந்தோ அன்வக் ரவ ; 


7.4.36 து ரஸ்யுர்த் ரவிணஸ்யுர் வ்ருஷண்யதி ரிஷண்யதி 

வேதமொழியில் து ரஸ்பு: கெடுதி செய்ய விரும்புபவன் , த்ர விணஸ்யு : 
செல்வத்தை விரும்பும் அல்லது கொடுக்க விரும்புபவன் , விருஷண்யதி 
எருதை விரும்பும் . ரிஷண்யதி விழுதல் , சிரைந்து போதல் ஆகியவைகள் 
க்யச் ஒட்டிணைத்து விதிக்குப் புறம்பாக ஆக் கப்பட்ட சொற்கள் . துஷ்ட 
என்ற சொல்லோடு கயச் ஒட்டிணைக்கும் போது அதற்கு து ரஸ் பதிலியாவது 
விதிப்படியல்ல . அவியோனாத ரஸ்யு : : து ஷ்டீயதி கெடுதிசெய்ய 
விரும்புகிறான ; த்ரவிண என்ற சொல்லுக்கு த் ரவிணஸ் பதிலியாகிறது . 
த்ரவிணஸ்யுர் விபன்யனா = த்ரவிணீயதி ; வ்ருஷண்யதி என்ற சொல்லில் 
வ்ருஷ என்ற சொல்லுக்கு வ்ருஷண் பதிலியாக வருவது. நிபாதனம் ; ரிஷ்ட 
என்ற சொல்லுக்கு விதிக்குப் புறம்பாக ரிஷண் பதிலியாக வருகிறது . 
ரிஷ்டியதி என்று இருக்க வேண்டும் . 


7.4.37 அஸ் வாக ஸ்யாத் 

அஸ்வ குதிரை , கெடுதி என்ற சொற்களோடு க்யச் ஒட்டு 
இணைக்கும்போது அவைகளினிறுதியுயிருக்கு ஆத் ( ஆ ) வேதமொழியில் 
பதிலியாக வரும் . 
அஸ் வாயந்தோ மகாவன் ; மா த்வா வ்ருகா அகாயவோ விதான் 


7.4.38 தேவஸும்னயோர் யஜுஷி காடகே 

யஜுர் வேதத்தின் ஒரு கிளையாக காடக சம்ஹிரையில் , தே வ கடவுள் 
ஸும்ன ‘கிருபை, கருணை என்ற சொற்களோடு க்யச் 
ஒட்டிணைக்கும்போது அச்சொற்களினிறுதியுயிருக்கு ஆ பதிலியாக வரும் . 
தே வாயந்தோ யஜமானாய் ; 
ஸும்னாயந்தா ஹவாமஹே 


7.4.39 கவ்யத் வர ப்ருதனஸ்பசிம் லோப : 

இருக்குவேதத்தில் , கவி கவிருன் அத்வர யாகம் , ப்ருதனா படை , எதிரிகள் 
என்பவைகளோடு க்யச் ஒட்டு வரும்போது அவைகளினிறுதியுயிர்கள் 
கெடும் . 
கவ்யந்த ஸுமனஸ :, அத்வர்யந்த :, ப்ருதன்யந்தஸ் திஷ்ட ந்தி 


7.4.40 த்யதிஸ்யதிமாஸ்யதாமித்தி கிதி 

க் ஐ இத் தாகக் கொண்ட த் தில் தொடங்கும் ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் 
தோ வெட்டு ( 4.40 ) ; ஸோ ‘ முடி , முடிவு கட்டு ( 4.39 ), மா அள ( 4.34 ), ஸ்தா 


297 


பாணினியின் அஷ்டபத்தியாயி 


நில் , இரு ( 1.975 ) ஆகியவைகளினிறுதியெழுத்துக்கு இத் ( இ ) பதிலியாக 
வரும். 
1.தே ா + க்த : தி த :, ( 2 ) அவ + ஸோ + க்த = அவஸித : (3) மா + க்த : கி . ( 4 ) 
ஸ்தா + க்த = ஸ்தித 


7.4.41 ஸாச் சோரன்யதரஸ்யாம் 

க் ஐ இத்தாகக் கொண்ட த் தில் தொடங்கும் ஒட்டுக்கு முன் நிற்கும் ஸோ 
( = ஸா ) " கூர்மையாக்கு , சாணைபிடி " சோ ( சா ) வெட்டு என்ற 
தாதுக்களினிறுதியெழுத்துக்கு இத் விருப்பாகப் பதிலியாக வரும் . 
நிஸி தம் , நிஸாதம் ; நிஸி தவான் , நிஸாதவான் , அவச்சி தம் , அவச்சாதம் ; 
அவச் சிதவான் , அவச்சாதவான் 


வா : ஸ் யதேரித்வம் வ்ரதே நித்யமிதி வச்தவ்யம் ஸா வினீறுக்குப் 
பதிலியாக இ , அச்சொல் விரதம் என்ற பொருளைச் சுட்டும்போது 
கட்டாயமாக வரும். 
ஸம்ஸி த : ( = ஸம்ஸி தவ்ரத ) ப்ராஹ்மண : 


7.4.42 த " தாதேர்ஹி : 

க் ஐ இத் தாகக் கொண்ட த் தில் தொடங்கும் ஒட்டுக்கு முன் நிற்கும் தர் 
தாங்கு , ஆதரி என்ற தாதுவுக்கு ஹி பதிலியாக வரும் . 
தா + க்த = ஹித :, ஹிதவான் , ஹித்வா ( க்த்வா ) 


1.4.43 ஜஹாதேஸ் ச க்த்வி 

க்த்வா ஒட்டுக்கு முன் நிற்கும் ஹா கைவிடு , விட்டுவிடு என்ற தாதுவுக்குப் 
பதிலியாகவும் ஹி வரும் 
ஹா + க்த்வா = ஹித்வா. 


7.4.44 விபாஷா ச ந்த ஸி 

க்த்வா வுக்கு முன் நிற்கும் ஹா வுக்கு ஹி விருப்பாக வேதமொழியில் 
பதிலியாக வரும். 
ஹித்வா ஸரீரம் யாதவ்யம் , ஹாத்வா 


7.4.45 ஸுதி த வஸுதி " த நேதி த திஷ்வதி " ஷீயஸ் ச 

வேத மொழியில் ஸுதி த நல்ல இடத்தில் அமைந்த , வஸுதித 
செல்வத்தையுடைய , நேமதி * த பாதி ஆதரிக்கப்பட்ட , திஷ்வ தாங்கு 
( வியங்கோள் ) , Fou நான் வைக்கட்டும் ஆகியவைகள் நிபாதனங்கள் . 
ஸு , வஸு , நேம ஆகியவைகளுக்குப் பின் வரும் தா என்ற தாதுவோடு 
க்த ஒட்டு இணைக்கும்போது இ அல்லது இட் ஆகமம் அவ்வொட்டோடு 
வருதல் விதிக்குப் புறம்பானது . கர்ப்பம் மாதா ஸுதி *தம் வஸுதி தமக் னௌ 
ஜுஹோதி ; நேமதி தா பாதந்தே (ஸுஹிதம் , வஸுஹிதம் நேமஹிதம் ) ; 


முனைவர் கு . மீனாட்சி 


298 


தஷ்வ ( முன்னிலையொருமை ஏவல் வினை ) இங்கு தா தாது 
இரட்டிக்கப்படவில்லை . இ அல்லது இட் வருதல் ஆகியவை நிபாதனங்கள் . 
தி ஷ்வஸோமம் , ( த " த்ஸ்வ ) ; Fou - தா வின் தன்மையொருமை 
ஆத்மநேபதம் ஆஸீர் லிங் ) இங்கும் இ அல்லது இட் வருதல் நிபாதனம் 
(தாஸீய ) 


7.4.46 தேர்த" த் கோ : 

க் ஐ இத் தாகக் கொண்ட த் தில் தொடங்கும் ஒட்டுக்கு முன் நிற்கும் கு 
எனப்படும் வகுப்பைச் சேர்ந்த த ர் கொடு ( 3.9 ) என்ற தாதுவுக்கு த த் 
பதிலியாக வரும் . த த்த :, த த்தவாடன, த " த்தி :, ஆனால் தர் வெட்டு ( 2.50 ) 
தாதம் பீர்ஹி : ( கு அல்ல ) , தை ப் புனிதமாக்கு , சுத்தம்செய் ( 1.971 ). 
அவதாதம் முகம். முகம் கழுவப்பட்டது : தெ வத , ( தா ) 


7.4.47 அச உபஸர்காத்த : 

க் ஐ இத் தாகக் கொண்ட த் என்ற எழுத்தில் தொடங்கும் ஒட்டுக்குமுன் 
நிற்கும் ஒருயிரெழுத்தையீறாகக் கொண்ட உபசர்க்கத்துடன் சேர்ந்து கு 
ஸம்க் ஞா வினால் குறிப்பிடப்படும் 

என்ற 
தாதுவினிறுதியெழுத்துக்கு த் பதிலியாக வரும் . 
ப்ரத்தம் , அவத்தம், நீத்தம், பரீத்தம் 
ஆனால் நிர்தத்தம் 


என்ற 


த ர் 


வா : 


த்யதேரித்வாத சஸ்த இத்யேதத் பவதி விப்ரதிஷேதே ன 
ஒருயிரெழுத்தை யீறாகக் கொண்ட உபசர்க்கத்தோடு நிற்கும் தா ( தோ ) 
வினீறுக்கு த் பதிலியாக வரும் 7.4.40இன் படி இ இங்கு பதிலியாக 
வரவேண்டும் . இவ்வார்த்திகம் அதைத்தடுத்து , த் வருமாறு விதிக்கிறது . 
அவத்தம் , ப்ரத்தம் 


. 


7.4.48 அபோ பி ; 

ப் இல் தொடங்கும் வேற்றுமையுருபுகளுக்கு முன் நிற்கும் அப் தண்ணீர் 
என்ற சொல்லினிறுதியெழுத்துக்குப் பதிலியாக த் வரும் . 
அப் + பி ; = அத் பி :, அத்ப்ய: 
ஆனால் அப்ஸு ( அப் + ஸு ) 


7.4.49 ஸ : ஸ 

ஸ யார்த தாதுகே 
ஸ் இல் தொடங்கும் ஆர்த தாதகவொட்டுக்கு முன் நிற்கும் ‘ஸ் ஐ யீறாகக் 
கொண்ட வடிச்சொல்லினிறுதியெழுத்துக்கு த் பதிலியாக வரும் . 
வஸ் + ஸ்ய + திப் = வத்ஸ்யதி வசிப்பான் அவத்ஸ்யத் : ஜிகத்ஸதி 
உண்ணவிரும்புகிறான் ஆனால் ஆஸே ( ஸார்வதாதுக ) 


299 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


7.4.50 தாஸஸ்த்யோர் லோப ; 

தாஸ் ( 2 ஆம் எதிர்காலம் ), அஸ் இரு என்பவைகளினிறுதியெழுத்தான ஸ் , 
அவைகளைத் தொடர்ந்து , ஸ் , அவைகளைத்தொடர்ந்து , ஸ் இல் 
தொடங்கும் ஒட்டுக்குள் வரும் போது கெடும். 
1 ) க்ரு + லுட் = க்ரு + தாஸ் + ஸிப் = கர் - தா 8 + R = கர்தாஸி , கர்தாஸே 
( 2 ) அஸி ( அஸ் + 8 + R = « 8 – 9 + ஸி ) , வ்பதிஸே 


7.4.51 ரிச 

ர் இல் தொடங்கும் ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும்போதும் தாஸ் , அஸ் 
ஆகியவைகளினிறுதியெழுத்து கெடும் . - 1. கர்தாரௌ ( க்கு + தாஸ் ) ( 2 ) 
வ்யதிரே 


7.4.52 ஹ ஏதி 

ஏ யை முதலில் கொண்ட ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் தாஸ் , அஸ் 
ஆகியவைகளினிறுதி ஸ் உக்குப் பதிலியாக ஹ் வரும் . 
க்ரு + தாஸ் + ஏ = கர்தாஹே + வ்யதி + அஸ் + ஏ = வ்யதி + சீஸ் + ஏ ( 5.4.111 ) 
= வ்யதிஹே 


7.4.53 யீவர்ணயோர் த்தீ வேல்யோ; 

ய் அல்லது இ யில் தொடங்கும் ஒட்டுக்கு முன் நிற்கும் த் தீ ( ங்) ஒளிவிடு 
( 2.67 ), வேவி ( ங் ) போ ( 2.58 ) என்ற வினைகளினிறுதியெழுத்து கெடும் .- 
1 . + தீ த் + க்த்வா = ஆ - தீ b + ல்யப் = ஆதீத்* 8 – ய = ஆதீத்" ய; 


ஆவேவ்ய 


2. ஆ - தீத் + இட் + த்ருச் : ஆ - தீ த் 8 - இ - த்ரு ஆதீ தி " த்ரு ; 
ஆவேலித்ரு லிட் ஆதீ தீ த , ஆவேவீத 


7.4.54 ஸனி மீமாகுரப லப ஸ கபதாமச இஸ் 

மீ ( ஞ் ) அழி , ( 9.4 .), மீ ( ஞ் ) ( 5.4 . ) எறி , வீசு மா அள ( 2.53 ; 4.34 ); மே ( ங் ) 
பண்டமாற்று செய் ( 1.1010) கு என்ற ஸம்க் ஞாவினால் குறிப்பிடப்படும் . 
தாதுக்கள் , ரப் பிடி ( 1.1023 ); லப் அடை , எடுத்துக்கொள் , பிடி ( 1.1024 ), 
ஸ க் திறமையுள்ள ( 5.15 ) , பத் விழு, பற ( 1.898 ), பத் போ ( 4.60) என்ற 
தாதுக்களுக்குப்பின் ஸ் இல் தொடங்கும் ஸன் ஒட்டு வரும்போது 
அவ்வினைகளின் உயிருக்கு ( அச:) இஸ் பதிலியாக வரும் . 
1. மீ , மி - மித்ஸதி , ப்ரமித்ஸதி ( 2 ) மா , மே , மித்ஸதே, அழிபமித்ஸ தே ( 3 ) கு 
- தி த்ஸதி, தித்ஸதி ( 4 ) ரப் " - ஆாப்ஸதே ( 5 ) லப் * ஆலி ப்ஸதே ( 6 ) ஸக் - 
ஸிக்ஷதி ( 7 ) பத் - பித்ஸதி ( 8 ) பத் ப்ரபித்ஸதே 


வா : 

ஸனி ராதோ ஹிம்ஸாயாமச இஸ் வக்தவ்ய : 
துன்புறுத்து என்ற பொருளைச் சுட்டும்போது ராத் என்ற தாது வுக்குப்பின் 
ஸன் ஒட்டு இணைக்குங்கால், தாவின் உயிருக்குப் பதிலி யாக இண் வரும் . 


20 


முனைவர் கு . மீனாட்சி 


300 


ப்ரதிரித்ஸதி ஆனால் ஆரிராத்ஸதி 


1.4.55 ஆப்க் ஞப்பருதாமீத் ஸ் ஐ முதலில் கொண்ட 

ஸன் ஒட்டுக்கு முன் நிற்கும் ஆப் அடை, பெறு ( 5.14 ) க் ஞப் அறிவி ( 6.81 ) , 
ரு த் * வளர்ச்சியடை ( 4.135 , 5.2 4 ) என்ற தாதுக்களின் உயிருக்கு ஈத் 
பதிலியாகும் . 
ஆப் - ப்ஸதி , க்ரூப் - க் ப்ஸதி , ரு த் - ஈர்த்ஸதி 


7.4.56 த ம்ப இச்ச 

ஸ் ஐ முதலாகக் கொண்ட ஸன் ஒட்டுக்கு முன் நிற்கும் தம்ப் ( 5.23 ) 
காயப்படுத்து என்ற தாதுவின் உயிருக்குப் பதிலியாக இத் வரும் . ஈத் உம் 
வரும் ( ச ) தீப்ஸதி , திப்ஸதி 


7.4.57 முசோ அகர்மகஸ்ய குணோ வா 

ஸ் இல் தொடங்கும் ஸன் ஒட்டுக்கு முன் நிற்கும் முச் விடுவி ( 6.136 ) 
என்ற தாது செயப்படுபொருள் குன்றிய வினையாக வரும்போது 
( அகர்மகஸ்ய ) அதன் உயிருக்கு விருப்பாக குண எழுத்துப் பதிலியாக வரும் . 
மோக்ஷ தே / முழுக்ஷதே வத்ஸ : ஸ்வயமேவ கன்று தன்னைத்தானே 
விடுவித்துக் கொள்கிறது ஆனால் முழுக்ஷதி வத்ஸம் தே வத த்த : 
தேவதத்தன் கன்றை விடுவிக்கிறான் ( செயப்படுபொருள் குன்றாவிணை ) 


7.4.58 அத்ர லோப : அப் யாஸஸ்ய 

மேலே கூறப்பட்ட இடங்களில் , அதாவது 7.4.54 இலிருந்து 57 வரை (அத்ர ) 
இரட்டிக்கப்பட்ட அசை ( அப்யாஸஸ்ய ) கெடும் ( லோப :) 54 ( அ ) மித்ஸதி , 
ப்ரமித்ஸதி ( ஆ ) அபமித்ஸதி ( இ) தி த்ஸதி /தித்ஸதி (ஈ ) ஆரிப்ஸதி ( உ ) 
ஆலிப்ஸதி ( எ ) ஸிக்ஷதி ( ஏ ) பித்ஸதி ( ஐ ) பித்ஸதே 55. ( அ ) ஈப்ஸதி ( ஆ ) 
க்ரீப்ஸதி ( இ ) ஈர்த்ஸதி 56. திஃப்ஸதி தீ 4 ப்ஸதி 57. மோக்ஷதி , முழுக்ஷதி 
அப்யாஸஸ்ய என்ற சொல் இந்தப்பாதத்தின் இறுதிவரை அனுவித்தியாகும் . 


7.4.59 ஹ்ரஸ்வ : 

இரட்டிக்கப்பட்ட அசையின் ( 54-58 ) உயிரெழுத்துக்கு குறில் பதிலியாக 
வரும் . 
நீ + லிட் = நீ - G + ணல் ( 6.1.8 ) = G - நீ + ணல் = நிநாய ( 2.115 , 6.1.78 ) ; 
டௌக் + லிட் = டெளக் + ஏஸ்டு - டௌக் + ஏ ( 60 : 1148 ) -டு டௌ + கே 


வா : 


அப்யாஸஸ்யானசி 
அச் என்ற ஓட்டைத் தவிர்த்து ஏனையவொட்டுக்களுக்கு முன் நிற்கும் 
இரட்டிக்கப்பட்ட அசையின் உயிரெழுத்து குறிலாகும் . 
சர் , சல் , பத் வத் என்ற தாதுக்களுக்குப்பின் அச் வரும்போது அவைகள் 
இரட்டிக்கும் . அவைகளோடு அக் ( ஆகமம் ) இணைக்கப்படும் ( பார்க்க 6.112 


3011 


பாணினியின் அஷ்ட... பாத்தியாயி 


வார்த்திகம் ) இந்த ஆகமம் அதாவது அக் , இவ்விதியைப் பயன்படுத்தி 
குறிலாக்கப்பட்மாட்டாது . இரட்டிக்கப்பட்ட அசையின் , முதலசையிலுள்ள 
மெய்யெழுத்தைத் தவிர மற்ற பெய்யெழுத்துக்கள் கெடாது . என்பதையும் , 
இந்தக் குறிலாக்கம் நடைபெறாது என்பதையும் இது மறைமுகமாகச் 
சுட்டுகிறது . 
சராசர :, சலாசல :, பதாபத :, பதாபத 


1.4.60 ஹலாதி ஸே ஷ: 

இரட்டிக்கப்பட்ட அசையின் , முதல் மெய்யெழுத்து ஹலாதி நிற்கும் , 
மீதியெல்லாம் கெடும் ( லோப:) 
க் லை + லிட் = க் லா - க் லா + லிட் = க - க் லா + ஔ = கக்லா + ஔ = ஐ - 
க்ல லா + ஔ = ஐக் லௌ . பட் + ணல் = பத் பத் + ணல் = 18 - பாத் + அ = பயாத : 
அட் + ணல் = அட் - அட் + ணல் = « G - அட் + ணல் : ஆட 


1.4.61 ஸா பூர்வா : கய: 

க யீ பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒரெழுத்து ( குரலிலாவொலிகள்), ஸார் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒரெழுத்துக்குப்பின் ( குழிவுரசொலி ) 
இரட்டித்த அசையில் அமையும்போது , குரலிலாவொலிகள் நிற்கும் 
குழிவுரசொலி ( Sibulants ) கெடும் . 
ஸ்தர் + ஸன் = ஸ்தர் - ஸ்தர் + ஸன் = த - ஸ்தா + ஸன் = திஷ்டாஸ = 
திஷ்டா - ஸ + தி : திஷ்டாஸதி , பிஸ்பந் தி ஷதே ( < ஸ்பந்த் ) ஆனால் 
ஸஸ்நௌ ( < ஸ்நா ) 


வா: 


கர்பூர் 


வா: 


. 


கய இதி வக்தவ்யம் 
க ர் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்துக்குப்பின் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்து வரும்போது 
பிர்ததியாஹாரத்தைச் செர்ந்த எழுத்து நிற்கும் . க ர் பிரத்தியாஹாரத்தைச் 
செர்ந்த எழுத்து கெடும் . உசிச்சிஷதி இங்கு துக் ஆகமம் வருவதால் உச் 
உச்ச் ஆகும் . உச்ச இன் ச் கெடும் ச் ” நிற்கும் . 


7.4.62 குஹோஸ் சு : 

இரட்டித்த வசையின் பின்னண்ணவொலி ( கு ) , ஹ் ஆகியவைகளுக்கு 
பதிலியாக அதற்கொத்த அண்ணவொலி வரும் . 
க்ரு + லிட் = சகார , சகான ( க ன ) 
ஜகாரம் ( க ம் ) , ஜகான ( ஹன் ) , ஜஹார ( ஹ்ரு ), ஜாஹன ( ஹா ) 


7.4.63 - ந கவதேர் யம் 

யங் (intensive ) ஒட்டுக்கு முன் நிற்கும் கு ( ங் ) ஒலியெழுப்பு சத்தம் போடு 


முனைவர் கு . மீனாட்சி 


302 


( 1.999 ) என்ற தாதுவின் இரட்டித்த அசையின் க் உக்கு அண்ணவொலி 
பதிலியாக வராது . 
கோகூயதே உஷ்ட்ர:, கர : கு ( 2.23 ) . குங் (6.108 ) சத்தம்போடு என்ற 
தாதுக்களில் இவ்விதி பயன்படுத்தக்கூடாது . இவைகள் சோகூ யதே 
என்றுதான் ஆகும். 


7.4.64 க்ருஷே : சந்த ஸி 

க்ருஷ் உழு , இழு என்ற தாது , யங் ஒட்டுக்கு முன் நிற்கும்போது டஅதன் 
இரட்டிக்கப்பட்ட அசையின் க் உக்கு அண்ணவொலி (வேத மொழியில் ) 
பதிலியாக வராது . 
கரீக்ருஷ்யதே யக் ஞகுணப : 
சர்க்ருஷ்யதே க்ருஷீவல : மற்ற இடங்களில் , 


7.4.65 தாதர்தி , தர்த * ர்தி -தர்தர்ஷி போபூ து 

தேதிக்தே அவர்ஷ்யாபனீ பணத் ஸம்ஸநிஷ்யத த் கரிக்ரத் கனிக்ரத த் 
பிரிப்ரத் த வித் வதோ த வித்யுதத் தரித்ரத : ஸரீ ஸ்ருபதம் வரீவ்ருஜன்மர்ம் 
ருஜியாகநீக ந் தீதி வேதமொழியில் காணப்படும் 18 சொற்கள் 
விதிப்படியாக்கப்படாதவை . 


1. தாதர்தி - ணிச் ஒட்டோடிணைந்த த்ரு இயக்குவினை , அல்லது 
த்ருங் தாதுவோடு ‘ ஸ்லு இணைக்கப்பட்டு , யங் , ணிச் ஆகியவைகள் 
கெட்டு . இரட்டிக்கப்பட்ட அசை நெடிலாகி ஆக்கப்பட்டது . 


2. த ர்த தி - இங்கு ஸ்னு , ருக் ஆகமம் இரண்டும் நிபாதனம் ( 3 ) 
த ர்தர்ஷியிலும் அவ்வாறே 


4. போபூது - பூ தாதுவோடு இணைக்கப்படும் யங் கெட்டு , அதனோடு 
லோட் வரும்போது குணம் வராதது நிபாதன்ங்கள் ( = பேர்போது , 
போபீவீது ) 


5. தேதிக்தே - திஜ் தாதுவோடு இணைக்கப்படும் யங் கெட்டு , அதனோடு 
ஆத்மனேபதவொட்டு இணைத்திருப்பது நிபாதனம் ( = தேதிக்தி ) 


6. அவர்ஷி - ரு என்ற தாதவின் முன்னிலை நிகழ்கால ஒருமையின் 
இரட்டித்த அசையின் ர் கெடவில்லை 7.4.60 இன்படி கெடவேண்டும். இந்த 
ர் க்கு ல் விதிக்குப் புறம்பாக ல் பதிலியாக வருகிறது . அலர்தி தக்ஷ என்ற 
படர்க்கையிலும் இது காணப்படுகிது . 


7. ஆபவிபீணத் - ஆ வுடன் சேர்ந்து வரும் பீன் தாதுவோடு வரும் யங் 
கெட்டு அதோடு ஸத்ரு இணைக்கப்பட்டு இரட்டிக்கப்பட்ட அசையோடு நீ 


303 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


இணைக்கப்பட்டு ஆக்கப்பட்டது . 


8. ஸம்ஸநிஷ்யத் - ஸம் ஒடு வரும் . ஸயந்த் என்ற தாதுவோடு 
இணைஒக்கப்படும் யங் கெட்டு , அதோடு ஸத்ரு இணைக்கப்பட்டு , நிக் 
வந்து , தாதுவின் ஸ் க்கு ஷ் பதிலியாக வருகிறது . 
இது நிபாதனம் . 


9. கரிக்ரத் - கரு தாதுவோடு இணைக்கப்பட்ட யங் கெட்டு . அதோடு 
ஸத்ரு இணைக்கப்படும் போது , அண்ணவொலி வராதது , இரட்டித்த 
அசையின் க வுக்கு ரிக் வருவது ஆகியவைகள் நிபாத னங்கள் . 


10. கனிக்ரத் - க்ரந்த் தாதுவின் லுங் இணைக்கப்படும் போது , ச்லி 
க்கு அங் பதிலியாவது . இரட்டித்தல் அதில் அண்ணவொலி வராமை ( 7.4.62) 
நி ஆகமம் ஆவத ஆகியவை நிபாதனங்கள் . 


11. பீரிப்ரத் - ப்ரு தாதுவோடு இணைக்கப்படும் யங் மறை ந்து ( லுக் ) 
ஸத்ரு இணைக்கப்பட்டு இ வரவேண்டிய இடத்தில் அது வராமை , ( 7.4.76 ) 
ஜஸ் வராமை இரட்டிக்கப்பட்ட அசையோடு ரிக் ஆகமம் ஆதல், ஆகியவை 
நிபாதனங்கள் . 


12. த வித்வத - த்வ்ருவின் யங் கெட்டு , ஸ த்ரு இணைக்கப்பட்ட , முதல் 
வேற்றுமைப் பன்மை இரட்டிக்கப்பட்ட அசையோடு வி இணைத்தல் ( ஆகமம் ) 
ரு கெடுதல் விதிப்படியல்ல . 


13. த வித் யுதத் - த் யு வோடு இணைக்கப்படும் யங் கெட்டு ( லுக்). ஸத்ரு 
இணைக்கப்பட்டு ஆக்கப்பட்டிருக்கிறது . இதில் இரட்டிக்கப்பட்ட அசையின் 
உயிராக்கம் நடைபெறாதது , அ ஆதல் ரிக் ஆகமமாதல் ஆகியவை 
விதிக்குப்புறம்பானவை . 


14. தரித்ர - த்ரு தாதுவோடு ஸ் லு , ஸ த்ரு ஆகியவைகளிணைக்கப்பட்ட 
ஆறாம் வேற்றுமையொருமை சொல்லின் , ரிக் ஆகமம் ஆதல் நிபாதனம் . 


15. ஸரீஸ்ருபதம் - ஸ்ரு தாதுவோடு ‘ ஸ்லு ஸத்ரு இணைக்கப்பட் ட 
இரண்டாம் வேற்றுமை ஒருமைச் சொல் இதில் , இரட்டிக்கப்பட் ட அசையோட 
ரிக் ஆகமம் ஆதல் நிபாதனம் . 


16. வரீவ்ரஜத் - வ்ரஜ் தாதுவோடு ஸ்லு ஸ த்ரு இணைக்கப்பட்டு 
ஆக்கியசொல்லில் ‘ ரிக் ஆகமம் ஆவது நிபாதனம் . 


17. மர்ம்ருஜ்ய - ம்ருஜ் தாதுவோடு லிட் , ணல் இணைக்கப்பட்டு , 


முனைவர் கு . மீனாட்சி 


304 


இரட்டிக்கப்பட்ட அசையில் ருக் ஆகமம் ஆதல் நிபாதனம் . 


18. ஆக ன்க ந்தி - ஆங் ஓடு வரும் க ம் தாதுவின் ஸ்லு வோட வரும் 

இல் தாதுவின் இரட்டிக்கப்பட்ட அசையில் அண்ணவொ லி வராமை , 
நீக் ஆகமம் ஆதல் நிபாதனங்கள் . 


7.4.66 உரத் 

இரட்டிக்கப்பட்ட அசையின் ரு அல்லது ரூ வுக்குப் பதிலியாக அத் வரும் . 
சக்ரே ( க்ரு ), வவ்ரே ( வ்ருத் ) 


7.4.67 த்யுதி ஸ்வாப்யோ : ஸம்ப்ரஸாரணம் 

ரணம் த்யுத் ஒளிவிடு , ஸ்வப் ஹங்கு ( இயக்குவினை ) என்ற தாது க்களின் 
இரட்டிக்கப்பட்ட அசையின் அரையுயிர் முழு உயிராகும் . 
( ஸம்ப்ரஸாரணம் ) 
விதி த் யோதிஷதே (வித்யுத் + ஸன் + ஸப் + தே ) : ஸுஷ்வாபயிஷதி ஸ்வப் 
+ ணிச் + இட் + ஸன் + ஸ ப் + திப் 


1.4.68 வ்யதோ லிடி 

வ்யத் நடுங்கு என்ற தாதுவுக்குப்பின் லிட் ஒட்டு வரும் போது , அதன் 
இரட்டிக்கப்பட்ட அசையின் அரையுயிர் முழுஉயிராகும் . 
வ்யத் + லிட் = விவ்யதே , விவ்யததே, விவ்யதி ரே . 


7.4.69 தீர்க : இண : கிதி 

க் ஐ இத்தாகக் கொண்ட லிட் ஒட்டுக்கு முன் வரும் இண் போ தாதுவின் 
இரட்டிக்கப்பட்ட அசையின் உயிர் நெடிலாகும். 
இ + அதுஸ் = ய் + அதுஸ் = இ + ய் + அதுஸ் = ஈயது :, ஈயு: ஆனால் 

+ ணல் 
= இயாய . 


7.4.70 அத ஆதே 

: 
லிட் ஒட்டுக்கு முன் நிற்கும் , இரட்டிக்கப்பட்ட அசையின் முதலில் நிற்கம் 
( ஆதே :), அத் ( அ ) உக்கு அதாவது குறிலுக்கு ஆத் ( ஆ ) நெடில் பதிலியாக 
வரும். 
அட் + லிட் = அ8 + அட் + அதுஸ் = ஆ - அட் + அதுஸ் : ஆட து : ஆடு: 
ஆனால் பபாச 


1.4.71 தஸ்மாத் நுட் த் விஹல : 

லிட் ஒட்டுக்கு முன் நிற்கும் இரு மெய்யெழுத்துக்களைக் கொண்ட 
இரட்டிக்கப்பட்ட அசையின் முதலில் அமையும் குறில் , நெடிலான பிறகு, 
அதற்குப்பின் ( தஸ்மாத் ) நுட் ( ஆகமம் ) இணைக்கப்படும் . 
அங்க் + லிட் = அங்க் + அணல் = அதுஸ் + ஆ அங்க் + ணல்/ அதுஸ் : 


305 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஆனங்க , ஆனங்க து : 


7.4.72 அஸ்னோதேஸ் ச 

‘ லிட் ஒட்டுக்கு முன் நிற்கும் அஸ் அடை , சேர் ( 5.18 ) என்ற தாதுவின் 
இரட்டிக்கப்பட்ட அசையின் முதலுயிருக்கு ( குறில் ) ப் பதிலியாக நெடில் 
வந்தபிறகு அவ்வினையடிக்க முன் நுட் ஆகமம் ஆகும் . 
அஸ் + லிட் = அஸ் + அதுஸ் = அனஸ து :, அனஸு : ; 
வ்யானஸே , வ்யானஸாதே , வ்யானஸிரே 
ஆனால் அஸ் உண்ன் ( 9.51) லிட் ஆஸ , ஆஸ து : ஆஸு 


7 ...73 பவதேர : 

லிட் டுக்கு முன் நிற்கும் பூ இரு தாதுவின் இரட்டிக்கப்பட்ட அசையின் 
உயிரெழுத்துக்கு அ பதிலியாக வரும் . 
பூ + லிட் = பூ - வ் + லிட் = பூ வ் + ணல் = பப்பூ - அ - பூ " பூ வ , பூவது :, 
பபூவு: 


1.4.74 ஸஸுவேதி நிக மே 

வேதமொழியில் ( நிகம ) , ஸு பிள்ளைபெறு என்ற தாதுவுக்குப் பின் லிட் 
ஒட்டிணைத்து ஸஸுவ என்ற விதிக்குப்புறம்பாக ஆக்கப்பட்ட சொல் 
காணப்படுகிறது . ங் ஐ இத் தாகக் கொண்ட ஓட்டோடிணைக்கப்பட்ட அடிச் 
சொல் பொதுவாக ஆத்மனேபதவொட்டுக்களோட பேச்சுமொழியில் வரும் 
இச்சொல் தாதுவோடு பரஸ்மைப்த ஒட்டிணைக்கப்பட்ட , வுக் ஆகமம் ஆகி , 
இரட்டிக்கப்பட்ட அசையின் உயிரெழுத்துக் அ பதிலியாக வருதல் ஆகியவை 
நிபாதனங்கள் ஸஸிவ ஸ்த விரம் விபஸ்சிதாம் ஸுஷுவே ( பேச்சு மொழியில் ) 


1.4.75 விஜாம் த்ரயாணாம் கு ய : ஸ்லௌ . 

நிஜ் அலம்பு, குளி ( 3.11 ) என்ற தாதுவிலிருந்து மூன்று தாதுக்களுக்குப்பின் 
ஸ்ஜ என்ற விகரணம் இணைக்கும் போது அவைகளின் இரட்டிக்கப்பட்ட 
அசையின் உயிரெழுத்துக்கு குணம் எனப்படும் எழுத்து பதிலியாக வரும் . 
ணிஜிர் - நேநேக்தி , விஜிர் - பிரி 
வேவேக்தி ; விஷ்ல்ரு - பரவு வேவேஷ்டி 


7.4.76 ப்ரு ஞாமிதீ 

ஸ் லு வுக்கு முன் நிற்கும் ப் 4 ருஞ் தாங்கு ( 3.5 ) முதலிய மூன்று தாதுக்களின் 
இரட்டிக்கப்பட்ட அசையின் உயிரெழுத்துக்கு இத் ( இ ) பதிலியாகும் . 
ப்ருஞ் - பியர்தி , மார் அள , ஒலியெழுப்பு மிமீதே ; ஓஹாங் போ , கிளம்பு 
ஜிஹீதே 


1.4.77 அர்தி பிபர் த்யோஸ் ச 

ரு போ . ப்ரு ‘நிரப்பு தாங்கி நில் என்ற தாதுக்களின் இரட்டிக்கப்பட்ட 


முனைவர் கு . மீனாட்சி 


306 ) 


அசையின் உயிரெழுத்துக்குப்பதிலியாகவும் இத் வரும் . 
இயர்தி தூமம் , பிபர்தி ஸோ / மம் 


7.4.78 பீஹுலம் ச ந்த ஸி 

வேதமொழியில் ஒரு வினையின் இரட்டிக்கப்பட்ட அசையின் உயிருக்கு இத் 
( இ ) வெவ்வேறு வகையில் பதிலியாக வரும் . பூர்ணாம விவஷ்டி ( வஸ் ); 
ஜனிமா விவக்தி ( வச் ); வத்ஸம் ந மானா ஸிஷ்க்தி ( ஸிச்) . த தாதீத்வேவம் 
ப்ரூயாத் ( தா ) ஜனமிந்த்ரம் மாதா யத் வீரம் த த னந்த னிஷ்டா . ததாதீ , 
ஜஜனத் , த த னத் ஆகியவைகளில் இ பதிலியாக வரவில்லை. 


7.4.79 ஸன்யத : 

ஸன் ஒட்டுக்கு முன் நிற்கம் தாதுவின் இரட்டிக்கப்பட்ட அசையின் உயிரான 
அத் ( அ ) வுக்கு , இத் ( இ ) பதிலியாக வரும் . பிபடி ஷதி ( < d ட் ); யியக்ஷதி 
( யா ) திஷ்டாஸதி ( ஸ்தா ) , பிபாஸதி ( பா ) . 


7.4.80 ஒ : புயன் ஜ்ய பரே 

ஸன் ஒட்டுக்கு முன் நிற்கும் , இரட்டிக்கப்பட்ட அசையின் இறுதி உ , ஊ . 
இதழொலி ( 4 ) , அரையுயிர் ( யண் ), அல்லது ஜ் க்கு முன்னால் நின்று , இந்த 
மெய்யெழுத்துக்களுக்குப்பின்னால் அ ( குறிலும் நெடிலும் ) வரும்போது 
இறுதி உ ( குறில் , நெடில் ) வுக்கு இ பதிலியாக வரும் . 
1.பு - பிபவிஷதே , பிபாவயிஷதி , விபாவயிஷதி ( பூ ) 
2. யு - யியவிஷதி , யியாவயிஷதி ; ரிராவயிஷதி ( இரு ), லிலாவயிஷதி ( லூ ) 
3. ஜ் - ஜ்ஜாவயிஷதி 


7.4.81 ஸ்ரவதி , ஸ்ருணோதி த்ரவதி - ப்ரவதி ப்லவதி ச்யவதீனாம் வா . 

ஸ்ரு ஓடு , பாய் (14.87 ), ஸ் ரு கேள் (1989 ), தீ ரு ஓடு ( 1.992 ) , ப்ரு , 
( 1.1006 ) , ப்லு ( 1:100) பாய் ஓடு ( தண்ணீர் ) , ச்யு ஆட்டு ( 1.1004 ) 
ஆகியவைகளுக்குப்பின் ஸன் ஒட்டு இணைக்கும்போது அவைகளின் 
இரட்டிக்கப்பட்ட அசையின் உயிரெழுத்துக்கு அ அதற்குப்பின்னால் வரும் 
போது இத் ( இ ) விருப்பாக பதிலியாக வரும் . 
1. ஸி ஸ்ராவயிஷதி , ஸுஸ்ராவயிஷதி ; 
2. தித்ராவயிஷதி , து த் ரவயிஷதி ; 
3. பிப்ராவயிஷதி , புப்ராவயிஷதி ; 
4. பிப்லாவயிஷதி , புப்லாவயிஷதி ; 
5. சிச்யாவயிஷதி , கச்யாவயிஷதி 


7.4.82 குணோ யங் லுகி 

யங் , யங் லுக் ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் இரட்டிக்கப்பட்ட அ சையின் 
உயிரெழுத்துக்கு குண வெழுத்துப் பதிலியாக வரும் . 
1. சி + யங் + ஸப் + தே = சேசீயதே ; லூ - லோலூயதே ; 


307 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


TD - 


ஹூ + 0 + 0 


2. யங்லுக் - ஜோஹவீதி ( ஹு + யங்லுக் + ப் + திப் = ஜு 
* திப் + ஜோ - ஹோ + இட் + திப் = ஜோஹவ் - ஈதி ) 


7.4.83 தீர்கோ அகித: 

யங் , யங்லுக் ஆகியவைகளுக்கு முன் , க் ஐ இத்தாகக் கொண்ட ஆகமம் 
இணைக்கப்படாத இரட்டிக்கப்பட்ட அசையின் உயிரெழுத்துக்கு அதந் நெடில் 
பதிலியாக வரும் . 
பாபச்யதே ( < பச் ), பாபசீதி , யாயஜ்யதே , 
யாயஜீதி ( < ய x ) இரட்டிக்கப்பட்ட அசை நீக் , நுக் ஆகமங்கள் பெறும். 
அவைகள் தொடர்ந்து வரும் சூத்திரங்களில் காணப்படுகின்றன . 


7.4.84 நீக் வஞ்சு ஸ்ரம்ஸுப்ரம்ஸுகஸ பத பத ஸ்கந்தாம் வஞ்ச் வளைந்து செல் 

( 10.136 ) ஸ்ரம்ஸ் ‘விழு ( 1.790 ), த்வம்ஸ் துண்டு துண்டாகு ( 1.791). ப்ரம்ஸ் 
கீழே விழு ( 1.792 ), கஸ் போ ( 1.913 ) , பத் ‘விழு , பற ( 1.898 ) , பத் , போ , 
நட ’ ( 4.60 ) , ஸ்கந்த் குதி , தாண்டு ( 1.1028 ) ஆகிய தாக்களுக்குப்பின் யங் 
யங்லுக் வரும்போது , அவைகளின் இரட்டிக்கப்பட்ட அசைக்குப்பின் நிக் 
ஆகமம் இணைக்கப்படும் . 
1. வநீவச்யதே , வநீவஞ்சீதி ; 
2. ஸநீஸ்ரஸ்யதே . ஸநிஸ்ரம்ஸிதி ; 
3. த நீத் வஸ்யதே , த நீத்வம் ஸீதி 
4. பீநீ ப்ரஸ்பதே. பீ நீப்ரம்ஸிதி 
5. சநீ கஸ்யதே . சநீகஸீதி 
6. பநீபத்யதே , பநீபத்தி 
7. பநீ பத் யதே, பநீபதீ தி 
8. சநீஸ்கத் யதே. சநீஸ்கந்தி தி 


7.4.85 நுக் த : அநுநாஸி அந்தஸ்ய 

யங் , யங்லுக் ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் மூக்கொலியை ( அதுநாஸிக ) 
இறுதியில் கொண்ட ( அந்தஸ்ய ) தாதுவின் இரட்டிக்கப்பட்ட அசையினீறாக 
அமையும் அ வுக்குப்பின் நுக் ஆகமம் இணைக்கப்படும் . 
தன் + யங் + ஸப் + தே = த - நுக் + தன் + ய + தே = ததன்யதே , தந்தினீதி ; 
ஜங்க ம்யதே , ஜங்க மீதி (கம்) , யம்யம்யதே , யம்பமீதி ( யம் ); ரம்ரம்பதே . 
ரம்ரமீதி ( ரம் ) 


வா : 


பதர்ந்தவச்சேதி வக்தவ்யம் 
ஒரு சொல்லினிறுதியில் வருகின்றாற்போல் (பதர்ந்த , வத் ) அனுஸ்வாரம் 
கருதப்படும் . ஆகவே , இங்கு 4.59 செயற்படும் . ஆகையால் அநுஸ்லாரத்தில் 
மாற்றமேதும் நிகழாது . தந்தந்யதே . 


7.4.86 ஜபஜபத ஹ த ஸ பஞ்ச பஸாம் ச 


முனைவர் கு. மீனாட்சி 


308 


யங் , யங்லுக் ஆகியவைகளுக்குமுன் நிற்கும் ஜப் ஜபி ( 1.424 ) , ஜப் 
கொட்டாவி விடு (1.415 ), த ஹ் எரியவிடு ( 1.1040), த ஸ் கடி ( 1.1038 ) , 
பிஞ்ஜ் நொறுங்கு , நொறுக்கு ( 7.16 ) , பஸ் கட்டு (1.936 ) ஆகியவைகளின் 
இரட்டித்த அசையினீறான அ வுக்குப் பின்னும் , நுக் ( ஆகமம் ) 
இணைக்கப்படும் . 
1. ஜஞ் ஜப்யதே . ஜஞ்ஜபீதி ( 2 ) ஜஞ்ஜப்யதே , ஜஞ்ஜபீ தி ( 3 ) த ந்த ஹ்யதே, 
தந்த ஹீதி ( 4 ) தந்த ஸ் யதே , தந்த ஸீதி த ஸ் என்று சூத்திரத்தில் 
குறிப்பிட்டிருப்பது , யங் , யங்லுக் ஆகிய , இரண்டு சூழலிலும் மூல தாதுவான 
தம்ஸ் இன் மூக்கொலி கெடும் என்பதைச் சுட்டுகிறது . ( 5 ) பீம்ப ஜ்யதே , 
பிம்பஞ்ஜீதி (6 ) பம்பஸ்யதே , பம்பஸிதி 


7.4.87 சரபீலோஸ் ச 

யங் யங் லுக் ஆகியவைகளுக்கு முன்னால் நிற்கும் சர் இயங்கு , போ , மேய் 
( ஆடுமாடு புல் மேய்தல் ) ( 1.591 ), பலனடை ( 1.503 ) என்ற தாதுக்களின் 
இரட்டிக்கப்பட்ட அசையினீறான அ வுக்குப்பின் நுக் ஆகமம் வரும். 
1. சஞ்சூர்யதே, சஞ்சூரிதி ( 2 ) பம்புல்யதே , பம்பு லீதி 


7.4.88 உத்பரஸ்யாத : 

யங் யங்லுக் ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் சர் , பீல் என்ற தாதுக்களின் 
இரட்டிக்கப்பட்ட அசையினிறான அ வுக்கு உத் ( உ ) பதிலியாக வரும் . 
1 ) சஞ்சூர்யதே , சஞ்சூரியதி ; ( 2 ) பம்புல்யதே , பம்புலீதி 


1.4.89 திச 

த் ஐ முதலாகக் கொண்ட ஒட்டுக்கு முன் நிற்கும் சர் , புல் என்ற தாதுக்களின் 
அத் ( அ ) உக்குப் பதிலியாகவும் உத் வரும் . 
சர் + க்தின் + சுர்தி ;; ( 2 ) ப்ரபுல்தி : மலர்கின்ற , விரிகின்ற 


1.4.90 ரீக் ரு துபத " ஸ்யச 

யங் , யங்லுக் ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் ருத் ( ரு ) வை ஈற்றயலாகக் 
கொண்ட இரட்டிக்கப்பட்ட அசையினிறுதியில் ரீக் ஆகமம் ஆகும். 
வரீவ்ருத்யதே , வரிவ்ருத்யதே; வரீவ்ருதீதி , வரீவ்ருதீ தி , நரீந்ருத்யதே , 
நரீந்ருதீதி 


ரீக் ருத்வத இதி வக்தவ்யம் 
வைக் கொண்ட ஒரு தாதுவுக்குப்பின் யங் , யங்லுக் வரும் போது 
என்றமைய வேண்டும் . அதனால் ரு முதன் முதலில் தாதுபாடத்தில் 
கூறப்பட்டதோ அல்லது உயிராக்கத்தினால் ( ஸம்ப்ரஸாரணம் ) 
கிடைக்கப்பட்டதாகவோ ஆனாலும் இவ்விதி செயற்படக்கூடியதாக, 
இச்சூத்திரம் அமையும் . காட்டாக வரீவ்ருஸ்ச்யதே , பரீப்ருச்ச்யதே , 
வரீவ்ருஸ் சீதி , பரீப்ருச்சீதி இங்கு ரு உயிராக்கத்தினால் கிடைக்கப்பட்டது . 


309 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


7.4.91 ருக் ரிகௌ ச லுகி 

யங் லுக் உக்குமுன் நிற்கும் ரு வை ஈற்றயலாகக் கொண்ட இரட்டிக்கப்பட்ட 
அசையினிறுதியில் ருக் , ரிக்ரீக் ( ச ) ஆகியவைகள் ஆகமம் வரும் . 
1 ) நர்நர்தி , நரிந்ர்தி , நரீத்ர்தி ( 2 ) வர்வர்தி , வரிவர்தி , வரிவர்தி 


வா : 


மர்ம்ருஜ்யதே மர்ம்ருஜ்யமானாஸ இத்யுபஸங்க்யானம் 
மர்ம்ருஜ்யதே , மர்ம்ருஜ்யமானாஸ ஆகியவைகளையும் இதோடு சேர்த்துக் 
கூறவேண்டும் . இவைகளில் யங் கெடாதபோதிலும் ( லுக் ) ருக் ஆகமம் 
காணப்படுகிறது . 


1.4.92 ருதஸ் ச 

யங்லுக் உக்கு முன் நிற்கும் ருத் ( ரு ) த்தையிறுதியில் கொண்ட 
இரட்டிக்கப்பட்ட அசையின் பின் ருக் , ரிக் , ரீக் ஆகியவைகள் ஆகமம் ஆகும் . 
1. சர்கர்தி, சரிகர்ரி , சரீகர்தி ( 2 ) ஜர்ஹர்தி , ஜரிஹர்தி , ஜரீஹர்தி 


7.4.93 ஸன் வல்லகுணி சங்பரே அநக் லோபே 

ணிச் சங் ஒடு வரும் லகு உயிரைக் கொண்ட வினையின் இறுதியுயிர் 
கெடாமல் நிற்கும்போது ( அநச் லோபே ), அவ்வினையின் இரட்டிக்கப்பட்ட 
அசை ஸன் ஒட்டுக்கு முன் நிற்கும் அசையைப் போன்று கருதப்படும் . 
அசீசுரத் ( 79 ) , அபீபவத் ( 80 ) , அஸிஸ்ரவத் , அஸுக்ரவ்த ( 81 ) , ஆனால் 
அததக்ஷத் அஜஜாக 3ரத் 


7.4.94 தீர்கோ லகோ : 

ணிச் சங் ஓடு வரும் இரட்டிக்கப்பட்ட அசையின் லகு உயிரைக் 
கொண்டதாக அமைந்து அவ்வினையிறுதியுயிர் ணிச் தொடர்ந்து 
வரும்போது கெடாமல் நின்றால் அந்த லகு உயிர் நெடிலாகும் . காட்டுக்கள் / 
மேற்சூத்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன . 


1.4.95 அந் ஸ்ம்ரு த்ரூ த்வரப்ரதம்ரத ஸ்த்ரூ ஸ்பஸாம் 

ஸ்ம்ரு நினை , ( 1.845 ), த்ரு கிழி ( 9.23), த்வர் விரை, அவசரப்படுத்து (1.812 ), 
ப்ரத் விரிவாக்கு (1.802), ம்ரத்3 நசுக்கு , பொடியாக்கு ( 1.804 ). ஸ்த்ரு தூவு, 
சிதறு ( 9.1.4 ) , ஸ்பஸ் பார் உணர் (1.936 ) ஆகியவைகளுக்குப்பின் ணிச் 
சங் ஒட்டுக்கள் இணைக்கும்போது அவைகளின் இரட்டிக்கப்பட்ட அசையின் 
உயிருக்கு அத் ( அ ) பதிலியாக வரும் . 
இது 93. 94 க்குப் புறனடை , 
1. அவஸ்மரத் ( 2 ) அத த ரத் ( 3 ) அதத்வரத் ( 4 ) அபப்ரத த் ( 5 ) அமம்ரத த் 
( 6 ) அதஸ்தரத் ( 7 ) அபஸ்ஸ த் 


1.4.96 விபாஷா வேஷ்டி சேஷ்டயோ : 

வேஷ்ட் சுற்று ( 1274 ) சேஷ்ட் நகர்ந்து செல் ( 1.275 ) என்ற 


முனைவர் கு. மீனாட்சி 


310 


தாதுக்களுக்குப்பின் ணிச் சங் வரும்போது , அவைகளின் இரட்டிக்கப்பட்ட 
அசையின் உயிருக்கு அத் விருப்பாகப் பதிலியாக வரும் . 
1. அவவேஷ்டத் , அவிவேஷ்டத் 
2. அசசேஷ்டத் , அசிசேஷ்டத் 


7.4.97 ஈச கணா : 

கண எண்ணு ( 10.309 ) என்ற தாதுவுக்குப்பின் ணிச் சங் வரும் போது , 
அதன் இரட்டிக்கப்பட்ட அசையின் உயிருக்கு ஈ யும் பதிலி யாக வரும் . 
அதாவது அ வும் ஈயும் வரும் . 
அஜீக ணத் , அஜக ணத் 


8.1.1 


ஸர்வஸ்ய தீவே 
இச்சூத்திரத்திலிருந்து தொடங்கி 8.1.15 வரை “ சொல் முழுவதும் இரண்டு 
ஆகும் " என்ற தொடர் சேர்க்கப்பட வேண்டும் . 
இது ஒரு அதிகார சூத்திரம் , இதைத் தொடர்ந்து வரும் 14 சூத்திரங்களில் 
அனுவிருத்தியாகும் . 

சொல் , இரண்டு 

தடவை 
பயன்படுத்தப்படுமென்பது இதன் பொருள் . 


8.1.2 


தஸ்ய பரம் ஆம்ரேடி "தம் 
இரண்டு முறை பயன்படுத்தப்பட்ட சொல்லின் இரண்டாவதாக நிற்கும் சொல் 
ஆம்ரேடி தம் என்ற ஸம்க் ஞாவினால் குறிப்பிடப்படும் . 
சௌர சௌர ஒ திருடன் , ஓ திருடன் 
புங்க்தே புங்க்தே உண்கிறான் , உண்கிறான் இரண்டாவதாக அமையும் 
சொல் ஆம்ரேடிதம் எனப்படும் . ஆம்ரேடித என்ற சொல் 6.1.99,100 ; 8.1.57 , 
8.2.95 , 103 ; 3.12 ; 49 முதலியவைகளில் காணப்படுகிறது . 


8.1.3 


அனுதாத்தம் ச 
ஆம்ரேடிதம் எனப்படும் சொல் அனுதாத்த சுரம் பெறும் . பசதி பசதி 
சமைக்கிறான் சமைக்கிறான் சமைத்துக்கொண்டேயிருக்கிறான் 


8.1.4 


நித்யவீப்ஸயோ: 
எப்போதும் ( நித்ய ) , ஒவ்வொரு ( வீப்ஸா ) என்ற பொருளை இரட்டிக்கப்பட்ட 
சொல் கட்டும் . 
1 ) நித்ய - பசதி பசதி அவன் தொடர்ந்து சமைத்துக்கொண்டேயிருக்கிறான் 
ஒருவன் இடைவிடாமல் செய்யும் செயலை ‘நித்ய குறிக்கிறது . 
ஜல்பதி ஜல்பதி அவள் நிறுத்தாமல் பேசிக் கொண்டேயிருக்கிறான் புக்த்வா 
புக்த்வா வ்ரஜதி அல்லது போ ஜம் போஜம்வ்ரஜ " ஒவ்வொருவரும் 
உண்டுவிட்டுப் போகிறார்கள் ; 
லூனீஹி லூனீஹி இத்யேவம் லுனாதி 
வினைச்சொல் , க்ருத் ஒட்டினாலாக்கப்பட்ட அவ்யயம் , ஆகியவைகள் நித்ய 


311 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


என்ற பொருளைச் சுட்டும் க்த்வா , ஒட்டு ணமுல் ஒட்டு 
ஆகியவைகளிணைக்கப்பட்டு ஆக்கப்பட்ட சொற்கள் வியங்கோள் வினை 
ஆகியவைகள் திரும்பத் திரும்பப் பயன்படுத்தும்போதுதான் இடைவிடாத 
என்ற பொருளைச் சுட்டும் . லுங் ஒட்டிணைத்து ஆக்கப்பட்ட சொல் , இவ்வாறு 
இருமுறை பயன்படுத்தாவிட்டாலும் இப்பொருளை ( அதாவது ‘நித்ய ) ச் 
சுட்டும் . 
புன : புன: பசதி - பாபச்யதே திரும்பத் திரும்பச் சமைக்கிறான் ஆயினும் , 
இதனால் குறிக்கப்பட்ட செயல் தொடர்ந்து செய்யப்படுவதை குறிக்கும்போது 
இதையும் இருமுறை பயன்படுத்தவேண்டும் . காட்டாக பாபச்யதே பாபச்யதே 


2 ) வீப்ஸா - பகிர்வு 
பெயர்ச்சொற்கள் இப்பொருளில் பயன்படுத்தப்படும் . ஊடுருவிப்பரவுதல் 
என்ற பொருளை ‘ லீப்ஸா என்ற சொல் கட்டும் . 
க்ராம : க் ராம : ரமணீய : ஒவ்வொரு கிராமமும் அழகானது ; புருஷ : புருஷ: 
நித னம் உனபதி ஒவ்வொரு மனிதனும் மரணம் எய்துகிறான் 


8.1.5 பரேர் வர்ஜனே 

தவிர்ப்பு, விலக்கல் ( வர்ஜனே ) என்ற பொருளில் (வர்ஜனே ) என்ற பொருளில் 
பரி இட்டித்துப்பயன்படுத்தப்படும் . பரி பரி த்ரிகர்த்தேப்யோ வ்ருஷ்ட: தே வ : 
த்ரிகர்த்த நாட்டைத் தவிர்த்து மற்ற இடங்களில் மழை பெய்தது அதாவது 
த்ரிகர்த்த நாட்டைச் சுற்றி மழை பெய்தது ஆனால் ஓத னம் பரிஷிஞ்சதி 


வா: பரேர் வர்ஜனே அஸமாஸே வேதி வக்தவ்யம் 
பரி விலக்கல் ஒரு தொகையில் பயன்படுத்தப்படாவிட்டால் விருப்பாக 
இரட்டிக்கும் பரி ரித்ரிகர் தேப்ய; அல்லது பரி த்ரிகர் தேப்ய : ஆனால் ஒரு 
தொகையில் பரி இரட்டிக்கப்படமாட்டாது . பரித்ரிகர்தே வ்ருஷ்டோ தே வ : 
இங்கு பரி மட்டும் தனியாக இப்பொருளைச் சுட்டாது . இத்தொகை முழுவதும் 
இப்பொருளைக் கொடுக்கும் . 


8.1.6 


ப்ரஸமுபோத ": பாத பூரணே 
ஒரு செய்யுளின் வரிகளை முழுமையாக்க ( பாத பூரணே ) ப்ர , ஸம் உப , உத் 
ஆகியவைகள் இரட்டித்துப் பயன்படுத்தப்படும் . ப்ர ப்ராயமக் னிர் பரதஸ்ய 
ஸ் ருண்வே ( ருக் 7.8.4 ) ஸம் ஸமித் யுவஸே வ்ருஷன் ( ருக் 10.191.1 ); 
உபோப மே பராம்ருஷ ( ருக் 1.126.7 ); 
கிம் நோது து ஹர்ஷஸே தாதவ உ ( ருக் 4.21.9 ) 
இந்த விதி வேதமொழியில்தான் செயற்படும் . ஏனென்றால் மற்ற இடங்களில் 
ப்ர முதலியவைகள் வினையிலிருந்து பிரித்துத் தனியாகப் பயன்படுத்த 
முடியாது . 


முனைனவர் கு . மீனாட்சி 


312 


8.1.7 


உபர்யத் யத ஸ : ஸாமீப்யே 
இடைவெளியில்லாத அண்மை என்ற பொருளில் உபரி, அதி " மேலே அத ஸ 
கீழே என்ற சொற்கள் இரட்டித்துப் பயன்படுத்தப்படும் . 
உபரி உபரி க்ராமம் கிராமத்துக்கு வெகு அருகில் ; 
அதி * அதி * க்ராமம் கிராமத்தில் பக்கத்தில் அத * அத *; 
நகரம் நகரத்துக்குப் பக்கத்தில் 
அண்மைப்பொருள் இடம் , காலம் இரண்டையுமே கட்டும் . 
உபரி உபரி து : கம் 


8.1.8 


வாக்யா தே "ராமந்த்ரித ஸ்யாஸியா ஸம்மதி கோப குத்ஸ ன பீர்த்ஸனேஷு 
ஒரு வாக்கியத்தில் முதலில் நிற்கும் விளிவேற்றுமைச் சொல் பொறாமை 
( அஸூயா), மரியாதை ( ஸம்மதி ) , கோபம் ( கோப ), ஏளனம் , இகழ்ச்சி 
( குத்ஸன ), பயமுறுத்தல் ( பாத்ஸன ) ஆகிய பொருட்களைச் சுட்டும்போது 
இரட்டித்துப் பயன்படுத்தப்படும் . 
1 ) அயா - ஸுந்தர ஸுந்தர : வ்ருதாதே ஸௌந்தர்ய ஓ அழகானவனே! 
உன் அழகு வீணானது 


2 ) ஸம்மதி - தேவ தே வ வந்த்யோ அஸி கடவுளே நீ வணங்கத்தக்கவள் 


3 ) கோபது ர் வினீத துர்வினீத இதானீம் க் ஞாஸ்யஸி ஓ கெட்ட 
நடத்தையுள்ளவனே! நீ விரைவில் பாடம் கற்றுக் கொள்வாய் 


4 ) குத்ஸன - தனுஷ்க தனுஷ்க வ்ருதா தே த னு: ஓ வில்லாளியே உனது 
வில் பயனற்றது 


1 


5 ) பர்த்ஸன சோர சோர காதயிஷ்யாமி ஓ திருடனே உன்னை 
தண்டனையடைச் செய்கிறேன் 


8.1.9 ஏகம் பீஹுவ்ரீஹிவத் 

ஏகம் ஒன்று என்ற சொல் இரட்டையாகப்பயன்படுத்தப்படும் . அவ்வாறு 
இரட்டிக்கப்பட்டது பஹுவரீஹித் தொகையைப்போல் கருதப்படும் . 
பவரீஹித் தொகையாகக் கருதப்படும்போது வேற்றுமையுருபு கெடும் . 
பெண்பாலைச் சுட்டும்போதும் இது ஆண்பாலாகக் கருதப்படும் ( 6.3.24 ) 
அவ்வாறே இதன் சுரமும் ஆகும் ( 6.2.1 ஏகம் + ஏகம் = ஏகச் + ஏகம் - 
ஏகைகமக்ஷரம் படதி அவள் ஒவ்வொரு எழுத்தாகப் படிக்கிறான் ; ஏகயா 
ஏகயா ஏகைகயா ஆஹுத்யா ஜுஹோதி பஹுவரீஹி போன்ற 
இவ்வெண்ணுப்பெயர் செயற்பட்டபோதிலும் மாற்றுப் பெயரின் தன்மையை 
இது இழக்காது . ஏனக்கஸ்மை , ஏகைகஸ்யை 


313 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


8.1.10 ஆபாதே ச . 

மனவேதனையைச் சுட்டும்போதும் ( ஆபாதே ) ஒரு சொல் இரட்டித்துப் 
பயன்படுத்தப்படும் . அதை பஹுவ்ரீஹி போல் கருதப்படும் . 
கதகத: பாவம் அவன் போய்விட்டான் நஷ்டநஷ்ட :, க தக தா ( பெண்பாற் 
சொல் ) ( க தா + க தா = க தக தா ) 


8.1.11 கர்மதாரய வதுத்தரேஷு 

இங்கிருந்து சூத்திரம் 15 வரை இரட்டிக்கப்பட்ட சொல் கர்ம தாரயத் தொகை 
போன்று கருதப்படும் . 
இங்கு முதலுறுப்பினரின் வேற்றுமையுருபு கெடும் . 6.2.223 இல் 
விதிக்கப்பட்டபடி இந்த இரட்டைக் கிளவி இறுதியசையில் உதாத்தம் பெறும் . 


8.1.12 ப்ரகாரே குண வசனஸ்ய 

ஒரு குறிப்பிட்ட அளவில்தான் ஒரு குணம் ஒருவனிடம் அமைந்திருக்கிறது 
என்ற பொருளைச் சுட்டும்போது (ப்ரகாரே ) பெயரடை ( குணவசன ) 
இரட்டித்துப் பயன்படுத்தப்படும் . அது கர்மதாரயமாகக் கருதப்படும் . 
படுபடு : சுமாரான மூளையுடையவன் பண்டி பண்டி த முழுமையான குணம் 
பொருந்தியவன் என்ற பொருளைச் சுட்டாமல் ஓரளவுக்குத்தான் அக்குணம் 
ஒருவனிடம் அமைந்திருக்கிறது என்று ப்ரகார என்ற சொல் கட்டும் . 
ஆனால் படுர் தே வதத்த : கூர்மையான மூளையுடைய தேவதத்தன் 


வா : 


அனுபூர்வ்யே த்வே பவத இதி வக்தவ்யம் 
ஒரு குணத்தையுடைய மனிதர்களையோ அல்லது பொருட்களையோ 
வரிசைக்கிரமப்படி குறிப்பிட , பெயரடைகளை இரட்டித்துப்பயன்படுத்த 
வேண்டும் . 
மூலேமூலே ஸ்தூ லா :, அக் ரே அக் " ரே அக்ரே ஸூக்ஷ்மா:, ஜ்யேஷ்டம் 
ஜ்யேஷ்டம் ரவேஸய : வேர்கள் பெரிதாகவும் நுனிகள் மெலிதாகவும் 
உள்ளன : வயதுக்கிரமப்படி உள்ளே விடு 


வா : 


ஸ்வாரீதே அவதார்யமாணே அனேகஸ்மின் த்வே பவத இதி 
வக்தவ்யம் 
ஒரு எல்லையைக் குறிக்கும்போது ஒன்றுக்குமேற்பட்டது என்று பொருளை 
சுட்டும் சொல்லை , பொருள் மாற்றமில்லாமல் இரட்டித்துப்பயன்படுத்த 
வேண்டும் . 
அஸ்மாத் கார்ஷாபணாதி ஹ பவத்ப்யாம் மாஷம் மாஷம் தே ஹி இந்தக் 
கார்ஷாபணத்திலிருந்து இரண்டு மாஷம் ( மட்டும் கொடு . இங்கு மாவும் என்ற 
சொல் வீப்ஸா ( ஒவ்வொரு ) என்ற பொருளைச் கட்டாது . அதன் பொருள் 
மாற்றமடையவில்லை . இங்கு இரண்டு மாஷங்களுக்கு ஈடானது கார்ஷா 
பணம் என்ற பொருளல்ல . கார்ஷாபணம் பல மாஷங்கள் கொண்டது 
அவற்றுள் இரண்டேயிரண்டு கார்ஷாபணம் கொடுக்கப்பட வேண்டுமென்று 


முனைவர் கு . மீனாட்சி 


314 


தானம் கொடுப்பதற்கு ஒரு வரையறையைக் குறிக்கிறது . ஆகவே இது பகிர்வு 
( வீப்ஸா ) என்பதிலிருந்து வேறுபட்டது . அவ்வாறு ஒரு எல்லையைக் 
குறிக்காவிட்டால் அஸ்மாத் கார்ஷாடாணாதி ஹ பவதி ப்யாம் மாஷமேகம் 
தே ஹி 


வா : 


சாபலே த் வே பவத இதி வக்தவ்யம் 
கிலி அல்லது மனக்குழப்பம் ( சாபலே ) என்ற பொருளைச் சுட்ட ஒரு சொல் 
இரட்டித்துப்பயன்படுத்தப்படும் . 
அஹி : அஹி : புத் யஸ்வ புத் யஸ்வ “ பாம்பு , பாம்பு , எச்சரிக்கையாக இரு, 
எச்சரிக்கையாக இரு ", 
இப்பொருளில் இரண்டு முறை இச்சொற்களைப் பயன்படுத்த வேண்டும் 
என்பது கட்டாயமல்ல . பேசுபவரின் பொருளை மற்றவர் புரிந்து கொள்ளும் 
வரையில் எத்தனை முறை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் . அஹி : அஹி : 
அஹி : புத் யஸ்வ , புத்யஸ்வ , புத்யஸ்வ 


வா : 


க்ரியாஸமபி ஹாரே த்வே பவத இதி வக்தவ்யம் 
செயலின் அழுத்தத்தையோ அல்லது அடிக்கடி நிகழ்தல் என்ற பொருளையோ 
சுட்டும்போது ஒரு சொல் இரட்டித்துப் பயன்படுத்தப்படும் . ஸப்வான் லுனீஹி 
லுனீஹி இத்யேவாயம் லுனாதி 


வா: 


ஆபீக்ஷ்ண்யே த்வே பீவத இதி வக்தவ்யம் 
திரும்பத்திரும்பச் செய்தல் ( ஆபீக்ஷ்ண்யே) என்ற பொருளைச் சுட்ட 
சொற்கள் இரட்டிக்கப்படும் . 
புக்த்வா புக்த்வா வ்ரஜதி , போஜம் போஜம் வ்ரஜதி 


வா : 


டாசி த் வே பீவத : இதி வக்தவ்யம் 
டாச் ஒட்டு தொடர்ந்து வரும்போது சொற்கள் இரட்டிக்கப்படும் படாபடா 
கரோதி , படாபடாயதே ( பார்க்க 5.4.57) 


வா : 


பூர்வ ப்ரத மயோரர்தாதிஸய விவக்ஷாயாம் த்வே பவத இதி 
வக்தவ்யம் 
பூர்வ , ப்ரதம என்ற சொற்களை இணைமை, மீமை என்ற பொரு ளைச் சுட்ட 
இரட்டித்து பயன்படுத்தப்படும் . பூர்வபூர்வம் புஷ்ப்யந்தி , ப்ரதமம் ப்ரதமம் 
பச்யந்தே 
இணைமை , மீமையைச் சுட்டும் ஒட்டுக்களையும் பயன்படுத்தலாம் . பூர்வதரம் 
புஷ்ப்யந்தி , ப்ரதமதாம் பச்யந்தே 


வா 


L தர ட தமயோ : ஸமஸப்ரதாரணயோ: 
ஸ்த்ரிநிக தே பாவே த்யே பவத இதி வக்தவ்யம் ட தர , ட தம ( முறையே 
இணைமை, மீமையொட்டுக்கள் ) என்ற வொட்டுக்களாலாக்கப்பட்ட 


315 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


சொற்கள் , பெண்பாலைக் குறிப்பதாகவும் , இரண்டு அல்லது அதற்கு 
மேற்ப்பட்டவைகளுள் ஒன்றின் மேம்பாடு அல்லது உயர்வைத் தீர்மானிக்க 
இரட்டித்துப் பயன்படுத்த வேண்டும் . 
உபாவிமாவாட் யௌ , கதரா கதரா அனயோராட் யதா. இவர்களிருவருமே 
செல்வந்தர்கள் . இவர்களுள் யார் அதிகமான செல்வம் உடையவர்கள் என்று 
தீர்மானிப்போம் . ஸர்வே இமே ஆட் 3 யா : கதமாகதமா ஏஷாமாட் " யதா 
இவர்களெல்லோருமே செல்வந்தர்கள் , இவர்களுள் யார் எல்லோரையும்விட 
அதிகச் செல்வம் படைத்தவர்கள் என்று தீர்மானிப்போம் . 

தம ஒட்டுக்களைத் தவிர மற்ற சொற்களும் இவ்வாறு 
பயன்படுத்தப்படுவதைக் காணலாம் . உபாவிமௌ ஆட்யௌ , கீத்ருஸி 
கீத் ருஸீ அனயோராட் யதா , உபாவிமௌ ஆட் யௌ கதர: கதர : அனயோர் 
விபவ : ( இங்கு பெண்பாலைச் சுட்டும் சொல் பயன்படுத்தப்படவில்லை ) 


வா : 


அதன் 


கர்மவ்யதிஹாரே ஸர்வ நாம்ஸோ த்வே பவத இதி வக்தவ்யம் 
ஸமாஸவச்ச பீஹுலம் . யதர் நஸமாவைத் ப்ரதமைக்வசனம் ததா பூர்வ 
பதஸ்ய செயல் பரிமாற்றத்தைச் சுட்ட மாற்றுப் பெயர்கள் இரட்டிக்கப்படும் . 
இது பல வகையில் தொகைபோன்று கருதப்படும் . அவ்வாறு தொகையாகக் 
கருதப்படாவிட்டால் 

முதலுறுப்பினர் முதல் 
வேற்றுமையொருமையிலமையும் ( பார்க்க 1.3.14; 3.3.43; 5.4.127 ) 
அன்யமன்யமிமே ப்ராஹ்மணா: போஜயந்தி இந்தப்பிராமணர்கள் 
ஒருவருக்கொருவர் உணவளித்துக் கொள்கிறார்கள் . அன்யோ அன்யமிமே 
ப்ராஹ்மணா போஜயந்தி அன்யோன்யஸ்ய ப்ராஹ்மணா போஜயந்தி , 
இரரேதரம் போஜயந்தி , இதரேத ரஸ்வ போஜயந்தி 


வா: 


ஸ்த்ரீ நபும்ஸகயோருத்தரபத ஸ்ய சாம்பாவோ வக்தவ்ய : 
மேற்குறிப்பிட்ட சூழலில் , பெண்பாற்சொல் , நபும்ஸகச் சொற்களிலிரண்டாவது 
சொல்லோடு ஆம் விருப்பாக இணைக்கப்படும் . அன்யோ அன்யாயிமே 
ப்ராஹ்மண்யௌ போஜயத ; அன்யோ அன்யம் போஜயதே : இதரேதராம் 
போஜயத :, இதரேதரம் போஜயத :, அன்யோ அன்யாமிமே ப்ராஹ்மணகுலே 
போஜயதே : இதரேதராம்மே ப்ராஹ்மணகுலே போஜயதே:, இதரேதரமிமே 
ப்ராஹ்மணகுலே போஜயத : 


8.1.13 அக்ருசிசரே ப்ரியஸுக யோர் அன்யதரஸ்யாம் 

எளிதாக , கஷ்டமில்லாமல் என்ற பொருளைச் சுட்டும்போது ப்ரிய , ஸுக 
என்ற சொற்கள் விருப்பாக இரட்டையாகப் பயன்படுத்தப்படும் . 
ப்ரிய ப்ரியேண ததாதி , ஸுக ஸுகே ன ததாதி அல்லது ப்ரியேண ததாதி , 
ஸுகே ன த தாதி எளிதில் கொடுக்கிறான் ஆனால் ப்ரிய : புத்ர : அன்பு 
மகன் ஸுக ரத : 


21 


முனைவர் கு . மீனாட்சி 


316. - 


8.1.14 யதாஸ்வே யதாயதம் 

யதாயதம் என்ற சொல் முறையே தகுந்த என்ற பொருட்களில் விதிக்குப் 
புறம்பாக ஆக்கப்பட்ட சொல்லாகும் . 
க் ஞாதா : ஸர்வே பதார்தா யதாயதம் ( யதாஸ்வபபாவம் ) எல்லாப் 
பொருட்களும் அதனதன் தன்மைப்படியறிந்து கொள்ளப்படுகின்ற யதா 
என்ற சொல்லின் இரட்டித்தல் , நபும்ஸக , ஆகியவைகள் 
விதிக்குப்புறம்பானவை . 


8.1.15 த்வந்த்வம் ரஹஸ்ய மர்யாதர் வசன வ்யத் க்ரமண யக்ஞ பாத்ர 

ப்ரயோகாபின்யக்தேஷு 
த் வந்த் வம் என்ற சொல் கீழ்க்கண்ட பொருட்களைச் சுட்ட 
விதிக்குப்புறம்பாக ஆக்கப்பட்ட சொல்லாகும் . இரகசியம் (ரஹ்ஸ்ய ), எல்லை , 
வரையறை ( மர்யாதாவசன ) , பிரிதல் (வ்யத்க்ரமண ), யாகத்துக்குரிய 
பாத்திரத்தைப் பயன்படுத்துதல் (யக் ஞா பாத்ர ப்ரயோக ) தெளிவாக்கல் , 
தோன்றல் ( அபி வ்யக்த ) 
த் வி என்ற சொல் இரட்டிக்கப்பட்டு , முதற்சொல்லின் இ க்குப் பதிலியாக 
அம் வந்து , இரண்டாவது இ க்கு அ பதிலியாகி விதிக்குப்புறம்பாக 
ஆக்கப்பட்ட சொல் ( த் வி த்வம் - த் வ ) த்வந்த்வம் என்ற சொல்லின் 
பொருள் இரகசியம் . மேலே கொடுக்கப்பட்ட மற்ற பொருட்கள் ஒரு 
வாக்கியத்தில் அமையும் சூழலைப் பொருத்தவை . 


31 


1 ) த்வந்த்வம் மந்த்ரயந்தே அவர்கள் இரண்டிரண்டு பேராகக் கூடி 
இரகசியமாக ஆலோசனை நடத்துகிறார்கள் . 
2 ) ஆசதுரம் ஹோமே பஸ வோ த்வந்த்வம் மிது னாயந்தே " நாலாவது 
தலைமுறை வரை விலங்குகள் இணையும் 
3 ) த் வந்த் வம் வ்யுத்க்ராந்தா “ அவர்கள் இரண்டு கட்சிகளாகப் பிரிந்தனர் 
4 ) த்வந்த்வம் ந்யஞ்சியக் ஞ பாத்ராணி ப்ரயுனக்தி “ யாகத்துக்கான 
பாத்திரங்களை அவன் இரண்டிரண்டாக கீழ்நோக்கி உபயோகித்தான் " 
5 ) த் வந்த் வம் ஸங்கர்ஷண வாஸுதேவ ஸங்கர்ஷணல் வாஸுதேவன் என்று 
இரட்டையர்கள் (தோன்றல் ) “ த்வந்த்வம் " என்ற சொல் மற்ற பொருட்களிலும் 
காணப்படும் த்வந்த்வம் யுத் த * ம் வர்த்ததே , த்வந்த் வானி ஸஹதே தீர:, 
சார்தே த்வந்த் வ : 


8.1.16 பத ஸீய 

இங்கிருந்து 8.3.54 வரை " ஒரு சொல்லின் ( பதஸ்ய ) என்ற சொல் தொடர்ந்து 
பயன்படுத்தப்படும் . 
இது ஒரு அதிகார சூத்திரம் . பத ஸ்ய என்ற சொல் 8.3.54 வரை 
அனுவிருத்தியாகும் . தொடர்ந்து வரும் சூத்திரங்களில் விதிக்கப்படுவது 
முழுமையான சொற்களில் செயற்படும் . 
காட்டாக சூ . 8.2.23 கூட்டுமெய்யில் முடிவதில் இறுதிமெய்கெடும் என்று 


317 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


விதிக்கிறது . இத்துடன் பதஸ்ய என்ற சொல்லை இணைத்து, இதன் 
பொருளை முழுமையாக்க வேண்டும் . அதாவது கூட்டு மெய்யின் முடியும் ஒரு 
சொல்லின் ( பத 3 ஸ்ய ) இறுதிமெய் கெடும் . பசன் ( பசந்த்), பஜன் ( பஜந்த் ) . 
ஆனால் பசந்தௌ , யஜந்தௌ , இங்கு த் ( இறுதியுயிர் ) கெடாது . 
ஏனென்றால் , பசந்த் ஒரு பதமாகாது . பதஸ்ய என்ற ஆறாம் வேற்றுமைச் 
சொல் ஸ்தான ஷஷ்டி அதாவது ஒரு முழுமையான சொல்லின் என்ற 
பொருளைச் சுட்டுவதாகவோ அல்லது அவயயஷஷ்டி அதாவது ஒரு 
முழுமையான சொல்லின் ஒரு பகுதியின் என்ற பொருளைச் சுட்டுவதாகக் 
கருதப்படும் . 


. 


8.1.17 பதாத் 

ஒரு முழுமையான சொல்லிற்குப்பின் இதிலிருந்து தொடங்கி 8.1.68 வரை 
பதாத் என்ற சொல் அனுவிருத்தியாகும் . இது மேற்சூத்திரத்திற்குபட்ட ஒரு 
அதிகார சூத்திரமாகும் . 


8.1.18 அனுதாத்தம் ஸர்வமபாதாதெ ௗ 

இச்சூத்திரத்திலிருந்து 8.1.74 வரை இச்சூத்திரம் அனுவிருத்தியாகும் . ஒரு 
செய்யுளின் முதலில் நிற்காத ( அபாதாதெ 3 ள ) எல்லாம் ( ஸர்வம் ) 
அனுதாத்தகரம் உடையதாகும் . 
இதுவும் ஒரு அதிகார சூத்திரம் . இங்கு காணப்படும் பாத என்ற சொல் 
( அபாதாதெள என்பதில் ) 16-17இல் பயன்படுத்தியிருப்பது போல் ஒரு 
ஸம்க் ஞா அல்ல . 


8.1.19 ஆமந்த்ரிதஸ்ய 

ஒரு சொல்லுக்குப்பின் நிற்கும் விளி வேற்றுமைச் சொல் ( ஆமந்த்ரி தஸ்ய ) 
லின் எல்ல வசைகளும் அனுதாத்தமாகும் . ஆனால் அனு ஒரு செய்யுளின் 
முதலில் நிற்கும்போது அல்ல . 
பசஸி தே வதத்த “ தேவதத்தனே , சமைக்கிறாயா . ஆனால் தே வதத்த , பசஸி 
அக்னே யம் யக் ஷியம் அத் " வரம் விஸ் வத : பரி பூர ஸி ( ருக் 1.1.3 ) ஆனால் 
உபத்வாக் னே தி வேதி ( ருக் 1.17 ) விளி வேற்றுமைச் சொல் முதலசையில் 
உதாத்தம் பெறும் . ( 6.1.198 ) . இந்தச் சூத்திரம் அதை அனுதாத்தம் 
ஆக்குகிறது . 


வா: ஸமானவாக்யே நிகாத யுஷ்மத ஸ்மதாதே ஸா வக்தவ்யா : 
நிகாத ( எல்லா வசைகளும் அனுதாத்தம் ஆதல் , இந்தச் சூத்திரம் 8.1.28 
முதலியவை ) தொடர்பான விதிகள் , யுஷ்மத் , அஸ்மத் ஆகிய வைகளின் 
பதிலிகள் தொடர்பான விதிகள் எல்லாம் பின்னால் வரும் சொல் 
நிகாதமாவதற்கோ அல்லது பதிலியாவதற்கோ , காரணமாக அமையும் 
முன்னால் நிற்கும் சொல் , ஆகியவிரண்டுமே ஒரே வாக்கியத்தின் 
பகுதிகளாக அதாவது ஒரே வாக்கியத்தைச் சேர்ந்ததாக ஆகும்போதுதான் 


முனைவர் கு . மீனாட்சி 


318 


செயற்படும் . ஆகவே அயம் த 3 ண்டோ , ஹரானேன இது கம்பு , இதனால் 
இழு என்ற சொற்றொடர்களில் , ஹா என்ற சொல்லுக்குமுன் ஒரு பெயர்ச் 
சொல் நின்ற போதிலும் 8.1.28 இன் தனது சுரத்தை இழக்காது , ஏனென்றால் 
இவைகள் இரண்டும் தனித்தனி வாக்கியங்களின் பகுதிகள் . ஓத னம் பச 
தவ பவிஷ்யதி, ஓதனம் பச மம பவிஷ்யதி உணவு சமை, அது உனதாகும் . 
உணவு சமை . அது எனதாகும் அதாவது உன்னால் சமைக்கப்பட்ட சோறு 
உனக்கும் எனக்கும் போதும் . இங்கு 8.1.22இல் விதிக்கப்பட்ட தே , பதிலிகள் 
வராது. 
பீதீஹ விஷ்ணுமித்ரோ, தே வத த்த ஆக ச்ச இந்த எடுத்துக் காட்டிலும் , 
தேவதத்த என்ற விளிச்சொல்லுக்கு முன் விஷ்ணுமித்ர என்ற சொல் 
நின்றபோதிலும் மேலே கூறப்பட்ட காரணத்தினால் , தேவதத்த என்ற சொல் 
தனது சுரத்தை இழக்காது. 
இஹ தே வத்த மாதா தே கத யதி நத்யாஸ் திஷ்டதி கூலம் ( 8.1.28 ) கூலம் 
ஸாலீனாம் தே ஒத னம் தாஸ்யாமி . இந்த எடுத்துக்காட்டுகளில் விளி 
வேற்றுமை ( தே வத்த ) வினைச் சொற்கள் , யுஷ்மத் , அஸ்மத் ஆகியவைகள் 
முன்னால் நிற்கும் சொற்களுடன் தொடரியல் அமைப்பில் தொடர்புள்ளது 
அல்ல . ஆயினும் நிகாத , முதலியவைகள் இங்கு செயற்படுகின்றன . 
( ஸமர்த பதவிதி ( 2.1.1 ) என்ற பொதுவிதி இருந்த போதிலும் ) 
முமுமையாக்கப்பட்ட சொற்கள் தொடர்பான விதிகள் , அச்சொற்கள் ஒரு 
வாக்கிய அமைப்பில் காணப்படும் போதுதான் செயற்படும் . மேலே 
கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டில் இஹ ஸ்தி 2 தா மாதா தே தே வதத்த 
என்பதுதான் இஹ தே வதத்த அல்ல . இஹ , என்ற சொல் ஸ்திதா என்ற 
சொல்லுடன் தொடரியல் தொடர்பு கொண்டது 

-து. 
தே வதத்த என்ற சொல்லுடனல்ல . இதேபோல் , நத்யா ‘ கூலம் என்ற 
சொல்லுடன் தொடர்புள்ளது திஷ்டதி யோடல ஸாலினாம் தே யுடன் அல்ல 
ஓத னம் என்ற சொல்லுடன் இவைகளில் நிக ாத , ‘ தே பதிலியாதல் 
ஆகியவைகள் காணப்படுகின்றன . முன்னால் நிற்கும் சொல்லுக்கும் 
பின்னால் வரும் சொல்லுக்கும் ஸமர்த தொடர்பில்லாவிட்டாலும் , இவைகள் 
ஒரே வாக்கியத்தில் நிற்பதால் , இத்தகைய மாற்றங்கள் ஏற்படுகின்றன . 


8.1.20 யுஷ்மத ஸ்மதே ”ா : ஷஷ்டீ சதுர்தீ த் விதீயாஸ்த யோர் வாந்தாவௌ 

6,4,2 ஆம் வேற்றுமையிலமையும் யுஷ்மத் நீ , அஸ்மத் நாங்கள் என்ற 
சொற்களுக்கு முறையே வாம் நௌ ஆகியவைகள் பதிலியாகும் . 
( அவைகள் அனுதாத்த சுரம் பெறும் ) 
இந்தப் பதிலிகள் தன்மை , முன்னிலை இடப்பெயர்களின் இருமையென்று 
அனுமானிக்க முடியாது . ஏனென்றால் தொடர்ந்து வரும் இரு சூத்திரங்களில் 
பன்மை , ஒருமை ஆகியவைகளுக்குச் சிறப்புப் பதிலி கூறப்பட்டிருக்கின்றன . 
க்ராம : வாம் ( யுவாப்யாம் ) தீயதே உங்களிருவருக்கும் ஒரு கிராமம் 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன , ஜனபத : நௌ ( ஆவாப் 4 யாம் ) தீயதே 
எங்களுக்கு ( இருவருக்கும் ) ஜனபதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன 


319 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


8.1.21 பஹுவசனே வஸ் நஸௌ 

6.4.2 ஆம் வேற்றுமையிலமையும் யுஷ் மத் , அஸ்மத் ஆகியவைகள் 
பன்மையாக அமையும்போது அம்மாற்றுப் பெயர்களுக்குப் பதிலியாக முறையே 
வஸ் நஸ் வரும் ( ஒரு சொல்லுக்கு பின் வரும் அனுதாத்தமாகும் . க்ரோமோ 
வ: ஸ்வம் உங்களுடைய சொந்த கிராமம் , ஜனபதேர்வோ தீயதே , ஜனபதோ 
ந: ஸ்வம்; ஜனபதே ர் நோ தீயதே ; க்ராமோ பஸ்யதி , ஜனபதே ந : பஸ்யதி 


8.1.22 தே மயாவேக வசனஸ்ய 

யுஷ்மத் , அஸ்மத் ஆகியவைகளின் 6 , 4 ஆம் வேற்றுமை ஒருமைக்குப் 
பதிலியாக ( அவைகளுக்கு முன் ஒரு சொல் நிற்கும்போது , அவைகள் 
அனுதாத்தமாகும் ) முறையே தே , மே வரும் . க்ராமஸ் தேஸ்வம் , க்ராமோ 
மே ஸ்வம் , க்ராமஸ்தே தீயதே , க்ராமோ மே தீயதே 


8.1.23 த்வாமௌத்விதீயாயா: 

மேற்கூறிய சூழலில் இரண்டாம் வேற்றுமையிலமையும் யுஷ்மத் அஸ்மத் 
ஆகியவைகளுக்கு முறையே த்வா , மா பதிலியாகும் ( ஒருமையில் ) 
க்ராமஸ்த்வா பஸ்யதி , க்ராமோ மா பஸ்யதி 


8.1.24 ந சவாஹாஹைவயுக்தே 

ச உம் வா அல்லது ஹ ஓ , அஹ வியப்புக்குறி ஏவ மட்டும் 
என்பவைகளுக்கு முன் நிற்கும் யுஷ்மத் , அஸ்மத் ஆகியவைகளுக்கு 2 இல் 
விதிக்கப்பட்ட பதிலிகள் வராது . 


1 ) ஹரிஸ் த்வாம் மாம் ச ரக்ஷது ஹரி உன்னையும் என்னையும் கா 
ப்பாற்றட்டும் 
2 ) க்ராமஸ்தவ வா ஏவம் மம வா ஸ்வம். கிராமம் உன்னுடையது அல்லது 
என்னுடையது . இதே போன்று மற்ற சொற்களுடனும் வரும் . 
நேர்த்தொடர்புள்ள போது என்பதை யுக்த என்ற சொல் சுட்டும் . ஆகையால் 
க் ராமஸ் ச தே ஸ்வம், நகரம் சமே ஸ்வம் . 


39 


8.1.25 பஸ்யார்தை ஸ் சானாலோசனே 

பார்த்தல் (கண்ணால் ) என்ற பொருளைத் தவிர்த்து ( அனாலோசனே ) 
தெரிந்து கொள் , காண் என்ற பொருளைச் சுட்டும் (பஸ்யார்த ) 
வினைகளுடன் நிற்கும் யுஷ்மத் , அஸ்மத் என்ற மாற்றுப் பெயர்களுக்கும் 
20.23 வரை விதிக்கப்பட்டவை பதிலியாக வராது . 
சேதஸா த்வாம் ஸமீக்ஷயதே " உன்னை மனதால் தெரிந்து கொள்கிறான் 
பக்தஸ் தவ ரூபம் மனஸா த்யாயதி பக்தர்கள் உனது உருவத்தை 
மனதினால் தியானிக்கிறார்கள் ” ஆனால் க்ராமோ மா பஸ்யதி பஸ்யார்த ” 
என்பது அறிதல் , தெரிந்து கொள்தல் ( தர்ஸ ன அறிவு ) என்ற பொருளைச் 
கட்டும். ஆலோசனை என்ற சொல் கண்ணால் காண்பது என்ற பொருளைச் 


முனைவர் கு . மீனாட்சி 


320 


கட்டும் முந்தியது உருவகமாக பயன்படுத்தப்படும் . 


8.1.26 ஸபூர்வாயா : ப்ரத மாயா: வியாஷா 

மற்றொரு சொல்லுக்குப்பின் ( ஸபூர்வாயா:) நிற்கும் முதல் வேற்றுமைச் 
சொல்லுக்குப் ( ப்ரத மாயா:) பின்வரும் யுஷ்மத் , அஸ்மத் ஆகியவைகளுக்கு 
20.23 வரை விதிக்கப்பட்ட பதிலிகள் விருப்பாக வராது . 
க்ராமே கம்பீலஸ்தே ஸ்வம் ; அல்லது 
க் ராமே கம்பலஸ் ஸ்வம்; 
க " ராமே கம்பலோ மே ஸ்வம் அல்லது 
க் ராமே கம்பலோ மம ஸ்வம் 
ஆனால் கம்பலஸ் தே ஸ்வம், கம்பல: மே ஸ்வம் 


வா : 


யுஷ்மத ஸ்மதோர் விபாஷா அனன்வாதே ஸ இதி வக்தவ்யம் 
யுஷ்மத் , அஸ்மத் ஆகியவைகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் இந்த விருப்பு 
விதி , அவைகள் அன்வாதே ஸ மாகப் பயன்படுத்தப்படாமலிருக்கும்போது 
மட்டுந்தான் . அன்வாதேஸ மாகும் போது பதிலியாதல் கட்டாயமாகும் . 
விருப்பாகாது இந்த வார்த்திகம் . இக்சூத்திரத்துக்கு ஒரு வரையறை 
ஏற்படுத்துகிறது . 
அதை ஒரு வ்யவஸ்தித விபாஷா ஆக்குகிறது . அதோக்ராமே கம்பலஸ்தே 
ஸ்வம் , அதோக்ராமே கம்பலோ மே ஸ்வம் 


வா: 


ஸர்வ ஏவ வாந்நாவாத யோ அனன்வாதே " ஸே விபாஷா இதி 
வக்தவ்யம் 
வாம் , 

நௌ முதலியவைகளெல்லாமே அன்வாதேஸமாகப் 
பயன்படுத்தாவிட்டால் , முதல் வேற்றுமைச் சொல் , மற்றொரு 
சொல்லுக்குப்பின்னால் நின்றாலுமே நிற்காவிட்டாலுமே விருப்பாகும் என்பது 
மற்றொரு சாராரின் கருத்து . 
கம்பிலஸ்தே ஸ்வம் , கம்பலஸ்தவஸ்வம 


8.1.27 திங் : கோத்ராதீ னி குத்ஸனாபீக்ஷண்யயோ: 

வினைச் சொல்லுக்குப்பின் ( திங் ) நிற்கும் கோத்ர முதலியவைகள் இகழ்தல் 
( குத்ஸன) அல்லது திரும்பச் திரும்பச் செய்தல் ( ஆபீக்ஷ்ண்ய்யோ:) என்ற 
பொருளைச் சுட்டும்போது அனுதாத்தம் பெறும் . குத்ஸன - பசதி கோத்ரம் 
“ தனது கோத்திரத்தைக் கூறி அதாவது குடும்பத்தின் பெயரால் , பிழைப்பு 
நடத்துகிறான் ". ஆபீக்ஷண்ய - பசதி பசதி கோத்ரம் தனது கோத்திரத்தை 
அடிக்கடி கூறுகிறான் . அதாவது திருமணம் போன்ற சடங்குகளில் 
கோத்திரத்தில் பெயரை மூன்று முறை திரும்பத் திரும்பக் கூறவேண்டும். 


. 


8.1.28 திங்ஙதிங் : 

வினைச் சொல்லைத் தவிர்த்து மற்ற சொற்கள் ஒரு வினைச்சொல்லுக்கு 


321 . 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


முன் நிற்கும்போது அவ்வினைச் சொல் அனுதாத்தமாகும் தே வதத்த: பசதி 
“ தேவதத்தன் சமைக்கிறான் ஆனால் ப 4 வதி பசதி சமையல் நடந்து 
கொண்டிருக்கிறது 


8.1.29 நலுட் 

வினைச் சொல்லைத் தவிர்த்து மற்ற சொற்கள் லுட் ( எதிர்காலவினை ) டுக்கு 
முன் நிற்கும்போது லுட் அனுதாத்தமாகாது . ஸ் வ : கர்தா நாளைக்குச் 
செய்வான் 


8.1.30 நிபாதைர் யத யதி ஹந்த குவின்னேச்சேச் சண் கச்சித் ய த் யத்ரயுக்தம் 

யத் அது , யதி ஆல் , ஹந்த ஓ , குவித் ஒரு வேளை , ஒருக்கால் , நேத் , 
சேத் , சண் ஆல் கச்சித் , யத்ர எங்கு ஆகிய இடைச் சொற்களுடன் வரும் 
வினைச் சொற்கள் அனுதாத்தமாகாது . 
1 ) யத்கரோதி ( 2 ) யதி கரோதி ‘ அவன் செய்தால் 3 ) ஹந்த கரோதி ( 4 ) 
குவித் கரோதி ( 5 ) நேத் கரோதி 6 ) ஸ சேத்புங்க்தே ( 7 ) அயம் ச (= சேத் ) 
மரிஷ்யதி 8 ) கச்சித் அதீதே ( 9 ) யத்ர புங்க்தே ஆனால் யத்கூஜதி ஸ கடம் 
வண்டி போகும்போது ( யத் ) சத்தம் எழும்புகிறது (இடைச் சொல்லல்ல ) 


8.1.31 நஹ ப்ரத்யாரம்பே 

தடுத்தல் (ப்ரத்யாரம்பே ") என்ற பொருளைச் சுட்டும்போது , நஹ என்ற 
இடைச் சொல்லோடு வரும் வினைச் சொல் அனுதாத்தம் ஆகாது . 
நஹ போக்ஷ்யஸே நீ கட்டாயம் உண்பாய் உண்ணும்படி திரும்பத் திரும்பக் 
கேட்டுக் கொண்டபோதும் உண்ண மறுப்பவனின் மறுப்புக்குத் தடை . 
ஆனால் தடையைக் குறிக்காவிட்டால் “நஹ வைதஸ்மின்ஸ் ச லோகே 
த க்ஷிணாமிச்சந்தி " நிச்சயமாக ஜனங்கள் அந்நாட்டில் தக்ஷிணையை 
விரும்பமாட்டார்கள் . 


8.1.32 ஸத்யம் ப்ரஸனே 

ஸத்யம் உண்மையாக என்ற சொல்லுடன் வரும் வினைச் சொல் கேள்வி 
என்ற பொருளைச் சுட்டும்போது அனுதாத்தம் ஆகாது. 
ஸத்யம் போக்ஷ்யஸே “ உண்மையாக நீ உண்பாயா ? ஆனால் ஸத்யம் 
வக்ஷ்யாமி சாந்ருதம் நான் உண்மைதான் பேசுகிறேன் . பொய்யல்ல . 


8.1.33 அங்காப்ரதி லோமே 

அங்க உண்மையாகவே என்ற இடைச்சொல்லோடு வரும் வினை ச்சொல் 
நட்பு முறையோடு வற்புறுத்தல் என்ற பொருளைச் சுட்டும்போது 
அனுதாத்தமாகாது . 
அங்க பச மெய்யாகவே சமை’ ஆனால் அங்க கூஜ இதானீம் க்ஞோஸ்யஸி 
நீ அழுதுகொண்டேயிரு . இப்போது புரிந்து கொள்வாய் 


முனைவர் கு . மீனாட்சி 


322 . 


8.1.34 ஹி ச 

ஹி ஏனென்றால் என்ற இடைச் சொல்லோடு வரும் வினைச்சொல்லும் 
நட்புரிமையோடு வற்புறுத்தல் என்ற பொருளைச் சுட்டும்போது 
அனுதாத்தமாகாது . 
ஸஹி பட ஏனென்றால் நீ நிச்சயமாகப்படி ஆனால் ஸஹி கூஜ வ்ருஷல 
இதானீம் க்ஞாஸ்யஸி 


8.1.35 சந்த ஸி அநேகமபி ஸாகாங்க்ஷம் 

வேதமொழியில் , ஒன்றுக்கும் மேற்பட்ட வினைச்சொற்களின் ஹி யு டன் 
வரும்போது அவைகள் அனுதாத்தமாகாது . அவைகள் முதல் வினைச் 
சொல்லைச் சார்ந்து நிற்கும் அந்ருதம் ஹி மத்த : வததி பாப்மா ஏனம் 
விபுனாதி குடிகாரன் பொய் கூறினால் , பாவம் 

அவனைத் 
தூய்மையற்றவனாக்கும் . 


8.1.36 யாவத் யதாப்யாம் 

யாவத் அவ்வாறே யதா அத்தகைய என்ற இடைச்சொற்களுடன் வரும் 
வினைச் சொற்கள் அனுதாத்தமாகாது . யாவத் " புங்க்தே எவ்வளவு நேரம் 
அவன் உண்கிறானோ , யதா புங்க்தே அவன் எப்படி உண்கிறானோ 
இடைச்சொற்கள் வினைச் சொற்களுக்கு முன் நிற்காவிட்டாலும் இவ்விதி 
செயற்படும் . காட்டாக தேவத " த்த : பசதி யதா / யாவத் தேவதத்தன் எப்படிச் 
சமைக்கிறானோ அல்லது எவ்வளவு நேரம் தேவதத்தன் சமைக்கிறானோ 


1 


8.1.37 பூஜாயாம் நாநந்தரம் 

யாயத் , யதர் என்ற இடைச் சொற்கள் வினைகளுக்குமுன் இடையிடின்றி 
நிற்கும்போது ( அனந்தரம் ) புகழ்தல் என்ற பொருளைச் சுட்டும் போது 
அனுதாத்தமாகும் . 
இச்சூத்திரத்தில் காணப்படும் எதிர்மறையொட்டான ந , சூ . 29 இலிருந்து 
தொடரும் நவை நிராகரித்து சூ . 18 இல் விதித்ததைத் திரும்பவும் கொண்டு 
வருகிறது . 
யாவத் பசதி ஸோபீனம் எவ்வளவு காலம் வரையில் அவன் நன்றாகச் 
சமைக்கிறானோ யதா பசதி ஸோயனம் . ஆனால் யாவத்/ யதா புங்க்தே 
( புகழ்ச்சியல்ல); பாவத் தே வதத்த: பசதி ஸோபனம் யாவத் என்ற 
இடைச்சொல்லுக்கும் பசதி என்ற வினைக்கும் இடையே தே வத " த்த 
வருகிறது. 


8.1.38 உபஸர்க வ்யபேதம் ச 

யாவத் , யதா என்ற இடைச் சொற்களுடன் வரும் வினைச்சொல் , புகழ்தல் 
என்ற பொருளில் ஆனால் , 

வினைச்சொல்லுக்கும் 
இடைச்சொல்லுக்குமிடையே உபஸர்க்கம் நிற்கும்போது அனுதாத்தமாகும் . 
யாவத் ப்ரபசதி தே வதத்த: ஸோபனம் ஆனால் யாவத்தே வதத்ர: ப்ரபசதி 


323 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


8.1.39 ச பஸ்ய பஸ்யதாஹை : பூஜாயாம் 

து ஆனால் , பஸ்ய/பஸ்யத பார் , அஹ நிச்சயமாக ஆகியவைகளுடன் 
வரும் வினைச் சொல் புகழ்தல் என்ற பொருளைச் சுட்டும்போது 
அனுதாத்தமாகாது . 


1 ) மாணவகஸ்து புங்க்தே ஸோபனம் ஆனால் பையன் நன்றாக 
உண்கிறான் ( 2 ) பஸ்ய / பஸ்யத மாணவக : புங்கே ஸோபனம் ( 3 ) அஹ 
மாணவக : புங்க்தே ஸோயனம் . 


8.1.40 அஹோ ச 

அஹா , வுடன் வரும் வினைச் சொல் புகழ்தல் என்ற பொருளில் 
அனுதாத்தமாகாது . 
அஹோ தே வத த்த : பசதி ஸோயீனம் 


8.1.41 ஸேஷே விபாஷா 

புகழ்தல் என்ற பொருளைத் தவிர்த்து மற்ற பொருட்களில் அஹோ வுடன் 
வரும் வினைச்சொல் விருப்பாக அனுதாத்தம் ஆகாது . 
கடம் அஹோ கரிஷ்யஸி / கரிஷ்யஸி ( பொறாமையுடன் கூறியது ) 


8.1.42 புரா ச பரிப்ஸாயாம் 

விரைவு என்ற பொருளில் புரா முன்பு வுடன் வரும் வினைச் சொல் 
விருப்பாக அனுதாத்தம் ஆகாது . 
அதீஷ்வ மாணவக புரா வித்யோததே /வித்யோததே ஒ மாணவனே , 
மின்னல் மின்னுவதற்கு முன் படி ஆனால் நடே ன புரா அநீயதே முன்பு, 
நடனால் படிக்கப்பட்டது ( பரீப்ஸா அல்ல ) மின்னலில் படிப்பதற்குத் 
தடையுள்ளதால் , முதல் எடுத்துக்காட்டில் விரைவு என்ற பொருள் சுட்டுமாறு 
அமைகிறது . 


8.1.43 நனு இதி அனுக் ஞைஷணாயாம் 

நனு ‘நிச்சயமாக என்ற இடைச்சொல் ஒரு வினைச் சொல்லுடன் அனுமதி 
கோருதல் என்ற பொருளைச் சுட்டும்போது அனுதாத்தமாகாது . 
நனு க ச்சாமி போ : நான் போகலாமா ? போகட்டுமா ? ஆனால் அகார்ஷீ : 
கடம் தே வத த்த ? நனு கரோமி போ : தேவத்த ! பாய்முடைந்துவிட்டாயா ? 
நான் நிச்சயமாகச் செய்வேன் இது வினா - விடையாக அமைவதால் 
அனுதாத்தம் ஆகிறது . 


8.1.44 கிம் க்ரியா ப்ரஸ்னே அனுபஸர்க மப்ரதிஷித்தம் 

உபசர்க்கமோ அல்லது எதிர் மறையிடைச் சொல்லோ முன்னால் நிற்காத ஒரு 
வினைச்சொல்லுடன் கிம் என்ற வினாவைச் சுட்டுமி டைச் சொல் , 


முனைவர் கு . மீனாட்சி 


324 


அவ்வினைச் சொல் தொடர்பாக ஒரு வினாவையெழுப்புமாறு அமையும்போது 
அவ்வினைச் சொல் அனுதாத்தமாகாது . 
கிம் தே வதத்த: பசதி ஆஹோஸ்விக் புங்க்தே தேவதத்தன் சமையல் 
செய்கிறானா அல்லது உண்கிறானா ? இரண்டாவது வினையும் 
அனுதாத்தமாகாது என்பது ஒரு சாராரின் கருத்து ( அதாவது புங்க்தே ) கிம் 
தே வத த்த : ப்ரபசதி அஹோஸ்வித் ப்ர கரோதி “ தே வதத்தன் உண்ணத் 
தொடங்கியிருக்கிறானா அல்ல து சமைக்கத் தொடங்கியிருக்கிறானா ? " 
கிம் தே வத த்த : ந பட தி ஆஹோஸ்வித் நகரோதி ஆனால் கிம் தே வதத்த : 
ஓத னம் பசதி ஆஹோஸ்விச் சாகம் கிமதி தே தே வதத்த : “ தேவதத்தன் 
படிக்கிறானா ? இங்கு வினா அல்ல . இகழ்ச்சியாகக் கூறப்பட்டது . 
கிம் தேவதத்த: ப்ரபசதி ஆஹோஸ்வித் ப்ரகரோதி ( வினைக்கு முன் 
உபசர்க்கம் நிற்கிறது ): கிம் தே’வதத்த ந பசதி ஆஹோஸ்வித் நகரோதி ( எதிர் 
மறை இடைச் சொல் வினைக்கு முன் நிற்கிறது ) 


8.1.45 லோபே விபாஷா 

வினாவைச் சுட்டும் கிம் மறைந்தால் ( லோபே ) அதாவது 
பயன்படுத்தாவிட்டால் ( மேலே கூறப்பட்ட சூழலில் ) வினைச் சொல் விருப்பாக 
அனுதாத்தமாகும் . 
இதுவும் மேலே கூறப்பட்ட சூழலிலேயே அமையும் . ஆனால் கிம் அந்த 
வாக்கியத்தில் பயன்படுத்தப்படமாட்டாது . தே வதத்த: பசதி ஆஹோஸ்வித் 
படதி அல்லது தே " வதத்த: பசதி ஆஹோஸ்வித் படத்தி 


8.1.46 ஏ ஹி மன்யே ப்ரஹாஸே ல்ருட் 

ஏஹி மன்யே வா , நான் நினைக்கிறேன் என்ற தொடரோடு நிற்கும் ல்ருட் 
( எதிர்காலம் ) வினைச்சொல் ஏளனம் என்பதைச் சுட்டும்போது (ப்ரஹாஸே ) 
அனுதாத்தமாகாது . 
ஏஹி மன்யே ஓத னம் போக்ஷ்யஸே வா , நீ சோறு உண்பாய் என்று 
நம்புகிறோன் ” ( நீ உண்ணமாட்டாய் ஏனென்றால் விருந்தாளிகள் 
ஏற்கெனவே உண்டுவிட்டார்கள் ” என்பதை மறைமுகமாகச் சுட்டுகிறது ) 
ஏஹி மன்யே ஏதே ன யாஸ்யஸி ந ஹி யாஸ்யஸி யாத: தேன தவ பிதா “ வா , 
நீ தேரில் போவாயென்று நம்புகிறேன் ". 
( நீ போகமாட்டாய் , ஏனென்றால் , ஏற்கெனவே உனது தகப்பனார் 
அதையெடுத்துக் கொண்டு போய் விட்டார் ” ஆனால் ஏஹி மன் யஸே 
ஓத னம் போக்ஷ்யே இதி , ஸுஷ்டு மன்யஸே , ஸாது மன்யஸே . 
8.1.51 ன்படி ஏஹி என்ற வியங்கோள் வினை (இயக்கப்பொருள் ) யைத் 
தொடர்ந்து நிற்கும் எதிர்கால வினை தனது கரத்தை இழக்கா 
மலிருந்திருக்கும் . இச்சூத்திரம் ஒரு வரையறையை ஏற்படுத்துகிறது ( நியமம் ). 
அதாவது 

ப்ரஹாஸ என்ற பொருளைச் சுட்டும்போது அவ்வாறாகும் . 
ஆகையால் ஏஹிமன்யஸே ஓத னம் போக்ஷ்யே இங் கு தனது சுரத்தை 
இழக்கும் . 


325 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


8.1.47 ஜாத்வபூர்வம் 

மற்றொரு சொல்லைத் தொடர்ந்து நிற்காத ஜாது கட்டாயமா க என்ற 
சொல்லோடு வரும் வினைச் சொல் அனுதாத்தமாகாது . ஜாது போக்ஷ்யஸே 
நீ கண்டிப்பாக உண்பாய் ; ஜாது கரிஷ்யாமி நான் கண்டிப்பாகச் செய்வேன் 
ஆனால் கட ம் ஜாது கரிஷ்யஸி நீ கண்டிப்பாக பாய் செய்வாய் 


8.1.48 கிம் வருத்தம் ச சிது த்தரம் 

மற்றொரு சொல்லுக்குப்பின்னமையாத , வேற்றுமையுருபுகளுடன் வரும் ‘கிம் 
( கிம் வ்ருத்தம் ) உக்குப்பின் சித் நின்று அதோடு வரும் வினைச் சொல் 
அனுதாத்தமாகாது . 
கஸ் சித் " போஜயதி !புங்க்தே யாரோ ஒருவர் உணவளிக்கிறான் / 
உண்கிறான் . கேனசித் கரோதி யாரோ ஒருவர் மூலம் செய்கிறான் , 
கஸ்மைசித் த த ாதி யாருக்கோ கொடுக்கிறாள் ஆனால் தே வத த்த : கிம் 
சித் பட தி தேவதத்தன் எதையோ படிக்கிறான் கோ புங்க்தே யார் 
உண்கிறான் 


8.1.49 ஆஹோ உதாஹோ சானந்தரம் 

மற்றொரு சொல் முன்னால் நிற்காத ஆஹோ, உதாஹோ “ அது அப்படியா ? " 
என்ற இடைச் சொற்களோடு ஒரு வினைச் சொல் இடையில் ஒரு சொல்லும் 
நிற்காமல் ( அநந்தரம் ) வரும் போது அவ்வினைச்சொல் உதாத்தமாகாது . 
அஹோ/உதாஹோ புங்க்தே அவன் உண்டுகொண்டிருக்கிறான் ” ஆனால் 
தே வத த்த : அஹோ /உதாஹோ , புங்க்தே தேவதத்தன் உண்கிறானா ? 


8.1.50 ஸே ஷே விபாஷா 

மேலே கூறிய அஹோ, உதாஹோ ஒரு வினைச் சொல்லுடன் (இடையே வேறு 
சொல் நின்ற போதிலும் ) வரும்போது அவ்வினைச் சொல் விருப்பாக 
அனுதாத்தமாகாது . 
அஹோ/உதாஹோ தே வதத்த: பசதி /பசதி : “ தேவதத்தன் சமைக்கிறானா ? 


8.1.51 க தயர்த லோடா ல்ருண் ந சேத்காரகம் ஸர்வான்யத் 

ல்ருட் வினை , இயக்கத்தைச் சுட்டும் தாதுக்களின் வியங்கோள் 
வினையோடு வரும்போது ( க த்யர்தலோடா ) இவ்விரண்டு வினைகளாலும் 
சுட்டப்படும் காரக உறவு ( காரக ) முழுமையாக ( ஸர்வ ) வேறுபடாமல் 
அமையும்போது ( அன்யத் ) ல்ருட் வினை அனுதாத்தமாகாது . 
இங்கு குறிப்பிடப்படும் காரகம் வினைமுதல் செயப்படுபொருள் 
ஆகியவைகளில் உறவைச் சுட்டும் . 
ஆக ச்ச தே வத " த்த க் ராமம் த்ரஷ்யஸி ஏனம் “ தேவதத்தனே , 
கிராமத்துக்கு வா . நீ அதைப் பார்ப்பாய் இங்கு இரண்டு வினைகளில் 
( ஆக ச்ச , த்ரஷ்யஸி ) கர்த்தாவும் ஒன்றே , அதாவது தேவதத்த : அவ்வாறே 
இவைகளில் செயப்படுபொருளும் ஒன்றே . அதாவது க்ராமம் 


முனைவர் கு . மீனாட்சி 


326 


ஆனால் பச தேவதத்த ஒத னம் போக்ஷ்யஸே ஏனம் . அரிசியைச் சமை , 
தேவதத்தனே . நீ அவனுக்கு உணவளிப்பாய் . (இயக்கவினையல்ல ) ஆக ச்சே: 
தே வதத்த க்ராமம் த்ரக்ஷ்யஸி ஏனம் ( லிங் வினை ); ஆக ச்ச தே வத த்த 
க்ராமம் பிதா தே ஓத னம் போக்ஷ்யதே 


8.1.52 லோட் ச 

மேலே கூறப்பட்ட சூழலில் , மற்றொரு லோட் (வியங்கோள் ) வினையுடன் வரும் 
லோட் (உம் ) அனுதாத்தம் ஆகாது . ஆக ச்ச தே வத த்த க்ராமம் பஸ்ய 
“ வா , தேவதத்தனே கிராமத்தைப் பார் ” ஆனால் ஆக ச்சே: தேவத த்த 
க் ராம் பஸ்ய ஏனம் ( லிங் வினையுடன் ) பச தே வத த்த ஓத னம் , புங்க்ஷ்வ 
ஏனம் . 


8.1.53 விபாஷிதம் ஸோபஸர்க மனுத்தமம் 

மேற்கூறப்பட்ட சூழலில் , தன்மையிடப்பெயரல்லாத , ( அனுததமம் 
உபசர்க்கத்துடன் கூடிய ( ஸோபஸர்கம் ) லோட் (வியங்கோள் மற்றொரு 
லோட் டுடன் வரும்போது விருப்பாக ( விபாஷித அனுதாத்தமாகும். ) 
ஆக ச்ச தே வத த்த க்ராமம் ப்ரவிஸ /ப்ரவிஸ வா தேவதத்த 
கிராமத்துக்குள் செல் வினை உதாத்தமானால் உபசர்க்கம் தனது 
சுரத்தையிழக்கும் 


8.1.54 உறந்த ச 

ஒருபசர்க்கத்துடன் கூடிய வியங்கோள் வினையும் உறந்த என்ற 
இடைச்சொல்லுடன் வரும்போது விருப்பாக அனுதாத்தமாகும் . உறந்த 
ப்ரவிஸ / ப்ரவிஸ ஆனால் உறந்த குரு ( உபசர்க்கத்தோடு கூடியதல்ல) ; உறந்த 
ப்ரபுஞ்ஜாவஸை (தன்மையிடப்பெயர் ) 


8.1.55 ஆம : ஏகாந்தரம் ஆமந்த்ரிதம் அனந்திகே 

ஆம் ( வியப்புச் சொல் ) , விளிவேற்றுமைச் சொல் ( ஆமந்த்ரிதம் ) ஆகிய 
இரண்டுக்குமிடையே ஒரேயொரு சொல் நிற்கும்போது ( ஏகாந்தரம் ) ஆனால் 
அதைத் ( அதாவது விளிகோள் வோனை ) தொடர்ந்து வருமிடத்தைத் 
தவிர்த்து ( அனந்திகே ) விளிவேற்றுமைச் சொல் அனுதாத்தமாகாது . 
ஆம் பசஸி தே வத " த்த ( பார்க்க 6.1.198 ; 8.2.34 ) ஓ , சமைக்கிறாயா . 
தேவதத்தனே . ஆனால் ஆம் ப்ரபசஸி தே வத த்த ஒன்றுக்கும் மேற்பட்ட 
சொற்கள் இடையில் நிற்கின்றன. 


8.1.56 யத் திது பரம் சந்த ஸி 

வேத மொழியில் , யத் எது ( Relative ) உறி ஏனென்றால் , து ஆனால் 
ஆகிய இடைச் சொற்களோடு நிற்கும் வினைச் சொல் அனுதாத்தமாகாது . 


1 ) க வாம் கோத்ரம் உத ஸ்ருஜ: யத ங்கிர: ( ருக் 2.23.18 ) ‘ஓ , அங்கிரஸ் , 


327 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


19 


எந்த மாட்டுத் தொழுவத்தில் , விட்டிருக்கிறாயோ 
2 ) இந்த வ : வாம் உஸ ந்தி ( உறி ( ருக் 1.2.4 ) 
3 ) ஆக்யாஸ்யாமி து ஆனால் , நான் சொல்வேன் , பொதுவாக உபசர்க்கம் 
ஒலியழுத்தம் பெறும் ( 8.1.28 ) ஆனால் இங்கு அனு தனது கரத்தை இழக்கும் . 
ஏனென்றால் வினைச் சொல் உதாத்தம் பெறுகிறது . ( 8.1.71 ) 


8.1.57 சனசிதி வ கோத்ராதி தத் தி தாம்ரேடி தேஷ்வக தே : க தி சொற்கள் 

முன்னால் நிற்காத , ( அக தே :), சன , சித் , இவ , கோத்ர முதலியவைகள் . 
தத் தி * தவொட்டு , அல்லது அதன் இரட்டிக்கப்பட்ட சொல் , ஒரு வினைச் 
சொல்லைத் தொடர்ந்து நிற்கும்போது அவ்வினை அனுதாத்தமாகாது . 
1 ) தே வத த்த : பசதி சன “ தேவதத்தன் சமைக்கக்கூட இல்லை ", ( 2 ) 
தே வத த்த : பசதி சித் “ தேவதத்தனும் சமைக்கிறான் ", ( 3 ) தே வத த்த : பசதி 
இவ “ தேவதத்தன் சமைக்கிறான் போல " , ( 4 ) தே வத த்த : பசதி கோத்ரம் 
“ தேவதத்தன் மோசமாகச் சமைக்கிறான் . அல்லது அடிக்கடி சமைக்கிறான் ” . 
( 5 ) தே " வத " த்த : பசதி- கல்பம் பசதி - ரூபம் “ தேவதத்தன் சமைத்து 
முடிக்கவில்லை/ நன்றாகச் சமைக்கிறான் ” ( 6 ) தே வத த்த : பசதி பசதி 
“ தேவதத்தன் சோம்பல் இல்லாமல் சமைக்கிறான் ஆனால் தே வதத்த : 
ப்ரபசதி சன . 
ஸக திரபி திங் ( 8.1.68 ) என்ற சூத்திரத்திலும் , இந்தச் சூத்திரத்திலும் க தி 
என்ற சொல் உபசர்க்கங்களை கதி என்று குறிப்பிடப்படுவதைச் சுட்டும் . 
இது ஒரு வரையறைக்குட்பட்டதைப் பற்றிப் பேசுகிறது . பொதுவாக கதி 
என்று சூ . 1.4.61 இல் விளக்கப்பட்டிருப்பதையல்ல . ஆகையால் ஸுக்லீகரோதி 
சன , யத் காஷ்டம் ஸுக்லீகரோதி , யத் காஷ்டம் க்ருணீகரோதி 
ஆகியவைகளில் , வினை தனது சுரத்தை நீடித்து வைத்துக் கொள்ளும் . 


31 


8.1.58 சாதி ஷு 

கதி எனப்படும் சொற்கள் முன்னால் நிற்காத , ச முதலியவைகள் ( 8.1.24 ) 
தொடர்ந்து வரும் வினைச் சொல் அனுதாத்தம் ஆகாது. 
1 ) தே வத த்த : பசதி காத தி ச 
தேவதத்தன் சமைக்கவும் சாப்பிடவும் செய்கிறான் 
2 ) தே வத த்த : பசதி வாகாத தி வா “ தேவதத்தன் சமைக்கிறான் அல்லது 
சாப்பிடுகிறான் " 
3 ) பசதி அஹ காத தி அஹ 
" கண்டிப்பாகச் சமைக்கிறான் ; சாப்பிடுகிறான் " 
4 ) பசதி ஏவ காத த்யேவ 
" சமைப்பதும் சாப்பிடுவதும் செய்கிறான் " ஆனால் தே வதத்த : ப்ரபசதி / ச / 
வா / அஹ / ஏவ ப்ரகாத தி / ச / வா /அஹ/ ஏவ 


8.1.59 சவா யோகே ப்ரதமா 


முனைவர் கு . மீனாட்சி 


-328 


ச , வா என்ற இடைச் சொற்களுடன் வரும் முதல் வினைச் சொல் (ப்ரத மா ) 
அனுதாத்தமாகாது . 
கர்தபான் ஸ் ச கலபதி வீணாம் ச வாத யதி 
" கழுதைகளையும் ஓட்டுகிறான் வீணையையும் வாசிக்கிறான் " இதைப் 
போன்று வா’வும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது . 


8.1.61 ஹேதி க்ஷியாயாம் 

மரபு வழக்கை மீறி நடத்தல் ( க்ஷிபாயாம் ) என்ற பொருளில் ஹ என்ற இடைச் 
சொல்லுடன் வரும் வினைச் சொல் அனுதாத்தமாகாது . 
ஸ்வயம் ஹ ரதே ன யாதி உபாத்யாயாம் 
பதாதி க மயதி ( 8.2.140 ) “ தான் ரதத்தில் போய்க் கொண்டு , ஆசிரியரை 
நடக்க வைக்கிறான் , ஸ்வயம் ஹோத னம் புங்க்தே உபாத் யாயம் ஸக்தூன் 
பாயயதி . 


8.1.61 அஹேதி விநியோகே ச 

( மேற்கூறிய பொருளையும் ) பல செயல்களையும் ( விநியோகே ) சுட்டும்போது 
அஹ என்ற இடைச் சொல்லுடன் வரும் வினைச்சொல் அனுதாத்தமாகாது . 
த்வம் அஹ க்ராமம் க ச்ச , த்வம் அஹ அரண்யம் க ச்ச “ நீ கிராமத்துக்குப் 
போ ; காட்டுக்குப்போ " க்ஷியாயாம் : ஸ்வயம் அஹ ரதே ன யாதி உபாத்யாய 
பதாதி க மயதி 


8.1.62 சாஹலோபே ஏவேத்யவதாரணம் 

ஒரு வரையறையைச் சுட்டும்போது ( அவதாரணம் ) ச , அஹ ஆகியவைகள் 
கெட்டு அவைகளினிடத்தில் வரும் ஏவ என்ற இடைச் சொல்லைப் 
பயன்படுத்தும்போது , வினைச் சொல் அனுதாத்தமாகாது . 
ச அல்லது அஹ என்ற சொற்கள் பயன்படுத்தாமல் அவைகளின் 
பொருட்களை ஒரு வாக்கியம் சுட்டும்போது அச் சொற்கள் ( லோப ) 
கருதப்படும் . அத்தகைய சூழலில் ச ஒரு கூட்டம் , திரள் , குழு என்ற 
பொருளைச் சுட்டும் , அஹ மட்டும் என்ற பொருளைச் சுட்டும் . கர்த்தா 
ஒருவனேயாகும்போது ச கெடும் . கர்த்தா பலராக அமையும்போது அஹ 
கெடும். 
ச லோப : - தேவத த்த ஏவ க்ராமம் க ச்ச து , தேவத த்த ஏவாரண்யம் 
க ச்ச து க்ராமம் சாரண்யம் சக ச்சது. " தேவதத்தன் கிராமத்துக்கும் 
காட்டுக்கும் போகட்டும் அஹ லோப : - தே வதத்த ஏவ க்ராமம் க ச்சது , 
யக்ஞதே வ ஏவ அரண்யம் . 
க ச்சது க்ராம் கேவலம் அரண்யம் கேவலம் “ தே வதத்தன் கிராமத்துக்கு 
மட்டும் போகட்டும் , யக்ஞ தத்தன் காட்டுக்கு மட்டும் போகட்டும் " 
ஆனால் தே வத த்த : க்வேவ போக்ஷ்யதே , தே வத த்த : க்வேவ வா 
அத்யேஷ்யதே தேவதத்தன் ஒருபோதும் உண்பதில்லை படிப்பதும் இல்லை 


329 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


. 


8.1.63 சாதி லோபே விபாஷா 

ச முதலியவைகள் ( 6.1.24 ) கெடும்போது வினைச் சொல் விருப்பாக 
அனுதாத்தமாகாது . 
ஸுக்லா: வ்ரீஹய : பவந்தி /பவந்தி ஸ்வேதாகா : ஆஜ்யாய து ஹந்தி அரிசி 
வெளுப்பாக இருக்கும் ; அவர்கள் வெண்ணெய்க்காக வெள்ளைப் பசுவைக் 
கறக்கிறார்கள் " வ்ரீஹீபி யஜேதயஜேத , யவைர் யஜேத " அரிசி அல்லது 
பார்லியைக் கொண்டு யாகம் பண்ண வேண்டும் " 


11 


8.1.64 வைவாவேதி சச்சந்த ஸி 

வேதமொழியில் , வை , வாவ ஆகியவைகளுடன் நிற்கும் வினைச் சொல்லும் 
விருப்பாக அனுதாத்தமாகும் . 
அஹர் வை தேவானாமாஸீத் ஆஷீத் , ராத்ரிர் அஸுராணாம் " பகல் 
தேவர்களுக்கு , இரவு அஸுரர்களுக்கு 
அயம் வாவ ஹஸ்த ஆஸீத / ஆஸீத் ந இதர ஆஸீத் இது கையாக இருந்தது , 
மற்றது அல்ல 


8.1.65 ஏகான்யாப்யாம் ஸமர்தரப்யாம் 

வேதமொழியில் ஏக ஒன்று அன்ய மற்றது என்ற சொற்கள் ஒரே பொருளைச் 
சுட்டுமாறு வரும்போது அவைகளுடன் வரும் வினைச்சொல் விருப்பாக 
அனுதாத்தமாகாது . ப்ரஜாம் ஏகா ஜின்வதி / ஜின்வதி , ஊர்ஜம் ஏகா ஒன்று 
சந்ததியை விரைவு படுத்துகிறது , மற்றது பலமடைகிறது ; தயோரன்ய : பிப்பலம் 
ஸ்வாது 3 அத்தி / அத்தி , அநஸ னம் அன்யோ அபி சாகாஸிதி ( ருக் 
1.164.20 ) அவைகளில் ஒன்று இனிப்பான பிப்பல பழத்தைத் தின்றது . 
மற்றது தின்னாமல் கூர்ந்து பார்க்கிறது 


8.1.66 யத் வ்ருத்தான் நித்யம் 

யத் வேற்றுமையுருபுகளுடன் வரும்போது (யத் வ்ருத்தான் ) அதோடு வரும் 
வினைச் சொல் கட்டாயமாக அனுதாத்தமாகாது யோ : / யேன புங்க்தே 
யம்போஜயதி , யஸ்மை ததாதி , யார் உண்கிறானோ/ யாருடன் அல்லது எதை 
உண்கிறானோ /யாருக்கு உணவளிக்கிறானோ /யாருக்கு ஒருவன் 
கொடுக்கிறானோ யத்காமஸ்தே ஜுஹுமஸ் ( ருக் 10.121.10 ) எந்த 
விருப்பத்தோடு உனக்கு பாகம் பண்ணுகிறோமோ, 


வா : 


யதா காம்யே வேதி வக்தவ்யம் 
விருப்பம்போல் என்ற பொருளில் விருப்பாகும். யத்ர க்வசன யஜதே 
தத் தே வயஜன ஏவ யஜதே 


. 


8.1.67 பூஜனாத் பூஜிதம் அனுதாத்தம் காஷ்டாதி ப்ய : 

காஷ்ட முதலிய சொற்கள் இரண்டாவது உறுப்பினராகவும், புகழப்பட்டது 
முதலுறுப்பினராகவும் (பூஜிதம் ) அமையும், புகழ் என்ற பொருளைச் சுட்டும் 


முனைவர் கு . மீனாட்சி 


330 


தொகையில் முதலுறுப்பினர் அனுதாத்தமாகும் . 
காஷ்டாத் யாயக : சிறந்த படிப்பாளி 


வா : 


மலோபஸ் ச 
காஷ்டாதி வகுப்பைச் சேர்ந்த சொற்கள் ம் இல் முடியும் இந்த ம் கெடும் . 


8.1.68 ஸக திரபி திங் 

க தி எனப்படும் சொற்களுடன் வரும் வினை `சிறந்தது என்ற பொருளைச் 
சுட்டும்போது ( மேலே கூறிய பொருளில் காஷ்ட முதலியவைகளுடன் 
நிற்கும்போது ) அனுதாத்தமாகும் யத் காஷ்டம் பசதி / ப்ர பசதி எவ்வளவு 
சமைக்கிறானோ அதைச் சிறப்பாகச் சமைக்கிறான் ; யத் தாருணம் பசதி / 
ப்ரபசதி சோம்பலில்லாமல் சமைக்கிறான் என்று .... 


8.1.69 குத்ஸனே ச ஸுப்யகோத்ராதெ ள 

க தி எனப்படும் சொற்களுடன் வரும் வினைச் சொல் கோத்ர வகுப்பைச் 
சேர்ந்த சொற்களைத் தவிர்த்து மற்ற வேற்றுமைச் சொற்களுக்கு முன் நின்று 
நிந்தித்தல் என்ற பொருளைச் சுட்டும் போது அனுதாத்தமாகும் . பசதி பதி / 
ப்ர பசதி பூதி குறைகூறத்த க்க முறையில் சமைக்கிறான் ஆனால் பசதி / 
ப்ரபசதி ஸோபனம் , கோத்ரம் 


வா : 


க்ரியாகுத்ஸனே இதி வக்தவ்யம் 
செயல் செய்யும் முறை குறை கூறத்தக்கது என்ற பொருளில் இவ்வாறாகும் . 


8.1.70 க திர் க தௌ 

மற்றொரு கதி சொல்லுக்கு முன் நிற்கும் கதி அனுதாத்தம் ஆகும் . 
அப்யுத் த " ரதி ( 28 ) தூக்குகிறான் 
ஸமுதானயதி சேர்க்கிறான் 


8.1.71 திமி சோத ாத்தவதி 

உதாத்த சுரத்தைக் கொண்ட வினைச் சொல்லுடன் நிற்கும் கதி ச் சொல் , 
அனுதாத்தமாகும் . யத் ப்ரபசதி ( 8.1.66 ) அவன் சமைக்கத் 
தொடங்கியிருக்கிறான் என்று ....... 


8.1.72 ஆமந்த்ரிதம் பூர்வமவித் யமானவத் 

முன்னால் நிற்கும் விளிச் சொல் ( ஆமந்த்ரிதம் பூர்வம் ) இல்லாதது போன்று 
( அவித் யமானவத்) கருதப்படும். 
1 ) தே வத " த்த யக்ஞ தத்த , இங்கு முதல் விளிச்சொல் இரண்டாவது விளிச் 
சொல் தனது சுரத்தையிழக்கச் செய்யவில்லை . அது உதாத்தமாகவே 
நிற்கிறது. ( 6.1.198 ) ( 8.1.19 க் கு எதிராக ) 
2 ) தே வத த்த பசஸி ( 8.1.28 இன்படி வினைச்சொல் தனது சுரத்தையிங்கு 


331 


பானினியின் அஷ்டாத்தியாயி 


+ 


இழக்கவில்லை ) 
3 )தே வத த்த தவ ( தே அல்ல ) க்ராம : ஸ்வம் ; தே " வத த்த மம ( மே அல்ல ) 
க் ராம : ஸ்வம் ( 8.1.20-23 தடுக்கப்பட்டிருக்கிறது ) 
4 ) யாவத் தே வதத்த பசஸி ( 8.1.37 ) இடையில் விளிச் சொல் நிற்கும்போதும் 
செயல்படுகிறது ) 
5 ) தே வத த்த ஜாது பசஸி ( 8.1.47 க்குப் புறனடை ) 
6 ) ஆஹோ தே வதத்த பசஸி , உதாஹோ தே வத த்த பசஸி ( 8.1.49 க்குப் 
புறனடை ) 8.150 இல் கூறப்பட்ட விருப்பு செயற்படாது . 


8.1.73 நாமந்த்ரிதே ஸமானாதி கரணே ஸாமான்ய வசனம் 

பொதுவான ஒரு பொருளைச் சுட்டும் முதலில் நிற்கும் விளிச் சொல் 
இரண்டாவதாக நிற்கும் விளிச்சொல் தொடர்பாக இல்லாததாகக் 
கருதப்படமாட்டாது - இரண்டாவது விளிச் சொல் முதல் விளிச் சொல்லின் 
நேரியைபு கொண்டதாக அமையுமானால் அக் னே க்ருஹபதே முதல் 
விளிச்சொல் உள்ளதாகக் கருதப்படுவதால் , இரண்டாவது விளிச்சொல் 
அனுதாத்தமாகிறது . ஆனால் தே வதத்த பண்டித யக்ஞத த்த . இங் கு 
பண்டித என்ற சொல் தேவதத்த என்ற சொல்லுடன் நேரியைபு 
கொண்டதல்ல . 


8.1.74 விபாஷிதம் விஸேஷ வசனே பஹு வசனம் 

ஒரு சிறப்புக்குணத்தைச் சுட்டும் போது ( விஸேஷ வசனே ) முதலில் நிற்கும் 
விளிச் சொல் பன்மையிலமைந்து , இரண்டாவது விளிச் சொல் அதனுடன் 
நேரியைபு கொண்டதாக அமையும்போது முதல் விளிச்சொல் விருப்பாக 
இல்லாததாகக் கருதப்படும் . சூ . 73 முதல் விளிச்சொல்லை உள்ளதாகக் 
கருதுவதைக் கட்டாயமாக விதிக்கிறது . இச்சூத்திரம் அதை விருப்பாக 
ஆக்குகிறது . 
தே வா : ஸரண்யா: அல்லது தே வா : ஸரண்யா : அடைக்கலமளிக்கும் 
தேவர்களே !: ப்ராஹ்மணா: வையாகரணா : / வையாகரணா: இலக்கண 
ஆசிரியர்களான பிராம்மணர்களே ! " 


8.2.1 


பூர்வத்ராஸித்தம் 
இச்சூத்திரத்திலிருந்து தொடங்கி, இந்த அத்தியாயத்தினிறுதி வரையில் 
கூறப்பட்டிருக்கும் விதிகள் அவைகளுக்கு முன்னால் விதிக்கப்பட்டிருக்கும் 
விதிகளைப் பொறுத்த வரையில் செயலற்றவையாகக் கருதப்படும் . 
இது ஒரு அதிகார சூத்திரம் . இது இந்த அத்தியாயத்தின் முடிவுவரை 
தொடரும் . இதிலிருந்து விளக்கப்பட்ட விதிகள் , அவைகளுக்கு முன்னால் 
காணப்படும் விதிகளைப் பொறுத்தவரையில் செயலற்றதாகும் . 
இதைப்போன்று இதற்கு முன்னால் , காணப்படும் 7 அத்தியாயங்களிலும் . 
8 ஆம் அத்தியாயத்தின் முதல் பாதத்திலும் காணப்படும் விதிகளைப் 
பொறுத்தவரையில் , கடைசி மூன்று பாதங்களின் விதிகள் 


22 


முனைவர் கு . மீனாட்சி 


332 


செயலற்றவையாகக் கருதப்படும். அஸித்த என்ற சொல் பயனற்றது என்று 
பொருட்படும் . அதாவது பயனுள்ள விதியைப் போன்று செயற்படாது 
( அஸித்தவத் பவதி , ஸித்த கார்யே நபிவதி ). ஆதேஸ விதி (பதிலி ) 
செயற்படுவதைத் தடுத்து நிறுத்தி பொது விதி (உத்ஸர்க ) செயற்படும் . என்று 
நிறுவ , இந்த அஸித்த விதி ( செயலற்றது ) அமைக்கப்பட்டுள்ளது . காட்டாக 
அஸ்மை உத்தர = அஸ்மாய் உத்த * ர ( 6.1.78 ) = அஸ்மா 8 உத்தர (8.3.19 ) : 
அஸ்மா உத்தர. 6.1.87 இல் கூறப்பட்டிருக்கும் புணர்ச்சி 
விதி ( குண எழுத்து பதிலியாதல் அதாவது ஆ உ ஓ ) இங்கு செயற்படாது . 
ஏனென்றால் , 8.3.19 இன்படி ஏற்படும் ய் , கெடுதல் நடைபெற்றதாகவே 
கருதப்படமாட்டாது . ஆகையால் 6.1.87 இல் கூறிய புணர்ச்சி விதியை இங்கு 
செயற்படுத்த இயலாது . இதைப்போல் வா அத்ர த் வா ஆனய , அஸா 
ஆதித்ய: என்ற தொடர்களிலும் 6.1.87 ; 6.1.101 செயற்படாக 


பாக . 


8.2.2 


நலோப : ஸுப் ஸ்வர ஸம்க் ஞாதுக் விதிஷு க்ருதி 
1 ) ஸூப் ( வேற்றுமையுருபுகள் ) ( 2 ) சுரம் ( 3) ஸம்க்ஞோ ( கலைச் சொற்கள் ) 
( 4 ) க்ருத் ஒட்டுக்கு முன்னால் இணைக்கப்படும் துக் ஆகியவைகள் 
தொடர்பாகக் காணப்படும் விதிகளைச் செயற்படுத்தும்போது ந் கெடுதல் 
( 8.2.7 ) நடைபெற்றதாகக் கருதப்படமாட்டாது . 
1. ஸுப் விதி - ராஜன் + பி*ஸ் + ராஜ 8 = பி ஸ் (1.4.17 ; 8.2.7 ) ராஜபி ஸ். சூ . 
7.1.9 , அ வீற்றுச் சொல்லுக்குப்பின் வரும் பி ஸ் உக்கு ஜஸ் பதிலியாகும் 
என்று விதிக்கிறது . மேற்கூறிய எடுத்துக்காட்டில் காணப்படும் ந் கெடுதல் , 
அதாவது 8.2.7 , இல் விதிக்கப்பட்டது , 7.1.9 ஐப் பொறுத்தவரையில் 
நடைபெற்றதாகக் கருதப்படமாட்டாது . இதைப்போல் ராஜன் + ப்யாம் : ராஜ 
+ ப்யாம் - ராஜப் யாம் 7.3.102 செயற்படாது . ராஜன் + n = ராஜா + n = 
ராஜஸு 7.3.103 செயற்படாது . 
2. ஸ்வரவிதி- ராஜன் + மதுப் + நீப் = ராஜச - வதீ இங்கு ந் கெ டுதல் 
அஸித்தம் ஆவதால் 6.1.220 செயற்படாது . ஆகவே ராஜவதீ என்று 
முதலசையில் உதாத்தம் பெறும் . ராஜவதீ அல்ல . 
3. ஸம்க் ஞாவிதி - பஞ்ச ப்ராஹ்மண்ய : பஞ்சன் + ஜஸ் = பஞ்சன் + 0 
( 7.1.22 ) = பஞ்ச 9 ( 7 ) . பஞ்ச 8 என்ற சொல்லோடு டாப் (பெண்பாலொட்டு ) 
( 4.1.4 ) இணைக்க இயலாது ஏனென்றால் பஞ்சம் என்பது ஷஷ் ( 1.1.24; 4.110 ) 
எனப்படும் சில எண்ணுப் பெயர்களைச் சுட்டும் ஸம்க் ஞா வாகும் . 
4. துக் விதி - வ்ருத்ரம் ஹதவான் - வ்ருத்ர + 9 + ஹன் + க்விப் ( 3.2.87 ) 
+ ப்யாம் = வ்ருத்ர - ஹன் + ப்யாம் = வ்ருத்ரஹ + ப்யாம் ( 7 ). இங்கு ந் 
மறைதல் நடைபெறாத ஒன்றாகக் கருதப்படுவதால் 6.1.71இல் விதிக்கப்பட்ட 
துக் ஆகமம் வராது . 
சூ . 8.2.7 இல் விதிக்கப்பட்ட ந் கெடுதல் சூ . 8.21இன்படி , அஸித்தம் ஆகும் . 
நான்கு சூழல்களை இச்சூத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறப டியால் , இது ஒரு 
நியமவிதி என்று புலப்படும் . 
அதாவது இந்த நான்கு இடங்களில் மட்டுந்தான் ந் கெடுதல் செயலற்றது 


333 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஆகும் . வேறு இடங்களிலல்ல . ஆகையால் ராஜீயதே என்ற சொல்லில் 
அவ்வாறல்ல. ராஜன் + க்யச் + ஸப் + திப் ( 3.1.8 ) = ராஜச - ய- அ- தி ( 1.4.15 ; 
8.2.7 ) = ராஜீ - ய- அதி ( 7.4.33 ) ராஜீயதி ( 6.1.97 ) அவ்வாறே ராஜன் + க்யன் + 
ஸப் + தே ( 3.1.11 ) : ராஜ 8 + ய - அ - தே ( 1.4.15 ; 8.2.7 ) = ராஜாயதே ( 7.4.85 ); 
ராஜன் + ஙஸ் , அஸ் வ + ஸு = ராஜன் + 8 + அஸ் வ + n {2.4.71) = ராஜ + 
அஸ் வ + m ( 7 ) ராஜாஸ் வ : ( 6.1.101 ) என்ற சொற்களிலும் , முறையே 7.4.85 , 
6.1.101 ஆகிய சூத்திரங்கள் செயற்படுவதில் தடையில்லை . 


8.2.3 


ந மு நே 
நா ( டா என்ற 3ஆம் வேற்றுமையொருமையுருபுக்குப் பதிலி ) வைப் பொறுத்த 
வரையில் , அத ஸ் அது இன் த ஸ் உக்குப் பதிலியாக மு வருவது 
செயலற்றதாகக் கருதப்படமாட்டாது . அத ஸ் + டா = அத அ + ஆ ( 7.2.102 ) = 
அத + ஆ (6.1.97 ) = அமு + ஆ ( 80) = அமுனா . 


வா: 


ஏகாதே ஸ ஸ்வரோ அந்தரங்க . ஸித் த வக்தவ்ய : அந்தரங்கம் 
ஆன ஏகாதேஸ சுரம் , செயற்பட்டதாகக் கருதப்படும் . 
இவ்வார்த்திகம் , ஏ , ஐ, ஓ என்பவைகளின் பதிலியாக வரும் . ( 1 ) அய் , ( 2 ) 
ஆய் ( 3 ) ஆவ் இன் சுரம் ( 4 ) ஏகாதேஸ பதிலிகளின் சுரம் ( 5 ) ஸத்ரு 
ஒட்டிணைத்தாகபட்ட சொற்களின் சுரம் ( 6 ) ஒரு சொல்லின் ஒரேயொரு 
அசையைத் தவிர மற்ற எல்லாவசைகளும் அனுதாத்தம் பெறும் என்று 
விதிக்கும் சூ . 6.1.158 ( 7 ) ஒரு சொல்லின் எல்லாவசைகளும் அனுதாத்தம் 
பெறும் என்று விதிக்கும் சூத்திரம் 8.1.27 ஆகியவைகளை 
ஒழுங்குபடுத்துவதற்காக இவ்வார்த்திகம் அமைக்கப்பட்டிருக்கிறது . 
1. அய் - வ்ருக்ஷ + B ( அனுதாத்த 3.1.3 ) = வ்ருக்ஷே ( ஏ , 8.2.5 ) இன்படி 
உதாத்தமாகும் ) வ்ருக்ஷே + இத ம் = வ்ருக்ஷய் + இத " ம் = வ்ருக்ஷ இத ம் . 
ஏகாதே ஸ மான ஏ உதாத்தம் பெறுவதை நடைபெற்றதாகக் கருத 
வேண்டும் . அதனால் ஏ யின் பதிலியாக வரும் அய் யும் உதாத்த சுரம் பெற 
இயலும் ; ( 2 ) ஆய் - குமார்யா இத ம் . இங்கேயும் ஆ உதாத்தசுரம் 
கொண்டதாகும் . குமாரீ + ஙே = குமாரி + ஆ + ஏ ( 7.3.112 ) குமார்ய + ஆ + ய 
= குமார்ய + ஆ + ஏ (6.1174 ) = குமார்ய + ஐ ( 6.2.90 ) = குமார்யை ( 8.2.5 ), ஐ 
ஊதாத்தமாவதால் அதன் பதிலியான ஆய் யும் உதாத்தம் ஆகும் ( 3 ) ஆய் 

வ்ருக்ஷாவித ம் ( வ்ருக்ஷ + ஔ ( அனுதாத்தம் ) = வ்ருக்ஷெள ( 8.2.5 ) , 
வ்ருக்ஷெள + இதம் ) (4 ) ஏகாதே ஸ சுரம் - காங்கே அநூபே காங்க + இ 
= காங்கே , க ங்க + அண் = காங்க ஏகாதே ஸமான ஏ உதாத்த சுரம் 
கொண்டது ( 8.2.5 ) . அனூப் என்ற தொகை ப்ராதி ஸமாஸம் . ( ஆபோ 
அனுக 3 தம் ) 6.2.2 . அவ்யயம் தனது உதாத்த சுரத்தை நீடித்து நிற்க வைக்கும் 
என்று விதிக்கிறது . ஆயினும் 6.2.189 , இத்தொகையிறுதியசையில் உதாத்தம் 
பெறும் என்று விதிக்கிறது . காரங்கே என்ற சொல்லினிறுதியசையின் 
உதாத்தம் ஸித்தம் ஆகும் . அதாவது அது நிற்கும் . அதனால் ஏ + அ என்பதில் , 
ஏகாதேஸ மான ஏ உதாத்தம் கொண்டதாகும் ( பூர்வ ரூப ஏகாதேஸம் 


முனைவர் கு . மீனாட்சி 


3341 


6.1.109 ) அல்லது 8.2.6 இன்படி ஸ்வரிதமாகும் . ( 5 ) ஸ த்ருஸ் வர - துத தீ ( துத் 
+ m + ஸத்ரு ) ஸ உதாத்தம் ஸத்ரு அனுதாத்தம் . சூ . 6.1.133 
பயன்படுத்துவதற்காக ஏகாதேஸ உதாத்தம் செயற்பாடுடையது என்று 
கருதவேண்டும் . இச்சூத்திரம் பெண்பாலொட்டு , சில வேற்றுமையுருபுகள் 
ஆகியவைகளைப் பற்றிப் பேசுகிறது . 
துத த் + ஈ = துத தீ , துத த் + எ = துத தே 
ஸ த்ரு ஒட்டின் கரம் தொடர்பாக ஏகாதேஸ சுரம் செயற்பாடுடையதாகக் 
கருதப்பட வேண்டுமென்ற கூற்றை ஸ துரனுமோ .... ( 6.1.173 ) என்ற விதி 
குறிப்பாகத் தெரிவிக்கிறது . (க் ஞாபகம் ) . ஏனென்றால் அனுதாத்த சுரம் 
பெற்ற நும் ஐ யிறுதியில் கொண்டதான ஸ த்ரு ஒட்டு ஏகாதேஸ சுரம் 
பெறாமல் வராது . (6 ) ஏகானனு தாத்த சுரம் - துத’ந்தி துத் + + + அந்தி 
( 6.1.186 ) . இங்கு ஏகாதேஸ அ உதாத்தமாகும் ( 8.2.5 ) . மீதியுள்ள 
எல்லாவசைகளும் அனுதாத்த சுரம் பெறும் என்று விதிக்கும் சூ . 6.1158 ஐப் 
பயன்படுத்துவதற்காக ஏகாதேஸ அ உதாத்த கரம் கொண்டது என்பதை 
செயல் வலிமையுற்றதாகக் ( ஸித்த ) கருதப்படவேண்டும் . துத ந்தி ( 7 ) 
ஸர்வானுனுதாத்த சுரம் - ப்ராஹ்மணாஸ் துத ந்தி . சூ . 8.1.28 வினைச் 
சொல்லல்லாத ஒரு சொல்லுக்குப்பின் வரும் வினைச் சொல் . 
எல்லாவசைகளிலும் அனுதாத்தகரம் பெறும் என்று விதிக்கிறது . ‘துதந்தி 
என்ற வினையின் ஏகாதேஸ சுரம் , செயற்பாடுள்ளது என்று கருதப்படும் . 


வா : ஸம்யோகாந்தஸ்ய லோபோ ரோ ருத்வே ஸித்தோ வக்தவ்ய : 
ஒரு சொல்லினிறுதியில் நிற்கும் கூட்டு மெய்களினிறுதி மெய் கெடும் என்று 
விதிக்கும் சூ . 8.2.23, ரு , வாக மாறுவதற்காக ஸித்தமானதாகக் 
கருதப்படும் . 
ஹரிவா மேதி னம் த்வா என்ற வாக்கியத்தின் ஹரிவ என்ற சொல் ஹரி 
என்ற சொல்லுடன் மதுப் ஒட்டிணைக்கப்பட்டு ஆக்கப்பட்டது. ஹரி + மத் = 
ஹரி + வத் ( 8.215 ) + ஸு = (விளிவேற்றுமையொருமை ) ஹரிவந்த் + ஸு : 
ஹரிவந் + n = ஹரிவர் ( 8.3.1) + ஈ ஹரிஷ ( 6.1114 ) + m = கூட்டு 
மெய்யினிறுதிமெய் கெடுதல் நிகழ்ந்ததாகக் கருதப்பட்டால் , 
ஹரிவர் இனிறுதி ர் க்கு உ பதிலியாக வரும் . அவ்வாறு கருதாவிட்டால் 
( அதாவது ஸித்தமாக ) ஹஸ் பிரத்தியாஹாரத்து எழுத்து ர் க்குப்பின் 
தொடர்ந்து வருவதாகக் கருதப்படமாட்டாது . மறைந்த மெய்யெழுத்து 
அதற்குப் பின் வருவதாகக் கருதப்படும் . 


வா : ஸிச் லோப ஏகாதே ஸே ஸித் தோ வக்தவ்ய 
ஏகாதேஸம் செயற்படும்போது ஸிச் கெடுதல் ஸித்தம் அதாவது 
நடந்ததாகக் கருதப்படும் . அலாவித் அபாவீத் . அவாவ் + இ + ஸீத் = அலாவ் 
+ இ +0 + ஈத் - அலாவீத் இங்கு 8.2.28 இன்படி எச் கெடும் . 


நிஷ்டாதே ஸ ஷத்வ ஸ்வர ப்ரத்யய விதீட் விதி ஷஸித் தோ 


335 


பாணினியின் அஷ்.மத்தியாயி 


வக்தவ்ய: 
நிஷ்டா ஒட்டுக்கள் பதிலியாக வருவது நிகழ்ந்தாக கீழ்க்கண்ட விதிகள் 
செயற்படுவதற்காகக் கருதப்படவேண்டும் . ( 1 ) ஸ் உக்கு ஷ் பதிலியாதல் 
( 2 ) சுரம் ( 3 ) ஒட்டுக்கள் பற்றிய விதிகள் ( 4 ) இட் ஆகமமாதல் ( 1 ) வ்ருக்ண : 
= வ்ரஸ்ச் + த = வ்ருஸ் ச் + க (6.1.16 ) = வ்ரஸ ச் + ந ( 8.2.45 ) = வ்ருச் + ந 
( 8.2.29 ) = வ்ருக் + ந ( 8.2.30 ) = வ்ருக்ண : ( 8.4.1 ) இதில் நிஷ்டாதேஸ 
நிகழ்ந்ததாகக் கருதப்படுவதால் இத்தாதுவினிறுதியெழுத்து ஷ வாக 
மாறவில்லை . இது ஸித்தம் என்று கருதப்படாவிட்டால் 8.2.36 இன்படி 
அவ்வாறு மாறியிருக்கும் . ஏனென்றால் ந ஒரு த வாக அதாவது ஜூல் 
எழுத்தாகக் கருதப்பட்டிருக்கும் மீதியுள்ள சுரம் , ஒட்டு , இட் ஆகமம் 
ஆகியவைகளுக்குக் காட்டாக க்ஷ என்ற சொல் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 
க்ஷிப் + இட் + த = ru + இ + த = க்ஷிப் + 6 + 8 « = ru . இங்கு இத் 
கெடுதல் நிபாதனம் இத் கெடுதல் , எஸித்தம் எனக் கருதப்படும் . ஆகவே 
ஜீப என்ற சொல் ஈரசைச் சொல்லாக கரத்தைக் குறிப்பதற்காகக் 
கருதப்படும் (6.1.205 ) இத் கெடுதல் அஸித்தம் என்று எடுத்துக் 
கொண்டால் இது மூன்றசைச் சொல்லாகக் கருதப்படும் . சுரம் பற்றிய 
மேற்கூறிய விதி இங்கு செயற்படாது . 
ru + ஷ்டன் = r பி க ( 4.4.7 ) இது ஈரசைச் சொல்லாகக் 
கருதப்படுவதால்தான் ஷ்டன் ஒட்டிணைக்க முடியும் ஆகையால் சூ . 
4.4.7 யைப் பொறுத்தவரையில் இத் கெடுதல் ஸித்த மெனக் கருதப்படும் . 


வா : ப்லுத விகார ஸ்துக் விதௌ சே ஸித்தோ வக்தவ்ய : 
ச " என்ற எழுத்துக்கு முன் வரும் இட் ஆகமத்துக்காக ஒரு உயிரின் ப்லுத 
மாற்றம் நிகழ்ந்ததாகக் கருதப்படும் . 
அக் னே - அக் னா இ , படோ 

அக் னா இ , படோ - படா ( 8.2.107 ) இங்கு இ , உ ப்லுத 
மாற்றமடைந்தவை அக்னா இச்சத்தரம் , படா உச் - சத்ரம் இவ்வாறு அதை 
ஸித்தமாகக் கருதப்படாவிட்டால் ( 8.2.107 ), துக் ஆகமம் கட்டாயமாக 
வராது . ( 6.173) ஆனால் 61.76 இன்படி விருப்பாக வரும் . 


வா : 


ஸ் சுத்வம் துடி ஸித்தம் வக்தவ்யம் 
து ட் டுக்கு முன் ( 8.3.29 ) ஸ் , அண்ணவொலிகள் மாற்றம் நடந்ததாகக் 
கருதப்படவேண்டும் . ஸ் சுதிர் கரணே ( 141 ) என்ற தாது ஸ வை முதலில் 
கொண்டதாகக் கருதப்படுகிறது . அது ச தொடர்வதால் ஸ் ஆக 
மாற்றப்படுகிறது . ( 8.4.40 ) இது அஸித்தமாகக் கருதப்படாததால் 
அட்ஸ்ச்யோததி, ரட்ஸ்ச்யோததி என்ப வைகளில் துட் ஆகமம் ஆகும் 
( 8.2.29 ) 


வா : அபியாஸ ஜஸ் த்வ சர்த்வே ஏத்வதுகோ ஸித்தே வக்தவ்ய : 
ஏ மாற்றம் . துக் ஆகமம் ஆகியவைகள் செயற்படுவதற்காக (6.4.120 ) 
இரட்டித்தலில் ஜஸ் , சர் பதிலிகளாவது ஸித்தமாகக் கருதப்படுவேண்டும் . 


முனைவர் கு . மீனாட்சி 


336 


பீபிணது :, பபினூ : இங்கு ஜஸ் பதிலியாவதால் , ப ப ஆகிறது . இது 
ஸித்தமெனக் கருதப்படுவதால்பேணது : பேணு: என்ற தவறான 
வடிவமாக்கப்படுவதைத் தவிர்க்க முடியும் . சிச்சித்ஸதி , ( சித் ) , உசிச்சிஷதி 
( உச்ச ) சர் பதிலியாவது நிகழ்ந்ததாகக் கருதப்படுவதால்தான் இந்த வடிவம் 
கிடைக்கும் 


வா : 


பரஸ 


த் விவசனே வர்ணத்வம் ஸித் த * ம் வக்தவ்யம் 
இரட்டித்தலுக்காக , தொடர்ந்து வரும் எழுத்தின் ஒரு படித்தான எழுத்து 
பதிலியாவது ஸித்தமெனக் கருதப்பட வேண்டும் . 
ஸய்ய்ந்தா, ஸவ்வ்த்ஸர :, ஸல்ல்லோகம் , யல்லலோகம் இவைகளில் ஸம் இன் 
ம் அனுஸ்வராமாக மாறும் ( 8.3.23 ) அதன் பிறகு அனுஸ்வாரம் , அதைத் 
தொடர்ந்து நிற்கும் எழுத்துக்கு ஒருபடித்தான எழுத்தாக மாறும் . ( 8.4.38 ) . 
இந்த பரஸவர்ணம் அஸித்தமாகக் கருதப்பட்டால் 8.4.47 விதித்தபடி 
இரட்டித்தல் நடைபெறாது . 


வா : 


பதாதி காரஸ் சேல்லத்வ க த்வட த்வ நத்வ ருத்வ ஷத்வ 
ணதவானுநாஸிக சத்வானி ஸித்தானி வக்தவ்யானி 
கீழ்க்கண்ட மாற்றங்களைக் குறிப்பிடும் விதிகளில் பத என்ற சொல் 
அதிகார மாகுமானால் , இவைகளால் விதிக்கப்படும் மாற்றங்கள் இரட்டித்தல் 
ஆவதற்காக ஸித்தமெனக் கருதப்படும். 
1 ) ஸத்வ - ல வாதல் ( 8.2.21 ) ( 2 ) L த்வ - ட வாதல் ( 8.2.31 ), ( 3 ) கத்வ - 
க வாதல் ( 8.2.33 ), ( 4 ) நத்வ ந வாதல் ( 8.2.56 ), ( 5 ) ருத்வ - ரு வாதல் 
(8.2.75 ), ( 6 ) ஷத்வ - ஷ வாதல் ( 8.3.85 ) ( 7 ) ணத்வ - ண வாதல் ( 8.4.11 ) , ( 8 ) 
அதுநாஸிகமாற்றம் ( 8.4.45 ) , ( 9 ) சத்வ - ச வாதல் ( 8.4.63 ) 


1. க லோ க ல :, க ரோ க " ர : ( 2 ) த்ரோ - க் தா த் ரோக் தா ( 3 ) த்ரோடா 
த்ரோடா (4 ) நுன்ன ; நுன்ன . ( 5 ) அபினோ அபின : ( 6) மாதுஷ்ஷ்வஸா , 
மாது : ஸ்வஸா ( 7 ) மாஷவாபாணி , மாஷவாபாணி ( 8 ) வாங்நயனம் , 
வாக் நயனம் , ( 9 ) வாக் சனம், வாக்ஸயனம் 


இங்கு கூறப்பட்ட லத்வ முதலிய மாற்றங்கள் விருப்பானவைகளானதால் 
இம்மாற்றங்களை அஸித்தமாகக் கருதினால் , க் ரோக ல :, கலோகர: என்ற 
தவறான வடிவங்களும் பெற வாய்ப்பு உண்டாகும் . 


8.2.4 


. 


உதாத்தஸ்வரிதயோர் யண : ஸ்வரிதோ அனுதாத்தஸ்ய 
உதாத்த அல்லது ஸ்வரித சுரம் பெற்ற உயிரெழுத்துக்களுக்குப் பதிலியாகிய 
யண் பிரத்தியாஹாரத்து எழுத்துக்களைத் தொடர்ந்து நிற்கும் அனுதாத்த 
சுரம் பெற்ற உயிருக்கு ஸ்வரித சுரம் பதிலியாக வரும் . 
உதாத்த யண் - குமாரி + ஔ = குமார்யௌ . இதில் உக்குப்பின் நிற்கும் 
ஔ ஸ்வரிதமாகிறது . ஸ்வரித யண் - க " லபூ + இ = கலப்னி ‘ வ் என்ற 


337 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


அரையுயிர் , உதாத்த ஊ க்குப் பதிலியாகிறது . இதற்குப்பின் வரும் அனுதாத்த 
இ ஸ்வரிதம் பெறும் . கலப்வி + ஆ ஸா = க லப்வ்ய் + ஆஸா இங்கு 
காணப்படும் ய் ஸ்வரிதம் பெறும் . இதற்குப்பின் நிற்கும் அனுதாத்த ஆ 
ஸ்வரித சுரம் பெறும் . க " லப்வ்யாஸா . 


8.2.5 ஏகாதே ஸ உதாத்தேனோத்த : 

உதாத்த கரம் கொண்ட உயிரெழுத்துடன் , அனுதாத்த சுரம் கொண்ட 
உயிரெழுத்து இணைக்கும்போது அவைகளிரண்டுக்கும் ஒரேயொரு 
பதிலியாக ( ஏகாதே ஸம் ) உதாத்த சுரம் பெற்ற உயிர் வரும் . அக் m + ஔ = 
அக் னீ (6.1.102 ) வ்ருக்ஷ + ஐ : = வ்ருக்ஷை ; 


8.2.6 ஸ்வரிதோ வா அனுதாத்தே பதர்தெ ள 

நிற்குஞ் சொல்லினீறு உதாத்தகரம் கொண்டவுயிராகவும் வருஞ் சொல்லின் 
முதலில் அனுதாத்தசுரம் கொண்ட உயிராகவும் அமையும்போது 
அவைகளிரண்டுக்கும் பதிலியாக ( ஒரேயொரு ) ஸ்வரித சுரம் கொண்ட உயிர் 
விருப்பாக வரும் . 
ஸு + உத்தீத : இங்கு ஸு வின் உதாத்த உ , உத்தித வின் அனுதாத்த 
உ வுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது . ஆக்கப்பட்ட சொல்லான எத்தித: 
விருப்பாக ஸ்வரிதம் பெறும் . அதாவது ஸித்தித : அல்லது ஸத்தி த . இதன் 
முதலுயிர் உதாத்தமாகவோ , ஸ்வரிதமாகவோ ஆகும் . 


8.2.7 - தலோப : ப்ராதிபதி காந்தஸ்ய 

ஒரு பெயரடிச் சொல் , ( ஒருபதமாகவும் செயற்படும்போது ) லினீறாக 
(ப்ராதிபதி கஸ்ய ) நிற்கும் ந் கெடும் . 
1.4.17 இன்படி ஒரு பிராதிபதிகம் பதமாகவுமாகும் . 
ராஜன் + n = ராஜன் + 8 (6.1.68 ) = ராஜா 8 ( 1.4.17 ) ராஜா, இதைப் போன்று 
ராஜன் + ப் யாம் - ராஜப்யாம் , ராஜபி , ராஜதா , ராஜதா , ராஜதம : 


வா: 


அஹ்னோ நலோப ப்ரதிஷேதோ வக்தவ்ய : 
அஹன் பகல் என்ற சொல்லினிறுதி ந் கெடுவதற்குத் தடைகூற வேண்டும். 
அஹ: (அஹன் + ஸு : அஹன் + 9 (7.1.23 ) = அஹர் ( 8.2.69 ) = அஹ: 8.2.68 
69 இல் விதிக்கப்பட்டிருக்கும் அஹன் இன் ந் உக்கு ர் பதிலியாவது , 
இச்சூத்திரத்தைப் பொறுத்தவரையில் அஸித்தமாகும் . ஆகவே , 
இவ்வார்த்திகம் தேவையாகிறது . 


8.2.8 


ந B ஸம்பு த் த யோ : 
ந் ஈற்றுப் பெயரடிச் சொல் , ( பதமாகவும் பயன்படுத்தப்படும் போது ), B என்ற 
வேற்றுமையுருபு ( 7ஆம் வேற்றுமையொருமை ) , 
ஸம்பு த்தி * ( 8 ஆம் வேற்றுமையொருமை M ) ஆகியவைகளுக்கு முன்னால் 
நிற்கும்போது அந்த ந் கெடும் . 


முனைவர் கு . மீனாட்சி 


338 


வ்யோமன் + B = வ்யோமன் + லுக் ( 7.1.39 ) = பரமே வ்யோமன் ( ருக் 1.62.7 ); 
ராஜன் + ஸு = ராஜன் + 8 ( 6.1.68 ) = ராஜன் , ஓ அரசனே 


8.2.9 


மாது பதாயாஸ் ச மதோர்வோ அயவாதி ப்ய : 
ம் அல்லது அத் ( அ ) தை ஈற்றயலாகவோ அல்லது இறுதியெழுத்தாகவோ 
கொண்ட பெயரடிச் சொற்களில் பின்னால் மதுப் ஒட்டிணைக்கும்போது 
அவ்வொட்டின் முதலெழுத்தான ம் உக்கு வ் பதிலியாக வரும் . ஆனால் 
யவ முதலிய சொற்களோடு மதுப் இணைக்கும்போது அவ்வாறாகாது . 
1 ) கிம் + மதுப் = கிம்வத் ( 2 ) காம + மதுப் = காமவத் ( 3 ) வ்ருக்ஷ + மதுப் = 
வ்ருக்ஷவத் ( 4 ) பயஸ் + மதுப் = பயஸ்வத் ஆனால் யவ மத் , ஊர்மிமத் 


8.2.10 ஜூய : 

ஜுய் பிரத்தியாஹாரத்தின் ஓரெழுத்தில் முடியுஞ் சொற்களுக்குப் பின் மதுப் 
ஒட்டிணைக்கும்போது அவ்வொட்டின் முதலெழுத்துக்குப் பதிலியாக வ் 
வரும் . 
மருத் + மதுப் = மருத்வத் 
அக் விசித் வான் க்ராம :, வித் யுத் வான் பீலாஹக : 


8.2.11 ஸம்க் ஞாயாம் 

ஒரு பெயரடிச் சொல்லுக்குப்பின் மதுப் ஒட்டிணைக்கப்பட்டுத் தருவிக்கப்பட்ட 
சொல் ஒரு பெயராகும்போது ‘ மதுப்பின் ம் உக்கு வ் பதிலியாக வரும் . 
அஹி + மதுப் + நீப் = அறீவதீ , கபீவதி , ருஷீவதீ , நதியின் பெயர்கள் 


8.2.12 ஆஸந் தீ வத்ஷ்டீ வத் சக்ரீவத்கஜீவத் ருமண்வச் சர்மண் வதி . 

ஆஸந்தீ வத் ஒரு கிராமத்தின் பெயர் அஷ் டீவத் சக்ரீவத் 
சக்கரத்தைக் கொண்ட , கஜீவத் ஒரு முனிவரின் பெயர் , ருமண்வத் ஒரு 
மலையின் பெயர் , சர்மண்வத் ஒரு நதியின் பெயர் ஆகியவைகள் விதிக்குப் 
புறம்பாக மதுப் ஒட்டின் ம் உக்கு வ் இணைக்கப்பட்டு ஆக்கிய சொற்கள் . 
முந்திய சூத்திரத்தினால் ம் உக்கு வ் பதிலியாக வரமுடியும் . இங்கு பெயரடிச் 
சொற்கள் விதிப்படியல்ல. 
1. ஆஸந்தீவத் ( ஆஸனவத் ) ( 2 ) அஷ்டீவத் (-அஸ்தீ வத் ), ( 3 )சக்ரீவத் 
( = சக்ரவத் ) ( 4 ) கணிவத் ( கஷ்யாவத் ) ( 5 ) ருமண்வத் ( லவணவத் ) ( 6 ) 
சர்மண்வத் ( சர்மவத் ) 


8.2.13 உத ன்வானுத த ள ச 

கடல் ( உத தி ) என்ற பொருளைச் சுட்டும் உத ன்வான் உம் ஒரு நிபாதனம் . 
உத க ( தண்ணீர் ) என்ற சொல்லுக்குப்பின் மதுப் இணைக்கப்பட்டு 
உத ன்வான் என்ற சொல் விதிக்குப் புறம்பாக ஆக்கப்பட்டது . 


339 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


உத க த்துக்குப் பதிலியாகக் காணப்படும் உத ன் இன் ன் கெடாதது 
நிபாதனம் . 


8.2.14 ராஜன்வான் ஸௌராஜ்யே 

நல்ல அரசாங்கம் (ஸௌராஜ்யே) என்ற பொருளைச் சுட்டும்போது 
ராஜன்வான் என்ற சொல் நிபாதனம் . இங்கு ராஜன் இனினிறுதி ன் 
கெடாதது விதிக்குப் புறம்பானது . ( பார்க்க 8.2.7 ) ராஜன் வதீ ப்ருதி 3 வீ . 


8.2.15 சந்த ஸீர : 

இ அல்லது ஈ அல்லது ர் ஈற்றுச் சொற்களுக்குப்பின் மதுப் 
ஒட்டிணைக்கும்போது , வேதமொழியில் அதன் ம் உக்கு வ் பதிலியாக வரும் . 
1. இ - த்ரிவதீ யாஜ்யானுவாக்யா பவதி , அதி பதிவதீ ஜுஹோதி ( 2 )ர் 
கீர்வத், ஆஸீர்வத் 


ஆகமம் 


8.2.16 அநோ அ 

வேதமொழியில் அன் இல் முடியும் பெயரடிச் சொல்லுக்குப் பின் மதுப் 
ஒட்டிணைக்கும்போது , அவ்வொட்டுக்கு முன்னால் நுட் 
இணைக்கப்படும் . 
அக்ஷண்வத் ( அக்ஷி + மதுப் = அக்ஷிவத் அஷ் - அன் வத் (7.175 ) அக்ஷ G + 
வத் ( 6.1176 ) - அக்ஷ - நுட் + வத் = அக்ஷண்வத் ) 
அக்ஷவந்த : கர்ணவந்த : ஸகாய :, அஸ்த ண்வந்தம் யத நஸ்தா பிபீர்தி 
ஸீர்ஷன் வதீ , மூர்தன்வதீ . 


8.2.17 நாத் கஸ்ய 

ந் ஈற்றுச் சொற்களுக்குப்பின் க என்ற ஸம்க் ஞாவினால் குறிப்பிடப்படும் 
ஒட்டுக்களை ( தரப் , தமப் ) இணைக்கும்போது அவ்வொட்டுக்களுக்கு முன் 

ஆகமம் வரும் ( வேதமொழியில் ) ஸுபதின் + தரப் = ஸுபதி 8 தர : ஸுபதி 
- நுட் + தர : = ஸுபதிந்தர : ஸுபதி ந்தமா, த ஸ்யு ஹந்தர , த ஸ்யுஹந்தம : 


வா : பூரிதாவனஸ்துட் வக்தவ்ய: 
பூரிதவன் என்ற சொல்லோடு இவ்வொட்டுக்களிணைக்கும் போது துட் 
ஆகமம் ஆகும் . 
பூரிதாவத்த : பூரிதாவத்தம: 


வா : 

ஈத் ரதி ன : 
ரதி ன என்ற சொல்லின்பின் இவ்வொட்டுக்களிணைக்கும்போது , இதன் இ 
ஈயாகும் . 
ரதீ தர- ரதீதம : 


முனைவர் கு.மீனாட்சி 


340 


8.2.18 க்ருபோ ரோ ல : 

க்ருப் என்ற வினையின் ர் உக்கு ல் பதிலியாக வரும் . க்ரு ப் + க்த : க்லுப்த ; 
க்ருப் + லுட் - க்லுப் + தஸ் + டர் (2.4.85 ) : கல்ப்தா 
இங்கு காணப்படும் ர் உயிரெழுத்தான ரு , மெய்யெழுத்தான ர என்ற 
இரண்டையுமே சுட்டும் ‘ல வும் அவ்வாறே . ஆகவே க்ருப் = க்ல்ருப். 
க்ருபா என்ற சொல் க்ரப் இலிருந்து ர உயிராக்கம் பெற்று ஆக்கப்பட்டது . 
(3.3.104 ) இவ்வாறு உயிராக்கம் பெற்ற ரு வுக்கு ல பதிலியாகாது. க்ருபாண , 
க்ருபாண , க்ருபீட , கர்பூர என்ற சொற்களும் க்ரப் இலிருந்து 
ஆக்கப்பட்டவைகள்தான் . ஆகையால் இவைகளின் ரு ல ஆகாது . 


E 


வா : 


பால மூல லக் வஸுராலமங்கு லீனாம் வா ரோ லமாபத்யத இதி 
வக்தவ்யம் 
பால முதலியவைகளின் ர வுக்கு ல விருப்பாகப் பதிலியாக வரும் . 
பால , பார:, மூலம் , மூரம் , லகு , ரகு; அஸுர் , அஸுல; அலம் , அரம் ; அங்குலி , 
அங்கு ரி: 


வா : கபிலகாதீ னாம் ஸம்க் ஞாச்சந்த ஸோர் வா ரௌ லம்பத்யத இதி 
வக்தவ்யம் 
வேத மொழியிலும் , பெயரைச் சுட்டும்போதும் , கபிலக முதலிய சொற்களின் 
இந்த மாற்றம் விருப்பாக ஏற்படும். 
கபில க , கபிரக , லோமானி , ரோமாணி , பாம்ஸுரம் , பாம்ஸுலம் , கர்ம , கல்ம ; 
ஸுக்ர:, ஸுக்ல : 


8.2.19 உபஸர்க ஸ்யாயதௌ 

அய் போ ( 1.503 ) என்ற தாதுவுக்குமுன் நிற்கும் உபசர்க்கத்தின் ர் உக்கு 
ல் பதிலியாக வரும் . பலாயதே ( பர + அய் - அ + தே ) 
ப்லா யதே ( ப்ர + அய் + அ + தே ) 
தப்புகிறான் , ஓடுகிறான் 


. 


8.2.20 க் ரோ யங் 

க் ரூ விழுங்கு என்ற தாதுவுக்குப்பின் யங் ஒட்டிணைக்கும் போது , அதன் 
ரூவுக்கு பதிலியாக வரும் . 

+ க் ரூ + ஸ ப் + திப் = G + க’ர் + யங் + அ + தே ( 7.1.100 ) = நிஜேகி ல்யதே 
( 6.1.97 ; 7.4.60 ; 62 ; 82 ) 


8.2.21 அசி விபாஷா 

க் ரூ தாதுவுக்குப்பின் உயிரெழுத்தை முதலில் கொண்ட வொட்டுக்கள் 
வரும்போது அதன் ரூ வுக்கு லு விருப்பாகப் பதிலியாக வரும். 
G + க் ரு + ஸ ப் + திப் = நிகிரதி , நிகி லதி ; நிகரண , நிக லன ( ல்யுட் ), நிகரக, 
நிக லக ( ண்வுல் ) 


341 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


இது ஒரு வ்யவஸ்தி த விபாஷா மாற்று வடிவங்கள் ஒவ்வொன்றுக்கும் 
தனித்தனி பொருள் உண்டு . ஆகவே கர நஞ்சு , க ல கழுத்து முந்தையது 
எப்போதுமே ர யுடன் வரும் , பிந்தையது எப்போதுமே ல வுடன் வரும் . 


8.2.22 பரேஸ் ச காங்கயோ : 

க * ( < ஹன் ) , அங்க வளைவு ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் பரி யின் ர் 
உக்கு ல் விருப்பாகப் பதிலியாக வரும் . 
பரிக : அல்லது பலிக : 
பர்யங்க : அல்லது பல்யங்க : படுக்கை , கட்டில் 


வா: யோகே சேதி வக்தவ்யம் 
யோக என்ற சொல்லுடன் பரி வரும்போதும் அவ்வாறேயாகும் . 
பரியோக " அல்லது பலியோக : 


8.2.23 ஸம்யோகாந்தஸ்ய லோப : 

கூட்டு மெய்யில் முடியுஞ் சொற்களின் இறுதி மெய் கெடும் , கோ + மதுப் + 
ஸு = கோ + மந்த் + m (7.1.70 ) = கோமந்த் + ஸு (6.4.14 ) = கோமந்த் + 8 
( 6.1.88 ) = கோமான் , யவமான் 


8.2.24 ராத்ஸஸ்ய 

ர் உக்குப்பின் ஸ் நிற்கும் கூட்டு மெய்யையீறாகக் கொண்ட சொல்லின் 
ஸ் கெடும் . 
பித்ரு + ஙஸி = பிதுர் + ஸ் ( 6.1.111; 1.1.51 ) = பிதுர் + 8 ஆனால் ஊர் x + + 
ஊர்ஜ் + 9 ( 6.1.68 ) = ஊர்க் 8.2.23 க்குப் புறனடை . 


8.2.25 திசத் இல் தொடங்கும் ஒட்டுக்குமுன் நிற்கும்போதும் ஸ் கெடும் . லூ + 

லுங் = லு + ச்லி ( 3.1.43) = லூ + ஸிச் + த்வம் ( 3.1.44 ) = அட் + லூ + இட் 
+ ஸிச் + த்வம் (7.2.35 ) - அ லோ - இ - ஸ்த்வம் ( 7.3.84 ) = அலவி - 8 - 
த்வம் ( 6.1.78 ) = அலவி - த்வம் , அலவிட் வம் ( 8.4.41) 


8.2.26 ஜூல : ஜூலி 

ஜல் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒரு மெய்யெழுத்துக்குப்பின் நிற்கும் 
ஸ் , அதைத் தொடர்ந்து ஜூல் பிரத்தியாஹாரத்து ஒரு மெய்யெழுத்தில் 
தொடங்கும் ஒட்டு வரும்போது , கெடும் . 
பித் + லுங் = அ -பித் + ஸிச் + த = அபி த் - ) - த = அபித்த ( 8.4.45 ) = 
ஆனால் மண் + லுங் = அ - மன் + ஸிச் + த = அமம் + த ( 8.3.24 ) ( ம் 
அனுஸ்வாரம் ) 


8.2.27 ஹ்ரஸ்வாதங்காத் 

குறிலீற்று அடிச்சொல்லுக்குப் பின் நிற்கும் ஸ் யைத் தொடர்ந்து ஜூல் 


முனைவர் கு . மீனாட்சி 


342 


பிரத்தியாஹாரத்து ஒரு மெய்யில் தொடங்கும் ஒட்டு வரும் போது ஸ் கெடும். 
க்ரு ந் + லுங் = அ - க்ரு + ஸிச் + த = அக்ரு + 9 + த = அக்ருத . ஆனால் 
அக்ருஷத 


8.2.28 இட ஈடி 

இட் ஆகமத்துக்குப்பின்னும் ஈட் ஆகமத்துக்கு முன்னும் நிற்கும் ஸ் 
கெடும் . 
தி வ் + லுங் அ - திவ் + இட் + ஸிச் + ஈட் + த் ( 7.3.96 ) = அ - தே ல் - 8 - ஈ - 
த் = அதே வீத் ( 7.3.84 ; 6 :1.101 ) அஸேவீத் , அமோஷித் 


8.2.29 ஸ்கோ : ஸம்யோகாத் யோரந்தே ச 

கூட்டுமெய்யின் முதலெழுத்தாக அமையும் ஸ் அல்லது க் ஒரு செ 
ால்லினிறுதியில் நிற்கும் போதோ அல்லது ஜூல் பிரத்தியாஹாரத்தைச் 
சேர்ந்த ஒரு மெய்யெழுத்தில் தொடங்கும் ஒட்டுக்கு முன் நிற்கும்போதோ 
அவ்வெழுத்துக்கள் கெடும் . 
1 ) லஸ்ஜ் + க்த = லஸ்ஜ் + ந ( 8.2.45 ) = ல G x + ந = லக்நே ( 8.2.30 ); 
2 ) தக்ஷ் + க்த = தஷ் + த = தஷ்ட 
3 ) ஸாது - லஸ்ஜ் + ஸு 8 := ஸாது " - லஜ் = ஸாது லக் ( 8.2.30 ) 


- 


வா : 


1 


ஜூலி ஸ X தி வக்தவ்யம் 
ஸங் பிரத்தியாஹாரத்த்துக்குள்ளடங்கிய ஜூல் பித்தியாஹாரத்தைச் சேர்ந்த 
எழுத்தில் தொடங்கும் ஒட்டு எண் மைய வேண்டும் . 
ஸன் ( 3.1.5 ) ஓட்டின் ஸ வும் மஹிங் ( 3.4.78 ) ஒட்டின் ங் உம் சேர்த்து ஸங் 
பிரத்தியாஹாரம் ஆக்கப்படும் . ஆகவே , எல்லா க்ருத் ஒட்டுக்களும் , 
தாதுக்களுக்குப்பின்னிணைக்கப்படும் ஒட்டுக்களும் இதில் அடங்கும் . 
தத்தித ஒட்டுக்களும் பெண்பாலொட்டுக்களும் இதைச் சேர்ந்தவையல்ல . 
இதற்கு முன் இப்பகுதியில் கூறப்பட்ட எல்லாவொட்டுக்களுக்கும் 
இவ்வார்த்திகம் பொருந்தும். 


8.2.30 சோ : கு : 

ஒரு சொல்லினிறுதியிலோ அல்லது ஜூல் பிரத்தியாஹாரத்து எழுத்தில் 
தொடங்கும் ஒட்டுக்கு முன்னோ நிற்கும் அண்ணவொலிக்கு ( சு ) , 
பின்னண்ணவொலி ( கு ) பதிலியாகும் . 
வாச் + ஸு = வாச் + 8 ( 6.1.68 ) = வாக்; பு" ஜ் + க்த = புக்த; பஜ் + க்தின் = பிக்தி 


8.2.31 ஹோ : L : 

ஒரு சொல்லினிறுதியிலோ , ஜூல் பிரத்தியாஹாரத்து எழுத்தில் தொடங்கும் 
ஒட்டுக்கு முன்னோ நிற்கும் ஹ வுக்கு ட பதிலியாக வரும் . 
ஸஹ் + துமுன் = ஸோடும் , 
லிஹ் + லட் : லேடி ; ப்ரஷ்டவாட் ( < ப்ரஷ்டவஹ்), தித்யவாட் 


343 


பாணினியின் அஷ்டபத்தியாயி 


8.2.32 தாதேர் த ாதோர் க : 

த வில் தொடங்கும் (தாதேர் ) ஒரு தாது (தாதேர் ) வினிறுதி ஹ் , ஒரு 
சொல்லினீறாகவோ அல்லது அத்தாதுவுக்குப் பின் ஜூல் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒரெழுத்தில் தொடங்கும் ஓட்டு வரும்போதோ, 
அந்த ஹ் உக்கு க 4 பதிலியாக வரும் . 
காஷ்ட + 8 த ஹ் + க்விப் + ஸு : காஷ்ட + த ஹ் + ஸு ; காஷ்ட - த க் + 8 

காஷ்ட - த * க் * = காஷ்டத க் ( 8.4.53) மரத்தை எரிக்கும் ; து ஹ் + க்த : 
து க் , + த = து க் - த * ( 40 ) து க் த பால் 


. 


8.2.33 வா த்ருஹ முஹ ஷ்ணுஹ ஷ்ணிஹாம் 

த்ருஹ் காயப்படுத்து ( 4.88 ) , முஹ் குழம்பு ( 4.89 ) ஹ்ணுஹ் வாந்தியெடு 
ஷ்ணிஹ் விரும்பு, காதலி 
( 4.91 ) ஆகியவைகளினீறான ஹ் ஒரு சொல்லினிறுதியிலோ அல்லது 
ஜூல் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஓரெழுத்தில் தொடங்கும் 
ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும்போதோ அந்த ஹ் உக்கு க் விருப்பாகப் 
பதிலியாக வரும் . 
1. த்ருஹ் = த் ரோக் தா , த் ரோடா (2 ) முஹ் - முக் த , மூட ( 3 ) ஸ்னுக் த , 
ஸ்னூட* ( 4) ஸ்னிஹ் - ஸ்னேக் த , ஸ்னேட . 


8.2.34 நஹோ : த * : 

நஹ் கட்டு (4.59 ) என்ற தாதுவின் ஹ் ஒரு சொல்லின் இறுதியிலோ 
அல்லது ஜூல் பிரத்தியாஹரத்து ஒரெழுத்தில் தொடங்கும் ஒட்டுக்கு முன் 
நிற்கும்போதோ , அந்த ஹ் க்கு த பதிலியாக வரும் . 
உப + நஹ் + க்விப் + ஸு : உயா - நஹ் + 8 (6.3.116 ; 6.1.88 ) = உபாநத் = உபா 
- நட் ( 8.4.56 ) = உபாநட் ; நஹ் + க்த = நத் " - த = நத் " த ( 8.4.40 ) = நத் த 
( 8.4.53 ) 


8.2.35 ஆஹஸ்த 

ஆஹ் என்ற தாதுவினிறுதி ஹ் அதற்குப்பின் ஜுல் பிரத்தியாஹாரத்தைச் 
சேர்ந்த ஓரெழுத்தில் தொடங்கும் ஒட்டுத் தொடரும் போது , த ஆகும் . ஆஹ் 
+ த * ல் = ஆத்த (8.4.53 ) 


வா : 


ஹ்ரு க்ரஹோர் பஸ்கந்த ஸி ஹஸ்யேதி வக்தல்பம் 
வேதமொழியில் , ஹ்ரு , க்ரஹ் என்ற தாதுக்களின் ஹ் உக்குப் பதிலியாக 
ப வரும் . 
கர்த பேன ஸம்பீரதி , க்ரபிதா, ஜப்ரிரே ; உத் க ராபீம்ச நிக் ராபீம் ச 
ப்ரஹ்ம தே வா அவீவ்ருதன் 


8.2.36 வ்ரஸ் சசப்ரஸ்ஜ ஸ்ருஜ ம்ருஜ யஜ ராஜப் ராஜஸ் ச ஸரம்ஷ 

வ்ரஸ்ச் வெட்டு ( 6.12 ), ப்ரஸ்ஜ் வறு , பொரி (6.4), ஸ்ரூ ஜ் படை ( 6.121), 


9 = 
முனைவர் கு . மீனாட்சி 

344 
ம்ருஜ் துடை , ( 2.57 ), யஜ் யாகம் செய் ( 1.1051 ) , ராஜ் ஒளிவிடு , ஆள் , 
( 1.874 ), ப்ராஜ் ஒளிவிடு , ஆகியவைகளினிறுதியெழுத்தும் ச் , ஸ் 
என்றவெழுத்துக்களிறுதியில் அமையும்போதும் ( ஒரு சொல்லினிறுதியில் ) 
அல்லது ஜூல் எழுத்தில் தொடங்கும் ஒட்டுக்கள் அவைகளுக்குப்பின் 
வரும்போதும் அவைகளுக்கு ஷ் பதிலியாக வரும் . 
1. வ்ரஸ்ச் = வ்ரஷ்டா, வ்ரஷ்டும் , 
2. ப்ரஸ்ஜ் = ப்ரஷ்டா, ப்ரஷ்டும் , 
4. ம்ருஜ் = மார்ஷ்டா , மார்ஷ்டும் 
5. யஜ் = யஷ்டா , யஷ்டும் 
6. ராஜ் = ஸம்ராட் , விராட் 
7.ச் (ஈறு ) - ப்ரச்ச = ப்ரஷ்டா , ப்ரஷ்டும் , 
8. லிஸ் - லேஷ்டா, லேஷ்டும் 


- 


8.2.37 ஏகாசோ பீஸோ பீஷ் ஜுஷந்தஸ்ய ஸ்த் வோ : 

பீஸ் பிரத்தியாஹாரத்து ஓரெழுத்தில் தொடங்கும் ( ப , க , ட , த ), ஓரசையைக் 
கொண்ட தாது ( ஏகாசோ ) ஜூஷ் பிரத்தியாஹ ாரத்து ஓரெழுத்தை ( ஜு , , 
க , ட் , த் ) யிறுதியில் கொண்டதா கவமையும் போது அவ்விறுதி 
யெழுத்துக்களுக்கு முன் ‘ ஸ் அல்லது த் வ வரும்போது , அல்லது 
அத்தாதுக்கள் ஒரு சொல்லினுறுதியில் நிற்கும்போது , 
அவ்விறுதியெழுத்துக்களுக்குப் பதிலியாக ( முறையே பீ , க , , த * ) பீஷ் 
பிரத்தியாஹாரத்து எழுத்துக்கள் பதிலியாக வரும் . 


1.புத் * + ஸ்ய + தே = போத்ஸ்யதே ( 7.3.86 ) = போத் " ஸ்யதே = போத்ஸ்யதே 
(8.4.53 ), அபு த்னம் , அர்த புத் 


2. கு ஹ் - நிகோக்ஷ்யதே , ந்யகூட் வம் , பர்ணகு * ட் 


3. து ஹ் - தோக்ஷ்யதே , அது க் த்வம் , கோது * க் ; 


4. க்ருத் + யங் - லுக் + லங் = அ + க்ருத் + யங் + லுக் + e + ஸிப் 
அஜர்க் ருத் + 9 + ஸ் ( 7.4.91 ) = அஜர் கர்த் + 8 ( 6.1.68, 7.3.86 ) = அஜர்கர்த் * 
அஜர்கர்த்3 ( 8.4.53 ) : அஜர்கர் - ர் (8.2.75 ) = அஜர்காசர் ( 8.3.14 ; 6.3.111) 
அஜர்கா : (8.3.15 ) 


. 


8.2.38 த தஸ்ததோஸ் ச 

த த் ( = த 41 3.10 ) ‘தாங்கு என்ற வினைக்குப்பின் , த் த ”வில் தொடங்கும் 
ஒட்டோ அல்லது ஜூல் ’ பிரத்தியாஹாரத்து ஒரெழு த்தில் தொடங்கும் ஒட்டோ 
அல்லது ‘ ஸ் அல்லது த ஓ வரும்போது அவ்வினையின் த் உக்கு த் " 
பதிலியாக வரும் . த த் + தஸ் = த " த்த : தத் * + ஸே = த " த்ஸே ( 8.4:53), த த் 


345 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


+ த்வம் : த த் த்வம் 


8.2.39 ஜுலாம் ஜஸேர் அந்தே 

ஜுல் ’ பிரத்தியாஹாரத்து ஓரெழுத்து ஒரு சொல்லினிறுதியில் நிற்கும்போது 
அவைகளுக்கு ஜஸ் பிரத்தியாஹாரத்து எழுத்துக்கள் பதிலியாக வரும் . 
வாச் + ஸு = வாச் + 8 ( 6.1.68 ) = வாக் + அத்ர = வாக 

த்ர . 


8.2.40 ஜூஷஸ் ததோர் தோ " அத * 

ஜுஷ் ’ பிரத்தியாஹாரத்து எழுத்துக்களுக்கு ( ஜ் , ப் , க் " , ட் , த் " )ப்பின் நிற்கும் 
த் அல்லது த் ”உக்குப் பதிலியாக த் வரும் . அந்தத் த் , அத் என்ற 
வினையாகுமேயானால் அம்மாற்றமடையாது . 
லப் + க்த / தும் = லப்தா , லப்தும், து ஹ் + க்த / தும் = தோக்தா, தோக் து ம் , 
ஸிஹ் + க்த / தும் = லேடா , லேடும் ; புத் + க்த / தும் - போத் தா , போத் தும், 


8.2.41 ஷடோ : க : ஸி 

ஸ் க்கு முன் நிற்கும் ஷ் , ட் க்குப் பதிலியாக க வரும் . 
பிஷ் + ல்ருட் = பேக்ஷ்யதி (7.3.86 ; 8.3.59) ; லிஹ் + ஸ்யதி = லேட் + ஸ்யதி 
( 8.2.31 ) = லேக்ஷ்யதி 8.3.59 ) 


8.2.42 ரதாப்யாம் நிஷ்டா தோ ந : பூர்வஸ்ய சத : 

நிஷ்டா ஒட்டுக்கள் ( க்த , க்தவஸு ) ர் , த் என்ற எழுத்துக்களையிறுதியில் 
கொண்ட வினைக்குப் பின் வரும்போது அவ்வொட்டுக்களின் த் உக்கு த 
பதிலியாக வரும் அதற்கு முன் நிற்கும் த உம் அதே மாற்றமடையும் . 


1.ர்- ஆ + ஸ்த்ரு + க்த = ஆஸ்தீர்ணம் (7.1.100; 8.2.76 ; 8.4.1) விஸ்தீர்ணம் . 
2. த் - பி த் + க்த = பின்ன:, சின்ன: 


8.2.43 ஸம்யோகாதே ராதோ தாதோர் யண்வத ; 

யண் பிரத்தியாஹாரத்து எழுத்துக் கொண்ட ( அரையுயிர்கள் ( யண்வத :) 
கூட்டு மெய்யை முதலில் கொண்ட ( ஸம் யோகாதே ;) 
ஆத் ( ஆ ) ஈற்று 

ஈற்று வினைகளுக்குப்பின் நிஷ்டாவொட்டுக்க 
னிணைக்கும்போது , அவ்வொட்டுக்களின் த் உக்கு ந் பதிலியாக வரும் . 
ஸ்த்யை + க்த = ஸ்த்யான ( 6.145 ) ஸ்த்யானவத் ; ப்ர + த்ரா + க்த = ப்ரத்ராண ; 
ம்லை + க்த = ம்லான. 


8.2.44 ஸ்வாதி ப்ய : 

லூ வில் தொடங்கி அதைத் தொடர்ந்து வரும் வினைகளோடு 
நிஷ்டாவொட்டுக்களிணைக்கும்போது அவ்வொட்டுக்களின் த் உக்குப் 
பதிலியாக ந் வரும் . 


முனைவர் கு . மீனாட்சி 


346 


இவ்வகுப்பைச் சேர்ந்தவொட்டுக்கள் தாது பாடத்தில் 9.13-32 வரை 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 
லூ + க்த : லூன: தூ ன : ; ஜீன : 


வா: ரூகாரல்வாதிப்ய: க்தின் நிஷ்டாவத் பிவதீதி வக்தவ்யம் 

ல்ரு வீற்றுத் தாதுக்கள் லூ முதலிய தாதுக்கள் 
ஆகியவைகளுக்குப்பின் க்திங் ஒட்டிணைக்கும்போது , நிஷ்டா 
வொட்டுக்களிணைக்கும்போது ஏற்படும் மாற்றம் இங்கும் ஏற்படும் . அதாவது 
இவ்வொட்டின் த் உம் ந் ஆகும் . கீர்ண : ( க்ரூ 9.26 ) , கீர்ண : ( க் 3 ரூ 9.28 ), 
ஸீர்ண: (ஸ்ரூ 9.18 ; லூனி:, ( லூ ), பனி : (பூஞ்) 


வா : 


பூ ஞோ விநாஸ இதி வக்தவ்யம் 
பூஞ் ( 1.1015 ) என்ற தாதுவோடு நிஷ்டாவொட்டிணைக்கும்போது அதன் 
பொருள் அழித்தல் ( விநாஸ ) என்று ஆகுமேயானால் த் உக்கு ந் 
பதிலியாகும் . 
பூனா யவா : ஆனால் பூதம் தான்யம் ( பூஞ் - தூய்மைப்படுத்து 9.12) 


வா : ஸிநோதேர் க்ராஸ கர்ம்ம கர்த்ருகஸ்யேதி வக்தவ்யம் 
ஸ்வாதி வகுப்பைச் சேர்ந்த ஸி கட்டு என்ற தாதுவுக்குப்பின் 
நிஷ்டாவொட்டிணைத்து , அவ்வினை தற்சுட்டு வினையாகவும் அதன் 
பொருள் விழுங்குவதற்குத் தகுந்த ஒரு கவனம் அல்லது உருண்டை என்று 
ஆகுமேயானால் , நிஷ்டா வொட்டுக்களில் த் உக்கு ந் பதிலியாக வரும் . 
ஸிதோ க்ராஸ : ஸ்வயமேவ தயிர் முதலியவைகளுடன் கலந்தவுடன் உணவு 
விழுங்குவதற்குத் தகுந்த உருண்டையாக தானாகவே ஆவதைக் குறிக்கும் . 
ஆனால் ஸிதோ பாஸேன ஸுரீகர் பெண் பன்றி கயிற்றால் கட்டப்பட்டது 


ஓவை 


8.2.45 ஓதிதஸ் சேதி 

இத் தாகக் கொண்ட தாதுக்களுக்குப்பின் நிஷ்டா 
வொட்டுக்களிணைக்கும்போதும் அவைகளின் த் உக்கு ந் பதிலியாக வரும் : 
ஓலஸ்ஜீ வெட்கப்படு ( 6.1.) = லஸ்ஜ் + க்த = Max + த ( 8.2.29 ) * லக் ன ; 
ஓப்யாயி பெரிதாரு , பருமனாகு , ஊது ( 1.517 ) = ப்யாய் + லஸ்ஜ் = பீன ( 6.1.28 ) 
ஸ்வாதி வகுப்பைச் சேர்ந்த தாதுக்கள் ஓ வை இத்தாகக் கொண்டவை 
( 4.24-40 ) ஷுங் - ஸன:, தூ ங்- தூ ன :, தீ ன :, டீ ங் - டீன :; தீங் -தின:, 
மீங் - மீன :, ரீங் - ரீண :; லீங் - லீண : ல்ரீங் ல்ரீண : 


8.2.46 க்ஷியோ தீர்காத் 

நிஷ்டா வொட்டுக்களுக்கு முன் நிற்கும் க்ஷி அழி , குன்று ( 1.225 ) என்ற 
தாது , நெடிலையீறாகக் கொண்டமையும்போது நிஷ்டா வொட்டுக்களின் 
த் டக்கு ந் பதிலியாக வரும் . க்ஷண அழிந்த ( 6.4.60 ) ஆனால் அக்ஷிதம் 
அழியாதது 


347 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


8.2.47 ஸ் யோ அஸ்பர்ஸே 

ஸ்பா உறை , கெட்டியாகு ( = ஸ்பஸி 1.1012 ) என்ற தாதுவுக்குப்பின் நிஷ்டா 
வொட்டுக்களிணைக்கும்போது , அவ்வினை தொடுதல் என்ற பொருளைச் 
சுட்டாவிட்டால் ( அஸ்பர்ஸே ) அவ்வொட்டுக்களின் த் உக்கு ந் பதிலியாக 
வரும் . ஸீனம் க்ருதம் உறைந்துவிட்ட நெய் ஆனால் ஸீதோ வாயு : குளிர்ந்த 
காற்று ( அஸ்பர்ஸ என்ற பொருளிலல்ல ) 


8.2.48 அஞ்சோ அநாபாதானே 

அஞ்சு வளை , குனி ( 1.203 ) என்ற தாதுவோடு நிஷ்டா ஒட்டிணைக்கப்பட்டு 
அபாதான காரகத்தின் பொருளைச் சுட்டாமல் நிற்கும்போது . 
அவ்வொட்டுக்களின் த் உக்கு ந் பதிலியாக வரும் . 
ஸமக்னே ஸ குனே : பாதெ ள சகுனியின் கால்கள் வளைந்தவை . 
(கோணலானவை ) ஆனால் உத க்தமுத கம் கூபாத் கிணற்றிலிருந்து 
தண்ணீர் இறைக்கப்பட்டது . 


என்ற 


8.2.49 தி’வோ அவிஜிகீ ஷாயாம் 
திவ் விளையாடு ( 4.1 ) 

தாதுவோடு நிஷ்டா 
வொட்டுக்களிணைக்கப்பட்டு அவ்வினை வெல்ல விரும்பும் என்ற 
பொருளைச் சுட்டாவிட்டால் ( அவிஜி W3 ஷாயாம் ) அவ்வொட்டுக்களின் 
த் உக்கு, ந் பதிலியாக வரும் . த் 3 யூன விளையாடிய , ஆனால் த்யூத 
சூதாடிய ( வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பத்தை உணர்த்தும்போது ) 


8.2.50 நிர்வாணோ அவாதே 

காற்று என்ற பொருளைச் சுட்டாமல் ( அவாதே ) வரும் நிர்வாண என்ற 
சொல் விதிக்குப் புறம்பாக ஆக்கப்பட்டது . நிர் + வா + க்த = நிர்வாண ( 8.42 ) 
அழிக்கப்பட்ட ஆனால் நிர்வாத காற்றில்லாத 


என்ற 


8.2.51 ஸு ஷ : க : 
ஸு ஷ் , உலர் ( 4.74 ) 

தாதுவுக்குப்பின் 

நிஷ்டா 
வொட்டுக்களிணைக்கும்போது த் உக்கு க் பதிலியாக வரும் . ஸுஷ் + க்த = 
ஸுஷ்க உலர்ந்த 


8.2.52 பசோ வ : 

பச் சமையல் செய் ( 1.1045 ) என்ற தாதுவுக்குப்பின் நிஷ்டா வொட்டு 
இணைக்கும்போது அவைகளின் த் உக்கு வ பதிலியாக வரும் . 
பச் + க்த = பக்வ 


8.2.53 க்ஷாயோ ம : 

க்ஷை உர், வறட்டு ( 1.961 ) என்ற தாதுவுக்குப்பின் நிஷ்டா 


23 



முனைவர் கு . மீனாட்சி 

348 
வொட்டுக்களினைக்கும்போது , அவ்வொட்டுக்களின் த உக்கு ம 
பதிலியாக வரும். 

வக்ஷ + க்கு = க்ஷா + த ( 6.1.45 ) - க்ஷாம பஞ்சம் , வறட்சி 
8.2.54 ப்ரஸ்த்யோ அன்யதரஸ்யாம் 
ப்ர என்ற உபசர்க்கத்துடன் நிற்கும் ‘ ஸ்த்யை 

உறை , கெட்டியாகு (1.959) 
என்ற தாதுவுக்குப்பின் நிஷ்டா வொட்டுக்களிணைக்கும்போது அவைகளின் 
த உக்கு விருப்பாக ம பதிலியாக வரும் . 

ப்ர + ஸ்த்யை + க்த = ப்ர * , vb + க்த ( 6.1.23 ; 4.2 ) = ப்ரஸ்தீம அல்லது ப்ரஸ்தீத : 
8.2.55 அநுபஸர்காத் புல்ல r ப க்ருஸோல்லாகா : 

புல்ல மலர்ந்த , க்ஷிப் குடிபோதையிலிக்கிற , க்ரு ஸ மெலிந்த 
ஆகியவைகளுடன் நிஷ்டாவொட்டுக்கள் இணைக்கப்பட்டு விதிக்குப் 
புறம்பாக ஆக்கப்பட்ட சொற்கள் . 
புல்ல மலர்ந்த ru குடிபோதையிலிருக்கிற , க்ரு ஸ மெலிந்த , உல்லாக 
திறமை வாய்ந்த என்ற க்த வொட்டிணைக்கப்பட்ட சொற்கள் 
உபசர்க்கங்களோடிணைக்கப் படாமல் , விதிக்குப் புறம்பாக 
ஆக்கப்பட்டவைகள் , 
தீப்லா என்ற தாதுவிலிருந்து க்த ஒட்டு இணைத்துத் தருவிக்கப்பட்டது 
பு 2 ல்ல என்ற சொல் . இங்கு அ உ ஆவதும் (7.4.88 ) இட் ஆகமம் ( 7.2.16 ) 
வராததும் நிபாதனம் . மற்ற மூன்று சொற்களிலும் ‘ க்த வின் த கெடுதல் 
இட் ஆசுமம் வராதது ஆகியவைகள் நிபாதனங்கள் ஆனால் , 
உபசர்க்கத்துடன் , ப்ரபுல்த , ப்ரக்ஷிபித , ப்ரக்ருஸித , ப்ரோல்லாகித உத் 
உபசர்க்கத்தைத் தவிர்த்து மற்றவைகளுடன் லாக் வருவதற்குத் 
தடையாகும். 


4 


வா: 


உத்புல்ல ஸம்புல்லயோரிதி வக்தவ்யம் 
உத்புல்ல , ஸம்புல்ல என்ற சொற்களையும் இங்கு சேர்த்துக் குறிப்பிட 
வேண்டும் . இங்கு தாது , உத் என்ற உபசர்கத்துடன் வரும்போதும் ‘ க்த வின் 
தலவாக மாறுகிறது . 


8.2.58 நுத விதேசாந்த தராக்ராஹ்லீப்யோ அன்யதாஸ்யாம் 

துத் தூண்டு ( 6.2; 132 ) , வித் எண்ணிப்பார் ( 7.13 ), உந்த் ஈரமாக்கு ( 7.20 ) , 
த்ரா ( -த்ரை 1.1014 ) காப்பாற்று க் * ரா முகர்ந்து பார் ( 1973 ), ஹ்ரீ ‘நாணமடை 
( 3.3 ) , ஆகியவைகளோடு நிஷ்டா வொட்டிணைக்கப்படும்போது அதன் 
த உக்குப் பதிலியாக ந் விருப்பாக வரும். 
நுத் - நுன்ன , நுத்த : வித் - வின்ன , வித்த ; உந்த் - முன்ன: ஸமுத்த , 
த்ரா - த்ராண :, க்ரா - க்ராண , க்ராத : ஸ்ரீ ஹ்ரீண , ஸ்ரீத - 
ஹ்ரீ என்ற தாதுவோடு நிஷ்டாவொட்டிணைக்கும்போது நீ மாற்றமடைதல் 
எங்கேயுமே விதிக்கப்படவில்லை . ஆகையால் இங்கு இது அப்ராப்த விபாஷா. 


349 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


மற்றவைகளில் 8.2.42 ; 43 ந மாற்றம் கட்டாயமாக விதிக்கப்பட்டிருக்கிறது . 
இச்சூத்திரம் அதை விருப்பு விதியாக மாற்றுகிறது . 


8.2.57 நத்யா க்யரீ ப்ரூ மூர்ச் சி மதாம். 

த்யா = ( த் யை ) ஆழ்ந்து நினை ( 1.957 ) , க்யா சாற்று ( 2.5 ); ப்ரூ ‘நிரப்பு 
( 3.4 ; 9.19 ), மூர்ச் உறை கெட்டியாகு , ( 1.227 ), மத் மகிழ்ச்சியுறு ( 4.99 ) 
ஆகியவைகளோடு நிஷ்டா வொட்டுக்களிணைக்கும்போது த உக்கு ந 
பதிலியாக வராது . 
8.2 : 42,43 க்குப் புறனடை . 
1. த்யாத , த் யாதவான், ( 2 ) க்யாத , ( 3 ) பூர்த ( 4 ) மூர்ச் + க்த = மூர் 8 + 
த ( 6.4.21 ) = மூர்த ( 8.2.76 ) ( 5 ) மத்த 


8.2.58 வித்தோ போக ப்ரத்யயோ: 

உடைமை ( போக " ), புகழ் , சீர்த்தி (ப்ரத்யய ) என்ற பொருளில் வித்த என்ற 
விதிக்குப் புறம்பான சொல் காணப்படுகிறது . 
வித் அடை ( 6.138 ) + த்த = வித்த. இங்கு த வுக்கு ந பதிலியாக வராத்து 
நிபாதனம் . இது 8.2.42 க்குப் புறனடை . வேறு பொருளைச் சுட்டும்போது 
வின்ன என்று வரும் . 


8.2.59 பித்தம் ஸ கலம் 

முறிந்த துண்டு என்ற பொருளில் ( ஸகலம் ) பித்த என்ற நிபாதனமாக 
சொல் காணப்படும் . 
பி 4 ன்னம் வேறு பொருளில் காணப்படும் . 


8.2.60 ருணமாத மர்ண்யே 

கடன் ( ஆத மர்ண்ய ) என்ற பொருளைச் சுட்டும் ருண் என்ற சொல் 
நிபாதனம் ரு த என்ற சொல் மற்ற பொருளில் பயன்படுத்தப்படும் . ருதம் 
வக்ஷ்யாமி நாந்ருதம் 

உண்மை சொல் கிறேன், பொய்யல்ல . 


8.2.61 நஸத்த நிஷத்தானுத்த ப்தூர்தஸூர்த கூர்தானி சந்த ஸி . 

நஸத்த உட்காராத , நிஷத்த உட்கார்ந்த , அநுத்த வெல்லமுடியாத , 
ப்ரதூர்த விரைவான , ஸூர்த , மிதிபட்ட , கூ ர்த அங்கீகாரம் பெற்ற என்ற 
சொற்கள் . வேதமொழியில் நி ஷ்டாவொட்டிணைத்து ஆக்கப்பட்ட 
நிபாதனமான சொற்கள் . 
1-2 நஸத்த , நிஷத்த என்பவைகள் நஞ் , நி யோடு ஸத் தாது நின்று 
அதனோடு க்த வொட்டிணைக்கும்போது , த ந ஆகாதது நிபாதனம் . 
நஸன்ன , நிஷன்ன மற்ற இடங்களில் , 


முனைவர் கு . மீனாட்சி 


350 


3. நஞ் - நுத் + க்த = அநுத்த - அநுத்த 
4. பேச்சு மொழியில் ( 4 ) ப்ரதூர்த = ( ப்ர + தூர் / த்வர் + க்த ), ப் ரதூர்ண ,, 
பேச்சு மொழியில் , ( 5 ) ஸுர்த - ஸ்ரு தாதுவிலிருந்து , ஆக்கப்பட்டது . இங்கு 
உ வருதல் நிபாதனம் . பேச்சு மொழியில் ஸ்ருத என்று வரும் ( 6 ) கூர்த - 
கு ர் என்ற தாதுவிலிருந்து , த வராமல் த வோடு விதிக்குப்புறம்பாக 
ஆக்கப்பட்ட சொல் பேச்சு மொழியில் இது கூர்ண என்று வரும் . 


8.2.62 க்வின் ப்ரத்யயஸ்ய கு : 

க்வின் ஒட்டில் முடியுஞ் சொல்லின் இறுதியெழுத்துக்குப் பதிலியாக 
பின்னண்ணவொலி வரும் . 
க்ருத + ஸ ப்ருஸ் + க்வின் : ஸு = க்ருதஸ்ப்ருக் + 8 ( 6.1.68 ) = க்ருதஸ்ப்ருக் 
( 8.2.30; 4.58 ) ; ருது + யஜ் + க்வின் + ஸு = ருது + இஜ் + m ( 6.1.15 ) - ருத்வ் 
- இஜ + 8 ( 6.1.68 } = ருத்விக் ; தாத்ருக் ( தத் + த ருஸ் + க்வின் + ஸு ) 


8.2.63 நஸேர்வா 

ஒரு சொல்லினிறுதியில் நிற்கும் நஸ் என்ற சொல்லின் ‘ ஸ் உக்கு விருப்பாக 
பின்னண்ணவொலி பதிலியாக வரும். 
ஜீவ் + நஸ் + க்வின் + ஸு = ஜீவ + நஸ் + C ஸு ( 6.1.67 ) = ஜீவநக் , அல்லது 
ஜீவநஷ் ( 8.2.36 ) = ஜீவநக் , அல்லது ஜீவ நட் ( 8.2.39 ; 4.56 ). 


8.2.64 மோ நோ தாதோ: 

வினைச் சொல்லினிறுதியெழுத்தாக நிற்கும் ம வுக்கு ந பதிலியாக வரும் . 
ப்ர + ஸ ம் + க்விப் = ப்ரஸம் (6.4.15 ) + ஸு = ப்ரஸாம் + 8 (6.1.68 ) ப்ரஸாந் , 
ப்ரதாந், ப்ரதாந் 


8.2.65 ம்வோஸ் ச 

ம் அல்லது வ் இல் தொடங்கும் ஓட்டுக்களுக்கு முன் நிற்கும் 
சொல்லினிறுதியெழுத்தாக அமையும் ம் உக்கு ந் பதிலியாக வரும், 
க ம் + லங் - அட் + கம் + ஸ ப் - லுசி ( 2.4.73 ) + வ /ம = அகம் + 8 + வம . 
அகன்வ, அகன்ம; கம் + க்வஸு = ஜக ம் + வஸ் ( 6.1.8 ) = ஜகன்வஸ் . 


8.2.66 


ஸஸஜுரு . 
ஒரு சொல்லினீறாக நிற்கும் ஸ் ஸஜுஷ் என்ற சொல்லினிறுதியெழுத்து 
ஆகியவைகளுக்கு ரு பதிலியாக வரும் . 


1. அக் னி + ஸு = அக் னிஸ் = அக் னிரு + அத்ர = அக்னிரத்ர 
2. ஸஜுஷ் தே " வே பி ; = ஸஜுரு + தே வேபி ": = ஸஜுர் தே வேபி ": ( ருக் 7.34.15 ) 


8.2.67 அவயா : ஸ்வேதவா: புரோடாஸ் ச 

அவயா: யாகத்தில் பங்கு பெறுபவன் , ஸ்வேதவா : வெள்ளைக் குதிரையில் 


351 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


கொண்டு வந்த , புரோடா : யாகத்தில் அளிக்கும் அலி ஆகியவைகள் 
நிபானங்கள் 
இவைகள் இறுதியெழுத்துக்கு ரு பதிலியாக வந்து ஆக்கப்பட்டவை அவ + 
யஜ் , ஸ் வேத + வஹ் , புரஸ் + தாஸ் ஆகியவைகளிலிருந்து ண்வின் 
ஒட்டிணைக்கப்பட்டு ஆக்கப்பட்டவை. ( 3.2.71, 1. அவ + யஜ் + ண்வின் = 
அவயாஜ் + n = அவ - பாஜ் + 8 ( 6.1.88 ) அவயாஜ் + L ஸ் ( 3.7.71 ) ண்வின் 
உக்குப் பதிலியாக டாஸ் ஒட்டு இணைப்பது , இத்தகைய விதிக்குப் புறம்பாக 
ஆக்கப்பட்ட சொற்கள் விளிவேற்றுமையிலும் இந்த இலக்கியங்களில் ஏற்றுக் 
கொள்ளத் தகுந்தவையென்பதை நிறுவுவதற்காகத்தான் . 
2. ஸ்வேத + வஹ் + ண்வின் + n = ஸ்வேத + வஹ் + 8 ஸ்வேதவரு : 
ஸ்வேதவாஹ் ( 8.3.15 ) 
3. புரஸ் + தாஸ் + ண்வின் + m ( 3.2.71) = புரோ - டாஸ் + n = புரோ - 
டாரு + 8 (6.1.68 ) = புரோடா : (8.3.15 ) 
இங்கு கூறப்படாத வேறு சொற்களும் இவ்வாறாக வருமென்று கட்டுகிறது . 
ச என்ற சொல் உக்யஸா : 


8.2.68 அஹன் 

* அஹன் பகல் என்ற சொல்லினீறான ன் உக்கு ரு பதிலியாக வரும் . 

அஹன் + ப்யாம் = அஹரு + ப்யாம் = அஹ + உ + ப்யாம் (6.1.113) அஹோ 
ப்யாம் , அஹோபி : 


வா : அஹோ ருவிதௌ ரூபராத்ரி ரதந்தரேஷூ பஸங்க் யானம் 
கர்தவ்யம் . ரூப . ராத்ரி , ரதந்த்ர என்ற சொற்களுக்கு முன் நிற்கும் அஹன் 
இனிறான ன் உக்கு ரு பதிலியாக வரும் . 
அஹோ ரூபம் , அஹோராத்ரி , அஹோரதந்தரம் ஸாம அஹன் உக்குப்பின் 
ர வில் தொடங்கும் சொற்கள் வந்தால் , ன் உக்கு ரு பொதுவாகவே 


8.2.69 ரோ அஸுபி 

= அஹன் இன் இறுதியெழுத்துக்குப் பதிலியாக ரு அச்சொல்லுக்குப்பின் 
ஸுப் ஒட்டுக்கள் வராமலிருந்தால் ( அஸுபி ) வரும் . 
அஹன் + ததாதி - அஹர் த தாதி 
அஹன் + புங்க்தே = அஹர் புங்க்தே ஆனால் அஹோபி : 


8.2.70 அம்னரூத " ரவரித்யுபியதா ச ந்தஸி 

அம்னஸ் ரகசியமாக , ஊத * ஸ் மடி அவஸ் , ஆகிய சொற்களினிறுதி 
யெழுத்துக்கு ரு அல்லது ர் பதிலியாக வேதமொழியில் வரும் . 
அம்னஸ் + ஏவ = அம்ன + ரு ஏவ = அம்னய் ஏவ ( 8.3.17 ) - அம்ன 8 ஏ வ 
( 8.3.19 ) அல்லது அம்னர் ஏவ ஊத * ஏவ , ஊதர் ஏவ ; அவ ஏவ , அவர் ஏவ . 


வா : 


சந்த ஸி பாஷாயாம் ச விபாஷா ப்ரசேதஸோ 


முனைவர் கு . மீனாட்சி 


352 ) 


ராஜன்யுபஸங்க்யானம் கர்தவ்யம் . 
வேதமொழியிலும் , பேச்சு மொழியிலும் ப்ரசேதஸ் என்ற சொல்லுக்குப்பின் 
ராஜன் என்ற சொல் வரும்போது ப்ரசேதஸ் இன் ஸ் உக்குப் பதிலியாக ரு 
அல்லது ர இரண்டுமே வரும் . ப்ரசேதா ராஜன் அல்லது ப்ரசேதோ ராஜன் 
( 8.3.14; 6.3.111 ) 


வா ! 


அஹராதீ னாம் பத்யாதி ஷு உபஸங்க்யானம் 
அஹர் முதலிய சொற்களுக்குப்பின் பதி முதலிய சொற்கள் வரும்போதும் 
அவ்வாறேயாகும் . 
அஹர் பதி :, அஹ : பதி :, அஹ : பதி : 


8.2.71 பு வஸ் ச மஹாவ்யாஹ்ருதே : 

வேதமொழியில் பு வஸ் என்ற சொல்லினிறுதி ஸ் க்குப் பதிலியாக ரு 
அல்லதுர் அச்சொல்லை மஹாவ்யா ஹ்ருதியாகப் பயன்படுத்தும் வரும். 
பு வரித்யந்தரிக்ஷம் அல்லது பு / வ இத்யந்தரிக்ஷம் 
மஹா வ்யாஹ்ருதி என்பது காயத்திரி மந்திரத்துக்கு முன் உச்சரிக்கப்படும் 
மூன்று சொற்களை (மந்திரங்களைக் குறிக்கும் . இவைகள் பூர்புவ , ஸ்வ : 
என்ற மூன்று மந்திரங்கள் . 
மஹாவ்யாஹ்ருதியாக வராவிட்டால் புவோ விஸ்வஸ்ய புவனேஷு யக் " ஜிய : 


8.2.72 வஸு ஸ்ரம்ஸு த்வம்ஸ்வனடு ஹாம் த : 

வஸ் இல் முடியும் சொல்லீனீறான ஸ் , ஸ்ரம்ஸ் விழு ( 1.790 ) , த்வம்ஸ் அழி 
( 1.791), அன டு ஹ் எருது ஆகியவைகளினிறுதியெழுத்துக்கள் 
ஆகியவைகளுக்குப் பதிலியாக த வரும் . 

. 


1. வித்வஸ் + ப் யாம் - வித் வத் ப்யாம் , வித்வத் பி 1 :, வித்வத்ப்ய:, ( 2 ) 
உகாஸ்ரம்ஸ் + ப் யாம் - உகாஸ்ரத் ப்யாம் , உகாஸ்ரத் பி : ( 3 ) பர்ணத்வம்ஸ் 
+ ப் யாம் = பர்ணத்வத் ப்யாம் ( 4 ) அனடு ஹ் + ப்யாம் - அனடுத்ப்யாம் 


8.2.73 திப்யனஸ்தே : 

அஸ் ‘ இரு என்ற வினையைத் தவிர்த்து மற்ற ஸ் இல் முடியுஞ் 
சொற்களுக்குப்பின் ‘ திப் ஒட்டு வரும்போது , நிற்குஞ் சொல்லின் ஸ் உக்கு 
த பதிலியாக வரும் . 
சகாஸ் + லங் = அ- சகாஸ் + 8 + திப் - அசகாஸ் + 8 ( 6.1.68 ) அசகாத் 
அசகாத் . ஆனால் அஸ் + லங் = அத் + அஸ் + 8 + த் - ஆஸ் + த் - ஆஸ் + 8 
ஆரு = ஆ : ( 8.3.15 ) ஆப ஏவ இத 3ம் ஸலிலம் ஸர்வம் ஆ : இது வேத மொழியில் 
மாத்திரம்தான் காணப்படும் . 


. 


. 


8.2.74 ஸிபி தாதோர் ருர்வா 

ஸிப் ஒட்டுக்கு முன் நிற்கும் தாதுவினிறுதி ஸ் உக்கு விருப்பாக ‘ ரு 


. 


353 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


பதிலியாக வரும் . 
அசகாஸ்த்வம் , அசகாத்த்வம் 


8.2.75 த ஸ் ச 

ஸிப் ஒட்டுக்கு முன் நிற்கும் தாதுவின் இறுதியெழுத்தாகவமையும் த வுக்கும் 
ரு பதிலியாக வரும் . 
பித் + லங் : அபி தஸ்த்வம் அல்லது அபி தத்வம் 


8.2.76 ர்வோருபதாயா தீர்க : 

இக் பிரத்தியாஹாரத்து ஓரெழுத்தை ஈற்றயலாகக் கொண்ட , ர் அல்லது 
வ் ஐ இறுதியில் கொண்ட தாதுக்களினீற்றயல் நெடில ாகும் . 
க்ரு + க்விப் = கர் + 8 ( 7.1.67 ; 100 ) + ஸு : கீர் + 8 ( 6.1.68 ) = கீர் = கீ : 
( 8.3.16 ) பூர் + n = பூ : 


8.2.77 ஹலி ச 

இக் பிரத்தியாஹரத்து ஓரெழுத்தை ஈற்றயலாகக் கொண்ட ர் அல்லது 
வ் ஐயிறுதியில் கொண்ட ஒரு தாதுவுக்குப்பின் ஒரு மெய்யெழுத்தில் 
தொடங்கும் ( ஹலி ) ஒட்டு வரும்போதும் , ஈற்றயல் உயிர் நெடிலாகும் . 
ஆ + ஸ்த்ரு = க்த = ஆஸ்தீர்ண 
திவ் + ஸ்யன் + திப் = தீ வ்யதி 


8.2.78 உபதாயாம் ச 

மெய்யெழுத்தில் தொடங்கும் ஒட்டுக்களுக்கு முன் நிற்கும் , தாதுக்கள் , ர் 
அல்லது வ் ஐ ஈற்றயலாகக் கொண்டு வரும்போதும் அதன் இக் உயிர் 
நெடிலாகும் . 
மூர்ச் + க்த = மூர்சி த :, உர்வீ - ஊர்விதா ஆனால் சிரி ணோதி இ தில் ர் 
ஈற்றயலாக நின்ற போதிலும் , இதைத் தொடர்ந்து ஒருயி ரெழுத்து வருகிறது . 


8.2.79 நப்குர் சுராம் 

ர் அல்லது வ் இல் முடியும் ப 4 எனப்படும் பெயரடிச் சொற்கள் , குர் , கர் 
ஆகியவைகளின் உயிர் நெடிலாகாது . துர் + யத் = துர்ய :, க்ரு + லிங் : 
குர்யாத் , சுர்யாத் 


8.2.80 அத ஸோ அஸேர் தாது தோ ம : 

ஸ் இல் முடியாதபோது , அத ஸ் என்ற மாற்றுப் பெயரின் த வுக்குப்பின் வரும் 
எழுத்துக்க்கு உ பதிலியாகும் . த வுக்கு ம பதிலியாகும் . 
அத ஸ் + அம் = அதஅ + அம் ( 7.2.102 ) = அத + அம் ( 6.1.97 ) அமு + அம் = 
அமும் ( 6.1107 ); அமூ , அமூன் , அமுனா, அமுப்யாம் 


வா : 


அத ஸோ அநோ அஸ்ர இதி வக்தவ்யம் . 


முனைவர் கு . மீனாட்சி 


354 


ஓ அல்லது ஸ் அல்லது ர் ஆகியவைகளில்லாத அத ஸ் என்று 
இவ்விதியமையவேண்டும் . 
அதோ அதா அத ” : குலம் . இங்கு விஸர்ஜனீயம் நிகழாதது என்று 
கருதப்படுவதால் இச்சொல் ர் வீற்றுச் சொல்லாகக் கருதப்படும் . 


. 


8.2.81 ஏத ஈத் ப்ஹு வசனே 

அத ஸ் என்ற மாற்றுப் பெயரின் த வுக்குப்பின் நிற்கும் ஏத் ( = ஏ ) உக்குப் 
பதிலியாக ஈ யும் த் உக்குப் பதிலியாக ம் உம் அச்சொல் பன்மையைச் 
சுட்டும்போது ( ப ஹுவசனே ) வரும் . 
அத ஸ் + ஜஸ் அத அ + ஸு ( 7.1.17 ) - அத அ + ஈ ( 6.197 ) = அதே " - அமீ ; 
அத ஸ் + பிஸ் அத அ + பிஸ் ( 7.2.102 ) - அத + பிஸ் - அதே பிஸ் 
( 7.3.103 ) = அமீபி :, அமீப்ய :, அமீஷாம் , அமீஷு 


8.2.82 வாக்யஸ்ய டே : ப்லுத உதாரத்த : 

ஒரு வாக்கியத்தினிறுதியுயிர் ( டி ) ப்லுதமும் , உதாத்த சுரம் 
கொண்டதாகவுமாகும் . 
இது ஒரு அதிகார சூத்திரம் . இங்கிருந்து , இப்பாதத்தின் இறுதிவரையில் இது 
அனுவிருத்தியாகும் . 


கூ 


போது , 


8.2.83 ப்ரத்யபி வாதே அஸூ த்ரே 

சூத்திரனுடையதைத் தவிர்த்து ( அஸத் ரே ) மற்றவர்களின் மரியாதையோடு 
றிய வணக்கத்துக்குப் பதில் 

வணக்கம் 

கூறும் 
வாக்கியத்தினிறுதியுயிர் ப்லுதமாகவும் உதாத்தசுரம் கொண்டதாகவும் 
அமையும் . 
அபிவாத ன என்பது சிறியவர்கள் அல்லது தாழ்ந்தவர்கள் , பெரியவர்கள் 
அல்லது மரியாதைக்குரியவர்களை 

வணங்கி 

அவர்களுடைய 
ஆசீர்வாதத்தைப் பெறுவதைச் சுட்டும் . இது 3 விதச் செயற்களைக் 
கொண்டது ( 1 ) இருக்கையிலிருந்து எழுந்திருப்பது ( 2 ) பெரியவர்களின் 
காலைத் தொடுவது ( 3 ) வணக்கத்தைத் தெரிவிக்கும் வாக்கியத்தை 
உச்சரிப்பது . ப்ரத்யபி வாத என்பது , மேற்படி வணக்கத்துக்குப் பதிலளிக்கும் 
வகையில் சிறியவர்களை வாழ்த்துதல் . அவ்வாறு வாழ்த்தும்போது , 
அவ்வாக்கியத்தினிறுதியுயிர் ப்லுதமாகவும் உதாத்த கரம் கொண்டதாகவும் 
அமையும் . ஒரு சூத்திரனை வாழ்த்தும்போது அவ்வாறாகாது . 
அபிவாதயே தே வத த்தோ அஹம் . தேவதத்தன் என்பவன் தனது 
ஆசிரியரை வணங்கும்போது இவ்வாறு கூறுவான் . ஆசிரியர் இதற்குப் 
பதிலாக அவனைக் கீழ்க்கண்டபடி வாழ்த்துவார் . 
போ ஆயுஷ்மான் ஏதி தே 3 வத 3 த்த 3 ( 3 ப்லுதம் ) ஓ தேவதத்தனே வா , நீடுழி 
வாழ்க . ஆனால் அபிவாதயே துஷஜ அஹம் : போ ஆயுஷ்மான் ஏதி துஷஜக , 
இங்கு வாழ்த்தப்பட்டவன் சூத்திரன் . 


355 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வா : 


ஸ்த்ரியாமபி ப்ரதிஷேதோ வக்தவ்ய: 
வணங்குபவர் ஒரு பெண்ணாக ஆகும்போதும் ப்லுதம் , உதாத்தம் 
இறுதியுயிரோடு வராது . அபிவாத யே கார்கி அஹம் : போ ஆயுஷ்மதீ பவ 
கார்கீ . கர்வத்தோடு வணங்குபவனுக்குப் பதில் வணக்கங்கூறும்போதும் 
அவ்வாறேயாகுமென்பது சிலர் கருத்து . வணங்குபவன் பெரியவர்களை 
ஏளனம் செய்யும் நோக்கத்தோடு அவ்வாறு வணக்கம் தெரிவிப்பதால் , 
பெரியவர்கள் அந்நோக்கத்தைப் புரிந்து கொண்டு வாழ்த்தமாட்டார்கள் . 
அவர்களின் பதில் ஒரு சாபமாகவேயாகும் . 
அபி வாத யே ஸ்தாலி அஹம் போ : நான் ஸ்தாலி என்ற பெயருடையவன் 
வணங்குகிறேன் , அஸுயகஸ் த்வம் 

ஸ்தால்ம நத்வம் 
ப்ரத்யபி வாத னமார்ஹ்தி பித்யஸ்வ வ்ருஷல ஸ்தாலின் ஓபாபியே . நீ 
வாழ்த்துவதற்குத் தகுந்தவன் அல்ல- . நீ பானை போன்று ( ஸ்தாலி ) 


1 
உடைவாயாக . 


வா: 


போ ராஜன்யவிஸாம் வேதி வக்தவ்யம் 
போர் என்ற சொல்லைத் தொடர்ந்து பெயர் அல்லது , ராஜன்ய , அல்லது 
வைசியன் ஆகியவைகளைச் சுட்டும்போது , ப்லுதம் விருப்பாகும் . 
போ அபிவாதயே தே வத த்தோ - அஹம் . பதில் ( 1 ) ஆயுஷ்மான் ஏதி 
தே வதத்த போ : ( 2 ) ஆயுஷ்மான் ஏதி * தே " வத்த போ . 
க்ஷத்திரியன் (விளி கொள்வோன் ) 
அபிவாதயே இந்த்ரவர்மாஹம் போ : 
பதில் : ஆயுஷ்மான் ஏதி இந்த்ரவர்மன் 3 அல்லது ஆயுஷ்மான் ஏதி 
இந்த்ரவர்மன் . 
வைசியன் விளிகொள்வோன் 
அபிவாதயே இந்த்ர பாலிதோஹம் பேர் :, 
பதில் : - ஆயுஷ்மான் ஏதி * இந்த்ரபாலித அல்லது ஆயுஷ்மான் ஏதி * இந்த்ர 
பாலித 


8.2.84 தூ ராத் ஹுதே ச 

தொலைவிலிருந்து ஒருவனை விளிக்கும்போதும் இறுதியுயிரோடு கூடிய 
அசை உதாத்த சுரம் கொண்டதாகவும் , ப்லுதமாகவும் ஆகும் . 
ஆக ச்ச பேர் மாணவக தே 3 வத 3 த்த 3 
வா , மாணவனே தேவத்த 


8.2.85 ஹை ஹே ப்ரயோகே ஹைஹயோ : 

ஹை அல்லது ஹே என்ற இடைச் சொல்லைப் பயன்படுத்தி , ஒருவனைத் 
தொலைவிலிருந்து விளிக்கும்போதும் , ஹை அல்லது ஹே ப்லுதமாகவும் 
உதாத்த கரம் கொண்டதாகவும் ஆகும் . 
ஸை 3 / ஹே தே 3 வத 3 த்த அல்லது தே 3 வத 3 த்த ஹை 3 / ஹே ஹை ஹே 
என்ற சொற்கள் ஒரு வாக்கியத்தினிறுதியில் நிற்காவிட்டாலும் அவ்வாறாகும் 


முனைவர் கு . மீனாட்சி 


356 


என்பதைச் சுட்ட இச்சொற்களைத் திரும்புவும் இச்சூத்திரத்தில் 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது . 


. 


8.2.86 குரோரந்ருதோ அனந்தயஸ்யாப்யே கைகஸ்ய ப்ராசாம் 

ரு வைத்தவிர்த்த ( அந்ருத ) மற்ற கு ரு எனப்படும் உயிரெழுத்துக்கள் ஒரு 
சொல்லினிறுதியில் நின்றாலும் நிற்காவிட்டாலும் அவைகள் ப்லுதமும் 
உதாத்த சுரமும், ஒரு நேரத்தில் ஒன்றேயொன்று மட்டும் ( ஏகைகஸ்ய ) பெறும் 
என்பது கிழக்கத்திய இலக்கண ஆசிரியர்களின் கருத்து 
தே 3 வ 3 த்த , அல்லது தே 3 வதத்த அல்லது தே 3 வத 3 த்த 3 ஏகைகஸ்ய என்பது 
தே 3 வத 3 த்த 3 என்று எல்லரவிடங்களிலும் வராது என்ப தைச் சுட்டுகிறது . 
ஆனால் க்ருஷ்ணமி 3 த்ர , க்ருஷ்ணமித்ரா 


8.2.87 ஓமப்யாதானே 

வேதநூல் அல்லது மந்திரத்தின் முதலில் ( அப்யாதரன ) ஓம் என்ற 
சொல்லினுயிரெழுத்து , ப்லுதமாகவும் உதாத்த சுரம் கொண்டதாகவும் ஆகும் . 
ஒ 3 ம் அக்னிமீலே புரோஹிதம் ( ருக் 1.1.1) 
ஆனால் ஓமித்யேதத க்ஷரமுத் கீ தமுபஸீத ( சாந்தோக்ய உபநிஷத் 1.1.1 ) . 
இங்கு ஓம் ஒரு நூலின் அல்லது மந்திரத்தின் தொடக்கத்தையோ 
சுட்டவில்லை. 


யே 


8.2.88 யே யக் ஞ கர்மணி 

என்ற மாற்றுப் பெயர் , ஒரு யாகத்தின் செயலில் பயன்படுத்தப்படும்போது , 
அதன் உயிரெழுத்து ப்லுதமாகவும் உதாத்த சுரங்கொண்டதாகவுமாகும் . யே 3 
யஜாமஹே ( மை , ஸ ம் 1.4.11), ஆனால் யே யஜாமஹ இதி பஞ்சாக்ஷரம் ( தை , 
ஸம் 1.6.11.1 ) ஒரு நூலைப் படிக்கும்போது இதைப் படிப்பது யாகம் செய்யும் 
போது அல்ல . 


8.2.89 ப்ரணவஷ்டே : 

யாகம் செய்யும்போது உச்சரிக்கும் மந்திரத்தின் , இறுதியுயிரில் தொடங்கும் 
அசை ( டி ) க்குப் பதிலியாக ப்ரணவம் அதாவது ஓம் ப்லுதமாகவும் உதாத்த 
சுரங்கொண்டதாகவும் வரும் . அபாம் ரேதாம்ஸி ஜின்வதி ( ருக் 8.44.16 ) என்ற 
இருக்கு வேத மந்திரம் அபாம் ரேதாம்ஸி ஜின் வதோ 3 ம் என்று ஆகும் . 
தே 3 வாஞ் ஜிகாதி ஸும்னயு : ( ருக் 3 27.1 ) என்ற மந்திரம் தே 3 வாஞ் ஜிகராதி 
ஸும்னயோ ம் என்று ஆகும். 


8.2.90 யாஜ்யாந்த : 

யாகத்தில் உச்சரிக்கப்படும் மந்திரத்தின் இறுதியுயிருக்கு 
( யாஜ்யாந்த ) ப்பதிலியாக ப்லுதமாகவும் , உதாத்த சுரம் கொண்டதாகவுமான 
உயிர் வரும். 


357 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ஸ்தோமைர் விதே மாக்னயே- ஸ்தோமைர் விதே மாக்னயா 3 ( இருக் 8.43.11 ) 
ஜிஹ்வாமக்னே சக்ருஷே ஹவ்யவாஹம் ( ருக் . 10.8.6 ) = ஜிஹ்வாமக் னே 
சக்ருஷே ஹவ்பவாஹ 3 ம் 


8.2.91 ப்ரூஹிப்ரேஷ்ய ஸ்ரௌஷட்வௌஷடாவஹானாமாதே : 

ப்ருஹி கூறு , ப்ரேஷ்ய அனுப்பு , ஸ்ரௌஷ்ட் , நாங்கள் கூறுவதை அவன் 
கேட்கட்டும் , வௌஷ்ட் அவன் எங்களுக்கு வழி காட்டட்டும் , ஆவஹ 
வழிகாட்டு என்ற யாகத்தில் உச்சரிக்கப்படும் மந்திரங்களின் முதலசைக்குப் 
பதிலியாக , ப்லுதமாகவும் உதாத்தசுரம் கொண்டதாகவுமான உயிரெழுத்து 
பதிலியாகும் . 
1. அக் னயே அனுப் ரூ 3 U ( 2 ) அக் னயே கோமயான் ப்ரே 3 ஷ்ய ( 3 ) அஸ்து 
ஸ்ரௌ 3 ஷ்ட ( 4 ) ஸோமஸ்யாக் னே வ்ரீஹி 3வௌஷட் ( 5 ) அக் 3 விமா 3வஹ 


8.2.92 அக் னீத்ப்ரேஷணே பரஸ்ய ச 

அக் னீத்ர என்ற புரோஹிதருக்குக் கட்டணையிடும்போது முதலசை 
அதைத் தொடர்ந்து வரும் அசை ( பரஸ்ய ) ஆகியவைகளினுயிர் ப்லுதமாகவும் 
உதாத்த சுரம் கொண்டதாகவும் ஆகும் . ஆ 3 ஸ்ராவய , ஓ 3 ஸ் ரா வய 


8.2.93 விபாஷா ப்ருஷ்டப்ரதிவசனே ஹே 

கேள்விக்குப் பதிலாக அமையும் வாக்கியத்தின் ( சொல்லின் ) இறுதியில் 
நிற்கும் ஹி என்ற இடைச் சொல்லின் உயிரெழுத்து ‘ப்லுத மாகவும் உதாத்த 
சுரம் கொண்டதாகவும் விருப்பாக ஆகும் . 
அகார்ஷீ : கடம் தேவதத்த 
தேவதத்தனே , நீ பாய் முடைந்தாயா ? அகார்ஷம் ஹி 3 , அல்லது ஹி 
செய்தேன் 


8.2.94 நிக்ருஹ்யானுயோகே ச 

ஏற்கெனவே மறுத்துவாதிட்ட தை , மறுபடியும் வலியுறுத்திக் கூறும் 
வாக்கியத்தின் இறுதியசை விருப்பாக ப்லுதமாகவும் , உதாத்தகரம் 
கொண்டதாகவும் ஆகும் . 
நிக் ருஹ்ய என்ற சொல்லுக்கு மற்றவர்களின் கருத்து தவறென்று மறுத்து 
வாதிடுவது என்று பொருள் . அனுயோக என்ற சொல் மறுத்துக் கூறியதை 
மறுபடியும் கண்டிக்கும் முறையில் வாதத்தில் வென்றவன் , கூறுவது என்ற 
பொருட்படும் . 
அநித்ய : ஸப்த இத்யாத்த த அல்லது அநித்ய : ஸப்த இத்யாத்த 
ஆகவே , சொல் நிலைபேறுடையதல்ல என்பதுதான் உனது துணிபு ரையா 


1 


8.2.95 ஆம்ரேடி தம் பர்த்ஸனே 

அச்சுறுத்தல் (பர்த்ஸனே } என்ற பொருளைச் சுட்டும் போது , வி 
ளிவேற்றுமைச்சொல் ( ஆம்ரேடிதம் ) லினிறுதியசையின் உயிரெழுத்து 


முனைவர் கு . மீனாட்சி 


358 


ப்லுதமும் , உதாத்த சுரங்கொண்டதாகவும் ஆகும் . 
சௌர சௌர 3 காதயிஷ்யாமி த்வா 
‘ ஓ திருடனே உன்னைக் கொலையுண்ணச் செய்கிறேன் 
(விளிவேற்றுமைச் சொல் இரட்டித்துப் பயன்படுத்துவதற்குப் பார்க்க 8.1.8 ) 


வா : 


பீர்த்ஸனே பர்யாயேண இதி வக்தவ்யம் 
இரட்டிக்கப்பட்ட சொற்களில் ஏதாவதொன்று ப்லுதமும் உதாத்த சுரம் 
கொண்டதாகவும் ஆகும் . 
சௌ 3 ர சௌர அல்லது சௌர சௌர 3 


8.2.96 அங்க யுக்தம் திஙாகாங்க்ஷம் 

அச்சுறுத்தல் என்ற பொருளில் ‘ திங் ஒட்டில் முடியும் வினைச்சொல் அங்க 
என்ற இடைச் சொல்லுடன் அமைந்து , அதன் பொருளை முழுமையாக 
உணர்த்த மற்றொரு சொல்லைச் சார்ந்து நிற்கும்போது அவ்வினைச் 
சொல்லினிறுதியசையின் உயிருக்கு ப்லுத மும் உதாத்தகரமும் கொண்ட 
உயிர் பதிலியாக வரும் . 
அங்க கூஜூ / வ்யா ஹ்ர 3 இதானீம் க் ஞாஸ்யஸி 
ஜாலம் ஓ ஈனனே ! இப்போது புரிந்து கொள்வாய் 


8.2.97 விசார்யமாணானாம் 

சார்பு எதிர்வு இருபுறமும் எண்ணிப்பார்த்தல் என்பதைச் சுட்டும் 
வாக்கியத்தின் இறுதியசை ப்லுதமும் , உதாத்தசுரம் கொண்டதாகவும் ஆகும் . 
ஹோத 3 வ்யம் தீக்ஷிதஸ்ய க்ருஹ 3 இ ; ந ஹோதவ்யம் தீட்சை பெற்றவனின் 
வீட்டில் பலியுணவு அளிக்கலாமா கூடாதா ? (க்ருஹேக்ருஹே 3 இ . பார்க்க 
8.2.107 ) 


8.2.98 பூர்வம் து பாஷாயாம் 

மேலே கூறப்பட்ட சூழலில் , முதலில் நிற்பதன் இறுதியசையில் உயிரெழுத்துப் 
ப்லுதமும் உதாத்த சுரங்கொண்டதாகவும் ஆகும் . அஹிர் து 3 ரஜ்ஜுர்து இது 
பாம்பா அல்லது கயிறா ? 


8.2.99 ப்ரதிஸ்ரவணே ச 

உறுதிமொழி அல்லது உடன்படிக்கை (ப்ரதிஸ்ரவணே ) யைச் சுட்டும் 
வாக்கியத்தினறுதியசையும் அவ்வாறேயாகும் .. 
காம் மே தே ஹி போ :, அஹம் தே த தாமி 3. நீ கொடுப்பதாக வாக்களித்த 
பசுவை எனக்குக் கொடு நான் உனக்கு அதைக் கொடுக்கிறேன் , 
தே வத த்த போ :; கிம் ஆத்த ஓ தேவதத்தனே நீ என்ன சொல்கிறாய் . 
கவனித்துக்கேட்டல் என்ற பொருளிலும் இவ்வாறாகும் . 


359 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


8.2.100 அனுதாத்தம் ப்ரஸ்நாந்தாபி பூஜிதயோ : 

வினா (ப்ரஸ்நாந்த ) புகழ்தல் ( அபி பூஜித ) ஆகியவைகளைச் சுட்டும் 
வாக்கியங்களினிறுதியசைக்குப் பதிலியாக அனுதாத்த கரம் பெற்ற ப்லுத 
உயிர் வரும் . 
அக ம 3: பூர்வான் க்ராமான் 
அக் னி பூ " தா இ , படா நீ கீழ்த்திசை கிராமங்களுக்குச் சென்றாயா. ஓ 
அக்னி பூதனே , ஒ புத்திசாலியே ? பார்க்க 8.2.105 , 107 ) 
அபிபூஜிதே - ஸோபன: க லு மாணவக 


கூட 


8.2.101 சிதி தி சோபமார்தே ப்ரயுஜ்யமானே 

உவமைப் பொருளைச் சுட்டுமாறு சித் என்ற இடைச்சொல் வேறொரு 
சொல்லோடு 

வரும்போது அதனிறுதியசை அனுதாத்த 
ஸுரஞ்கொண்டதாகவும் ப்லுதமாகவும் ஆகும் . 
அக் னிசித் பயா3 த் அவன் அகினியைப் போல் பிரகாசிக்கட்டும் ஆனால் 
கதம்சித் ஆஹு: அவர்கள் அபூர்வமாகப் பேசுகிறார்கள் . 


8.2.102 உபரிஸ்விதாஸீதி தி ச 

உபரிஸ்விதாஸீத் என்ற தொடரின் இறுதியுயிர் அனுதாத்த 
சுரங்கொண்டதாகவும் ப்லுதமாகவும் ஆகும். 
அத ": ஸ்வித் ஆஸீத் உபரிஸ்வித் ஆஸீத் ( ருக் 10.129.5 ) ஒரு வேளை அது 
கீழே இருந்திருக்கலாம் . ஒரு வேளை அது மேலே இருந்திருக்கலாம் . 


8.2.103 ஸ்வரிதமாம்ரேடி தே அஸூயாஸம்மதி கோப குத்ஸனேஷு 

பொறாமை ( அஸூயா), புகழ்ச்சி ( ஸம்மதி ) , சினம் ( கோப ), குற்றச்சாட்டு 
( குத்ஸன ) என்ற பொருட்களைச் சுட்டும்போது இரட்டிக்கப்பட்ட விளிச் 
சொற்கள் ஒரு வாக்கியத்தின் முதலில் நிற்கும்போது இரு விளிச் சொற்களில் 
முதலில் அமையும் விளிச் சொல்லினிறுதியசையின் உயிர் ஸ்வரித 
சுரங்கொண்டதாகவும் ப்லுதமாகவும் ஆகும் . 
1. அஸூயா- அபி ரூபக அபி ரூபக , ரிக்தம் தே அபி ரூப்யம் ஓ 
அழகானவனே அழகானவனே உனது அழகு வீண் 
2. ஸம் மதி- மாணவக மாணவக ஸோபன: கலு அஸி ஓ பையனே 
பையனே நீ மேன்மை வாய்ந்தவன் 
3. கோப - அவிநீதக அவிநீதக இதானீம் 
க் ஞாஸ்யஸி ஜால்ம மரியாதை கெட்டவனே , நீ விரைவில் புரிந்துகொள்வாய் . 
4. குத்ஸன - ஸாக்தீக ஸாக்தீக ரிக்தா தே ஸ க்தி : ஸக்தியென்ற 
ஆயுதத்தைக் கொண்டவனே , உனது ஸக்தி ( அதாவது ஆயுதம் ) பயனற்றது . 


1 


வா : 


அஸூயாதி ஷூ வாவசனம் கர்தவ்யம் 
இச்சூத்திரத்தில் விருப்பாக ( வா ) என்ற சொல்லும் வர வேண்டும் . 
ஆகையால் , ப்லுதமும், ஸ்வரிதமும் மாறி மாறி வராது. மாணவக மாணவக 


முனைவர் கு . மீனாட்சி 


360 


8.2.104 க்ஷியாஸீ : ப்ரைஷேஷு திஙாகாங்க்ஷம் 

மரபை மீறுதல் ( க்ஷியா), வாழ்த்துதல் ( ஆ n:) அல்லது கட்டளை (ப்ரைஷ ) 
என்ற பொருட்களில் ஒரு வினைச் சொல் மற்றொரு வினைச் சொல்லைச் 
சார்ந்து , அதன் பொருளை , உணர்த்துவதற்கு நிற்கும்போது முன்னால் 
கூறப்பட்ட வினைச் சொல்லினிறுதியசையின் உயிர் ப்லுதமாகவும் 
ஸ்வரிதகரம் கொண்டதாகவும் ஆகும் . 
1. ஸ்வயம் ரதே ன யாதி உபாத்யாயம் பதாதிம் க " மயதி நீ தேரில் 
செல்கிறாய் ( ஆனால் ) உனது ஆசிரியரை நடந்துபோகச் செய்கிறாய் 
2. ஸுதாம்ஸ் ச லப்ஸீஷ்ட தனம் ச தாத பிள்ளைகளும் செல்வத்தையும் 
அடைவாயாக . 
3. கடம் குரு 3 க் ராமம்ச க ச்ச - பாயும் செய் . கிராமத்துக்கும் செல் 


8.2.105 அநந்த்யஸ்யாபி ப்ரஸ்னாக் யானயோ: 

ஒரு வாக்கியத்தினிறுதிச் சொல் , இறுதியில் நிற்காத சொல் ஆகிய இரண்டு 
சொற்களினிறுதியசையின் உயிரெழுத்துக் ( அநந்த்யஸ்யாபி )க்களின் 
உயிருக்குப் பதிலியாக , ஒரு வினாவைச் சுட்டும்போதே ( ப்ரஸ்ன ) அல்லது 
கதை கூறுதல் ( ஆக்யான ) என்ற பொருட்களைச் சுட்டும்போது ஃப்லுதமும் , 
ஸ்வரித சுரம் கொண் ட உயிர் வரும் . 
1. அக ம 3: பூர்வா 3 ன் க்ராமா 3 ன் அக் னிபூத், இ 
2. அக ம 3: பூர்வா 3 ன் க்ராமா 3 ன் போ : 3 


8.2.106 ப்லுதாவை ச இது தௌ 

ஜச் என்ற பிரத்தியாஹாரத்து எழுத்துக்களின் ( ஐ , ஔ ) ‘இத் ( = இ ), உத் 
( உ ) துக்குப் பதிலியாக ப்லுத உயிர் வரும் . 
அஇ திகாயன , அஉபகாய ன 


8.2.107 ஏசோ அப்ரக்ருஹ்யஸ்யாதூராத ஹூதே பூர்வஸ்யார்த ஸ்யாதுத் 

தரஸ்யேது தௌ 
தொலைவிலிருந்து விளித்தல் ஐத் தவிர்த்து ( 8.2.84 ) மற்ற பிரக் ரு 
ஹ்யமல்லாத ( அப்ரக் ருஹ்ய) ஏச் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த 
சந்தியெழுத்துக்கள் பற்றிய ( ஏ , ஓ.ஐ.ஔ ) சூ . 83 , இலிருந்து விதிக்கப்பட்ட 
விதிக்கள் செற்படுகையில் அதன் முறையே முதலரைப் பகுதிக்குப் பதிலியாக 
( பூர்வஸ்யார்த ஸ்ய ), ப்லுதமான ஆத் ( ஆ ) தும் , இரண்டாம் அரைப் 
பகுதிக்குப் பதிலியாக (உத்தாஸ்ய ) இத்( இ ), உத் ( உ ) உம்வரும் . ஏச் - ஏ , ஓ , ஐ , 
ஓவ இவற்றுள் ஏ = அ + இ , ஓ = அ + உ . இவைகள் ஒரு சொல்லினிறுதியில் 
நிற்கும்போது ப்லுதமாகும்போது , இவைகளின் முதல் பகுதியான அ 
ப்லுதமாகும் . அதன் பிறகு இ அல்லது உ இணைக்கப்படும். இந்த இ 
அல்லது உண்மையாக இரண்டாம் பகுதிக்குப் பதிலியாக வருபவை . 
அவைகள் இ அல்லது உ ஆகவோ, ஏ அல்லது ஓ ஆகவோ ஆகலாம் . 


361 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 
இந்த விதியின்படி ஏ 7 ஐ க்கு ஆ இ பதிலியாகவும் , ஒ 7 ஔ க்கு அ உ 
பதிலியாகவும் வருமென்று கூறுகிறது . இவைகள் உதாத்தம் அல்லது 
அனுதாத்த சுரம் கொண்டதாக அமையும் . 
ஏ / ஐக்கு ஆ இஉம் ஓ / ஔக்கு ஆ உ உம் ஸ்வரித சுரத்துடன் வரும் . இந்த 
விதி பொதுவானது அல்ல . சூ.8.2.100 ; 97 ; 83; 90 ஆகியவைகளில்தான் 
செயற்படும் இச்சூத்திரத்தையடுத்துவரும் வார்த்திகம் இவ்விதியை ஒரு 
வரையறைக்குட்படுத்துகிறது . 


8.2.108 தயோர் ய் வா வசி ஸம்ஹிதாயாம் 

உயிரெழுத்துக்கு முன் ( அசி ) 6 நிற்கும் இத்( இ ), உத் ( உ ) ஆகியவைகளுக்கு 
(தயோர் ), தொடர்ந்து உச்சரிக்கும்போது முறையே ய் , வ் பதிலியாக வரும் . 
அக்னே + ஆஸா = அக் னா 3 இ ஆஸா = அக் னா ய் ஆஸா ; 
அக்னா விந்த்ரம் , படா 3 வுத கம் 
இச்சூத்திரத்தின் ஸ்ம்ஹிதாயாம் இந்த அத்தியாத்தின் இறுதிவரையில் 
அதிகார சூத்திரமாக அனுவிருத்தியாகும் . 


8.3.1 


மதுவஸோ ரு ஸம்புத் தெ ள சந்த ஸி 
வேதமொழியில் , மது வஸ் (க்வஸு ) என்ற வொட்டுக்களில் முடியுஞ் 
சொற்களுக்குப்பின் விளிவேற்றுமையொருமையொட்டு ( ஸம்புத் தெ ள ) 
இணைக்கும்போது , அச்சொற்களினிறுதியெழுத்துக்களுக்குப்பதிலாக ரு 
வரும் . 
1. இந்த்ர மருத்வ : இஹ பாஹி ஸோமம் ( ருக் 3.51.7 ). இங்கு மருத்வ : என்பது 
மருத்வத் என்ற சொல்லின் விளிவேற்றுமையொருமை . மருத் + வந்த் + 8 
( 6.1.68 ) = மருத் + வந் 0 ( 8.2.23 ) = மருத்வ - ரு = மருத்வ : ( 8.3.15 ) 
2.மீட் வஸ் தோகாய தநயாய இந்த்ர ஸாஹ்வ: 
( ருக் 2.33.14 ) 
மிஹ் + க்வஸு = மிட் + வஸ் ( 8.2.31) = மீட் " - வஸ் ( 6.1.12 ) + ஸு (விளி = 
மீட் - வன்ஸ் + ஸ் ( 7.1.70 ) + m = மீட் - வனஸ் + 8 ( 6.1.68 ) மீட் -வன் 
( 8.2.23 ) = மீட் - வரு = மீட் - வ : ( 8.3.15 ) + தோகாய - மீட் " வஸ் தோகாய 
( 8.3.34 ) ஆனால் ம் ரஹ்மான் ஸ்தோஷ்யாம : ( மது , வ ஸ் 
ஒட்டோடுவருஞ்சொல்லல்ல ) ய ஏவம் வித் வானக் னி மாத த்தே ( ஸம்பு த் தி 
அல்ல ) . மற்ற இடங்களில் ஹே கோமன் , ஹே பவன் என்று வரும் . 


வா : 


வன உபஸங்க் யாளம் கர்தவ்யம் 
வன் என்ற ஒட்டையும் இதோடு சேர்த்துக்கூறவேண்டும் . யஸ்த்வாயந்தம் 
வஸுனா ப்ராதரித்வ : 
இங்கு க்வனிப் , வனிப் என்ற இரண்டு ஓட்டுக்களையும் சுட்டுகிறது . ப்ராத : 
+ இ ( இண் ) + க்வனிப் ( பார்க்க 3.2.73 ) . ப்ராத : + இ + துக் + க்வனிப் ( 6.1.71) 
= ப்ராதரித்வன் . இச்சொல்லின் விளி வேற்றுமையொருமை ப்ராத ரித்வ : 


முனைவர் கு . மீனாட்சி 


362 


வா : 


விபாஷா பவத் பக " வத க வதாமோச் சாவஸ்ய 
வேதமொழியிலும் மற்ற மொழிகளிலும் பவத் , பக வத், அகவத் என்ற 
சொற்களினிறுதியெழுத்தான த் உக்கு விருப்பாக ரு பதிலியாக வரும் . 
இச்சொற்களின் அவ் ஓ வாக மாறும் . 
பீவத் - ஹேபோ , ஹே பவன் ; பகவத் - ஹேபகோ: ஹே மிக வன் , அகவத் 
- ஹே அகோ:, ஹே அக வன் . 
பேர்:, ப கோ :, அகோ: என்ற சொற்கள் இந்நூலாசிரியரே ஒரு வேளை 
விதிக்குப்புறம்பாக ஆக்கப்பட்டவையாகவுமிருக்கலாம் ( பார்க்க 8.3.17 ) 
விளிவேற்றுமையொருமையில் மட்டுமல்லாமல் வேறு இடங்களிலும் 
இச்சொற்கள் காணப்படுகின்றன . காட்டாக போ தே வத த்தயக்ஞ 
த "த்தெள (விளிவேற்றுமையிருமை ) போ தேவத த்த யக்ஞத த்த 
விஷ்ணுமித்ரா: ( விளிவேற்றுமைப் பன்மை ); போ ப்ராஹ்மணி ( பெண்பாற் 
சொல் ) 


8.3.2 


அத்ராநுநாஸிக : பூர்வஸ்ய து வா 
இச்சூத்திரத்திலிருந்து 8.3.12 வரையில் - ஆனால் எந்தவொரு எழுத்துக்கு 
ரு பதிலியாக வரும் என்று விதிக்கப்பட்டதோ அந்த வெழுத்துக்கு முன் 
நிற்கும் எழுத்துக்கு (உயிரெழுதது ) மூக்கொலியாக உச்சரிக்கப்படும் 
உயிரெழுத்து ( Nasalized Vowel) விருப்பாகப் பதிலியாகும் . இது ஒரு 
அதிகார சூத்திரம் . 
ஸம் + க்ருஞ் = ஸம் + ஸுட் + க்ரு ( 6.1.137 ) = ஸரு + ஸ் + க்ரு ( 8.3.5 ) = ஸ :-ஸ் 
க்ரு ( 8.3.15)= ஸஸ்க்ரு. ( 8 : 3.34 ) ( ஸ :, ஸஸ் , என்பவைகளின் ஸ வின் அ 
மூக்கொலியோடு உச்சரிக்கப்படும் ) 


8.3.3 


-- 


| 


ஆதோடி நித்யம் 
ரு வுக்கு முன் நிற்கும் ஆ ( ஆத் ) வுக்குப்பின் அட் பிரத்தியாஹாரத்தைச் 
சேர்ந்த ஓரெழுத்து வரும்போது (உயிரெழுத்து , அல்லது ஹ , ய , வ அல்லது ர ) 
அந்த ஆவுக்கு மூக்கொலியோடு உச்சரிக்கப்படும் உயிரெழுத்து 
கட்டாயமாகப் பதிலியாக வரும் . 
மஹான் அஸி = மஹாரு ( 8.3.9 ) + அஸி - மஹாய் அஸி ( 8.3.17 ) = மஹா அஸி 
( 8.3.19 ) ( ஆ மூக்கொலியுடன் உச்சரிக்கப்படும் ) ( ருக் . 3.46.2 ) மஹா 
இந்த ரோய ஓஜஸா ( ருக் 8.6.1) தே வா அச்சாதீவ்யத்தைத்திரியர்கள் இதை 
அனுஸ்வாமாகக் கருதுவார்கள் . 


8.3.4 


அநுநாஸிகாத் பரோ அனுஸ்வார் : 
மூக்கொலியோடு கூடிய உயிரெழுத்தை விருப்பாக ரு வுக்கு முன் நிற்கும் 
எழுத்துக்கு பதிலியாக்காவிட்டால் , அங்கு அனுஸ்வாரம் ஆகமமாக வரும் . 
ஸம் + க்ருஞ் = ஸம் - ஸட் + க்ரு = ஸரு - ஸ் - க்ரு ஸம்- : - ஸ் க்ரு ( 8.3: 15 ) (இங்கு 
ம் அனுஸ்வாரம் ) ஸம்ஸ் - ஸ்க்ரூ ( 8.3.36 ) =ஸம் ஸஸ் க்ரு ( ம் அனுஸ்வாரம் ) 
8.3.2 மூக்கொலியோடு கூடிய உயிரெழுத்து விருப்பாகப் பதிலியாக 


3631 


பாணினியின் அஷ்டாத்தியாமி 


வருவதை விதிக்கிறது . எந்தெந்த இடங்களில் அவ்வெழுத்து பதிலியாக 
வரவில்லையோ அந்தந்த இடங்களில் அனுஸ்வாரம் வருமென்று கூறுகிறது . 
இச்சூத்திரம் . இச்சூத்திரத்தில் அன்ய என்ற சொல்லையுமிணைத்து விளக்க 
வேண்டும் அதாவது அநுநாஸிகாத் அன்ய : யோ வர்ன : மூக்கொலியல்லாத 
ஒருயிரெழுத்து அதாவது ரு வுக்கு முன்னால் நிற்கும் மூக்கொலி பதிலியாக 
வருவதாக விதிக்கப்படாத ஒரெழுத்து . பும்ஸகாமா ( 8.3.6 ); வாம்ஸ் சதி 
( 8.3.7 ) இவைகளில் ம் அனுஸ்வாரம். 


8.3.5 


ஸம : ஸுடி 


ஆகமத்துக்கு முன்னால் நிற்கும் உபசர்க்கமான ஸம் இன் ம் உக்கு 
ரு பதிலியாக வரும் . ஸம்ஸ்கர்த்தா ( ம் அனுஸ்வாரம் ) ஸம்ஸ்கர்த்தா ( அம் 
மூக்கொலியுடன் உச்சரிக்கப்படும் உயிரெழுத்து அ ) 


வா : 


ஸம் பும்ஸ்காஸாம் ஸோ வக்தவ்ய : 
ஸம் , பும் , கான் ஆகியவைகளினிறுதியெழுத்துக்கு ஸ கட்டாயமாகப் 
பதிலியாகும் . 
ஸம்ஸ்கர்த்தா, பும்ஸ்ஸ்காமா , காம்ஸ்ஸ்கான் ( இவைகளில் ( ம் அனுஸ்வாரம் ) 
இவ்வார்த்திகத்தின்படி ஸம் இன் ம் க்கு ரு ஒருபோதும் பதிலியாக வராது . 


8.3.6 


பும : கய்யம்பரே 
பும் ஆண் என்ற சொல்லுக்குப் பின் க ய் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த 
ஓரெழுத்து வந்து , அதைத் தொடர்ந்து அம் ’ பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த 
எழுத்து வரும்போது , பும் இன் இறுதி ம் உக்கு ரு பதிலியாக வரும் . 
பும்ஸ் + 8 - காம + டாப் ( 4.1.4 ) = பும் 8 + காமா = புரு காமா ( 8.3.4 ) : பும்ஸ் + 
காமா ( 8.3.34 ) = பும்ஸ் - காமா ( 8.3.2 ) ( ம் அனுஸ்வாரம் ) 


8.3.7 


. 


நஸ் சவ்ய ப்ரஸான் 
ப்ரஸான் என்ற சொல்லைத் தவிர்த்த மற்ற ந் ஈற்றுச் சொற்களுக்குப்பின் 
கசன் (ச , ட , த , ச , ட , த ) எழுத்துக்கள் நின்று அவைகளுக்குப்பின் அம் 
( உயிரெழுத்து , அரையுயிர் , மூக்கொலி ) வந்தால் , அந்தவிறுதி ந் உக்கு ரு 
பதிலியாக வரும் . 
பவான் சினோதி = பவாரு சினோதி புலாம் ரு சினோதி ( 8.3.2 ;4 ) = ப வாம்ஸ் 
சிநோதி ( 8.3.34 ), ( ம் அனுஸ்வாரம் ) = ப வாம்ஸ் சினோதி ( 8.4.41 ) அல்லது 
பவாம் ஸ்சினோதி ( ஆம், மூக்கொலியாக உச்சரிக்கப்படும் உயிர் ); ப வாம்ஸ் 
சாத யதி அல்லது பவாம்ஸ் சாதயதி ( முந்தையது ம் அனுஸ்வாரம் , 
இரண்டாவதில் ஆம் மூக்கொலியாக உச்சரிக்கப்படும் உயிரெழுத்து ); 
பவாம்ஷ்டீகதே , பவாம் ஷ் டீ கதே ; பவாம்ஸ்தாதி , பவாம்ஸ்தாரதி ; ஆனால் 
ப்ரஸான் சாத யதி ; ப்ரஸான் சினோதி ; பவான் கரோதி , 


24 


முனைவர் கு . மீனாட்சி 


3641 


8.3.8 


உபியதா ரு க்ஷ 
இருக்கு வேதத்தில் அம் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்து க்களுக்கு 
முன்னால் நிற்கும் சவ் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்துக்களுக்கு முன் 
நிற்கும் சொற்களினீற்றுக்குப் பதிலியாக இரண்டுமே வரும் (உபயதா ) 
அதாவது ந் அல்லது ரு வரும் . தஸ்மின் , தஸ்மிம்ஸ் , தஸ்மிம்ஸ் த்வா ததாதி 
( இ ரண்டாவதில் ம் அனுஸ்வாரம் . 3 வதில் இம் மூக்கொலியாக உச் 
சரிக்கப்படும் இ ) சூ . 7 இல் கூறப்பட்டது இருக்கு வேதத்தில் விருப்பு 
விதியாக்கப்பட்டிருக்கிறது . மற்ற இடங்களில் இது விருப்பாகாது . தாம்ஸ் த்வா 
காத ஸுகாதி 3 தான் , இங்கு மூக்கொலியாக ஆம் உச்சரிக்கப்படும் . 


8.3.9 


தீர்காதடி ஸமானபாதே 
ஒரு சொல்லினீறாக நிற்கும் ந் உக்கு முன் ஒரு நெடிலும் அதற்குப்பின் அட் 
பிரத்தியா ஹாரத்தைச் சேர்ந்த ஒரெழுத்தும் வந்து இந்த ந் உம் அட் 
எழுத்தும் ருக்வேதத்தின் ஒரே பாதத்திலமையும்போது , அந்த ந் க்கு 
விருப்பாக ரு பதிலியாக வரும் . 
பரிதீந் ரதி ( ருக் 9.107.19 ) , தேவாந் அச்சாதீ வ்யத் , மஹாந் இந்த் ரோயோ 
ஓஜஸா ( ருக் 8.6.1 ) பரிதீ ந் மஹாந்த இவைகளினிறுதியுயிர் மூக்கொலியாக 
உச்சரிக்கப்படும் . இதற்கு முந்திய சூத்திரத்தின் உபயதா இங்கு 
அனுவிருத்தியாகும் . ஆகவே இது ஒரு விருப்பு விதியாகும் . 
ஆதி த்யான் ஹவாமஹே , ஆதித்யான் யாசிஷாமஹே 


8.3.10 ந்ரூன் பே 

ந்ருன் என்ற சொல்லுக்குப்பின் ப் வரும்போது , அதனிறுதியெழுத்தான ன் 
உக்கு விருப்பாக ரு பதிலியாக வரும் . 
ந்ரூந் பாஹி , அல்லது ப்ரீணாஹி அல்லது ந்ரூரு = ந்ரும் :- ந்ரூம் : பாஹி , 
ப்ரீணாஹி . ஒன்று மூக்கொலியாக உச்சரிக்கப்படும் ரு , மற்றது 
அனுஸ்வாரம் , 


8.3.11 ஸ்வதவான் பாயௌ 

பாயு கார்ப்பவன் என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் ஸ்வதவான் என்ற 
சொல்லினீறான ன் உக்கு ரு பதிலியாக வரும் . 
ஸ்தவாட பாயுரக் னே (இருக்கு 4.2.5 ) ( ஸ்வதவரு = ஸ்வதவா:) ஆ 
மூக்கொலியாக உச்சரிக்கப்படும் . 


8.3.12 கானாம்ரேடி தே 

கான் ( மாற்றுப் பெயர் ) அதன் இரட்டித்தலுக்கு முன் நிற்கும் போது 
( ஆம்ரேடித் ) அதனீற்றுக்கு ரு பதிலியாக வரும் . 
கான் + கான் = காரு + கான் = காம் : + கான் 98.3.4 ; 15 ) = காம்ஸ் - கான் , 
காம்ஸ்கான் ( ஆ மூக்கொலியாக உச்சரிக்கப்படும் மற்றது அனுஸ்வாரம் . 


365 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


4 


8.3.13 டோடேலோப : 
* வுக்கு முன் நிற்கும் 

கெடும் . இச்சூத்திரம் 
பதரதிகாரத்துக்குள்ளடங்கியதான போதிலும் , இங்கு கூறப்பட்டிருக்கும் 
லோபம் ( கெடுதல்) , அந்த ட ஒரு சொல்லினீறாக அமையாதபோது தான் 
நிகழும் . 
லிஹ் + க்த = லிட் + த ( 8.2.31 ) = லிட் - த ( 8.2.40 ) = லிட் + ( 8.4.41 ) = 
L -1 = லீட 4 


8.3.14 ரோரி 

ர் உக்குமுன் நிற்கும் ர் கெடும் . 
1. நிர் + ரக்த = Ge + ரக் ( 6.3.111 ) = நிரக்த நிறமற்ற ; து ரக்த ( = துர் + ரக்த ); 
2. ரு + f = அக்னி + n + ரத + n = அக் னிரு + ரத ரு = அக்னீ ரத : 
( 8.3.15 ) 
3. ஒரே சொல்லுக்குள் ஸ்பர்த் + யங் - லுக் = பாஸ்பர்த் + யங் - லுக் ( 7.4.83 ) 
+ லங் அட் + பா - ஸ்பார்த் + 6 + ஸிப் = அபா - ஸ்பர்த் + 6 (6.1.68 ) அ - பா - 
ஸ்பர்த் ( 8.3.39 ) - அபா - ஸ்பர்ரு ( 8.3.75 ) அபா - ஸ்பாடு ( 8.3.75 ) அபாஸ்பா : 
8.3.150 


8.3.15 கரவஸானயோர் விஸர்ஜனீய: 

கர் பிரத்தியாஹாரத்தின் எழுத்துக்களுக்கு முன் போ அல்லது 
இடைநிறுத்தத்திலோ ( அவஸான ) நிற்கும் ர் உக்கு விஸர்ஜனீய ( = :) 
பதிலியாக வரும். வருக்ஷ + ஸு + சித் + யக் + தே = வருக்ஷ + ரு + சித் + ய 
+ தே ( 8.2.66 ) = வ்ருக்ஷ: சித்யதே = வ்ருக்ஷஸ்சி த்யதே ( 8.3.34 ) வ்ருக்ஷஸ் 
சித்யதே ( 8.4.40 ) மரம் வெட்டப்பட்டது 
அவஸான - ராம் + ஸு = ராம் + ரு - ரா ; கிர் + 8 = கீ : ( 8.2.76 ) ஆனால் அக்னிர் 
நபதி , 


8.3.16 ரோ ; ஸுபி 

ஸூப் (7 ஆம் வேற்றுமைப்பன்மையுருபு) புக்கு முன் நிற்கும் பதிலியாக வரும் 
ருவுக்குப் பதிலியாக விஸர்ஜனீயம் வரும் . பயஸ் + ஸுப் = பயரு + m - 
பய : ஸு ; ஸர்பி : ஷ ?: ஆனால் , கிர்ஷு ; தூர்ஷு 


> 


8.3.17 பேர் பிகோ அகேர் அபூர்வ ஸ்யயோ அஸி 

அஸ் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்துக்களுக்கு முன் நிற்கும் ( அஸி ) 
போ ., பக . , அக : ஆகிய 
சொற்கள் அல்லது அ ( குறிலும் நெடிலும் ) ஆகியவைகளோடு (பதிலியாக ) 
வரும் ரு வுக்குப் பதிலியாக ய் வரும் . போஸ் அத்ர = போரு அத்ர ( 8.2.66 ) 
= போய் அத்ர = பேர் 9 அத்ர ( 8.3.19 ) ; கோ அத்ர , அகோர அத்ர ; க + 

ஆஸ்தே - கரு + ஆஸ்தே - கய் ஆஸ்தே க ஆஸ்தே யார் 
உட்கார்ந்திருக்கிறார்கள் ப்ராஹ்மணா த த தி பிராம்மணர்கள் 


ஸ n - 


முனைவர் கு . மீனாட்சி 


366 


கொடுக்கிறார்கள் ஆனால் அக் னிரத்ர 


8.3.18 வ்போர் லகு ப்ரயத்னதர : ஸாகடாயனஸ்ய 

பீகோய் முதலியவைகளின் ய் அ அல்லது ஆவுக்குப்பின் வரும் வ் 
ஆகியவைகளுக்குப்பின் அஸ் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்துக்கள் 
வரும்போது , அந்த வ் , ய் க்குப் பதிலியாக அவைகளின் உடம்படுமெய் 
( Glide ) வரும் என்பது ஸாகடாயனரின் கருத்து . 
லகு * ப்ரயத்னதர : நெகிழ் ஒலிப்பு ( Lax arficulation ), உடம்படுமெய் 
வருதல் . போய் அத்ர , பகோய் அத்ர , 
அகோய் அத்ர ; காய் ஆஸ்தே ; அஸாவ் ஆதித்ய: 


8.3.19 லோப : ஸாகல்யஸ்ய 

அஸ் பிரத்தியாஹாரத்தின் எழுத்துக்களுக்கு முன் நிற்கும் மேலே கூறிய 
சொற்களில் ( அதாவது போய முதலியவைகள் ) ய் வ் கெடும் என்பது 
ஸாகல்யரின் கருத்து . 
போ , கோ / அகோ அத்ர ; 
க ஆஸ்தே. அஸா ஆதித்ய:, அஸ்மா உத்தர. 


8.3.20 


கார்க் யஸ்ய 
அஸ் பிரத்தியாஹாரத்தின் எழுத்துக்களுக்கு முன் ஒத் ( ஓ ) ஐத் தொடர்ந்து 
வரும் ய் ( 8.3.17 ) நிற்கும்போது அந்த ய் கெடும் என்பது கார்க்யரின் கருத்து . 
போ அத்ர , பகோ அத்ர 


8.3.21 உ D ச பதே " 

அ அல்லது ஆ வுக்குப்பின் வரும் ய் அல்லது ன் ( ஒரு சொல்லினீறாக சூ . 
17 இன்படி பதிலியாக வரும் )உக்குப் பின் உஞ் ( உ ) க்குப்பின் நின்று அது 
( அதாவது உஞ் ) ஒரு பதமாக அமையும் போது அந்த ய் , ன் கெடும் . 
தத் + ஸு அ + m (7.2.102 ) = த + ஸு ( 6.1.97 ) ஸ + ஸ் ( 7.2.106 ) + உ . 
ஏகாக் னி : = ஸரு உ : ஸஹ் உ = m8 உ - ஸ உ ஏகாக் னி:, ஸ உ ஏ கவிம் ஸ தி . 
இடைச் சொல்லான உ (உஞ்) ஒரு பதம் இதைத்தான் இங்கு குறிக்கும் . 
வேஞ் இலிருந்து உயிராக்கம் பெற்ற உஞ் ஐ இங்கு குறிக்கவில்லை. 


8.3.22 ஹலி ஸர்வேஷாம் 

சூ . 17 இல் குறிப்பிட்டபடி பதிலியாக வரும் ய் , மெய்யெழுத்துக்கள க்கு முன் 
நிற்கும்போது , கெடும் என்பது எல்லா இலக்கணாசிரியர்களுடைய 
கருத்தாகும் . 
போ ஹஸதி , பகோ ஹஸதி அகோ ஹஸதி , போயாதி 


8.3.23 மோ அனுஸ்வார் : 

மெய்யெழுத்துக்களுக்கு முன் நிற்கும் சொல்லினீறான ம் க்கு அனுஸ்வாரம் 


367 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


பதிலியாக வரும் . 
வன + அம் + க ச்சந்தி = வனம் ( ம் : அனுஸ்வாரம் ) 
க ச்சந்தி ; குண்டம் யாதி ( அம் அனஸ்வாரம் ) ஆனால் தவமத்ர ( த்வம் + 
அத்ர ) உயிரெழுத்துக்குமுன் ம் வருகிறது . ஆகையால் இது 
அனுஸ்வாரமாகாது. 
கம்பதே (இங்கு சொல்லினீறாக ம் வரவில்லை ) 


8.3.24 நஸ் சாபதர்ந்தஸ்ய ஜூலி 

ஜூல் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்தவெழுத்துக்களுக்கு முன் நிற்கும் ஒரு 
சொல்லினீறு அல்லாத ( அபதராந்தஸ்ய ) ந் , ம் என்ற எழுத்துக்களுக்கு 
அனுஸ்வாரம் பதிலியாக வரும் . 


1. ந் பயஸ் + ஸீ ( 7.1.20 ) = பய + நும் + ஸ + ( 7.1.72) = பயாம்ஸி ( 6.4.8) 
( ம் - அனுஸ்வாரம் ) 
2. ம் - ஆ + க்ரம் + ஸ்ய + தே = ஆக்ரம் ஸ்யதே . 
இங்கும் ம் ஒரு அனுஸ்வாரம் ) அதி " ஜிகாம்ஸயதே ஆனால் ராஜன் 
பு ங்கக்ஷவ : ரம்யதே ( ன் ,ம் அனுஸ்வாரமல்ல ) 


8.3.25 மோ ராஜி ஸம : க்வௌ . 

ராஜ் ஆள் என்ற வினையோடு வரும் ஸம் லிண் ம’வுக்கு ம ( என்ற எழுத்து ) 
அவ்வினைக்குப்பின் க்விப் ஒட்டிணைக்கும் போது வரும் . 
ஸம் + ராஜ் க்விப் ( 4.3.61 ) + n = ஸம் ராஜ் - 8 (6.1.68 ) = ஸம்ராஷ் ( 8.2.36 ) 
ஸம்ராட் ( 8.2.39 ; 4.56 ) இது 8.3.23 க்குப் புறனடை . இங்கு 
அனுஸ்வாரமாவதைத் தடுப்பதற்காக ம் உக்கு ம் பதிலியாக வருமென்று 
கூறப்பட்டிருக்கிறது . 


. 


8.3.26 ம வுக்குமுன் நிற்கும் ஹ வுக்கு முன்னால் நிற்கும் ம வுக்கு ம விருப்பாகப் 

பதிலியாக வரும் . 
கிம் ஹ்மாலாயதி ( ம் அனுஸ்வாரம் ) 
கிம் ஹ்மாலயதி ( ம் அனுஸ்வராமல்ல ) 


வா : 


. 


யவலபரே யவலா வா 
ய , வ , ல, என்ற எழுத்துக்களுக்கு முன் நிற்கும் ஹ , வுக்கு முன் நிற்கும் 
ம வுக்கு முறையே ய , வ , ல விருப்பாகப் பதிலியாக வரும் . 
கிம் ஹ்ய : ( ம் அனுஸ்வாரம் ) 
கிய்ம் ஹ்ய : ( ம் Nasalization ) 
கிம் ஹ்வலயதி ம் அனுஸ்வாரம் ) 
கின்ம் ஹ்வலயதி ( ம் Nasalization ) 
கிம் ஹ்லாவய தி ( ம் அனுஸ்வாரம் ) 
கில்ம் ஹ்லாவயதி ( ம் Nasalization ) 


முனைவர் கு . மீனாட்சி 


368 


8.3.27 நபரே ந : 

நிற்கும் சொல்லினீறுதியான ம் உக்குப்பின் வருஞ் சொல்லின் முத லெழுத்து 
ஹ வாகவும் அதைத் தொடர்ந்து ந் உம் வரும்போது நிற்குஞ் 
சொல்லினீறுக்குப் பதிலியாக ந் விருப்பாக வரும் . 
கிம் ஹ்னுதே , கிந் ஹஹ்தே 
கதம் ஹ்னுதே , கதந் ஹ்னுதே ( ம் அனுஸ்வாரம் ) 


8.3.28 ங்ணோ : குக்டுக் ஸரி 

ங் அல்லது ண் ஈற்றுச் சொற்களுக்குப்பின் ஸர் ( ஸK ) பிரத்தி 
பாஹாரத்தின் எழுத்துக்கள் வரும்போது , அச்சொற்களினிறுதியில் முறையே 
குக் , டுக் ஆகியவைகள் விருப்பாக ஆகமம் ஆகும் . 


1. ப்ராங்ச் + ஸு = ப்ராங்ச் + 8 ( 6.1.68 ) = ப்ராங் ( 8.2.23 ) = ப்ரா ங் + ஸேதே = 
ப்ராங் + குக் ஸேதே = ப்ராங்க் ஸே தே 


2. ப்ராங் ஸே தே - ண- வண்ட் ஸே தே , வண் ஸேதே. 


8.3.29 L : ஸி துட் 

நிற்குஞ் சொல்லினிறுதியெழுத்து ட ஆகவும் , வருங்சொல்லின் 
முதலெழுத்து ண் ஆகவும் அமையும்போது , வருஞ்சொல்லுக்குமுன் 
விருப்பாக துட் ஆகமம் ஆகும் . மதூ லிட் + ட்ஸீத் தி ( அ ) ஸீத் தி 


8.3.30 நஸ் ச 

நிற்குஞ் சொல்லினிறுதியெழுத்து ந் ஆகவும் , வருஞ் சொல்லின் 
முதலெழுத்து ஸ் ஆகவும் வரும்போது , வருஞ் சொல்லுக்குமுன் துட் 
விருப்பாக ஆகமம் ஆகும் . மஹான் ஸர்ப :, மஹாந்த் ஸர்ப : 


8.3.31 ஸி துக் 

நிற்குஞ் சொல்லினீறு ந் ஆகவும் வருஞ்சொல்லின் முதலெழுத்து ‘ ஸ் 
ஆகவும் ஆனால் , வருஞ் சொல்லுக்கு முன் விருப்பாக துக் ஆகமம் ஆகும் . 
பவான் ஸே தே , பவான் + துக் 
ஸேதே = ய வாஞ்ச் ஸே தே ( 8.4.40 ) - பவாஞ்ச் சே தே ( 8.4.63 ) 


8.3.32 ஙமோ ஹ்ரஸ்வாத சி ஙமுண் நித்யம் 

குறில் (உயிருக்கு ) உக்குப்பின் நிற்கும் நம் பிரத்தியாஹாரத்தின் 
எழுத்துக்களையீறாக் கொண்ட சொல் நிற்குஞ் சொல்லாகவும் , வருஞ் 
சொல்லின் முதலெழுத்து ஓருயிரெழுத்தாகவும் அமையும்போது நம் 
பிரத்தியாஹாரத்தின் எழுத்துக்கள் ( முறையே ) கட்டாயமாக ஆகமம் ஆகும் . 
ங் - ப்ரத்யங் + ஆஸ்தே = ப்ரத்யங்காஸ்தே 
ண் - வண் + ஆஸ்தே = வண்ணாஸ்தே 


369 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ந் - குர்வன் + ஆஸ்தே - குர்வந்நாஸ்தே 
ஆனால் தவமாஸ்ஸே , பவானாஸ்தே ப்ரத்மங் கரோதி 


8.3.33 


11 


மய உஞோ வோ வா 
மய் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்தவெழுத்துக்களின் பின்னால் நிற்கும் உஞ் 
( உ என்ற இடைச் சொல்லுக்குப் பின் ஒருயிரெழுத்து வரும்போது , அந்த 
உ வுக்கு வ் விருப்பாகப் பதிலியாக வரும் , 
ஸ மு அஸ்து வேதீ ; அல்லது ஸம் வஸ்து வேதீ : ‘வேள்விக்குண்டம் நன்மை 
பயப்பதாக அமையட்டும் 
தது அஸ்ய பரேத : அல்லது தத்வஸ்யபரேத :; கிமு ஆவபனம் அல்லது 
கிம்வாபனம் 


8.3.34 விஸர்ஜனீயஸ்ய ஸ ; 

கர் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்துக்களுக்கு முன் நிற்கும் ‘விஸர் 
ஜனிய த்துக்கு ஸ் பதிலியாக வரும் . 
வ்ருக்ஷ: சித்யதே ( 8.3.15 ) = வ்ருக்ஷஸ் சித் யதே = வ்ருக்ஷஸ் சி த் யதே 
( 8.4.40 ) ; விப்ர : ( 8.2.66 ; 3.15 ) திஷ்டதி = விப்ரஸ் திஷ்டதி ; வ்ருக்ஷ : டீகதே = 
வ்ருக்ஷஸ்டீகதே = வ்ருக்ஷஷ்டீகதே 


8.3.35 ஸர்பரே விஸர்ஜனிய: 

ஸ பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்துக்களுக்கு முன் நிற்கும் கர் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்துக்கள் விஸர்கத்துக்குப்பின் 
வரும்போது , அந்த விஸர்கத்துக்குப் பதிலியாக விஸர்கம் வரும் . அதாவது 
விஸர்க்கத்துக்குப்பின் நிற்கும் கர் எழுத்துக்களுக்குப்பின் ஸ ர் 
எழுத்துக்கள் நிற்கும்போது அந்த விஸர்கம் மாற்றமடையாது . 
ஸ ஸ : க்ஷரம் , புருஷ : க்ஷரம் பிப தி ; ஸோபன: த்ஸரு; க னாக " ன : 
க்ஷோபணஸ் சர்ஷணீனாம் 
வ்ருக்ஷஸ் ஸே தே , வ்ருக்ஷ: ஸேதே ஸ ரஸ் ஸரதி , ஸர : ஸரதி வ்ரு க்ஷ : 
ஷண்டே , வ்ருக்ஷஷ் ஷண்டே 


வா : 


கர் பதே ஸரி வா லோபோ வக்தவ்ய : 
ஸர் பிரத்தியாஹாரத்து எழுத்துக்களுக்கு முன் நிற்கும் விஸர்க; ஸர் 
எழுத்துக்களுக்குப்பின் கர் எழுத்துக்கள் வரும்போது விஸர் கத்துக்குப் 
பதிலியாக விஸர்கம் விருப்பாக வரும் . 
வ்ருக்ஷா; ஸ்தரதார : அல்லது வ்ருக்ஷா ஸ்தரதார : 


8.3.37 குப்வோ ஃக் ஃபௌ ச 

பின்னண்ணவொலி ( கு ) இதழொலி பு ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் 
விஸர்கத்துக்குப் பதிலியாக முறையே விருப்பாக ஃக் (ஜிஹ்வாமூலீயம் ) ஃப் 
(உபத் மானியம் ) வரும் . 


/ 


முனைவர் கு. மீனாட்சி 


370 


வ்ருக்ஷ : கரோதி , வ்ருக்ஷ:, கரோதி 
வ்ருக்ஷ: பசதி , வ்ருக்ஷ ஃபீலதி 


1 


8.3.38 ஸோ பதாதெ ள 

ஒரு சொல்லின் முதலெபத்தாகாத பின்னண்ணவொலி , இதழொலி களுக்கு 
முன்னால் நிற்கும் விஸர்கத்துக்குப் பதிலியாக ஸ் வரும் . 
அபதாதெ ௗ பின்னண்ணவொலி , இதழொலிகள் ஒரு சொல்லின் 
முதலெழுத்தாக அமையாவிட்டால் அதாவது , இவ்வெழுத்துக்கள் ஒரொட்டின் 
முதலெத்தாகும்போது இவ்வொட்டுக்கள் பாஸ கல்ப , க , காம்ய 
போன்றவைகளாகும் . 
பயஸ்பாஸம் ( = பய : + பாஸம் ) ( 5.3.47 ) ; பயஸ் கல்பம் , பஸ ஜ் கல்பம் ( 5.3.67 ) ; 
பயஸ்கம் , யஸஸ்கம் ( 5.3.70 ); பயஸ் காமயதி யஸ ஸ்காம்யதி ( 3.1.9 ) 


வா : 


ஸோபதாதாவிதி அந வ்யயஸ்யேதி வக்தவ்யப் 
விஸர்கம் , அவ்யயத்தின் ஒரு பகுதியாகும்போது , இவ்விதிக்குத் தடை 
விதிக்க வேண்டும் . 
ப்ராத : கல்பம், புன : கல்பம் 


வா : 


ரோ : காம்யே நியமார்தம் 
காம்ய என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் , ரு வின் பதிலியாக அமையும் 
விஸர்கம் , ஸ் ஆகமாறும் மற்ற விஸர்கங்கள் அவ்வாறாகாது . 
பயஸ்காம்யதி , யஸ ஸ் காம்யதி அனால் கீ : காம்யதி , தூ *: காம்யதி 


வா : 


உபத் மானீயஸ்ய கவர்கே 
பரத ஸகார ஆதே ஸோ பவதீதி வக்தவ்யம் . 
பின்னண்ணவொலிக்கு முன் நிற்கும் உபத் மானியத்துக்கு ‘ ஸ் பதிலியாகும் . 
அப்யுத் க :, ஸமுத் க : 


8.3.39 இண : ஷ: 

இண் ( இ ,உ ) பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்துக்கு முன் நிற்கும் 
விஸர்கத்துக்குப்பின் , பின்னண்ணவொலி அல்லது இதழொலியை 
முதலெழுத்தாகக் கொண்டவொட்டு வரும்போது அவ்விஸர்கத்துக்கு ஷ 
பதிலியாக வரும் .. 
ஸர்பி : பாஸம் ஸர்பிஷ்பாஸம் , 
யஜுஷ் பாஸம் ; ஸர்பிஷ்கல்பம் , 
யஜுஷ் கல்பம் ; ஸர்பிஷ்கம் , யஜுஷ்கம் , 
ஸர்பிஷ் காம்யதி , யஜுஷ்காம்ய தி 
ஆனால் அக் னி: கரோதி , அக் னி : பசதி ; ஸர்பிஸ்தே 


8.3.40 நமஸ்புரஸோர் க த்யோ: 


371 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


பின்னண்ணவொலி , இதழொலி ஆகியவைகளுக்கு முன்னால் நிற்கும் 
நமஸ் புரஸ் என்ற சொற்களின் விஸர்கத்துக்கு அச்சொற்கள் கதி 
எனப்படும் சொற்களாக அமையும்போது , ஸ் பதிலியாக வரும் . 
நமஸ்கர்த்தா . நமஸ்கர்தும் , நமஸ்கர்தவ்யம் , 
புரஸ்கர்த்தா, புரஸ்கர்தும், புரஸ்கர்த்வய்ம் , 
ஆனால் புர : கரோதி , இங்கு புர : ஒரு பெயர்ச் சொல் . 


8.3.41 இது து பதண்ய சாப்ரத்யயஸ்ய 

இத் ( இ ), உத் ( உ ) ஆகியவெழுத்துக்களை யீற்றயலாகக் கொண்ட 
ஒட்டல்லாததற்கு முன்னால் நிற்கும் விஸர்கம் , பின்னண்ணவொலி , 
இதழொலிகள் ஆகியவைகளுக்கு முன்னால் நிற்கும்போது , அதற்கு ஷ் 
பதிலியாக வரும் . 
நிஸ் - நிஷ்க்ருதம் , நிஷ்பீதம் ; துஸ் - து ஷ்க்ருதம் , து ஷ்பீதம் , பீஹிர் - 
ஹிஷ்க்ருதம் , ப் , ஆவிஸ் - ஆவிஷ்க்ருதம் , சதுர் - சதுஷ்கபாலம் ; ப்ராதுஸ் 
= ப்ராது ஷ்பிதம் 


வா : 


பும்முஹுஸோ: ப்ரதிஷேதோ வக்தவ்ய : 
பும் முஹுஸ் ஆகியவைகளில் இவ்விதி செயற்படாது . பும்ஸகாமா , 
பும்ஸ்காமா, முஹுஸ்காமா 


8.3.42 திரஸோ அன்யதரண்யாம் 

திரஸ் ( கதி எனப்படும் சொல் ) என்ற சொல்லின் விஸர்கம் , 
பின்னண்ணவொலி, இதழொலி ஆகியவைகளுக்குப்பின் நிற்கும்போது 
விருப்பாக ஸ் ஆகும் . திரஸ்கர்தா , திரஸ்கர்தும், திரஸ்கர்தவ்யம் அல்லது 
திர : கர்தா , திர ; கர்தும் , திர ; கர்தவ்யம் . ஆனால் திர : க்ருத்வா காண்டம் 
க த : இங்கு திர ; கதிச் சொல் அல்ல . 


8.3.43 த் விஸ்த் ரிஸ் சதுரிதி க்ருத்வோர்தே 

த் விஸ் , த்ரிஸ் , சதுர் என்ற எண்ணுப்பெயர்களின் விஸர்கத்துக்குப்பின்னால் 
பின்னண்ணவொலி , இதழொலிகள் வரும்போது , அச்சொற்கள் இவ்வளவு 
முறை , தடவை என்ற பொருளைச் சுட்டும்போது , அவைகளின் 
விஸர்க்கத்துக்கு ஷ் பதிலியாக வரும் . 
த் வி : கரோதி , த் விஷ் கரோதி : த்ரி : கரோதி , த்ரிஷ்கரோதி : சது : கரோதி , 
சதுஷ் கரோதி ; த் வி பசதி , த்விஷ்பசதி; த்ரி : பசதி , த்ரிஷ் பசதி ; சது ; பசதி , 
சதுஷ் பசதி. 


8.3.44 இஸுஸோ: ஸாமர்த் யே 

இஸ் , உஸ் வில் முடியுஞ் சொற்களின் விஸர்கம் , பின்னண்ணவொலி , 
இதழொலிக்கு முன் நிற்கும்போது , இவ்விரண்டு சொற்களும் 
ஒன்றற்கொன்று தொடர்புடையதாக அமைந்தால் , அந்த விஸர்கத்துக்கு ஷ் 


முனைவர் கு . மீனாட்சி 


372 


விருப்பாகப் பதிலியாக வரும் . 
ஸர்பி : கரோதி ; ஸர்பிஷ் கரோதியஜு , கரோதி , யஜுஷ் கரோதி ஆனால் ஸர்ப : 
திஷ்டது, பிமீத்வம் உதகம் 


8.3.45 நித்யம் ஸமாஸே அநுத்தரபத’ஸ்தஸ்ய 

பின்னண்ணவொலி , இதழொலி ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் இஸ் 
அல்லது உஸ் இல் முடியுஞ் சொற்களின் விஸர்கம் , அச்சொற்களுக்கு 
முன்னால் , வேறு சொற்கள் ஏதுமில்லாமமையும் ( அநுத்தாபதஸ்ய ) 
தொகையில் வரும்போது அதாவது இறுதியுறுப்பினராக நிற்காவிட்டால் அந்த 
விஸர்க்கத்துக்குக் கட்டாயமாக ஷ் பதிலியாக வரும் . 
ஸர்விஷ் கண்டிகா, தனுஷ் கபாலம் 
ஸர்பிஷ்பானம் , தனுஷ்பலம் 


8.3.46 அத : க்ரு கமி கம்ஸ கும்ப பாத்ரகுஸா கர்ணீஷ்வனவ்யயஸ்ய க்ரு செய் , 

கம் விரும்பு கம்ஸ குடிக்கும் கிண்ணம் கும்ப பானை , ஜாடி , பாத்ர ஏனம் , 
பாத்திரம் . குஸா ‘ சிறு மரத்துண்டு கர்ணீ ஒரு வகை அம்பு , சுக்கான் 
ஆகியவைகளுக்கு முன் நிற்கும் அவ்ய்யமல்லாத , அத் ( அ ) த்தை 
ஈற்றயலாகக் கொண்ட அதுவேயிறுதியுறுப்பினராக அமையாத ஒரு 
தொகையில் நிற்கும் விஸர்கத்துக்கு ஸ் கட்டாயமாகப் பதிலியாக வரும். 
க்ரு- அயஸ்கார :; கமி- அய ஸ் காம :, கம்ஸ - அயஸ்கம்ஸ :, கும்ப 
அயஸ்கும்ப : 
பாத்ர - அயஸ் பாத்ரம் ; குஸா - அயஸ்குஸா ; 
கர்ணீ - அயஸ்கர்ணி 


8.3.47 அத ": ஸிரஸி பதே 

ஒரு தொகையினிறுதியுறுப்பினராக நிற்காத அத * ஸ் , ஸிரஸ் என்ற 
சொற்களக்குப்பின் பத என்ற சொல் இறுதியுறுப்பினராக வரும் 
தொகையில் , அத * ஸ் , ஸிரஸ் இன் விஸர்கத்துக்கு ஸ் பதிலியாக வரும் . 
அத " ஸ்பதம் , ஸிரஸ்பதம், ஆனால் அத : பத ம் ( இது தொகையல்ல ) 


8.3.48 கஸ்காதி ஷு ச 

பின்னண்ணவொலி அல்லது இதழொலிகளுக்கு முன் நிற்கும் கஸ்க மு 
தலிய சொற்கள் விஸர்கத்துக்கு ஸ் அல்லது ஷ் பதிலியாக வரும் . 
இது 8.3.37க்குப் புறனடை . 
கஸ்க :, கௌதஸ்குத :; ப்ராதுஷ்புத்ர : ஸுனஸ்கர்ண :, த " னுஷ்கபா லம் 


8.3.49 சந்த ஸி வா அப்ராம்ரேடி " தயோ: 

வேதமொழியில் , பின்னண்ணவொலி இதழொலிக்கு முன் நிற்கும் 
விஸர்கத்துக்கு விருப்பாக ஸ் பதிலியாக வரும் . ஆனால் ப்ர வுக்கு முன்னோ 
அல்லது இரட்டைக்கிளவிக்கு முன்னோ நிற்கும்போது இவ்வாறு ஆகாது . 


373 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 
அய : பாத்ரம் அல்லது அயஸ்பாத்ரம் 
ஆனால் அக்னி ; ப்ரவித் வான் ; 
பருஷ : பருஷ: பரி 


8.3.50 க : கரத் கரதி க்ருதி க்ருதேஷ்வனதி தே : 

வேதமொழியில் , க: கரத் , கரதி , க்ருதி , க்ருத ஆகிய சொற்களுக்குப்பின் 
நிற்கும் விஸர்கத்துக்கு ஸ் பதிலியாக வரும். ஆனால் அதி தி என்ற 
சொல்லின் விஸர்கம் அந்த 
கைய மாற்றமடையாது . 
விஸ்வத்ஸ்க:, விஸ்வதஸ்கரத் , பயஸ்கரோதி , உருணஸ்க்ருதி , ஸத ஸ்க்ருதம் 
ஆனால் யதா நோ அதிதி: கரத் 


8.3.51 பஞ்சம்யா : பராவத்யர்தே 

5 ஆம் வேற்றுமையுருபின் விஸர்கம் பரி என்ற சொல்லுக்குமுன் , மேலே 
என்ற பொருளைச் சுட்டும்போது ஸ் ஆகும் ( வேத மொழியில் ) தி வஸ்பரி 
ப்ரதமம் ஐக் ஞே ( ருக் 10.45.1) ‘ ஆகா சத்துக்கும் மே லே முதலில் பிறந்தான் , 
அக் னி: ஹிமவதஸ் பரி ( அ .4.9.9) பணிமலைக்கு மேல் ( உள்ள ) தீ ஆனால் 
அஹிரிவ போகை : பர்யேதி பர்ஹும் ( ருக் 6.75.14 ) பாம்பைப்போல் , 
கையைப்படத்தினால் சுற்றுகிறான் / து ( போகை 3 ஆம் வேற்றுமைப் பன்மை ); 
தி வ: ப்ருதிவ்யா: பர்யோஜ உத ப்ருதம் ( ருக் 6.47.27 ) . “ பூமி , ஆகாயம் 
இரண்டையும் சுற்றி சக்தியெழுப்பப்பட்டது ” ( அதி * என்ற பொருளில் அல்ல ) 


8.3.52 பாதௌ ச பீஹுலம் 

( வேதமொழியில் 5 ஆம் வேற்றுமைச் சொல்லுக்குப்பின் பாது அவன் 
காப்பாற்றட்டும் என்ற வினைச்சொல் வரும்போது , 5 ஆம் வேற்றுமையுருபின் 
விஸர்கம் பல வகையில் ‘ ஸ் 

ஆக மாறும் . 
தி வஸ்பாது ( ருக் . 10.158.1) “ அவன் சுவர்க்கத்திலிருந்து காப்பாற்றட்டும் " 
பரிஷத : பாது அவையிலிருந்து அவன் காப்பாற்றட்டும் 


8.3.53 ஷஷ்ட்யா : பதி புத்ர ப்ருஷ்ட பார பத பயஸ்போஷே ஷு 

வேத மொழியில் , பதி தலைவன் யஜமானன் , கணவன் புத்ர மகன் ப்ருஷ்ட 
முதுகு , பார அப்பால் பத இடம் பயஸ் பால் போஷ செழிப்பு என்ற 
சொற்களுக்கு முன் நிற்கும் ஆறாம் வேற்றுமையுருபின் விஸர்கம் ஸ் ஆக 
மாறும் வாசஸ்பதிம் விஸ் வகர்மாணம் ஊதயே ( ருக் 10.81.7 ) பேச்சின் 
மன்னனுக்கு , விஸ்வகர்மாவுக்கு , காப்புக்காக , திவஸ்புத்ராய ஸுர்யாய ( ருக் . 
10.37.1 ) சுவர்க்கத்தின் புதல்வனான சூரியனுக்கு ; தி வஸ் ப்ருஷ்டே 
தாவமானம் ஸுபர்ணம் ( அ . 13.2.37 ) சுவர்க்கத்தின் முதுகில் (பின்னால் ) 
பறக்கும் ஸுபர்ணன் ; அக ன்ம , தமஸஸ் பாரம் ( பின்னால் ) 12.73 ) . 
இருளுக்கும் அப்பால் சென்றுவிட்டோம் ; இனஸ்பதே ஸமித் யஸே 
வேள்விக்குண்டத்தில் உன்னை (தீயை ) 


முனைவர் கு . மீனாட்சி 


374 


மூட்டப்பட்டது ; ஸுர்யம் சக்ஷ தி வஸ்பப: சுவர்க்கத்தின் பாலும் , கண்ணுமான 
சூரியனுக்கு , ராயஸ்போஷம் யஜமானே ஷ தாரய ( ருக் 10.122.8 ) வேள்வியின் 
யஜமானர்களுக்கு மிகுந்த செல்வத்தை யளி ஆனால் மனு : புத்ரேப்ய : தாயம் 
வ்யப ஜத் . தனது வழிவழிச் சொத்தை தன் பிள்ளைகளுக்குப் 
பகிர்ந்தளித்தான் . (பனு: முதல் வேற்றுமை ) 


8.3.54 இடாயா வா 

வேத மொழியில் , பதி முதலிய சொற்களுக்கு ( 8.3.53 ) முன் நிற்கும் 
இடாயா: என்ற சொல்லின் விஸர்கத்துக்கு ஸ் விருப்பாகப் பதிலியாக 
வரும் . 
இடாயாஸ்பதி :, இடாயா: பதி : 
இடாயாஸ் பதி :, இடாயா: பதி : 


8.3.55 அபதாந்தஸ்ய மூர்தன்ய: 

சொல்லினீறாகாத ஓரெழுத்துக்கு ( அபதாந்தன்ய), வனை நாவொலி 
( மூர்தான்ய :) ஷ் வரும் . 
இது ஒரு அதிகார சூத்திரம். இச் சூத்திரத்திலிருந்து தொடங்கி , 
இப்பாதத்தினிறுதி வரை இது அனுவிருத்தியாகும் . 
ஷ் அனுவிருத்தியாவது , இங்கு ஏற்கெனவே மறைமுகமாகச் சுட்டப்பட்டிருந்த 
போதிலும் , இங்கு மூர்த ன்ய என்ற சொல் ட பதிலியாவதற்காக 
காணப்படுகிறது ( பார்க்க 8.3.78 ) அக்ருட்வம் , அக்ருட் வே 


t 


8.3.56 ஸஹே: ஸாட : ஸ 

ஸஹ் தாங்கு என்ற தாது , ஸாட் என்ற வடிவத்தையடையும்போது , அதன் 
ஸ் வுக்கு ஷ் பதிலியாக வரும் . ஜலாஷாட் ( ஜல + 9 - ஸஹ் + ண்வி ( 3.2.63 ) 

ஜலாஸாஹ் ( 6.3.137 ; 7.2.116 ) + n = ஜலாஸாஹ் + 8 ( 6.1.68 ) - ஜலாஸாட் 
( 8.2.31 ) - ஜலாஸாட் ( 8.2.29 ) ; துராஷாட் ஆனால் ஜலாஸாஹௌ , 
ஜலாஸாஹம் , 


. 


4 


8.3.57 இண் கோ : 
இண் பிரத்தியாஹாத்தைச் சேர்ந்த 

சேர்ந்த எழுத்துக்கள் அல்லது 
பின்னண்ணவொலிகள் முன்னால் நிற்கும்போது இச்சூத்திரத்திலிருந்து 
இந்தப் பாதத்தின் இறுதிவரையில் , இச்சூத்திரம் அனுவிருத்தியாகும் . இதுவும் 
ஒரு அதிகார சூத்திரம் சூ . 55, உடன் இச்சூத்திரம் அனுவிருத்தியாகும் . 


8.3.58 நும் விஸர்ஜனீயஸர் வ்யவாயே அபி 

ஸ் க்கும் ‘இண் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்தவெழுத்துக்கள் அல்லது 
பின்னண்ணவொலிகள் ஆகியவைகளுக்கிடையில் நும் ஆகமம் , 
விஸர்ஜனீயம் , ஸர் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த வெழுத்துக்கள் 
ஆகியவைகள் நிற்கும்போதும் ஸ் க்கு ஷ் பதிலியாக வரும் . 


375 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


1. ஸர்பிஸ் + R = ஸர்பிஸ் + நும் + இ ( 7.1.72 ) = ஸர்பீம்ஷி (ம் அனுஸ்வாரம் ) 


2. ஸர்பிஸ் + ஸுப = ஸர்பிரு + n : ஸர்பி : + n : ஸர்பி : ஷு ( 8.3.36 ) 


3. ஸர்பிஸ் + n = ஸர்பிஷ்ஷு 
நும் முதலியவைகள் 

ஒன்றேயொன்று தனியாக இடையில் 
நிற்கும்போதுதான் ஷ் ஆகும் . அவைகள் சேர்ந்து இடையில் நின்றால் 
அவ்வாறாகாது . காட்டாக நிஸ் + லட் : நி + நும் ஸ் + 8 + ஸே (7.1.58 , 3.4.80 ) 
நிம்ஸ்ஸே. இங்கு நும் ஸர் எழுத்து இரண்டுமே இடையில் நிற்கின்றன . 


8.3.59 ஆதே ஸ ப்ரத்யயோ: 

சூ . 5.7.58 ஆகியவைகளில் கூறப்பட்ட சூழல்களில் , தாது பாடத்தில் ஷ் வோடு 
குறிப்பிடப்படும் தாதுக்களுக்குப் பதிலியாக வரும் ஸ் அல்லது ஓரொட்டின் 
பகுதியான ஸ உக்கு ஷ் பதிலியாக வரும் . 


1. ஆதேஸ - ஷிவு ( 4.2) தை ( யல் ) ஸிவ் + லிட் ஸிஷேவ, ஷ்வப் - ஸ்வப் + லிட் 
= ஸுஷ்வாப ப்ரத்யய - அக் னி + ஸுப் : அக் னிஷு 


2. பின்னண்ணவொலியிடையில் நிற்கும்போது லிஹ் + லுங் : அட் - லிஹ் + 
க்ஸ - த் = அலிக்ஷத் 


8.3.60 ஸாஸி வஸி கஸீனாம் ச 
ஸாஸ் கற்பி , ஆள் வஸ் ‘ வசி கஸ் உண் ஆகியவைகளுக்கு முன் 

இண் 
உயிரோ அல்லது பின்னண்ணவொலிகளோ நிற்கும்போது , 
இவ்வினைகளினீறான ‘ ஸ் உக்குப் பதிலியாக ஷ் வரும் . 


1. ஸா ஸ் + லுங் = அஸிஷத் 
2. வஸ் + க்த = உஷித 
3. கஸ் + லிட் = ஜக்ஷது : 


8.3.61 ஸ்தௌதிண்யோரேவ ஷண்யப யாஸாத் 

ஸ்து அல்லது தாது பாடத்தில் ஷ் ஓடு குறிப்பிடப்பட்ட தாதுக்களின் இயக்கு 
வினைகள் ( E ) ஆகியவைகளோடு ஸன் ஒட்டு இணைக்கப்படும்போது 
இரட்டிக்கப்பட்ட அசைகளின் இ அல்லது உ க்குப்பின்னால் நிற்கும் 
ஸ் உக்குப் பதிலியாக ஷ் வரும் . 
1. ஸ்து : துஷ்டூஷதி ( ஷ்டுன் + ஸன் + ஸப் + திப் = து - ஸ்தூ - ஷ - அ தி 
2. னிச் - ஸின் + E ச் + ஸன் + ஸப் + திப் : ஸேவ் + இ + இட் + ஸன் + ஸப் 
+ திப் = ஸி - ஸே - இ + இ + ஷ - அ - தி = ஸி - ஸேவ் இ + இ - ஷ 
தி = ஸிஸேவ் - அய் + இ - ஷ - தி ஸிஷேவயிஷதி ஆனால் ஸிஸிஷதி . 


முனைவர் கு . மீனாட்சி 


376 


8.3.62 ஸ : ஸ்விதி ஸ்வதி ஸஹீனாம் ச 

ஸ்வித் " வியர்த்தல் , ஸ்வத் சுவை பார் , ஸஹ் ‘தாங்கு ஆகியவைகளின் 
இயக்கு வினைகளோடு ஷன் ( ஸன் ) ஒட்டு இணைக்கும்போது ஏற்படும் 
இரட்டிக்கப்பட்ட அசைகளின் இ அல்லது உ க்கு முன் நிற்கும் ஸ் உக்கு 
ஷ் பதிலியாக வரும் . 
1. ஸ்வித் + ணிச் + இட் + ஸன் + ஸப் + திப் = ஸ்வேத் + இ + இட் + ஸன் + 
ஸப் + திப் = R - ஸ்வேத் - இ - இ - ஷ - அ - தி - ஸிஸ்வேத விஷதி 
2. ஸிஸ்வாத யிஷதி 
3. ஸிஸாஹயிஷதி 


8.3.63 ப்ராக் ஸிதாக் அட் வ்யவாயே அபி 

இச்சூத்திரத்திலிருந்து , ஸித என்ற தாதுவுக்கு முன் வரை ( 8.3.70 ) (ப்ராக் 
ஸித ), அட் ஆகமம் இடையில் நின்றாலும் ‘ ஸ் உக்கு ஷ் பதிலியாக வரும். 
அபிஷுணோதி , அப் யஷுணோத் ( பார்க்க 8.3.65 ) 


8.3.64 ஸ்தாதி ஷு அப்யாஸேன அப்யாஸஸ்ய 

ஸ்தா முதலியவைகளில்( ஸித் வரையில் 8.3.65-70) ‘ ஸ் உக்குப் பதிலியாக , 
இரட்டிக்கப்பட்டவசை இடையில் நின்றாலும் , இரட்டிக்கப்பட்டதின் ‘ஸ் உக்கு 
பதிலியாகவும் ஷ் வரும் . 
1. பரி + ஸ்த + லிட் = பரி - த - ஸ்தா + ஔ = பரிதஷ்டௌ 


2. அபி * + ஸேனா + ணிச் + ஸன் + ஸப் + திப் = அபி - ஸி - ஸேன் --இ + இட் 
+ ஸன் + ஸ ப் + திப் = அபிஷிஷே ணயிஷதி 


3. பரி + ஷிச் + ஸன் + ஸப் + திப் = பரிஷி ஷிக்ஷதி ( பார்க்க 61 ) 
ஆனால் அபி ஸுஸுஷரி, ஷு என்ற தாதுவிலிருந்து தருவிக்கப்பட்ட சொல் 
இத்தாது ஸ்தா வகுப்பைச் சேர்ந்ததல்ல . 


8.3.65 உபஸர்காத் ஸுனோதி ஸுவதி ஸ்பதி ஸ்தௌதி ஸ்தோபதி ஸ்தாஸேன 

யஸேதஸிச ஸன் ஜஸ்வன் ஜாம் 
ஸு சாறு பிழி ( 4.1) + தூண்டு ( 6.115 ), ஸோ எல்லைப்படுத்து , முடித்துவிடு 
(4.39 ), ஸ்து துதி (2.34 ), ஸ்துப் பாடு ( 1.421 ) , ஸ்தா ‘ இரு ( 1.975 ) , ஸேனய 
முற்றுகையிடு ஸித் நகர், கட்டளையிடு ( 1.48 ) , ஸிவ் ‘தெளி ( 6.140 ), 
ஸஞ்ச் ஒட்டு ( 1.1036 ), ஸ்வஞ்ச் தழுவு, பிடி ( 1.1025 ) ஆகிய தாதுக்கள் இண் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஓயிரெழுத்தில் முடியும் உபசர்க்கத்தோடு 
சேர்ந்து வரும் போது , இடையில் அட் ஆகமம் நின்றாலும் ( அதாவது 
உபசர்க்கத் தினிறுதி இ , அல்லது உ வுக்கும் வினையின் முதலெழுத்தான 
ஸ் உக் கும் இடையில் ) ஸ் உக்கு ஷ் பதிலியாக வரும் . 


1. ஸுனோதி - அபி + n + லட் = அபிஷணோதிபரிஷுணோதி , 


377 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


அப் யஷுணோத் , பர்யஹுணோத் 
2. ஸுவதி - அபிஷூவதி, பரிஷுவதி அப்யஷுவத் , பர்யஷுவத் 
3. ஸ்பதி- அபிஷ்யதி , பரிஷ்யதி அப் ஹஷ்ஹத், பர்யஷ்யத் 
4. ஸ்தௌதி - அபிஷ்டௌதி , பரிஷ்டௌதி அப்யஷ் டௌத் , பர்யஷ் டேளத் 
5 , ஸ்தோபதி - அபிஷ்டோப தே ; பரிஷ்டோபதே; அப் யஷ்டோபத 
பர்யஷ்டோபத 
6. ஸ்தா - அபிஷ்டாஸ்பதி , புரிஷ்டாஸபதி , அப்பஷ்டாத் , பர்யஷ்டாத் 
அபி தஷ்டௌ, பரிதஷ்டௌ 
7. ஸேனய - அபிஷேணயதி , பரிஷேணயதி அப் யஷேணயத் , பர்யஷேணயத் 
அபிஷிஷேணயிஷதி , பரிஷிஷேணயிஷதி 
8. ஸேத - அபிஷேத தி , பரிஷேத தி , அப்யஷேத த், பர்யஷேதத் 
9. ஸிச் - அபிஷிஞ்சதி , பரிஷிஞ்சதி , அப் யஷிஞ்சத் , பர்யஷிஞ்சத் 
அபிஷிஷிக்ஷதி , பரிஷிஷிக்ஷதி 
10.ஸஞ்ஜ்- அபிஷஜதி , பரிஷஜதி; அப்யேஷஜத் பர்யஷஜத், அபிஷிஷங்க்ஷதி 
11 , ஸ்வஞ்ஜ் - அபிஷ்வஜதே , பரிஷ்வஜதே 
அப் யஷஜ்வத , பர்யஷஜ்வத , அபி ஷிஷ்வங்க்ஷதே , பரிஷிஷ்வங்க்ஷதே 


8.3.66 ஸதி ரப்ரதே : 

ப்ரதி என்ற உபசர்க்கத்தைத் தவிர மற்ற இண் பிரத்தியாஹாரத்தைச் 
சேர்ந்த ஓருயிரெழுத்தையீறாகக் கொண்ட உபசர்க்கத்தோடு நிற்கும் ஸத் 
உட்கார் என்ற தாதுவின் ஸ் ( அவைகளுக்கிடையில் அட் ஆகமம் 
நின்றாலும் ) ஷ் ஆக மாறும் . 
நிஷீத தி , விஷீத தி ; ந்யஷீதத் , வியஷீத த் , நிஷஸாத , விஷஸாத ஆனால் 
ப்ரதிஸீத தி 


8.3.67 ஸதன்பே : 

இண் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஓருயிரெழுத்தில் முடியும் 
உபசர்க்கத்தோடு வரும் ஸ்தன்பு முட்டுக்கொடு , ஏற்றுத்தாங்கு ( 9.7 ) என்ற 
வினையின் ஸ்’உக்குப் பதிலியாக ( இவைகளிரண்டுக்குமிடையே அட் 
ஆகமம் நின்றாலும் ) ஷ் வரும் . 
அபிஷ்டப்" னாதி , பரிஷ்டப் னாதி அப்யேஷ்டப் ணாத் , பர்யஷ்டப் வாத் ; 
அபி தஷ்டம்ப , பரிதஷ்டம்ப இங்கு அப்ரதி அனுவிருத்தியாகாது 
ப்ரதிஷ்டப் னாதி , ப்ரயஷ்டப் னாத், ப்ரதிதஷ்டம்ப 


8.3.68 அவாச்சாலம்பனாவிதூர்யயோ: 

அவ என்ற உபசர்க்கத்தோடு சேர்ந்து வரும் ஸ்தன்யு தாதுவின் ஸ் உக்குப் 
பதிலியாகவும் , இச்சொல் ஆதரவு , பக்கவலிமை ( ஆலம்பன ) அண்மை 
( அவிதூர்ய ) என்ற பொருட்களைச் சுட்டும்போது ஷ் வரும் . 


1. அவஷ்டப்ய ஆஸ்தே , அவஷ்டப்ய திஷ்டதி ; 


முனைவர் கு . மீனாட்சி 


378 


2. அவஷ்டப்தா ஸேனா; அவஷ்டப்தா ஸரத் . 
ஆனால் அவஸ்தப் தோ வ்ருஷல : ஸீ தேன 1 வ்ருஷலன் குளிரால் 
தாக்கப்பட்டான் 


8.3.69 வேஸ் ச ஸ்வனோ போஜனே 

ஸ்வன் ஒலியெழுப்பு ( 1.879 ) என்ற தாது வி என்ற உபசர்க்கத்தோடு சேர்ந்து 
நின்று சப்புக் கொட்டிக் கொண்டு உண்ணுதல் என்ற பொருளை அவ்வினை 
கட்டும்போது , ஸ் க்கு ஷ் பதிலியாக வரும் . அவ என்ற உபசர்க்கத்தோடு 
இவ்வாறு வரும்போதும் அவ்வாறேயாகும் . 
விஷ்வணதி , வ்யஷ்வணத் , விஷஷ்வாண , அவஷ்வணதி , அவாஷ்வணத், 
அவஷஷ்வாண . ஆனால் விஸ்வன தி ம்ருத ங்க : மிருதங்கம் 
ஒலியெழுப்புகிறது 


8.3.70 பரிநிலிப்ய : ஸேவஸிதஸய ஸிவுஸஹ ஓட்ஸ்து ஸ்வன்ஜாம் 

ஸேவ் ஊழியம் செய் ( 1.530 ), ஸித கட்டப்பட்ட , ஸய கட்டுப்படுத்தும் ஸிவ் 
தை (துணி ) . ( 4.2 ), ஸஹ் தாங்கு , பொறு ( 1.905 ) மு தலில் இணைக்கப்படும் 
ஆகமம் ஸுட் , ஸ்து துதி , ஸ்வன்ஜ் தழுவு ஆகியவைகள் , பரி , நி, வி என்ற 
உபசர்க்கங்களோடு இணைந்து வரும்போது இத்தாதுக்களின் முதல் ஸ் 
( இடையில் ‘ அட் ஆகமம் நின்றபோதிலும் ) ஷ் ஆக மாறும் . 


1. பரிஷேவதே, நிஷேவதே , விஷேவதே . 
பர்யஷேவத , ந்யஷேவத வ்யஷேவத பரிஷிஷேவிஷதே , நிஷிஷேவிஷிதே, 
விஷிஷேவிஷதே 
2. பரிஷித :, விஷித :, நிஷித:, 
3. பரிஷய : நிஷய :, விஷய : 
4. பரிஷீவ்யதி , நிஷீவ்யதி, விஷீவ்யதி ; பர்யஷிவ்யத் , ந்யஹீவ்யத் , வ்ய ஷீவ்யத் 
அல்லது பர்யஸிவ்யத் , நயஸிவ்யத் , வ்யஸிவித் 
5. பரிஷஹதே நிஷஹதே , விஷஹதே ; பர்யஷஹத , ந்யஷஹத , வ்ய ஷஹத 
6. பரிஷ்கரோதி , பர்யஷ் கரோத் 
7. பரிஷ்டௌதி , நிஷ்டௌதி , விஷ்டௌதி , பர்யஷ்டௌத் , ந்யஷ்டௌத் . 
வ்யஷ்டௌத் அல்லது பர்யஸ்தௌத் , ந்யஸ்தௌத் , வயஸ்தௌத் 
8. பரிஷ்வஜதே . நிஷ்வஜதே , விஷ்வயஜதே ; பர்யஷ்வஜத , ( அ ) பர்யஸ்வஜத 


8.3.71 ஸிவாதீ னாம் வாட்’வ்யவாயே அபி 

மேற்சூத்திரத்தில் கொடுக்கப்பட்ட வினைகளில் ‘ ஸிவ முதலியவைக ளின் 
ஸ் உக்கு அட் ஆகமம் இடையே நின்றாலும் ஷ் ஆக மாறும் . 
காட்டுக்கள் மேற்சூத்திரத்தினடியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 


8.3.72 அனு வி பர்யபி நிப்ய : ஸ்யந்த தே அப்ராணிஷு 

ஸ்யந்த் ஒடு , பாய் ( 1.798 ) என்ற தாது அனு , வி , பரி , அபி , நி , ஆகிய 


3791 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


உபசர்க்கங்களோடிணைத்து நின்று அத்தாது வின் கர்த்தா உயிரினங்களைச் 
சுட்டாவிட்டால் ( அப்ராணிஷு ) அவ்வினையின் ஸ் உக்கு ஷ் விருப்பாகப் 
பதிலியாக வரும் . அனுஷ்யந்த தே (அதற்குப் ) பின் ஒடுகிறது . விஷ்யந்த தே 
நிரம்பி வழிகிறது பாஷ்யந்த தே எல்லாவிடங்களையும் சுற்றி ஓடுகிறது . 
அபி ஷ்யந்த தே ( அதை நோக்கி ) ஓடுகிறது நிஷ்யந்ததே சொட்டுகிறது 
அல்லது அனுஸ்யந்த தே , விஸ்யந்த தே , பரிஸ்யந்த தே , அபிஸ்யந்த தே . 
ஆனால் அனுஸ்யந்த தே மத்ஸ்ய உத கே , மீன் தண்ணீரில் ஓடுகிறது 
இத்தாதுவின் கர்த்தா , உயிரினம் உயிரில் இனம் 
ஆகியவைகளினாலாக்கப்பட்ட தொகையாக அமையும்போது ஷ் 
பதிலியாவது விருப்பாகும் . 
அனுஸ்யந்தே தே அல்லது அனுஷ்யந்தே தே மத்ஸ்யோத கே , மீன் . தண்ணீர் 
இரண்டும் ஓடுகின்றன 


8.3.73 வே : ஸ்கந்தே ரணிஷ்டாயாம் 

ஸ்கந்த் தாவு என்ற தாது வி என்ற உபசர்க்கத்துடன் சேர்ந்து வரும்போது 
அத்தாதுவின் ஸ் உக்கு விருப்பாக ஷ் விருப்பாக ஷ் பதிலியாக வரும் . 
ஆனால் அத்தாது நிஷ்டாவொட்டுக்களுக்குமுன் நிற்கும்போது 
( அநிஷ்டாயாம் = க்த க்தவது ) அவ்வாறாகாது . 
விஷ்கந்தும் , விஸ்கந்தும் , விஷ்கந்தவ்யம் , விவ்கந்தவ்யம் ஆனால் விஸ்கந்த : 
( வி - ஸ்கந்த் + க்த ) 


8.3.74 பரேஸ் ச 

ஸ்கந்த என்ற வினை பரி என்ற உபசர்க்கத்தோடு சேர்ந்து வரும்போதும் , 
இதன் ஸ் உக்கு ஷ் விருப்பாகப் பதிலியாக வரும் . 
பரிஷ்கந்தும் , பரிஸ்கந்தும் ; பரிஷ்கந்தவ்யம் , பரிஸ்கந்தவ்யம் பரிஷ்கண்ண :. 
பரிஸ்கன்ன : முந்திய சூத்திரத்தில் காணப்படும் அநிஷ்டாயாம் இங்கு 
தொடராது . 


8.3.75 பரிஸ்கந்த ப்ராச்யபிரதேஷு 

கிழக்குப் பரத நாட்டில் , பரிஸ்கந்த : வண்டியின் பக்கமாக ஓடும் என்ற 
பொருளில் ஷ் இல்லாமல் ஓடும் சேவகன் ( விதிக்குப் புறம்பான சொல் ) 
காணப்படுகிறது . 


8.3.76 ஸ்புரதி ஸ்புலத்யோர் நிர்நிவிப்ய : 

நிஸ் , நி , வி என்ற உபசர்க்கங்களோடு வரும் ஸ்பு ர் , ஸ்புல் துடித்தல் , 
பளிச்சிடு என்ற தாது வரும்போது அத்தாதுவின் ஸ் உக்கு விருப்பாக ஷ் 
வரும் . 
நிஷ்ஷ்பு ரதி , நிஸ்ஸ்பு ரதி ; நிஷ்பு ரதி , நிஸ்புரதி ; விஷ்பு ரதி , விஸ்பு ரதி ; 
நிஷ்ஷ்பு லதி , நிஸ்ஸ்பூ லதி , நிஷ்பு லதி , நிஸ்புலதி ; விஷ்பு லதி , விஸ்புலதி . 


25 


முனைவர் கு . மீனாட்சி 


380 


8.3.77 வே : ஸ்கப் னாதேர் நித்யம் 

வி என்ற உபசர்க்கத்தோடு வரும் ஸ்கப் ( ஸ்கன்பு 2 9,8 முட்டுக்கொடு , 
தாங்கு ) என்ற தாதுவின் ஸ் கட்டாயமாக ஷ் ஆகும் . 
விஷ்கப் நாதி , விஷ்கம்பி தும் , விஷ்கம்பிதா, விஷ்கம்ப 


8.3.78 இன : ஷீத் வம் லுங் லிட ாம் தோ அங்காத் 

இண் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த உயிரெழுத்தையீறாகக் கொண்ட 
தாதுக்களுக்குப்பின்னிணைக்கப்படும் ஷீத்வம் ( லிங் இன் பதிலி), லுங் இன் 
த்வம் லிட் டின் த் ஆகியவைகளுக்குப் பதிலியாக ( அதற்கொப்பான ) 
வளைநாவொலி வரும் . ச்யோஷீட் " வம் ( < ச்யு ); லுங் - அச் - யோட்வம் ; லிட் 
சக்ருட் " வே 


8.3.79 விபாஷேட : 

இண் பிரத்தியாஹாரத்தின் ஒருயிரெழுத்தையீறாகக் கொண்ட 
தாதுக்களுக்குப்பின் வரும் ஷீத்வம் , லுங்’ ‘ லிட் ஆகியவைகளின் த் க்கு 
விருப்பாக வளைநாவொலி , இவைகளோடு இட் ஆகமம் வரும்போதும் , 
பதிலியாகும் . 
பூ - பவிஷீட் வம் , பவிஷீத்வம் 
லுங் - அபவிட் வம் , அபவித்வம் 
லிட் - புபுவிட் " வே, புபிவித் வே 


8.3.80 ஸமாஸே அங்கு லே : ஸங்க " : 

அங்கு லி விரல் என்ற சொல்லுக்குப்பின் ஸங்க ஓட்டுதல் என்ற 
சொல்லைச் சேர்த்து ஒரு தொகையாக்கும்போது , ஸங்க என்ற சொல்லின் 
முதலில் நிற்கும் ஸ் வுக்கு ஷ் பதிலியாக வரும் . 
அங்கு லிஷங்க *: விரலோடு ஒட்டிக் கொள்தல் , அங்கு " லி ஸங்கா : யவாகூ : 
விரல்களோடு ஒட்டிக்கொள்ளும் அரிசி உணவு 
ஆனால் அங்கு லே : ஸங்க ” ம் பஸ்ய 


11 


கோழை 


என்ற 


8.3.81 பீரோ: ஸ்தானம் 
பயங்கொள்ளி , 

சொல்லுக்குப்பின் 
தொகையாக்கும்போது ‘ ஸ்தான வின் ஸ் உக்கு ஷ் பதிலியாகும் . 
பீருஷ்டானம் 


8.3.82 அக் னே : ஸ்துஸ்தோம ஸோமா : 

ஸ்து புகழ்கிறவன் , ஸ்தோம புகழ்ச்சி ஸோம ‘ ஒரு கடவுளின் பெயர் , ஒரு 
பானத்தின் பெயர் என்ற சொற்கள் அக் னி என்ற சொல்லுக்குப்பின் ஒரு 
தொகையில் வரும்போது . இச்சொற்களின் முதலெழுத்தான ஸ் உக்கு ஷ் 
பதிலியாக வரும் . 
அக் னிஷ்டுத அக்னியைப் புகழ்தல் , அக்னிஷ்டோம் என்ற யாகத்தின் முதல் 


381 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


நாள் , அக்னிஷ்டோம : ஒரு யாகத்தின் பெயர் , அக்னீஷோம : அக்னியும் 
ஸோமனும் ( கடவுளர்களின் பெயர்கள் 
ஸோம வுக்கு முன் நிற்கும் அக் " னி மினிறுதியெழுத்தான இ நெடிலாகும் . 
இந்த ஈ க்குப்பின் வரும் ஸ் தான் ஷ் ஆகும் . மற்றவிடங்களில் 
அவ்வாறாகாது . ஆகையால் அக் னிஸோமௌ , மாணவகௌ :, 
அக் னிஸோமௌ திஷ்டத : 


| 


8.3.83 ஜ்யோதி ராயுஷ : ஸ்தோம : 

ஜ்யோதி வெளிச்சம் , ஆயுஸ் ஆயுள் என்ற சொற்களுக்குப் பின் 
ஸ்தோம 

என்ற சொல்லிணைத்துத் தொகையாக்கும்போது , ஸ்தோம வின் 
ஸ் க்கு ஷ் பதிலியாக வரும் . ஜ்யோதிஷ்டோம :, ஆயுஷ்டோம: யாகங்களின் 
பெயர்கள் 


8.3.84 மாத்ரு பித்ருப்யாம் ஸ்வஸா 

மாத்ரு , பித்ரு என்ற சொற்களுக்குப்பின் ஸ்வஸ்ரு என்ற சொல் சேர்ந்து 
ஆக்கப்படும் தொகையில் , ஸ்வஸ்ரு வின் ‘ஸ் உக்கு ஷ் பதிலியாக வரும் . 
மாத்ருஷ்வஸா - தாயின் சகோதரி 
பித்ருஷ்வஸா - தந்தையின் சகோதரி 


8.3.85 மாது : பிதுர்ப்யாமன்யதரஸ்யாம் 

மாது : தாயின் , பிது : தந்தையின் என்ற சொல்லுக்குப் பின் ஸ்வஸ்ரு என்ற 
சொல்வரும்போது அதன் முதலெழுத்தான ஸ் உக்கு ஷ் விருப்பாகப் 
பதிலியாக வரும். 
மாது : ஷ்வஸா, மாது: ஸ்வஸா 
பிது : ஷ்வஸா, பிது : ஸ்வஸா . 


8.3.86 அபி நிஸ : ஸ்தன: ஸப்த ஸம்க் ஞாயாம் 

ஸ்தன ஒலியெழுப்பு என்ற தாது அபி * + நிஸ் என்ற உபசர்க்கங்களோடு 
நின்று அது இலக்கணத்தின் ஒரு கலைச் சொல் என்று பொருள்படுமானால் 
( ஸப்த ஸம்க் ஞாயாம் ) ஸ்தன வின் ஸ் க்கு விருப்பாக ஷ் பதிலியாக வரும் . 
அபி நிஷ்டான : அல்லது அபிநிஸ்தான : விஸர்ஜனீய : மறைந்து விடும் 
ஓரெழுத்து , விஸர்கம் ; 

ஆனால் 

அபி * நிஸ்தனதி ம்ருதங்க: 
உரக்கவொலியெழுப்பும் மிருதங்கம் 


8.3.87 உபஸர்க ப்ராதுர்ப்யாமஸ்திர் யச் பர : 

அஸ் தாதுவுக்குப்பின் ய் அல்லது அச் (உயிரெழுத்து ) நின்று , 
அத்தாதுவுக்கு முன் இண் பிரத்தியாஹாரவெழுத்தில் முடியும் ஒரு 
உபசர்கமோ அல்லது ப்ராது ர் என்ற சொல்லோ நின்றால் , அதன் ஸ் க்குப் 
பதிலியாக ஷ் வரும் . அபிஷந்தி நிஷந்தி , விஷந்தி ( அபி / G / M / + அஸ் + 
அந்தி ) ப்ராது : ஷந்தி ; அபிஷ்யாத் , நிஷ்யாத் , விஷ்யாத் , ப்ராது : ஷ்யாத் 


முனைவர் கு . மீனாட்சி 


382 


ஆனால் த தி * ஸ்யாத் (இங்கு ஸ் க்கு முன் நிற்பது உபசர்க்கமல்ல ) 


8.3.88 ஸுவிநிர் துர்ப் ய : ஸுபி ஸுதி ஸமா : 

ஸு , வி , நிர் , துர் என்ற உபசர்க்கங்களுக்குப்பின் ஸுப் ( ஸ்வப் 2.59 ) 
படுத்துக்கொள் ஸுதி பிள்ளைப்பேறு ஸம ஈடு என்ற சொற்கள் 
வரும்போது அவைகளின் ஸ் உக்கு ஷ் பதிலியாக வரும் . 
ஸுஷுப்த:, விஷுப்த :, நி : ஷுப்த :, து : ஷுப்த : ஸுஷூதி : விஷூதி:, நிஷூதி :, 
து ஷூதி:, ஸுஷமம், விஷமம் , நி : ஷமம் , துஷமம் 


8.3.89 நிநதீப்யாம் ஸ்நாதே : கௌஸலே 

உபசர்க்கம் நி அல்லது நதீ ஆறு என்ற சொற்களுக்குப்பின் வரும் ஸ்நா 
குளி என்ற தாதுவுக்குப்பின் நின்று வல்லுநர் ( கௌஸலே ) என்ற பொருளை 
அது சுட்டும்போது ஸ் க்கு ஷ் பதிலியாக வரும். நிஷ்ணாத : வல்லுநர் 
நதீஷ்ண : ( நதீ + 6 + ஸ்னா + க ( 3.2.4 ) = நதீ + v ந் + அ ( 6.4.64 ) வல்லுநர் 


8.3.91 ஸூத்ரம் ப்ரதிஷ்ணாதம் 

ஒரு சூத்திரம் என்ற பொருளைச் சுட்டும் ப்ரதிஷ்ணாத என்ற சொல் ப்ரதி 
என்ற உபசர்க்கத்தோடு ஸ்நா என்ற தாது நின்று , ஸ் உக்கு ஷ் பதிலியாக 
வரும் , ஒரு நிபாதனம் ப்ரதிஸ்நாத என்ற சொல் தூய்மைப்படுத்திய என்ற 
பொருளைச் சுட்டும் அப்போது ஸ் ஷ் ஆகாது . 


8.3.91 கபிஷ்ட லோ கோத்ரே 

வழிமரபு ( கோத்ர ) என்ற பொருளைச் சுட்டும் கபிஷ்ட ல என்ற சொல் ஒரு 
நிபாதனம் . 
ஆனால் கபிஸ்தல குரங்குகள் நிறைந்த இடம் 


8.3.92 ப்ரஷ்டோ அக்ரகாமினி 

தலைவன் முன்னால் செல்பவன் ( அக் ர காமினி) என்ற பொருளைச் சுட்டும் 
ப்ரஷ்ட என்ற சொல் நிபாதனமாகும் . ஆனால் ப்ரஸ்தே ஹிமவத : 
இமயமலையினுச்சி ; ப்ர ஸ்த , ஓரளவு 


8.3.93 வ்ருக்ஷாஸனயோ : விஷ்டர : 

ஒரு மரம் (வ்ருக்ஷ ) இருக்கை ( ஆஸன ) என்ற பொருளைச் சுட்டும் . விஷ்டா 
என்ற சொல் நியாதனம் . வி + ஸ்த்ரு = விஷ்டா: ( ஷ் நியானம் ) ஆனால் விஸ்தர 
விரிவு 


8.3.94 சந்தோநாம்னி ச 

ஒரு சீரின் பெயரைக் குறிக்கும்போதும் விஷ்டார என்று விதிக்குப்புறம்பான 
வகையில் ஆக்கப்பட்ட சொல் காணப்படும் . 
ஆனால் படஸ்ய விஸ்தார : துணியின் அகலம் 


383 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


8.3.95 க வியுதிப்யாம் ஸ்தி ர: 

க வி , யுதி என்ற சொற்களுக்குப்பின் நிற்கும் ஸ்திர உறுதியான என்ற 
சொல்லின் ஸ் உக்கு ஷ் பதிலியாக வரும் . 
க விஷ்டிர :, யுதிஷ்டி"ர : பெயர்கள் 
ஸ்திர என்ற சொல்லுக்கு முன் நிற்கும் க வி , யுதி * என்ற 7 ஆம் வேற்றுமைச் 
சொற்களின் 7 ஆம் வேற்றுமையுருபு சூ . 6.3.9படி கெட்டிருக்க வேண்டும் . அது 
கெடவில்லை . இது நிபாதனம் . 


8.3.96 விகு ஸமி பரிப்ய : ஸ்தலம் 

வி , கு , ஸமி , பரி என்பவைகளுக்குப் பின் வரும் ஸ்த ல என்ற சொல்லின் 
ஸ் 

உக்கு ஷ் பதிலியாக வரும் . 
விஷ்ட லம் நெடுந்தொலைவிலுள்ள இடம் , குஷ்டலம் கெட்ட இடம் , 
ஸ மிஷ்ட லம் ஸமி என்ற மரங்கள் நிறைந்த இடம் , பரிஷ்ட ” லம் சுற்றியுள்ள 
இடம் 


8.3.97 அம்பாம்பகோ பூமி ஸவ்யாபத் வி த்ரி கு ஸே கு 

ஸ ங்கு அங்கு மஞ்ஜி புஞ்ஜி பரமே பர்ஹிர் தி வ்ய க் னிப்ய : ஸ்த : 
அம்ப , ஆம்ப , கே ா மாடு , பூ * மி , ஸவ்ய இடது , அப அப்பால் , த் வி 
இரண்டு , த்ரி மூன்று , குஸே குஸ எனப்படும் புல்லின்மேல் , கெட்ட , 
ஸ ங்கு முளை ஆப்புக்கட்டை அங்கு விரல் மஞ்ஜி பூக்கொத்து புஞ்ஜி 
திரள் பரமே உச்சியில் , பீர்ஹிஸ் புல்வகை தி’வி ஆகாசத்தில் , அக் னி 
என்ற சொற்களுக்குப்பின் வரும் ஸ்த வின் ஸ் உக்கு ஷ் பதிலியாக வரும் . 


1-2 அம்பஷ்ட , ஆம்பஷ்ட ஒரு நாடு அதில் வசிக்கும் மக்கள் 
ஆகியவைகளின் பெயர் 
3 - கோஷ்ட மாட்டுத் தொழுவம் அல்லது பட்டி 
4- பூமிஷ்ட பூமியிலிருக்கும் 
5- ஸவ்யேஷ்ட 2. இடது பக்கத்தில்நிற்கும் 
6- அபஷ்ட அங்குசத்தின் முனை 
7- த் விஷ்ட இரண்டடிங்களில் வசிக்கும் 
8- த்ரிஷ்ட மூன்றிடங்களில் வசிக்கும் 
9- குஸே ஷ்ட குசம் என்ற புல்லில் நிற்கும் 
10- குஷ்ட ஒரு செடியின் பெயர் 
11- ஸங்குஷ்ட ஆப்புக்கட்டையில் வைக்கப்பட்ட 
12- அங்கு ஷ்ட கட்டைவிரல் 
13- மஞ்ஜிஷ்ட மஞ்சள் மலர்களையுடைய பூண்டுவகைச் செடி 
14- புஞ்ஜிஷ்ட திரட்டிய , குவித்த 
15- பரமேஷ்ட உயர்வான 
16- பீர்ஹிஷ்ட ‘ யாகத்திற்கான புல்லின்மேல் வைக்கப்ட்ட 
17- தி விஷ்ட ?: சுவர்க்கத்தில் வசிக்கும் 


முனைவர் கு . மீனாட்சி 


3841 


18- அக் னிஷ்ட தீயில் வைக்கப்பட்ட 


வா : ஸ்தால்தின் ஸ்த ருணாமிதி வக்தவ்யம் 
ஸ்தா , ஸ்தி ன் , ஸ்த் ரூ ஆகியவைகளுடனும் இத்தகைய மாற்றம் ஏற்படும் . 
ஸவ்யேஷ்டா:, பரமேஷ்டா, ஸவ்யேஷ்டா, ஸாரதி , 


8.3.98 எஷாமாதி ஷுச 

ஸுஷாமன் அழகிய பாட்டு என்ற சொல்லின் தொடங்கும் வகுப்பைச் சேர்ந்த 
சொற்களிலும் ‘ஸ் வுக்கு ஷ் பதிலியாக வரும். 
ஸு ஸாமன் ஸுஷாமன் ஒருவனின் பெயர் து : ஷாமன் மோசமான பாட்டு 


8.3.99 ஏதி ஸம்க் " ஞாயாமகாத 

ஏத் (ஏ ) என்றவெழுத்துக்கு முன் நிற்கும் ஸ் , இண் பிரத்தியாஹாரத்தைச் 
சேர்ந்த ஒருயிரோ அல்லது க் ஐத் தவிர்த்த மற்ற பின்னண்ணவொலிகளோ 
அந்த உக்கு முன்னால் நிற்கும்போது அச்சொல் ஒரு பெயரைச் 
சுட்டும்போது ஸ் ஷ் ஆக மாறும் . 
ஹரிஷேண , ஜானுஷேண பெயர்கள் ஆனால் ஹரிஸக்த ம, ( ஏ 
தொடரவில்லை ) 
ப்ருது ஸேன: ராஜா ‘பெரிய படையைக் கொண்ட அரசன் 
விஷ்வக்ஸேன ( க் உக்குப்பின் ‘ஸ் வருகிறது ) 


8.3.100 நக்ஷத்ராத் வா 

ஸ் உக்கு முன் நிற்கும் சொல் ஒரு நட்சத்திரத்தின் பெயராகும் போதும் மேலே 
கூறிய சூழலில் ‘ஸ் க்குப் பதிலியாக ஷ் விருப்பா க வரும் . 
ரோஹிணிஷேண :, ரோஹிணிஸேன: பரணிஷேண :, பிரணிஸேன : ஆனால் 
ஸ்தபிஷக் ஸேன: ( க் முன்னால் நிற்கிறது ) 


8.3.101 ஹ்ரஸ்வாத்தாதௌ தத் திதே 

இண் ’ பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த குறில் (உயிருக்கு ) ப்பின்னாலும் , த் 
இல் தொடங்கும் தத்திதவொட்டுக்கு முன்பும் நிற்கும் ஸ் உக்கு ஷ் 
பதிலியாக வரும். 
த் இல் தொடங்கும் தத்திதவொட்டுக்கள் வருமாறு : தரப், தமப் , தய த்வ , 
தஸ , த்யப் தரப் - ஸர்பிஷ்டரம் ( ஸர்பிஸ் + தரப் ); தமப்ஸர்பிஷ்டமம் 
தய் - சதுஷ்டயே ப்ராஹ்மணானாம் நிகேதா :, 
த்வ - ஸர்பிஷ்ட்வம் ; தல் - ஸாபிஷ்யா, தஸ் - ஸர்பிஷ்ட : த்யப் - ஸர்பிஷ்ட் யோ 
வர்த் த தே ஆனால் கீ ஸ் தரா , தூ ஸ்தரா 


வா : திஙந்தஸ்ய ப்ரதிஷேதோ வக்தவ்ய 
வினைச்சொல்லுக்குப்பின் அத்தகைய தத்திதவொட்டுக்களின் நிற்கு 
ம்போது அவ்வாறாகாது 


385 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


பிந்த் த்யுஸ் தராம் 


8.3.102 நிஸஸ்த பதாவனா ஸேவனே 

தப் சூடாக்கு ( 1.1034 ) என்ற தாது நிஸ் என்ற உபசர்க்கத்துடன் சேர்ந்து 
நின்று , திரும்பத் திரும்பச் செய்தல் என்ற பொருளை அவ்வினை 
காட்டாகமையும்போது நிஸ் இன் ஸ் உக்கு ஷ் பதிலியாக வரும் . 
நிஷ்தபதி ஸுவர்ணம் தங்கத்தை ஒரே ஒரு முறை சூடாக்குகிறான் 
ஆனால் நிஸ்தபதி ஸுவர்ணம் , தங்கத்தை அடிக்கடி சூடாக்குகிறான் 


8.3.103 யுஷ்மத்தத்ததக்ஷ : ஷ்வந்த: பாதம் 

இண் ’ பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரெழுத்தைத் தொடர்ந்து நிற்கும் 
ஸ் அதற்குப்பின் த் ஐ முதலில் கொண்ட யுஷ்மத் என்ற மாற்றுப் பெயரின் 
பதிலி தத் , ததக்ஷ : ஆகியவைகள் வரும்போது அந்தஸ் ஒரு செய்யுளின் 
பாதத்துக்குள்ளடங்கி நிற்கும்போது ஸ் உக்கு ஷ் பதிலியாக வரும் . 


1. யுஷ்மதாதே ஸ - த்வம், த்வாம் , தே , 
தவ - அக் னிஷ்ட்வம் நாமாஸித் ; 
த்வாம்- அக்னிஷ்ட்வா வர்த யாமஸி , 
தே - அக்னி ஷ்டே விஸ்வமானய 
தவ - அப்ஸ்வக் னே ஸதிஷ்டவ 


2. தத் - அக் னிஷ்டத் விஸ்வமாப்ருணாதி 


3. ததக்ஷ:-த் யாவாப்ருதி வீ நிஷ்டதக்ஷ : 
ஒரு பாதத்துக்குள் அமையாவிட்டால் யந்ம ஆத்மனோ மிந்தாபூ த க னி 
தத் புனராஹ ஜாதவேதர் விசர்ஷணி : 


8.3.104 யஜுஷ்யேகாஷாம் 

மேற்கூறிய மாற்றம் , யஜுர்வேதத்திலும் ஏற்படுமென்பது ஒரு சா ராரின் 
கருத்து . 
அர்சிபிஷ்ட்வம் , அர்சிபிஸ்த்வம் 
அக்னிஷ்டே அக்ரம் , அல்லது அக் னிஸ்தே அக் ரம் ; அக்னிஷ்டத் 
அக் னிஸ்தத் , அக் னிஷ்டதக்ஷ ; அக் னிஸ் ததக்ஷ : 


8.3.105 ஸ்துதஸ்தோமயோஸ் சந்த ஸி 

வேதமொழியில் , ஸ்துத , புகழப்பட்ட ஸ்தோம புகழ்ச்சி என்ற சொற்களின் 
ஸ் மேலே கூறப்பட்ட சூழலில் ஷ் ஆகமாறுமென்பது ஒரு சாராரின் கருத்து . 
த்ரிபிஷ்டு தஸ்ய , த்ரிபி ஸதுதஸ்ய ; 


சிலரின் கருத்து : த் விஷந்தி , த விஸந்தி - பதிலியாகுமென்பது 
ஒரு 
முனைபவர் கு. மீனாட்சி 

386 
கோஷ்டோமம் ஷோடஸினம் ; 

கோஸ்தோமம் ஷோடஸினம் ; 
8.3.106 பூர்வ பதாத் 
வேதமொழியில், இண் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரெழுத்தில் 

ஸ் 
மது ஷ்டானம் , மது ஸ்தானம் :, த் விஷாஹஸ்ரம் , த் விஸாஹஸ்ரம் : 
இங்கு பூர்வபத என்பது தொகையின் முதலுறுப்பினரை மட்டும் 
குறிக்கவில்லை . முன்னால் நிற்கும் சொல் என்றும் சுட்டும் . ஆகையால் த்வி : 
ஷம்ருத்த த்வாய த்வி ; ஸம்ருத்தத்வாய 





4 


8.3107 ஸுரு: 


வேத மொழியில் , ஸுஞ் என்ற இடைச்சொல்லுக்கு ( திபாதம் ) முன் இண் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரெழுத்தில் முடியுஞ் சொல் நிற்கும்போது , 
அதன் ஸ் உக்கு ஷ் பதிலியாக வரும். 
அபீ ஷண ; ஸகீ னாம் ( ரூக் 4.31.3) 
ஊர்த்வ ஊஷண : ( ருக் . 1.36.13 ) 


8.3.108 ஸனோ தேரன் 

இண் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரெழுத்தில் முடியுஞ் 
சொற்களுக்குப்பின் ன் கெட்டு வரும் . ஸன் தாதுவின் ஸ் உக்கு ஷ் 
பதிலியாக (வேதமொழியில்) வரும் , 
கேர் + ஸன் + விட் ( 3.2.67 ) - கோஸஅ + 8 (6,441 ) = கோஷா . ஆனால் 
கோஸனி வாசமுதீரயன் . 


-- 


8.3.109 ஸஹே : ப்ருதனர் தாப்யாம் ச 

ப்ருதனா எதிரிடும் படை , ருத உண்மை ஆகியவைகளோடு ஸஹ் என்ற 
தாது வரும்போது அதன் ஸ் உக்கு ஷ் வேதமொழியில் பதிலியாக வரும் . 
ப்ருதனாஷாஹம் , ருதாஷாஹம் , ச இது ருதீஷாஹம் என்றும் வருமென்பதைச் 
சுட்டும் . 


8.3.110 ந ரபர ஸ்ருபி ஸ்ருஜி ஸ்ப்ருஸி ஸ்ப்ரு ஹி ஸவனாதினாம் 

இண் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த உயிரெழுத்தில் தொடங்கும் ஸ் ஐத் 
தொடர்ந்து ர அல்லது ஸ்ருப் ஊர்தல் ஸ்றஜ் படை ஸ்ப்ருஸ் தொடு , 
ஸ்ப்ருஹ் விரும்பு ஸவன முதலிய சொற்கள் ஆகியவைகள் நிற்கும்போது 
ஸ் உக்கு ஷ் பதிலியாக வராது . 
1. ரபர் - விஸ்ரம்ஸிகாயா : காண்டம் ஜுஹோதி , விஸ்ரப்த : கத்யதி 
2. ஸ்ரூபி - புரா க்ரூரஸ்ய விஸ்ரூப் : 
3. ஸ்ருஜி - வாசோ விஸர்ஜனாத் 


387 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


4. ஸ்ப்ருஸ் - தி விஸ்ப்ருஸம் 
5. ஸ்ப்ருஹ் - நிஸ்ப்ருஹம் கத யதி ஸவனாதீனாம் - ஸவனே ஸவனே 
ஸுதே ஸுதே 


8.3.111 ஸாத் பதாத் 

யோ : 
இண் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரெழுத்தை யீறாகக் கொண்ட 
சொல்லோ அல்லது பின்னண்ணவொலிபையிறாகக் கொண்ட பின்னால் 
நிற்கும் ஸாத் இன் ஸ் அல்லது ஒரு சொல்லின் முதலெழுத்தாக நிற்கும் 
ஸ் ஆகியவைகள் ஷ் ஆகமாறாது . 
அக் னிஸாத் , மது ரஸாத்; பதாதித தி ஸிஞ்சதி இது 8.3.59 உக்குப் புறனடை . 


8.3.112 ஸிசோ யம் 

இண் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரெழுத்தில் முடியுஞ் 
சொற்களுக்குப்பின் வரும் ணிச் தெளி தாதுவின் ஸ் அதைத் தொடர்ந்து 
யங் ஒட்டு வரும்போது ஷ் ஆகாது ஸேஸிச்யதே , அபிஸேஸிச்யதே ஆனால் 
அபிஷிஷிக்ஷதி ( ஸன் ஓட்டுடன் ) 


8.3.113 ஸேத தேர் க ” தௌ 

ஸித் நகர்தல் , ஆள் ( 1.48 ) என்ற தாதுவின் ‘ ஸ் மேற்கூறிய சூழலில் , 
இயக்கம் என்ற பொருளைச் சுட்டும் போது ( க தௌ ) ஷ் ஆக மாறாது . 
அபிஸேத யதி கர் : மாடுகளை ஒட்டுகிறான் 
இது 5.3.65 க்குப் புறனடை. ஆனால் ஸிஷ்யமகார்யாத் ப்ரதிஷேத யதி கெட்ட 
செயல் செய்வதிலிருந்து மாணவனைத் தடுக்கிறான் 


8.3.114 ப்ரதிஸ்தப்த " நிஸ்தப் தெ " ள ச 

ப்ரதிஸ்தப்த , நிஸ்தப்த என்ற சொற்களுக்கும் விதிக்குப் புறம்பாக , ஷ் 
மாற்றமேற்படாமல் ஆக்கப்பட்ட சொற்கள் . 8.3.67 இன்படி ஸ் உக்கு 
பதிலியாக ஷ் வந்திருக்க வேண்டும் , அவ்வாறாகாதது நிபாதனம் , 


8.3.115 ஸோட் : 

ஸஹ் தாங்கு ( 1.905 ) என்ற தாதுவின் ஸோட என்ற வடிவத்தின் ‘ஸ் ( இண் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரெழுத்தோ அல்லது 
பின்னண்ணவொலியையோ இறுதியில் கொண்ட சொற்களுக்கு ப்பின் 
வரும்போது ) அதற்குப் பதிலியாக ஷ் வராது . 
பரிஸோட ., பரிஸோடும், பரிஸோட " வ்யம் ஆனால் பரிஷஹதே இது 
8.3.70 க்குப் புறனடை . 


8.3.116 ஸ்தன்பு " ஸிவுஸஹாம் சமி 

இண் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரெழுத்தோ அல்லது 
பின்னண்ணவொலியோ இறுதியில் வரும் சொற்களுக்குப் பின் நிற்கும் 


முனைவர் கு . மீனாட்சி 


388 


3 


ஸ்தன்பு , ஸிவ் , ஸஹ் என்ற தாதுக்களின் ஸ் , அத்தாதுக்களுக்குப்பின் சங் 
ஒட்டு வரும்போது ஷ் ஆகாது . 
ஸதன்பு . பர்யதஸ்தம்பத், அப்யதஸ்தம்பத்; 8.3.67 க்கு இது புறனடை . ஸிவு 
- பர்யஸிஷிவத் , ந்யஸீஷிவத் ; ஸஹ் - பர்பஸீஷஹத் , வ்யஸீஷஹத் . 

ஸ்தன்பு " ஸிவு ஸஹாம் சம் உபஸர்காதிதி வக்தவ்யம் 
உபசர்க்கத்தினாலேற்படும் ஷ மாற்றத்துக்குத்தான் இச்சூத்திரம் 
தடை விதிக்கிறது . இரட்டித்தலுக்கு அல்ல . காட்டுக்கள் மேலே 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 


வா: 


8.3.117 ஸுனோதே : ஸ்யஸனோ : 

ஸு தாதுவின் பின் , ஸ்ய ( எதிர் காலவொட்டு , நிபந்தனையொட்டு ) ஸன் 
(விழைவு ) வரும்போது ஷ் ஆகாது . 
பரிஸோஷ்யதி , அப்யஸௌஷத் , பர்யஸோஷ்யத் 
( ஸ்ய ), அபி ஸுஸு : ( ஸன் ) 
இது 8.3.65 க்குப் புறனடை . 


8.3.118 ஸதி ஸ்வன்ஜ்யோ: பரஸ்ய லிடி 

ஸஸத் , ஸ்வஞ்ஜ், என்ற தாதுக்களுக்குப்பின் லிட் ஒட்டு வரும்போது 
இவைகளின் முதலெழுத்தான ஸ்’உக்குப் பதிலியாக ஷ் ( மேலே கூறப்பட்ட 
சூழலில் ) வராது . அபிஷஸாத , பரிஷஸாத , நிஷஸாத , விஷஸாத ; 
பரிஷஸ்வஜே , அபிஷஸ்வஜே: 
இத்தாதுக்கள் லிட் இணைக்கப்படும்போது இரட்டிக்கும் . ஆகவே இரண்டு 
ஸ் ஆகும் . இவைகள் ஒருபசர்க்கத்துக்குப் பின் நிற்கும்போது இவைகளில் 
முதல் ஸ்’உக்கு ஷ் பதிலியாகும் . இரண்டாவது ‘ ஸ் மாற்றமடையாது . 


8.3.119 நிவ்யபிப்யோ அட்வ்யவாயே வா சந்த ஸி 

வேதமொழியில் , நி , வி . அபி ஆகியவைகளுக்குப் பின் நிற்கும் ஸ் , அட் 
ஆகமம் இடையில் நின்றாலும் விருப்பாக ஷ் ஆக மாறும் . 
ந்யஷீத த் ந்யஸீத த் ; வ்யஷீத த் , வ்யஸீத த் ; அப்யஷீத த் , அப்யஸீத த் 
இங்கு ஸத் ஸ்வஞ்ஜ் மேற்சூத்திரத்தில் கூறியவை அனுவிருத்தியாகாது . 
இது பொதுவாக தாதுக்களைப் பற்றிப் பேசுகிறது . ஆகையால் ந்யஸ்தௌத் , 
ந்யஷ்டௌத் ; அப் யஷ்டௌத் , அப்யஸ்தௌத் 

ஸ்து 
தாதுக்களிலிருந்துமாக்கப்படும் . 


1 


என்று 


8.4.1 


ரஷாப்யாம் நோ ண : ஸமானபதே 
ஒரே சொல்லிலமையும் ர் , ஷ்க்குப்பின் நிற்கும் ந் உக்குப் பதிலியாக ண் வரும் . 
ஆஸ்தீர்ணம் ( ஆ + ஸ்த்ரு ) 
புஷ்ணாதி ( புஷ் + ந + F ) 
முஷ்ணாதி ( முஷ் + ந + தி ) 
ஆனால் அக்னிர் நயதி 


389 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வா: 


| 


13 


. 


ரு வர்ணாச்சேதி வக்தவ்யம் 
ரு வுக்குப்பின் நிற்கும் ந்வும் ண் ஆகும், 
திஸ்ரூணாம் (திஸ்ரு + ன் + ஆம் ) 
மாத்ரூணாம் ( மாத்ரு + ன் + ஆம் ) 


8.4.2 


அட்கு ப்வாங் நும் வ்யவாயே அபி 
ஒருயிரோ அல்லது குரலொலியோ அல்லது இதழொலியோ அல்லது ஆ 
என்ற உபசர்க்கமோ அல்லது நும் என்ற ஆகமமோ, ர் , ஷ க்கும் ந் உக்கும் 
இடையே நின்று அவைகளைப் பிரித்தாலும் ( வ்யவாயே அபி ) ந் க்கு ண் 
பதிலியாகும் . 
1. கரணம் , ஹரணம் 
2. கு - அர்கேண , மூர்கே ண ( 3 ஆம் வேற்றுமையுருபான ந் , ண் ஆகிறது ) 
3. பு - தர்பேண , கர்பேண சர்மணா 
4. ஆங் - பர்யாணத் த * ம் நிராணத் த * ம் 
5. நும் - ப்ரும்ஹணம் , ப்ரும்ஹணீயம் 


8.4.3 


பூர்வ பதாத் ஸம்க் ஞாயாமக ": 
ஒரு பெயரைச் சுட்டும் தொகையில் , க என்றவெழுத்து இறுதியில் நிற்காத 
முதலுறுப்பினரில் காணப்படும் நீக்குப் பதிலியாக ‘ ன் வரும் . 
த்ருணஸ :, பார்ஹீணஸ :, ஸூர்பணகர் 


8.4.4 


வனம் புரகர் மிஸ்ரகாஸித்ரகாஸாரிகா கோடராக் ரேப் : 
புரகா , மிஸ்ரகா, ஸித் ரகா , ஸாரிகா, கோடரா மரங்களின் பெயர்கள் அக் ரே 
எதிரில் என்ற சொற்களோடு வனம் காடு என்ற சொல் இறுதியுறுப்பினராக 
அமைந்து அத்தொகை ஒரு பெயரைச் சுட்டும்போது வனம் என்ற சொல்லின் 
ன வுக்கு ண பதிலியாகும் . 
புரகாவணம் , மிஸ்ரகாவணம் , ஸாரிகாவனம் , கோடராவணம் , 
அக் ரே வணம் காடுகளின் பெயர்கள் ஆனால் குபேரவனம் ஸ தத ாரவனம் , 
அஸிபத்ரவனம் 


8.4.5 


ப்ரநிரந்த : ஸரே க்ஷபலக்ஷாம்ர கார்ஷ்ய க திர பீயூசிக்ஷாப் யோ 
அஸம்க் ஞாயாமபி 
ப்ர , நிர் , அந்தர் , ஸ ர . இக்ஷ , ப்லக்ஷ ஆம்ர கார்ஷ் !!, க தி ர , பீயூக்ஷ 
ஆகியவைகளுக்குப்பின் இறுதியுறுப்பினராக வனம் என்ற சொல் அமைந்து 
ஆக்கப்பட்ட தொகை ஒரு பெயரைச் சுட்டினாலும் , கட்டாவிட்டாலும் வனம் 
என்ற சொல்லின் ன வுக்கு ண பதிலியாக வரும் . 
ப்ரவணம் சிறந்த காடு , நிர்வணம் காடில்லாத இடம் , அந்தர்வணம் 
காட்டுக்குள் ஸர்வணம் மூங்கில் காடு இக்ஷவனம் கரும்பு நிறைந்த காடு , 
ப்லக்ஷவணம், ஆம்ரவணம் , கார்ஷ்யவணம் , க திரவணம் , பீயூக்ஷவணம் . 


முனைவர் கு . மீனாட்சி 


390 


8.4.6 


வியாஷௌதி வனஸ்பதிப்ய: 
ஆண்டு முழுவதுமுள்ள மூலிகைகளின் பெயர்கள் ( ஓஷதி ) அல்லது , காட்டு 
மரங்களின் பெயர்கள் (வனஸ்பதி ) ஆகியவைகள் முதலுறுப்பினராகவும் , 
வனம் என்ற சொல் இரண்டாவது உறுப்பினராகவும் அமைந்த தொகையில் 
( முதலுறுப்பினர் ர் , ஷ் 
என்ற எழுத்துக்களைக் கொண்டதாகவும் , அட் , கு , பு , ஆங் , நும் 
ஆகியவைகள் ன் வுக்கும் ர் , ஷ் உக்கும் இடையில் நின்றாலும் 1-2 ) வனம் 
என்ற சொல்லின் ன வுக்கு ண விருப்பாகப் பதிலியாக வரும் . 
தூர்வா வணம், தூர்வா வனம் 
மூர்வா வணம் , மூர்வா வனம் 
வனஸ்பதி ஸிரீஷ வணம் , ஸிரீஷ வனம் , ப த ரீ வணம் , பத ரீவனம் 


வா : 


த்வ்யக்ஷர த்ர்யக்ஷரேப்ய இதி வக்தவ்யம் 
இவ்விதி இரண்டு அல்லது மூன்று அசைகளைக் கொண்டதாக 
முதலுறுப்பினரமையும்போது மட்டுந்தான் செயற்படும் . ஆகையால் 
தே வதாரு வனம் , பத்ரதாருவனம் . 


வா : 


இரிகாதி ப்ய : ப்ரதிஷேதோ வக்தவ்ய : 
இரிகாதி ப்ய : ப்ரதிஷேதேர் வக்தவ்ய : 
இரிகா முதலிய சொற்கள் முதலுறுப்பினராகவும் வனம் இரண்டாவது 
உறுப்பினராகவும் தொகையில் இவ்விதியை பயன்படுத்தக் கூடாது . 
இரிகாவனம், மிரிகாவனம் . 


8.4.7 


அஹ்னோ, அத ந்தாத் 
அஹ்ன பகல் என்ற சொல் , அத் ( அ ) ஐயிறுதியில் கொண்ட சொல்லின் பின் 
நிற்கும் தொகையில் ( முதலுறுப்பினர் சூ . 1,2 இல் கூறியபடியமையும்போது 
அஹ்ன 

எ வின் ன வுக்கு ண பதிலியாக வரும் . 
பூர்வாஹ்ண: முற்பகல் , அபராஹ்ண : பிற்பகல் ஆனால் நிரஹ்ண : 


8.4.81 


வாஹனமாஹிதாத் 
எடுத்துச் செல்லப்படும் பொருளைச் சுட்டும் சொல் (ஆஹிதாத் ) 
முதலுறுப்பினராக அமைந்து வாஹன வண்டி என்ற சொல் இரண்டாவது 
உறுப்பினராக நிற்கும் தொகையில் ( முதலுறுப்பினர் 1,2 சூத்திரங்களில் 
கூறப்பட்டவெழுத்துக்களைக் கொண்டதாக அமையும்போது ) இரண்டாவது 
உறுப்பினரின் ன வுக்கு ண பதிலியாக வரும் . 
இக்ஷவாஹணம் கரும்பு வண்டி 
ஸரவாஹணம், தர்பவாஹணம் 
ஆனால் தாக்ஷி வாஹனம் தாக்ஷியின் வண்டி 


391 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


8.4.9 


பானம் தே ஸே 
1-2 சூத்திரங்களில் கூறப்பட்டபடி அமையும் சொல் முதலுறுப்பினராகவும் 
இறுதியுறுப்பினராக பான , குடி என்ற சொல்லும் நின்று அத்தொகை ஒரு 
நாடு என்ற பொருளைச் சுட்டும்போது , இறுதியுறுப்பினரின் ன வுக்கு ண 
பதிலியாக வரும் . 
ஜீரபாணா: உஸினரா : பால் அருந்த விரும்பும் மக்களைக் கொண்ட உஸினர 
நாடு , ஸுராபாணா : ப்ராச்யா : கள்ளை விரும்பும் மக்களைக் கொண்ட கீழ்நாடு 


8.4.10 வா பாவகரணயோ: 

முதலுறுப்பினர் ர் அல்லது ஷ் எழுத்துக்களைக் கொண்டதாகவும் , 
இரண்டாவது உறுப்பினர் பான என்ற சொல்லாகவுமைந்து , ( இரண்டாவது 
உறுப்பினரின் ன வுக்கும் முதலுறுப்பினரின் ர் அல்லது ஷ் வுக்குமிடையே 
அட் கு . பு , ஆங் அல்லது நும் வந்தபோதிலும் ( சூ. 1,2 ), அத்தொகை ஒரு 
நிலைமை அல்லது கருவி என்ற பொருளைச் சுட்டும்போது , இரண்டாவது 
உறுப்பினரின் ன வுக்கு ண பதிலியாக விருப்பாக வரும் . 
1. பாவ - க்ஷர பாணம் , ஜீரபானம் பால் அருந்துதல் 
2. கரண - க்ஷரபாண :, r ரபான:, பாலருந்தும் கோப்பை 


வா : 


வா ப்ரகரணே கிரி நத் யாதீ னாமுபஸங்க்யானம் 
கிரி நதி ஆகியவைகளையும் இத்துடன் சேர்த்துக்கூற வேண்டும் . கிரி 
ந தீ , அல்லது கிரிண b ; சக்ரநதீ , சக்ரணதீ , சக்ரநிதம்பர் , சக்ரணிதம்பர். 


8.4.11 ப்ராதி பதி காந்த நும் விபக்திஞ ச 

ஒரு பெயரடிச் சொல்லினீறாக ( ப்ராதிபதிகாந்த ) நிற்கும் ன அல்லது ஆகமம் 
நும் அல்லது ஒரு வேற்றுமையுருபின் ன ஆகியவைகளிரண்டாவது 
உறுப்பினராக நின்று முதலுறுப்பினர் முதலிரண்டு சூத்திரங்களில் கூறியபடி 
அமையும் போதும் , ன வுக்கு விருப்பாக ண பதிலியாக வரும் . 
1. மாஷவாபிணௌ , மாஷவாபிநௌ 
2. நும்- மாஷ வாபாணி , மாஷவாபானி 
3. விபீக்தி - மாஷவாபேண , மாஷவாபேன . 


வா : 


யுவாதீ னாம் ப்ரதிஷேதே "ா வக்தவ்ய: 
யுவா முதலிய சொற்களின் ண இம்மாற்றமடையாது . க்ஷத்ரிய யூனா , ஆர்ய 
யூனா , ப்ரபக்வானி , தீர்காஹ்னி ஸரத் 


8.4.12 ஏகாஜுத்தரபதே 

ஓரசையுள்ள சொல் இரண்டாவது உறுப்பினராக அமைந்து , அதனிறுதியில் 
ன நின்றாலோ அல்லது அது நும் ஆகமம் ஆகவோ அல்லது ஒரு 
வேற்றுமையுருபாக அந்த ன அமைந்தாலோ அதற்க முன்னால் நிற்கும் 
முதலுறுப்பினர் முதலிரண்டு சூத்திரங்களின் கூறியபடி அமையும் போது 


முனைவர் கு . மீனாட்சி 


392 


இரண்டாம் உறுப்பினரின் ன் உக்கு ண பதிலியாக வரும் . 
1. வருத்ரஹண , வ்ருத்ரஹணௌ 
2. ஜீரபாணி ( 3 ) க்ஷரபேண , ஸுரா பேண 


8.4.13- குமதி ச 

மேற்கூறிய சூழலில் இறுதியுறுப்பினர் பின்னண்ணவொலி கொண்டதாக 
அமையும்போது , நீ வுக்கு ண பதிலியாக வரும் . 
வஸ்த்ர யுகிணௌ (வஸ்த்ர + யுக + இனி + ஔ ); ஸ்வர்க களமி ணௌ , 
நும்வஸ்த்ரயுகாணி ; விப்க்தி - வஸ்த்ரயுகே ண 


8.4.14 உபஸர்க்”ாத , ஸமாஸே அபிணோபதே ஸஸ்ய 

தாதுபாடத்தில் முதல் முதலாகக் குறிப்பிடப்படும்போது ண வை முதலாகக் 
கொண்ட ஒரு தாது , முதலிரண்டு சூத்திரங்களில் கூறப்பட்ட 
எழுத்துக்களைக் கொண்ட ஒரு உபசர்க்கத்தோடு நிற்கும்போது , அது ஒரு 
தொகையாகாவிட்டாலும், ( அஸமாஸே அபி ) அத்தாதுவின் ந் வுக்கு ண 
பதிலியாக வரும் . ணம் (1.1030 ) -ப்ரணமதி , பரிணமதி , ணீங் ( 1.950 ) 
ப்ரணாயக , பரிணாயக ( ண்வுல் ஒட்டுடன் ) : ஆனால் ப்ரநாயக : 
தலைவனில்லாத நாடு இங்கு நீ தாதுவைப் பொறுத்தவரையில் ப்ர 
உபசர்க்கமல்ல நிபாதம் . ஆனால் இச்சொல்லை இதன் புதைநிலை வடிவில் 
நோக்கும்போது , அதாவது ப்ரகதா நாயகா அஸ் மாத் தே ஸாத் என்ற 
தொடரில் , ப்ர கம் என்ற தாது சம்பந்தமாக ஒருபசர்க்கமாகும் . 
நர்த் (1.57 ) , இது ப்ரநர்த கஃ, ப்ரநர்த தி என்று ஆகும். 


8.4.15 ஹினு மீனா 

ஹினு ( = U 5.11 ) நகர், மிகுதியாக்கு மீ ( 9.4 ) காயப்படுத்து என்ற தாதுக்கள் 
ர் , ஷ் என்றவெழுத்துக்களைக் கொண்ட உபசர்க்கத்துடன் நிற்கும் போது , 
அவ்வினைகளின் ந் உக்கு ன் பதிலியாக வரும் . 
ப்ரஹிணோதி தூண்டிவிடுகிறான் 
ப்ரமீணாதி அழிக்கிறான் 


8.4.16 ஆனி லோட் 

ஏவல் வினை தன்மையொருமை ( லோட் ) ஒட்டான ‘ ஆனி யின் ன மேலே 
கூறிய எழுத்துக்களுக்குப்பின் வரும்போது ண ஆகும் . ப்ரவபாணி , பரியாணி 
ஆனால் ப்ரவபானி மாம்ஸானி , இங்கு ஆனி , லோட் ஒட்டல்ல , 
வேற்றுமையுருபு 


8.4.17 நேர் க த நத பத பத குமா , ஸ்யத 

ஹந்தி யாதி வாதி த்ராதி ப்ஸாதி வபதி வஹதி ஸாம்யதி சினோதி 
தே க் திஷச 
க த் கூறு பேசு , நத் சத்தம் போடு , பத் விழு , பற , பத் போ கு என்ற 


393 


பாணினியின் அஷ்ட பாத்தியாயி 


ஸம்க் ஞாவினால் குறிப்பிடப்படும் தாதுக்கள் , மாங் அள , மேங் பண்டமாற்று 
செய் ஸோ அழி , ஹன் கொல் , யா போ வா ‘ வீசு , ஊது , த்ரா ஓடு ப்ஸா 
உண் , வர் விதை தூவு வஹ் தூக்கு , தாங்கு ஸம் அமைதியாகு , சி குவி 
தி ஹ் எண்ணெய் தடவு/பூசு ஆகியவைகள் நி யுடன் சேர்ந்து அமைந்து , 
அவைகளுக்கு முன் ர் , ஷ் எழுத்துக்களைக் கொண்ட ஒரு உபசர்க்கம் - 
நிற்குமானால் அதன் ந் உக்கு ண் பதிலியாக வரும் . 
1 ) ப்ரணிக " த தி , பரிணிக " த தி ( 2 ) ப்ரணி நத தி , பரிணி நத தி ( 3 ) ப்ரணி 
பத்தி , பரிணி பத்தி ( 4 ) ப்ரணிபத் யதே , பரி ணிபத் யதே ( 5 ) ப்ரணி ததாதி 
பரிணித தாதி ; ப்ரணி த த ாதி , பரிணித தாதி ( 6 ) மாங் - ப்ரணி மிமீதே , 
பரிணி மிமீதே ; மேங்- பாணி மயதே , பரிணி மயதே ( 7 ) ப்ரணிஷ்யதி , 
பரிணிஷ்யதி 8 ) ப்ரணிஹந்தி , பரிணிஹந்தி ( 9 ) ப்ரணியாதி , பரிணியாதி 10 ) 
ப்ரணிவாதி , பரிணிவாதி ( 11 ) ப்ரணித் "ராதி , பரிணித் " ராதி ( 12 ) ப்ரணிப்ஸாதி , 
பரிணிப்ஸாதி ( 13 ) ப்ரணிவபதி , பரிணிவபதி ( 14 ) ப்ரணிவஹதி , பரிணிவஹதி 
( 15 ) ப்ரணி ஸாம்யதி , பரிணிஸாம்யதி ( 16 ) ப்ரணிசினோதி , பரிணிசினோதி 
( 17 ) ப்ரணிதே க் தி பரிணி தே க் தி அட் இடையில் நிற்கும்போதும் , 
ப்ரண்யக த த் , பரிண்யக த த் 


8.4.18 ஸே ஷே விபாஷா அக்காதாவஷந்த உபதே ஸே 

தாதுபாடத்தில் க அல்லது க என்ற எழுத்துக்கள் முதலாக நிற்காததும் , 
ஷ என்ற எழுத்தையிறுதியாகக் கொள்ளாததுமான மற்ற தாதுக்கள் 
( ஸே ஷே ), முன் சூத்திரங்களில் கூறப்பட்டவாறமைந்த உபசர்க்கங்களோடு 
நிற்கும்போது அத்தாதுக்களின் ந் விருப்பாக ண ஆகும் . 
இச்சூத்திரத்திலும் நே : , உபஸர்க்காத் ஆகியவைகள் அனுவிருத்தியாகும் , 
முன் சூத்திரத்தில் கூறப்பட்ட தாதுக்களைத் தவிர்த்த மற்ற தாதுக்கள் என்று 
ஸே ஷே என்ற சொல் பொருட்படும் . 
ஆகவே , ப்ரணி பசதி , பரிணி பசதி ப்ரணி பி னத்தி , பரிணி பினத்தி ஆனால் 
ப்ரநி கரோதி , ப்ரநிகா த் தி , இத்தாதுக்கள் க , க வில் தொடங்குகின்றன . 
( க்ரு , கர்த் ) ப்ரநிபினஷ்டி ஷ் ஐ ஈறாக் கொண்ட தாது பிஷ் 


8.4.19 அநிதே : 

அந் மூச்சுவிடு என்ற தாது மேலே கூறியபடியமைந்த உபசர்க்க த்தோடு 
வரும்போது அத்தாதுவின் ந் உக்கு ண பதிலியாக வரும். 
ப்ர + அநிதி : ப்ராணிதி அவன் மூச்சு விடுகிறான் , பராணிதி 


8.4.20 அந்த : 

மேற்சூத்திரத்தில் கூறப்பட்டவகையிலமையும் அந் ’ ஒரு பதத்தினிறு தியில் 
அந்த : நிற்கும்போது அதன் ந் க்கு ண் பதிலியாக வரும் . 
ஹே ப்ராண் , (விளிவேற்றுமை ) 8.4.37 க்கு இவ்விதி புறனடையாகும் . 
இச்சொல் விளிவேற்றுமையாக நிற்கும்போது இவ்விதி பயன்படுத்தப்படும் . 


முனைவர் கு . மீனாட்சி 


394 


8.4.21 உபௌ ஸாப்யாஸஸ்ய 

மேற்சூத்திரங்களில் கடறியவகையில் அமைந்த உபசர்க்கங்களுடன் நிற்கும் 
அந் என்ற தாது இரட்டிக்கப்படும்போது . அவ்விரண்டின் ந் க்கும் ண 
பதிலியாக வரும். 
ப்ராணிணிஷதி ( ஸன் ) , ப்ராணிணத் ( ணிச் , சங் ) 


. 


8.4.22 ஹந்தே ரத் பூர்வஸ்ய 

அ என்றவெழுத்துக்குப்பின் வரும் ஹன் என்ற தாது , மேலே கூறிய 
மாற்றத்தையேற்படுத்தும் வகையில் அமைந்த உபசர்க்கத்துக்குப்பின்னால் 
நிற்கும்போது , இத்தாதுவின் ந் உக்கு ண பதிலியாக வரும். 
ப்ரஹண்யதே , பரிஹண்யதே, ஆனால் ப்ரக் னந்தி 


8.4.23 வமோர் வா 

மேலே கூறப்பட்ட சூழலில் வரும் ஹன் தாதுவுக்குப்பின் , வ் அல்லது ம் 
இல் தொடங்கும் இடப்பெயர் ஒட்டுக்களிணைக்கப்படும்போது , அதன் 
ந் உக்கு ண் விருப்பாகப் பதிலியாக வரும் . 
ப்ரஹண்வ :, பரிஹண்வ :, 
ப்ரஹண்ம :, பரிஹண்ம : 


- 


8.4.24 அந்தரதே ஸே 

அந்தர் என்ற உபசர்க்கத்துடன் , அ வைத் தொடர்ந்து நிற்கும் ஹன் 
தாதுவின் ந் உக்கு ண , பதிலியாக அச்சொல் ஒரு நாட்டின் பெயரைச் 
சுட்டாவிட்டால் வரும் . அந்தர் ஹண்யதே நீக்கப்பட்டது 
அந்தர் ஹணனம் நீக்கம் 
ஆனால் அந்தர் ஹனன : ஒரு நாட்டின் பெயர் 


8.4.25 அயனம் ச 

அந்தர் உக்குப்பின் வரும் அயனம் என்ற சொல்லின் ந் உம் , அச்சொல் 
ஒரு நாட்டின் பெயரைச் சுட்டாமல் வரும்போது ண் ஆகும் . 
அந்தரயணம் மறைதல் , ஆனால் அந்தரயன: ஒரு நாட்டின் பெயர் 


8.4.26 ச ந்த ஸ்ய்ரு த வக்ரஹாத் 

வேதமொழியில் ரு வீற்றுச் சொல்லுக்குப்பின் நிற்கும் இரண்டாவது 
உறுப்பினரின் ந் பதபாடத்தில் அவைகள் அவக்ரஹத்தினால் 
பிரிக்கப்பட்டிருந்தபோதிலும் ண் பதிலியாக வரும் . 
ந்ருமணா:, பித்ருயாணம் 
இச்சொற்கள் பதபாடத்தில் ந்ரு மணா:, பித்ரு யாணம் என்று பிரிக்கப்பட்டு 
கொடுக்கப்பட்டிருக்கும் . ஆயினும் , ஸம்ஹிதையில் , இவைகள் 
ஒன்றையொன்று தொடர்ந்து காணப்படும் . 


395 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


8.4.27 நஸ் ச தாதுஸ்தோருஸுப்ய: 

வேதமொழியில் , ர் அல்லது ஷ் ஐக் கொண்ட தாதுவுக்குப்பின்னாலோ 
அல்லது ஊரு விரிவு , அகலம் அல்லது ஷு ( ஸு ) வுக்குப் பின்னோ நிற்கும் 
மாற்றுப்பெயர் ந:வின் ந ( அஸ்மத் என்பதில் பதிலி ) உக்கு ண பதிலியாக 
வரும் . அக் னே ரக்ஷா ண : ( ருக் . 7.15.13 ) “ ஓ அக்னி , எங்களைக் காப்பாற்று " 
ஸி க்ஷா ணோ அஸ்மின் ( ருக் . 4.31.3 ) ஊரு ணஸ் க்குதி 4 ( ருக் 8.75.11) 
“ எங்களுக்கு வரை வாய்ப்பு அளி " ; ஊர்த்வம் ஊ ஷ ண ஊதயே ( ருக் . 
1.36.13 ); 


11 


8.4.28 உபஸர்காத் பீஹுலம் 

ர் அல்லது ஷ் என்ற எழுத்துக்களைக் கொண்ட உபசர்க்கங்களுக்குப்பின் 
நிற்கும் ந : வின் ந வுக்கு ண பதிலியாக வரும் . 
இது பாணினியின் சூத்திரமல்ல. பாணினியின் சூத்திரம் , உபஸர்காத் அ 
நோத் பர : என்று அமைகிறது , அதாவது , ர் அல்லது ஷ் என்ற 
எழுத்துக்களைக் கொண்ட உபசர்க்கங்களுக்குப்பின் வரும் நஸ் ஐத் 
தொடர்ந்து ஓத் ( ஓ ) வராமலிருந்தால் , அதன் ந வுக்கு ண பதிலியாக வரும் . 
இச்சூத்திரத்திலிருந்து ஏற்படும் சில மறுப்புகளையும் குழப்பங்களையும் 
தவிர்க்க வேண்டி பதஞ்சலி , மேலே குறிப்பிட்டபடி இச்சூத்திரத்தைத் 
திருத்தியமைத்துள்ளார். அநோத் பர : என்பதற்குப் பதிலியாக 

பீஹுலம் 
வருகிறது . ஓத் பர : என்றமையும்போது , இதை இருவகையாகப் பொருள் 
கொள்ளலாம் . அதாவது (1 ) ஓகாராத் பர : ஓ வுக்குப் பின்னால் நிற்கும் அல்லது 
( 2 ) பரோ அஸ்மாத் அதை ஓ தொடரும்போது இரண்டுமே மறுப்புக்குரியது . 
முதலில் கூறியபடியானால் ப்ரனோ முஞ்சதம் என்பதில் ந வுக்கு ண 
பதிலியாக வரவேண் டும், இரண்டாவதன்படி ப்ரணோவனிர் தேவதா 
என்பதில் ண வரக்கூடாது . அது ந வாகத்தானிருக்க வேண்டும் . ஆனால் 
வேத மொழியில் ப்ரண : ப்ரந :, ப்ரணோ , ப்ரநோ ஆகியவைகள் கா 
ணப்படுகின்றன . ஆகையால் இம்மாற்றம் தேவையாகிறது . 
நஸ் என்ற சொல் அஸ்மத் நாஸிகா மூக்கு ( 5.4.119 ) ஆகியவைகளின் 
பதிலியாகும் . இதற்கு முந்திய சூத்திரத்தில் அஸ்மத் இன் பதிலியாக மட்டும் 
நஸ் வரும் . இச்சூத்திரத்தில் மா ற்றுப் பெயரின் பதிலி , மூக்கு , 
இவ்விரண்டையுமே நஸ் குறிக்கிறது . 
ப்ரண ஆயூம்ஷி தாரிஷத் ( ருக் . 1.25.12 ); ஆனால் ப்ர நோ முஞ்சதம் வருணஸ்ய 
பாஸாத் ( ருக் 6.74.4 ) பஹுலம் என்று பதஞ்சலி திருத்தியமைத்த 6.74.4 ) 
பசீலம் என்று பதஞ்சலி திருத்தியமைத்தபடியால் , ப்ர நோ முஞ்சதம் , ப்ர 
ணோ வனிர் தே வக்ருதா ( அ 5.7.3 ) என்ற இரண்டுமே சரியானவையாகக் 
கருத முடியும் . 
ப்ரணஸ: “ நீண்ட மூக்குடைய " 


8.4.29 க்ருத்ய ச : 

ர் அல்லது ஷ் என்ற எழுத்துக்களைக் கொண்ட உபசர்க்கங்களுடன் வரும் 


26 


முனைவர் கு . மீனாட்சி 


396 


க்ருத் ஒட்டின் ந ஒருயிரெழுத்துக்குப் பின்னால் நிற்கும் போது ண ஆகும். 
அன ( யு ) , மான ( ஸானச் . 7.2.82 ) , அநீய ( 3.1.96 ) , அநி ( 3.3.111), இ G ( EG 
3.2.78 ) , நிஷ்டா வின் பதிலிகள் ( 8.2.42 ) ஆகிய க்ருத் ஒட்டுக் களில் 
இத்தகைய மாற்றம் ஏற்படும் . 


அன- ப்ரயாணம் ; பரியாணம்; 
மான - ப்ரமாணம் , பரிமாணம் 
அநீய - ப்ரயாணீயம், பரியாணீயம் 
அநி: - அப்ரயாணி :, அபரியாணி : 
இநி - ப்ரயாயிணீ , பரியாயிணீ : 
நிஷ்டாதே ஸ - ப்ரஹீண:, பரிஹீண :, ப்ரஹீணவான் , பரிஹீணவ ான் 


வா : 


க்ருத் ஸ்த ஸ்ய ணத்வே நிர்விண்ணஸ்ய உபஸங்க்யானம் 
கர்தவ்யம் 
நிர்விண்ண என்ற சொல்லையும் இத்துடன் சேர்த்துக்கூற வேண்டும் . 
நிர்விண்ணோ அஸ்மி கலஸங்கே ன 
நிர்விண்ணோ அஹம் அத்ர வாஸேன 


8.4.30 ணேர் விபாஷா 

ர் அல்லது ஷ் என்றவெழுத்துக்களைக் கொண்ட உபசர்க்கங்களுடன் வரும் 
இயக்குவினைக்குப் ( ண்யந்த ) பின் இணைக்கப்படும் ‘க்ருத் ஒட்டின் ந உக்கு 
ண விருப்பாக பதிலியாக வரும் . 


ப்ரயாபணம் , ப்ரயாபனம் , பரியாபணம் , பரியாபனம் ; 
ப்ரயாப்பமாணம் , ப்ரயாப்யமானம் ; பரியாப்யமாணம் , பரியாப்யமானம் ; 
ப்ரயாபணியம் , ப்ரயாபனீயம் ; பரியாபணீயம் , பரியாபனீயம் ; அப்ரயாபணி :, 
அப்ரயாபனி ;; ப்ரயாபிணீ , ப்ரயாபினீ. 


8.4.31 ஹலஸ் சேஜு பதாத் 

ர் அல்லது ஷ் என்ற எழுத்துக்களைக் கொண்ட உபசர்க்கங்களுடன் ஒரு 
மெய்யெழுத்தை முதலிலும் , அ வைத் தவிர்த்த மற்ற உயிரெழுத்துக்களை 
ஈற்றயலாகவும் கொண்ட தாதுவுக்குப் பின் இணைக்கப்படும் க்ருத் ஒட்டின் 
ந் உக்குப் பதிலியாக ண விருப்பாக வரும் . 
ப்ர கோபனம் , ப்ரகோபணம் (ப்ர + குப் + ல்யுட் ); 
பரிகோபனம் , பரிகோபணம் ஆனால் ப்ரேஹணம் ப்ரோஹணம் 
( ப்ர + இஹ் + ல்யுட் ); ப்ரவபணம் , பரிவபணம் . 
8.4.29 இல் விதிக்கப்பட்ட கட்டாய விதியை இது விருப்புவிதியாக்குகிறது . 


8.4.32 இஜாதே : ஸநும் : 

மேற்சூத்திரங்களில் கூறியவாறு அமையும் உபசர்க்கங்களுக்குப்பின் இச் 


397 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஒருயிரெழுத்தை முதலாகவும் , நும் 
ஆகமத்தைக் கொண்டதாகவும் , ஒரு மெய்யெழுத்தை பிறாகவும் கொண்ட 
தாதுக்களுக்குப் பின்னாலிணைக்கப்படும் க்ருத் ஒட்டின் ந் உக்கு ண் 
பதிலியாக வரும். 
இச்சூத்திரத்தில் மேற்சூத்திரத்தில் காணப்படும் ஹல அனுவிருத்தியாகும் . 
ஆனால் , இது ஹலந்த அதாவது மெய்யீற்று என்ற பொருளில் வரும் . 
(பார்க்க 1.1.72 ) . இஜாதி என்று சூத்திரத்தில் குறிப்பிட்டிருப்பதால் , இச் 
உயிரில் தொடங்கும் தாது மெய்யெழுத்தில் தொடங்குவது என்பது இயலாது . 
ஆகையால் , ஹல என்ற சொல்லை ஹலந்த என்று பொருள் 
கொள்வதுதான் பொருத்தமானது . 
ப்ர / பரி + இக் + நும் + ல்யுட் 
ப்ரேங்க ணம் , பரேங்கணம் ; 
ப்ரேங்க ணம் , பரேங்க ணம் ; 
ப்ரோம்பணம் , பரோம்பணம் 


₹ 


8.4.33 வா நிம்ஸநிக்ஷ நிந்தாம் 

மேற்சூத்திரங்களில் கூறியவாறு அமைந்த உபசர்க்கத்துடன் வரும் நிம்ஸ 
( 2.15 ) , நிக்ஷ் (1.689 ), நிந்த் ( 1.66 ) என்ற தாதுக்களின் மூக்கொலிகளுக்கு 

ண விருப்பாகப் பதிலியாக வரும். 
ப்ரணிம்ஸனம் , ப்ரநிம்ஸனம் ; 
ப்ரணிக்ஷணம் , ப்ரநிக்ஷணம் ; 
ப்ரணிந்த னம் , ப்ரநிந்த னம் 
இத்தாதுக்கள் தாதுபாடத்தில் ண வுட்ன் குறிப்பிடப்பட்டிருப்பதால் சூ . 14 இன் 
மூலம் , இத்தகையமாற்றம் ஏற்பட்டிருக்கும் . இச்சூத்திரம் , இதை விருப்பாக 
ஆக்குகிறது . 


8.4.34 நபா பூ பூ கமி கமிப்யாயீ வேபாம் 

பா ஒளிவிடு , பூ இரு , பூ புனிதமாக்கு கம் விரும்பு , க ம் போ , ப்யாய் 
பெருக்கு , மிகுதியாக்கு , ஊது , வேப் நடுங்கு ஆகியவைகள் 
மேற்சூத்திரங்களில் கூறப்பட்டபடியமையும் உபசர்க்கங்களுடன் 
வரும்போதும் , அவைகளோடிணைக்கப்படும் க்ருத் ஒட்டுக்களின் ந உக்கு 

ன பதிலியாக வராது . 
ப்ரபானம் , பரியானம் ; ப்ரபீவனம் , பரிபவனம் , ப்ரபவனம் , பரிபவனம் ( பூ 9.11) 
ஆனால் பூங் ( 1.1015 ) என்ற தாதுவோடு ண் ஆகும் . ப்ரபவணம் ஸோமஸ்ய; 
ப்ரகமனம் , பரிகமனம் ; ப்ரக மனம் , பரிக மனம் ; ப்ரப்யாயனம், பரிப்யாயனம் ; 
ப்ரவேபனம் , பரிவேபனம் . 


ண 


வா : 


. 


ண்யந்தானாம் பா தீ னாமுபஸங்க் யானம் 
இவைகள் இயக்குவினையாக ( ண்யந்த ) வரும்போதும் , ந வுக்கு ண 
பதிலியாக வராது. 


, ஷ் 
முனைவர் கு . மீனாட்சி 

398 
ப்ரபானம் , பரிபாபனம் 
8.4.35 ஷாத் பதாந்தாத் 

ஒரு சொல்லின் இறுதியாக அமையும் (பதர்ந்தாத் ) ஷ உக்குப் பின் ந வுக்கு 
ண பதிலியாகாது . 
ஸர்பிஷ் - பானம் , யஜுஷ்பானம் , 
நிஷ் பானம் , து ஷ்பானம் . ஆனால் புஷ்ணாதி , குஷ்ணாதி ஷ் ஒரு 
சொல்லினீறாக வரவில்லை ) 
இங்கு பதர்ந்த என்ற சொல் பதே அந்த ( ஏழாம் வேற்றுமை தத்புருஷத் 
தொகை ) என்ற பொருளில் அமைகிறது . அதாவது ஒரு சொல்லில் இறுதியாக 
நிற்கும் ஷ என்று பொருள் . ஒரு சொல்லினிறுதியென்ற பொருளியல்ல . 
ஆகையால் ஸுஸர்பிஷ் கேண , ஸுயஜுஷ்கேண ஆகியவைகளில் இந்த விதி 
பயன்படுத்தப்படமாட்டாது . ஸுஸர்பிஷ்க என்ற சொல்லில் க 5.4.154 

. 
ஆகிறது . க வையிணைக்கும் முன்பு ஸ் ( ஷ் ) ஒரு சொல்லின் ஈறாகும் . 
ஆனால் , இது தொடர்ந்து வரும் ஒரு சொல்லுக்குமுன் நிற்கும் பதம் ( சொல் ) 
அல்ல . பொதுவாக இவ்விதி , ஒரு தொகையைப் பற்றியது என்று கருதலாம் . 


- 


8.4.36 நஸே! ஷாந்தஸ்ய 

நஸ் அழி என்ற தாது ஷ் இல் முடியுமானால் , அதன் ந வுக்கு ண 
பதிலியாகாது . நஸ் இன் ஈறான ஸ் , ஷ் ஆக மாறும்போது , அதன் ந 
ண வாக மாறாது . ப்ரணஷ்ட:, பரிநஷ்ட : ஆனால் ப்ரணஸ்யதி , பரிணஸ்யதி 
( ஷ் இல் முடியுஞ் சொல்லல்ல ) 
ப்ரநங்க்ஷயதி போன்ற சொற்களிலும் இவ்விதி செயற்படுமென்பதைச் 
சுட்டுவதற்காகத்தான் ஷாந்த என்று இச்சூத்திரம் அமைகிறது . 
இச்சொல்லும் ஷ் இல் முடிகிறது . ஆயினும் வேறு சில விதிகளைப் 
பயன்படுத்தி இச்சொல்லைத் தருவிக்கப்பட்டிருப்பதால் ஷ் இச்சொல்லில் 
காணப்படவில்லை. ப்ர + நஸ். இன் ஸ் 8.2.36 பயன்படுத்தும்போது ஷ் 
ஆகும். பிறகு இந்த ஷ் , க் ஆகும் . ( 8.2.41 ) அதன் பிறகு நும் ஆகமம் வரும் 
( 7.1.60 ) 


8.4.37 பதாந்தஸ்ய 

ஒரு சொல்லினீறாக நிற்கும் ந் உக்கு ண பதிலியாகாது . வ்ருக்ஷான் , 
ப்லக்ஷான் , அரீன் , கிரீன் 


8.4.38 பத வ்யவாயே அபி 

ந ஐக் கொண்ட சொல்லுக்கும் , ர் அல்லது ஷ் என்ற எழுத்துக் களைக் 
கொண்ட சொல்லுக்குமிடையே ஒரு சொல் நின்ற போதிலும் ( பதவ்யவாயே ) 
ந உக்கு ண பதிலியாக வராது . 
மாஷகும்ப வாபேன , சதுரங்க யோகேன 


399 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


ப்ராவனத் த * ம் , பர்யவனத் தம் 


வா : 


பதவ்பவாயே அதத் தி " த இதி வக்தவ்யம் 
தத்திதத்தைத் தவிர்த்த மற்ற சொற்களிடையில் நிற்கும்போது என்று 
அமையவேண்டும் . 
ஆர்த்ர கோமயேண , ஸுஷ்ககோமயேண. இங்கு மய ஒரு தத்திதவொட்டு 
( கோ + மய 4.3.143 ) கோ ஒரு பதம் ஆகவே , முதற் சொல்லான ஆர்த் ரஈ 
ஸுஷ்க என்பவைகளுக்கும் மய வுக்கு மிடையில் கோ என்ற பதம் நிற்கிறது . 
ஆனாலும் ந , ண வாகிறது . 


8.4.39 க்ஷப் னாதி ஷு ச 

க்ஷப்னாதி முதலியவைகளிலும் , இம்மாற்றத்தையேற்படுத்தக் கூடிய 
சூழலிலும் , இம்மாற்றம் ஏற்படாது . க்ஷப் னாதி , க்ஷப் னீத :, க்ஷப்னந்தி 
நூனமன : (8.4.3 ; 26 விதிகளினால் இம்மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் , 
ஆனால் ந வுக்கு ண பதிலியாகவில்லை ) 
நந்தி ன் , நந்த ன , நகர ஆகியவைகள் இரண்டாவது உறுப்பினராக 
நிற்கும்போதும் இம்மாற்றம் ஏற்படாது . 
ஹரி நந்தீ , ஹரிநந்த ன:, கிரிநகர : 


8.4.40 ஸ் தோ: ஸ் சுனா ஸ் சு : 

ஸ் பல்லொலிகள் ( து ), ஸ் , அண்ணவொலிகள் ( சு ) ஆகியவைகளுடன் 
வரும்போது , அவைகள் , ‘ஸ் அண்ணவொலிகளாகும் . 
வ்ருக்ஷஸ் + ஸேதே = வ்ருக்ஷஸ் ஸே தே 
வ்ருக்ஷஸ் + சினோதி = வ்ருக்ஷஸ் சினோதி 
அக் னிசித் + ஸே தே = அக் னிசிச்சே தே , 
அக் னிசித் + சினோதி = அக் னிசிச்சினோதிஈ 
அக் னிசித் + ஜயதி = அக் னிசிஜ் ஜயதி 
யாச் + நா : 


யாச்ஞா 


8.4.41 க்ஷடுனா ஷ்டு : 

ஸ் பல்லொலிகள் , ஷ் வளைநாவொலிகளோடு தொடர்புள்ளதாக 
நிற்கும்போது , அவைகளுக்கு ஷ் வளைநாவொலிகள் பதிலியாக வரும் . 
வ்ருக்ஷஸ் + ஷண்டே = வ்ருக்ஷஷ் ஷண்டே 
வ்ருக்ஷஸ் + டீகதே = ஷவ்ருக்ஷஷ்டீகதே ; 
பிஷ் + க்த = பிஷ்டா; அக்னிசிட்டீகதே ; 


8.4.42 ந பதாந்தாட்டோரனாம் 

நாம் ( ஆறாம் வேற்றுமைப் பன்மையுருபு ) ஐத் தவிர்த்து ஒரு சொல்லிறுதியில் 


முனைவர் கு . மீனாட்சி 


400 


நிற்கும் வளைநாவொலி ( டு ) க்குப்பின் வரும் ஸ் , பல்லொலிகள் , 
வளைநாவொலியாக ஆகாது . 
ஸ் வலிட்ஸாஹே ; மது லிட் தரதி 
ஆனால் ஈட் + தே = ஈட் + டே = ஈட்டே , 
ஸர்பிஷ் + தமம் = ஸர்பிட்டமம் ; ஷட் + நாம் = ஷண்ணாம் . 


வா 


அநாம் நவதி நக ரீணாமீதி வக்தவ்யம் 
நாம் உக்குத் தடை கூறும்போது நவதி , நக ரீ ஆகியவைகளையும் இதோடு 
சேர்த்துக் குறிப்பிட வேண்டும் . 
ஷண்ணாம் - ஆறின் /உடைய ; ஷண்ணவதி 966 
ஷண்ணகரீ ஆறு நாடுகள் 


8.4.43 தோ : ஷி 

ஷ தொடர்ந்து வரும்போது பல்லொலிக்கு ( தோ :)ப்பதிலியாக வளைநாவொலி 
வராது . 
அக் னிசித் ஷண்டே 


8.4.44 ஸாத் 

ஸ வுக்குப்பின்னால் வரும் பல்லொலிக்குப் பதிலியாக அண்ணவொலி 
வராது . 
ப்ரச் + ந = ப்ரஸ் ன ( 6.4.19 ) ‘கேள்வி 


8.4.45 யரோ அநு நாஸிகே அநுநாஸிகோ வா 

யர் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த ஓரெழுத்து ( ஹ வைத் தவிர்த்த மற்ற 
மெய்யெழுத்துக்கள் ) ஒரு சொல்லினிறுதியாகவமைந்து , அதற்குப்பின் ஒரு 
மூக்கொலி வரும்போது , அதற்கு மூக்கொலி விருப்பாகப் பதிலியாக வரும் . 
வாக் நயதி , வாங் நயதி ; அக் னிசித் அல்லது அக் னிசிந் நயதி ; த்ரிஷ்டுப் 
அல்லது த்ரிஷ்டும் நயதி ஆனால் வேத் மி , அப் நாதி 


வா : 


யரோ அநுநாஸிகே ப்ரத்யயே பாஷாயாம் நித்யவசனம் கர்தவ்யம் 
மேலே குறிப்பிட்டது ஒரு ஒட்டானால் பேச்சுமொழியில் மூக்கொலி 
கட்டாயமாகப் பதிலியாக வரும் . 
வாக் + மயம் = வாங்மயம் , த்வங் மயம் 


8.4.46 அசோ ரஹாப்யாம் த் வே 

ஹ வைத் தவிர்த்த மற்ற எல்லா மெய்யெழுத்துக்களும் ( யர் ) , 
ஒருயிரெழுத்துக்குப்பின் ( அச; ) நிற்கும் ர , ஹ ஆகியவைகளுக்குப்பின் 
வரும்போது , விருப்பாக இரட்டிக்கும் . 
அர்க :, அர்க்க: ப்ரஹ்ம்மா, ப்ரஹ்மா; அபஹ்ன்னுதே , அபஹ்னுதே ஆனால் 
ஹ்னுதே , ஹ்ம்லயதி 


401 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


8.4.47 அநசி ச 

ஒருயிரெழுத்துக்குப்பின் நிற்கும் ஹ வைத் தவிர்த்த மற்ற எல்லா 
மெய்யெழுத்துக்களும் ( யர் ) அவைகளுக்குப்பின் உயிரெழுத்துத் தொடரமல் 
அமையும்போதும் விருப்பாக இரட்டிக்கும் . 
த தி + அத்ர = த த்யத்ர , த த " த்யத்ர 
மது * + அத்ர : மத்வத்ர, மத்த் வத்ர 


வா : 


யணோ மயோ த் வே பவத இதி வக்தவ்யம் 
மய் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்துக்கள் 

யண் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்தவெழுத்துக்களுக்குப்பின் வரும் போது 
இரட்டிக்கும் . உல்க்கா, வால்ம்மீகா . இது ஒரு சாராரின் கருத்து . 
இவ்வார்த்திகத்தில் காணப்படும் யண : என்ற சொல் ஐந்தாம் வேற்றுமைச் 
சொல்லாகவும் ‘ மய : ஆறாம் வேற்றுமைச் சொல்லாகவும் கருதுப்படுகின்றன. 
வேறு சிலர் , யண : என்பதை ஆறாம் வேற்றுமைச் சொல்லாகவும் ‘மய : 
என்பதை ஐந்தாம் வேற்றுமைச் சொல்லாகவும் கருதுகின்றனர் . 
அவ்வாறானால் மய் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்துக்களுக்குப்பின் 
வரும் யண் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்தவெழுத்துக்கள் இரட்டிக்கும் 
என்று பொருட்படும் . 
த த் த்யத்ர , மத்த்வத்ர 


வா : 


ஸர் : க ” யோ த்வே பீவத இதி வக்தவ்யம் 
இதையும் மேற்கூறியவாறு இரண்டு விதமாக விளக்கப்பட்டிருக்கிறது . ( 1 ) 
ஸர் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த வெழுத்துக்களுக்குப்பின் வரும் க ய் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்தவெழுத்துக்கள் இரட்டிக்கும் ஸ்த்தாலீ ( 2 ) கய் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்தவெழுத்துக்களுக்குப்பின் வரும் ஸ ர் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்தவெழுத்துக்கள் இரட்டிக்கும் . 
வத்ஸ்ஸர :, அப்ஸ்ஸ்ரா : இ z ஷு : 


வா : 


அவஸானே ச யரோ த்வே பவத இதி வக்தவ்யம் 
யர் பிரத்தியாஹாரத்தின் எழுத்துக்கள் , இடை நிறுத்தம் ஏற்படும்போது 
( அவஸானே ) இரட்டிக்கும் . ஷட்ட் , தத்த் 


8.4.48 நாதி ண்யாக்ரோஸே புத்ரஸ்ய 

அதீ னி தின்பவன் என்ற சொல்லுக்குமுன் நிற்கும் புத்ர மகன் என்று 
சொல்லின் எழுத்துக்கள் , திட்டுதல் அல்லது குறை கூறுதல் என்ற 
பொருளைச் சுட்டும்போது , இரட்டிக்காது , 
மேற்சூத்திரத்தில் விதிக்கப்பட்ட இரட்டிப்பு நிகழ்வதை இச்சூத்திரம் தடை 
செய்கிறது . 
புத்ராதி னித்வமஸி பாபே " ஓ கெட்டவளே , நீ உனது மகனையே தின்பயன் 


முனைவர் கு : மீனாட்சி 


402 


ஆனால் புத்த்ராதீனி அல்லது புத்ராதீனி “ தனது குட்டிகளைத் தின்னும் 
பூனையினத்தைச் சேர்ந்த விலங்கு " இது உண்மையாக நடக்கும் 
நிகழ்ச்சிபைச் சுட்டுகிறது . 


வா . 


தத்பரே சேதி வக்தவ்யம் 
புத்ர என்ற சொல்லுக்குப்பின் புத்ராதீனி வரும்போதும் அவ்வாறே 
புத்ரபுத்ராதீனீ த்வமஸி பாபே 


வா : 


வா ஹதஜக் " த பர இதி வக்தவ்யம் 
புத்ர என்ற சொல்லுக்குப்பின் ‘ ஹத , ஜக்த ஆகியவைகள் வரும். இரட்டிப்பு 
விருப்பாகும். 
புத்த்ரஹதீ , புத்ரஹதீ ; புத்த்ரஜக்தீ , புத்ரஜக் தீ 


வா: 


சயோ த்விதீயா : ஸரிபௌஷ்கர ஸாதே ": 
பௌஷ்கரஸாதி என்ற இலக்கணாசிரியரின் கருத்துப்படி சய் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்தவெழுத்துக்களைத் தொடர்ந்து ஸர் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த - எழுத்துக்கள் வரும் போது சய் 
பிரத்தியாஹாரத்தின் எழுத்துக்களின் வகுப்பின் ( வர்க ) இரண்டாவது 
எழுத்துக்கள் பதிலியாகும் . 
த வுக்கு த பதிலியாதல் - வத்ஸ : 
க வுக்கு க பதிலியாதல் - க்ஷீரம் 
பவுக்கு பீ பதிலியாதல் - அப்ஸரா : 


. 


8.4.49 ஸரோ அசி 

ஸ ர் எழுத்துக்களுக்குப்பின் ஓருயிரெழுத்து வரும்போது , அவைகள் 
இரட்டிக்காது . 
இது சூ . 46 க்குத் தடையாக அமையும் . கர்ஷதி , வர்ஷதி, ஆகர்ஷ: ஆனால் 
தர்ஸ்ஸ் 1 யதே 


8.4.50 த்ரி ப்ரப்ருதிவூ ஸாகடாயனஸ்ய 

கூட்டுமெய்கள் மூன்று அல்லது மூன்றுக்கும் மேற்பட்டதாக ( த்ரிப்ரப்ருதிஷு ) 
அமையும்போது அவைகள் இரட்டிக்காது என்பது ஸாகடாயனரின் கருத்து . 
இந்த்ர :, சந்த்ர:, ராஷ்ட்ரம் 


8.4.51 ஸர்வத்ர ஸாகல்யஸ்ய 

எல்லாவிடங்களிலுமே அத்தகைய இரட்டிப்பு நிகழாது என்பது ஸாகல்யரின் 
கருத்து . 
அர்க :, ப்ரஹ்மா , அபஹ்னுதே 


403 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


8.4.52 தீர்காதாசார்யாணாம் 

நெடிலுக்குப்பின் வரும் கூட்டுமெய்கள் இரட்டிக்காது என்பது 
எல்லாவிலக்கணவாசிரியர்களின் கருத்து . 
தாத்ரம் , ஸுத்ரம் 


8.4.53 ஜுலாம் ஜஸ் ஜூஸி 

ஜூஸ் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்துக்கள் தொடரும் போது, ஜூஸ் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்தவெழுத்துக்களுக்கு 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்தவெழுத்துக்கள் பதிலியாக வரும் . 
லப் " + துமுன் = லப் " + தும் = லப் " + து * ம் ( 8.2.40 ) = லப்து * ம் ; து ஹ் + தும் = 
தேர்க் து * ம் ஆனால் த த்த : 


ஜஸ் 


8.4.54 அப்யாஸே சர் ச 

இரட்டிக்கப்பட்ட அசையின் ஜுல் பிரத்தியாஹாரத்தின் எழுத்துக்களுக்கு 
சர் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்துக்களும் பதிலியாகும் . அதாவது 
ஜஸ் , சர் எழுத்துக்கள் பதிலியாக வரும் . 
கன் + ஸன் = க ன் + கன் + ஸ ( 6.1.9 ) = கன்- க ன் - இட் + ஸ ( 7.2.35 ) = 
சிக னிஷ ( 7.4.62 , 79 ; 8.4.59) ; சிக னிடிதி , சித்சித்ஸதி (சித்" ); திஷ்டாஸதி 
(ஸ்தா ) ; 4 பூ ஷதி ( பூ ") 


8.4.55 கரிச 

கர் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்துக்கள் தொடரும்போது ஜூல் 
எழுத்துக்களுக்குப் பதிலியாக சர் ’ எழுத்துக்களும் வரும் . 
பித் + துமுன் = பேத்தும் , யுயுத்ஸதே ( யுத் " ) லப்ஸ்ய ( லப் ) 


8.4.56 வாவஸானே 

ஜூல் எழுத்துக்கள் இடை நிறுத்தத்தில் அமையும்போது ( அவஸானே ) 
அவைகளுக்கு சர் எழுத்துக்கள் விருப்பாக பதிலியாக வரும் . 
வாக் , லாக் , ஸ் வலிட் , ஸ் வலிட் 


8.4.57 அணோ அப்ரக்ருஹ்ஸ்யாது நாஸிக : 

ப்ரக்ருஹ்ய ( Prrlated ) மல்லாத அண் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த உயிர் 
( அ , இ , உ ) இடை நிறுத்தத்திலமையும்போது விருப்பாக அவ்வுயிர்கள் 
மூக்கொலியோடு கூடியதாக ( அநுநாஸிக ) ஆகும் . 
த தி + அம் = த தி அல்லது த தி ( இறுதியுயிர் மூக்கொலியாக 
உச்சரிக்கப்படும் ) மது , மது ( இறுதி உ மூக்கொலியாக உச்சரிக்கப்படும் . 
ஆனால் கர்த்ரு : அக் னீ, வாயூ (ப்ருக்ருஹ்ய, உயிர் 11.11) 


8.4.58 அநுஸ்வாரஸ்ய யயி பரஸவர்ண : 

அநுஸ்வாரத்துக்குப்பின் யய் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்தவெழுத்துக்கள் 


முனைவர் கு . மீனாட்சி , 


404 


தொடரும்போது யய் எழுத்துக்குப் பதிலியாக அதற்கு ஒப்பான மூக்கொலி 
வரும் . 
ஸக் + துமுன் = ஸ - நும் + க் + இனும் ( 7.1.58) = ஸம்கிதும் (7.3.24 ) = ஸ ன்கினும் ; 
உச் + தும் = உஞ்சினும் குட் + தும் = குண்டிதும் ; தந்த் + தும் = நந்தி தும் ; கம் 
+ தும் = கம்பிதும் . 


8.4.59 வா பதர்ந்தஸ்ய 

ஒரு சொல்லினீறுதியில் நிற்கும் அனுஸ்வாரத்துக்குப்பின் யய் எழுத் துக்கள் 
வரும்போது அவ்வனுஸ்வாரத்துக்கு ஒப்பான மூக்கொலி விருப்பாகப் 
பதிலியாக வரும் . தம் கதம் சித் பக்ஷம் ட யமானம் நப்ஸ்த ” ம் 
புருஷோ அவதீத்தங்க த ஞ்சித் பக்ஷண்ட யமானந்த 
நப்ஸ்த ம் புருஷோ அவதீத் . 


8.4.60 தோர்லி - 

பல்லொலிக்கு ( து ) ப்பின் ல வரும்போது , ல வுக்கு ஒப்பான ஒலி அதற்குப் 
பதிலியாகும் . 
உத் + லஸதி = உல்லஸதி ; அக்னிசித் + லுனாதி = அக் னிகில்லு ணாதி; 
பவான் + லுனாதி = பவால்லுனாதி 


8.4.61 உத : ஸ்தாஸ்தம் போ : பூர்வஸ்ய 

உத் என்ற உபசர்க்கத்துடனிணைத்து நிற்கும் ஸ்தா இரு , ஸ்தம்ப் " தாங்கு , 
நிறுத்து என்ற தாதுக்களின் ஸ் உக்கு , அதற்கு முன் நிற்கும் எழுத்தின் 
வகுப்பைச் சேர்ந்த ஓரெழுத்து பதிலியாக வரும் . அதாவது ஸவுக்கு 
பல்லொலி பதிலியாக வரும் . 
1. உத் + ஸ்தா = உத் + ஸ்தா 
உத் + ஸ்தர் + துமுன் = உத்தாதும் 
2. உத் + ஸ்தம்ப் " + உத்தம் + துமுன் பதும் ஆனால் உத்ஸ்நாதும் 


வா : 


உத் பூர்வஸ்ய ஸ்கந்தே ஸ் சந்த ஸ்யு பஸம்க்யானம் வேதமெ 
ாழியில் , உத் தோடு ‘ ஸ்கந்த் 3 வரும்போது சூத்திரத்தில்- விதிக்க ப்பட்ட 
பல்லொலி பதிலியாகும் . 
அக் னே தூ ரமுத்கந்த : 


வா : 


ரோகே சேதி வக்தவ்யம் 
அது ஒரு நோய் ஐச் சுட்டும்போதும் அவ்வாறாகும் உத்கந்த க : 


8.4.62 ஜூயோ ஹோ அன்யதரஸ்யாம் 

ஜய் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்தவெழுத்துக்களுக்குப்பின் ஹ என்ற 
எழுத்து வரும்போது ஹ வுக்கு ஒப்பான ‘ ஜுய் எழுத்து விருப்பாகப் பதிலியாக 
வரும் . 


405 ) 


பாணினியின் அஷ்டாத்தியாயி 


வாக் ஹஸதி , / வாக் க " ஸதி ; 
ஸ்வலிட் ஹலதி / ஸ்வலிட் ட ஸதி 
அக் னிசித் ஹஸதி , அக் னிசித் த ஸதி 
த்ரிஷ்டுப் ஹஸதி , த்ரிஷ்டுப் பீஸதி 
ஆனால் பவான் ஹஸ்தி 


8.4.63 ஸ ஸ்சோடி 

ஜய் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்துக்களுக்குப் பின் ஸ் நின்று , 
அந்த ஸ் உக்குப்பின் உயிரெழுத்தோ அல்லது அரையுயிரோ வந்தால் , அந்த 
ஸ் உக்கு விருப்பாக ச் பதிலியாக வரும். 
வாக் ஸே தே /வாக் சே தே 
அக் னிசித்ஸே தே / அக் னிசிச் சேதே 


வா: 


சத்வமயீதி வக்தவ்யம் 
அம் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்துத் தொடரும் போது என்றிருக்க 
வேண்டும் . 
தத் ஸ்லோ கேன = தச்ச் லோகேன 
தத்ஸ்மஸ்ருணா = தச்ச்மஸ்ருணா 


8.4.64 ஹலோ யமாம் யமி லோப : 

ஒரு மெய்யெழுத்துக்குப்பின் நிற்கும் யம் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த 
எழுத்துக்களுக்குப் ( அரையுயிர்களும் மூக்கொலிகளும் ) பின் , யம் 
பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்துக்கள் வந்தால் , ( யமி ) முன்னால் 
நிற்கும் யம் எழுத்துக்கள் விருப்பாகக் கெடும் . 
ஸய்யா, ஸய்ய்யா ; ஆதித்ய, ஆதி த்ய்ய 
ஆனால் அன்னம் ; அக் னி: 


8.4.65 ஜூரோ ஜூரி ஸவர்ணே 

ஒரு மெய்யெழுத்துக்குப்பின் ஜுர் பிரத்தியாஹாரத்தைச் சேர்ந்த எழுத்து 
நின்று , அதைத் தொடர்ந்து அதற்கொப்பான ஜுர் பிரத்தியாஹாரத்தைச் 
சேர்ந்த ஓரெழுத்து வந்தால் , நிற்குஞ் சொல்லின் ஜுர் எழுத்து விருப்பாகக் 
கெடும் . 
ப்ர + த + க்த = ப்ரத்த்த ( 7.4.47 ) 
ப்ர - be/ - த = ப்ரத்த 


8.4.66 உதாத்தாதனுதாத்தஸ்ய ஸ்வரித: 

உதாத்தகரம் கொண்ட உயிருக்குப்பின் அனுதாத்த சுரம் கொண்ட உயிர் 
நிற்கும்போது , அனுதாத்த சுரத்துக்குப் பதிலாக ஸ்வரிதம் வரும் . 
அக் னிம் ஈலே புரோஹிதம் 


* முனைவர் கு . மீனாட்சி 


406 


அக் னி யின் இ உதாத்தம் கொண்டது . ஈலே யின் ஈ அனுதாத்தம் 
கொண்டது ( 8.1.28 ). இந்த ஈ ஸ்வரிதம் பெறும். 


8.4.67 நோத ாத்த ஸ்வரிதோத யமகார்க்ய காஸ்யப காலவானாம் 

உதாத்தைத் தொடர்ந்து நிற்கும் அனுதாத்தவுயிர் , அதற்குப்பின் உதாத்தம் 
அல்லது ஸ்வரிதம் வரும்போது , அந்த அனுதாத்தம் , ஸ்வரிதமாக ஆகாது 
என்பது , கார்க்யர் , காலவர் , காஸ்யபர் என்பவர்களைத் தவிர்த்த மற்ற 
இலக்கணவாசிரியர்களின் கருத்து . 
கார்க்யஸ் தத்ர - தத்ர என்ற சொல்லின் முதலில் நிற்கும் உயிர் 
உதாத்தமாகும் . இதற்கு முன்னால் நிற்கும் கார்க் என்ற சொல்லின் ய 
ஸ்வரிதமாகாது . கார்க் ய : க்வ - க்வ ஸ்வரித சுரம் கொண்டது . இதற்கு 
முன் நிற்கும் ய வின் அனுதாத்தம் ஸ்வரிதமாகாது . கார்க்யர் , காலவர் , 
காஸ்யபர் இம்மூன்று இலக்கணவாசிரியர்களின் கருத்துப்படி இவைகள் 
ஸ்வரிதமாகும் . 


8.4.68 அஅ இதி 

(இதுவரையில் ) இவ்விதிகளில் திறப்பு உயிராக ( open ) விவ்ருதக் 
கருதப்பட்ட அ ( குறில் ), இப்போது மூடு உயிராக ( close ஸம்வ்ருத ) 
ஆக்கப்படுகிறது . 
இச்சூத்திரத்தில் இரண்டு அ க்கள் காணப்படுகின்றன . இவற்றுள் முதல் 
அ திறப்பு உயிர் . இரண்டாவது மூடு உயிர் . ( குறில் அ உண்மையில் ஒரு 
மூடு உயிராகும் . அஷ்டாத்தியாயின் விதிகளில் இந்த அ வைப் 
பயன்படுத்தும்போது , நெடில் ஆ வுக்கு ஒப்பாக , செயற்பட வேண்டும் . 
இதையும் திறப்பு உயிராகக் கருதப்பட்டது . ( பார்க்க 1.1.2 ) இந்த 
இலக்கணத்தினிறுதிச் சூத்திரத்தையமைக்கையில் இதனாசிரியர் , இந்த 
அவை அதன் பழைய நிலைக்குத் திரும்பவும் கொண்டு சென்றுள்ளார் . 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

சென்னை -600113 . 
அண்மை வெளியீடுகள் 


ரூ.பை 
70.00 
20.00 


25.00 


கபிலர் 
கன்னடத்தில் காரைக்காலம்மையார் வரலாறு 
நாட்டிய நன்னூல் 
சங்க இலக்கியத்தில் கலையும் கலைக்கோட்பாடும் 
கதிர்வேற்பிள்ளை தமிழ் சொல்லகராதி , மூன்று பாகங்கள் 
எண்பத்து மூன்றில் தமிழ் , பகுதி 3 
காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் ஓர் ஆய்வு 
திருக்குற்றாலநாத சுவாமி கோவில் வரலாறும் பண்பாடும் 
உத்தர ராம சரிதம் 
திராவிட மொழியின் மூவிடப் பெயர் விலை 
பம்மல் சம்பந்த முதலியாரின் உரைநடை நூல்கள் தொகுதி 1 
பம்மல் சம்பந்த முதலியாரின் உரைநடை நூல்கள் தொகுதி 2 
சதாசிவப் பண்டாரத்தார் ஆய்வுக் கட்டுரைகள் 
சங்கத் தமிழர் வாழ்வியல் 
வேதகிரியார் சூடாமணி நிகண்டு 
தமிழக மேடைநாடகப் பெண்கலைஞர்கள் குறிப்பேடு 
A Grammar of Contemporary Literary Tamil 
Cilappatikaram 
காதம்பரி மூலமும் வசனமும் 
Tani Pacura Togai 
Dedication 
Temple Chimes 
Nala Venba 
Tamil Heroic Poems 
Six Long Poems from Sangam Tamil 
Kurinci - p -pattu - Muttollayiram 
Kuruntokai 
Landscape and Poetry 
Tamil Culture and Civilization 
Tolkappiyam and Astadhyayi 
தமிழக மகளிர் தொடக்க காலமுதல் ஆறாம் நூற்றாண்டு வரை 
தொல்காப்பியம் - பொருள் - செய்யுளியல் பகுதி 1 
தடிவீரசுவாமிகரை வன்னியராயன்கதை 
சடத்தலம் 
காத்தவராய நாடகம் 
மதங்க சூளாமணி 
பண்டைத் தமிழ் எழுத்துக்கள் 
தமிழில் நவீன நாடகம் 
இலக்கியத்தில் சோதிடம் 
சங்கத் தமிழரின் வழிபாடும் சடங்குகளும் 


62.00 
600.00 
30.00 
60.00 
60.00 
30.00 
40.00 
50.00 
40.00 
40.00 
75.00 
65.00 
25.00 
80.00 
100.00 
125.00 
30.00 
25.00 
20.00 
45.00 
40.00 
30.00 
40.00 
110.00 
50.00 
60.00 
110.00 
50.00 
50.00 
55.00 
40.00 
30.00 
40.00 
32.00 
70.00 
65.00 
80.00 


